தசை சசுவதி மகால் வெளியீடு 


நாடாரகர் 


திருப்பெருந்துறைப் 

புராணம் 


( குறிப்புரையுடன் 


தஞ்சாவூர் மகாராஜா காபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு -158 


சுந்தரலிங்க முனிவர் இயற்றிய 
திருப்பெருந்துறைப் புராணம் 

( குறிப்புரையுடன் ) 


பதிப்பாசிரியர் 
பேராசிரியர் புலவர் ச . பாலசுந்தரம் 

துணை முதல்வர் 
கரந்தைப் புலவர் கல்லூரி , தஞ்சாவூர் . 


நமி 


அடு 


9 ) 


காய்மையே 


வெல்லும் 


தஞ்சை சரசுவதி மகால் நிருவாகக் கமிட்டியினருக்காகக் 

கௌரவ காரியதரிசி 
வித்துவான் அ . வடிவேலன் 

அவர்களால் வெளியிடப்பட்டது 


கி . பி . 1976 


விலை 


25-00 


ஜெமினி அச்சகம் கும்பகோணம் 

( போன் : 835 ) 


வெளியிடுவோர் உரை 


சமய நெறியிலும் கடவுட் கொள்கையிலும் தனிச்சிறப்பு வாய்ந்த 
தொன்மையான மரபினையும் பண்பாட்டினையும் கொண்டிலங்கும் 
இப் பாரதநாட்டில் தென்மொழியிலும் வடமொழியிலும் மிகப் பழங் 
காலந்தொட்டுத் தோன்றி வளர்ந்து திகழும் கலைகளும் நூல்களும் 
இறை நெறிகளைத் தழுவியே படைக்கப்பெற்றுள்ளன . அவற்றுள் 
வேதாகமங்களின் தத்துவ நுண்மைகளைப் பருப் பொருளாக்கி 
விளக்குவன புராணங்களாகும் . இப் புராணங்களுள் ஒரு கூறே 
தல புராணங்களாகும் . தல புராணங்கள் அவ்வத் தலங்களில் 
அருட்டிரு மேனிகொண்டு இலங்கும் மூர்த்திகளையும் 
தீர்த்தங்களையும் தருக்களையும் அடிப்படையாகக்கொண்டு அறம் 
பொருளின்பம் வீடு என்னும் ஆண்மைப் பேறுகளை ஒல்லும் 
வகையால் விரித்துரைப்பனவாகும் . 


இத்தகு தல புராணங்களுள் ஒன்றாக விளங்கும் இத் 
திருப்பெருந்துறைப் புராணம் இஞ்ஞான்று எமது மகால் நூலக 
வாயிலாக அச்சாகி வெளிவருகிறது . இப்புராணத்தை இயற்றியவர் 
திருவாவடுதுறை ஆதீன மடத்தைச் சார்ந்த சுந்தரலிங்க முனிவர் 
என்பது இந்நூறபாயிரத்தால் விளங்குகிறது . தலங்களுட் சிறந்த 
இச் சிவபுர மாண்பை விரித்துரைத்தற்குரிய தவஞான ஒழுக்கங் 
களும் கல்வி கேள்விகளும் நல்வினையால் வாய்க்கப்பெற்றவர் இம் 
முனிவர் என்பதை இந்நூலால் ஓரளவு அறிந்துகொள்ளலாம் . 


பல மொழிகளில் பல்வேறு துறைகளில் அமைந்த அரியபெரிய 
சுவடி நூல்களைக் கண்மணிபோற் காத்து இதுகாறும் வெளி 
வராதவற்றை அச்சிட்டு வழங்கும் பொறுப்பினைச் சமய சமுதாயக் 
கல்விப் பணியாக ஏற்றுச் செயலாற்றி வரும் உலகப்புகழ் வாய்ந்த 
எமது மகால் நூலகத்திற் பாதுகாப்போடு இருந்த இப்புராணத்தைச் 
சிறந்த முறையில் வெளியிடக் கருதிச் செவ்வியமுறையில் ஆய்ந்து 


iv 


படி எடுத்து அச்சிடும் பொறுப்பினை முன்னர் இம்மகால் வெளியீடாக 
வந்த தனிப் பாடற்றிரட்டு நூல்களை நன்முறையில் பதிப்பித்துத் 
தந்த தஞ்சைக் கரந்தைப் புலவர் கல்லூரித் துணை முதல்வர் 
பேராசிரியர் பாவலரேறு திரு . ச . பாலசுந்தரம் 

அவர்களிடம் 
ஒப்பிததோம் . அவர்களும் இப் பொறுப்பினை ஏற்று , மூல பாடங்களை 
ஆராய்ந்து அமைத்துப் பொருள் தொடர்பு அறிதற்குரிய தலைப்பு 
களையும் அருஞ்சொறகளுக்குக குறிப்புரையும் எழுதிச் சேர்த்துப் 
புராண நுணமையைத் தெரிவிக்கும் அரியதொரு முன்னுரையையும் 
வரைந்து நன்முறையில் பதிப்பித்துள்ளமையைப் பாராட்டிப் 
பயிலவோர் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக்கொள்ளுகிறோம் . 


இந்நூல் செம்மையோடு வெளிவரத் 

வ்ெளிவரத் தக்க முறையில் 
செயலாற்றிய நூலக அலுவலர்கட்கும் , இதனை அழகிய முறையில் 
காலத்தோடு அச்சிட்டுத் தந்த 

அச்சிட்டுத் தந்த குடந்தை ஜெமினி அச்சக 
உரிமையாளர் - மேலாளர்களுக்கும் எங்கள் அன்புசான்ற 
நன்றியுரியவாகும் . 


இத்தகைய பணிகளுக்கு ஆக்கமளித்துப் பேணிவரும் நமது 
தமிழக அரசை நன்றியோடு போற்றி மகிழ்கின்றோம் . 


தஞ்சாவூர் 
13-8-1976 


அ . வடிவேலன் , 

கௌரவ காரியதரிசி , 
சரசுவதி மகால் நூல் நிலையம் . 


சிவ சிவ 


பதிப்புரை 


திருந்துவார் பொழில்சூழ் திருப்பெருந் துறையில் 

செழுமலர்க் குருந்தமே வியசீர் 
இருந்தவா றெண்ணி யேசறா நினைந்திட் 

டென்னுடை யெம்பிரா னென்றென் 
றருந்தவா நினைத்தே யாதரித் தழைத்தால் 

அலைகட லதனுளே நின்று 
பொருந்தவா கயிலை புகுநெறி யிதுகாண் 
போதரா யென் றரு ளாயே . 

- திருவாசகம் 


தண்ணார் தமிழளிக்குந் தண்பாண்டி நாட்டுத் திருத் 
தலங்களுள் ஒன்றாக வைத்து இப்புராண ஆசிரியர் உவந்துரைக்கும் 
திருப்பெருந்துறையென்னுமித்தலம் தஞ்சைமாவட்டம் அறந்தாங்கி 
வட்டத்திற் கீழைக் கடலோரத்தில் அமைந்துள்ளதொரு சைவத் 
திருத்தலமாகும் . இக்காலை இதனை ஆவுடையார் கோயில் என 
வழங்கி வருகிறார்கள் . மிகமிகத் தொன்மைக் காலத்தில் 
இஃதொரு துறைமுகமாக இருந் திருக்க 

வேண்டுமென்று 
தெரிகிறது . திருவாதவூரடிகளைப் பாண்டியன் குதிரைகள் வாங்கி 
வரப் பணித்தபோது கடல் கடந்த அயல் நாட்டிலிருந்து அனேக 
கலங்களில் குதிரைகள் வந்து இறங்கியுள்ள தாக வணிகர்கள் 
கூறியதாக இப்புராண நிரழ்ச்சி சித்திரிக்கப்பட்டுள்ளமையாலும் 
நில அமைப்பு முதலியவற்றாலும் இக்கருத்து வலியுடையதாகிறது . 


புராணங்களில் இத்தலத்திற்குப் 

பெருந்துறை 

எனப் 
பெயரமைந்த காரணத்தை விளக்குங்கால் , இதன்கண் அறுபத் 
தாறு கோடி தீர்த்தங்கள் உள்ளமையாலும் , ஒருகாலத்தில் 
பாண்டியனுடைய 

அமைச்சன் இத்தல அந்தணர்களுக்குச் 
சொந்தமான விளைநிலங்களைப் பேராசையினால் வலிந்து கடந்து 
கொண்டகாலை இறைவன் அவ்வந்தணர் தலைவராகச் சென்று 
அவை எங்களுக்குரியவை எனக் கூறிச் சான்று காட்டும் போது 


. 


vi 


அவ்வூரி னெல்லையினில் அறுபது பாகத்தளவு 
செவ்விய மண்கீழ்ந் தெடுக்கில் செமும் புனல் உண்டாகும் 


பாடல் 1896 


என்று கூறப் பணியாளர்கள் அவ்வாறே தோண்டும் போது 


" வெட்டிய , மண்கொட்டு வழியே குமுளிகொண்டு 
குதித்தெழுந் தது நீர் தொட்டவிட மெங்கணும் 


- பாடல் 1404 


கண்டதனாலும் என்ப . இத்தலத்திற்குச் சிவபுர முதலிய ஒன்பது 
சிறப்புப் பெயர்களும் பரையோ கவனம் முதலிய வேறு பிற 
பெயர்களும் காரணத்தோடு அமைந்துள்ளன. 


இத்தலம் கிரேதாயுகத்திற்றோன் றிப் பிரமனால் பூசிக்கப் 
பெற்றுப் பின் பிரமன் யாககுண்டத்திற் தோன்றிய ரூட்சாயணர் 
முதலிய முனிவர்களால் பூசனை பெற்று யுகந்தொறும் திகழ்வதாக 
யுகம் நான்கினும் பூசிப்போர் நாமத்திரைய முரைத்த சருக்கத் 
தினும் பிற இடங்களினும் கூறப்படுகிறது . இத்தல மூர்த்தி ஆன்ம 
நாயகர் ; அம்மை சிவயோக நாயகி ; தலவிருட்சம் குருந்தம் ; தீர்த்தம் 
அக்கினி தீர்த்தம் முதலாய அறுபத்தாறு கோடி தீர்த்தம். 
இவற்றுள் இருபது தீர்த்தங்களின் வரலாறு விரித்துக் கூறப் 
பட்டுள்ளது . 

இத்தல மூர்த்திக்குப் பதினாறு நாமங்கள் 
சிறப்புடையவனவாகக் கூறப்படுகின்றன . அவையன்றியும் வேறு 
பல திருநாமங்கள் ஆங்காங்கே கூறப்படுகின்றன . இத்தலச் 
சிறப்பை ஆறாதாரத் தத்துவங்களோடு ஒப்பிட்டு விளக்குகிறார் 
இப்புராண ஆசிரியர் , இத்தல புராணத்தைப் பாடிய பெருமகனார் 
பெயர் சுந்தரலிங்க முனிவர் ( சுந்தர முனிவரென்றும் வழங்கப் 
படுகிறது ) என்பது திருவளரும் பெருந்துறை மான்மியத்தை 
என்று தொடங்கும் சிறப்புப் பாயிரச் செய்யுளால் புலனாகின்றது . 
அப்பாயிரத்தால் இவர் திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சார்ந்த 
திருச்சிற்றம்பலத் தம்பிரானடிகளின் மாணவர் என்றும் அவர்பால் 
ஞானோபதேசம் பெற்றவர் என்பதும் வடமொழி தென் மொழி 
நூல்களை நன்கு பயின்றவர் என்பதும் அறியக்கிடக்கின்றன . 


இப்புராணம் கடவுள் வாழ்த்து முதலாக ஐம்பத்தெட்டு 
சருக்கங்களையுடைய தாக ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து நாற்பத் 
தெட்டுச் செய்யுளைக் கொண்டுள்ளது . இச் செய்யுட்டொகை 
செம்மையாகக் கிடைத்த பாடலின் தொகை . மூலச் சுவடி முகப்பு 


vii 


அட்டவணையில் பத்தாவதாகத் தேவிக்கு நாரதர் சிவபுர மகிமை 
யுரைத்த சருக்கமெனத் தொண்ணூற்று நான்கு பாடல் கொண்ட 
ஒரு சருக்கம் குறிக்கப்பெற்றுள்ளது . அது முற்றிலும் காணப் 
பெறவில்லை . அண்டகோசச் சருக்கத்தில் இருபத்தெட்டு 
பாடல்களே காணப்படுகின்றன . எஞ்சிய பகுதிகள் இல்லை . 
மற்றைய சருக்கங்கள் சிலவற்றுள் இடையே சில பாக்கள் 
விடுபட்டுள் . எனவே சிகையாத அளவில் இந்நூல் இரண்டாயிரம் 
பாடல்களுக்குமேல் கொண்டிருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . 


நன்கு 


பல 


இத்தல மாண்பினை நைமிசாரணியத்தில் வதியும் முனிவர்கள் 
வேண்டச் சூத முனிவர் சொல்லியதாகப் புராண வரலாற்றில் இவ் 
வாசிரியர் கூறுகின்றார் . இவ்வாசிரியர் சமய நூல்களிலும் தத்துவ 
நூல்களிலும் 

நல்ல பயிற்சியுடையாரென்பதும் செய்யுள் 
செய்வதற்கேற்பச் சொல்வளத்தைப்பெற நிகண்டுகளை 
பயின்றவர் என்பதும் இவர் பாக்களால் புலனாகின்றன ; எனினும் 
யாப்பமைதியும் சொல்லிலக்கண மரபும் சிற்சில இடங்களில் 
குறையுற்றுள்ளன . வடமொழிச் சொற்களைத் தமிழாக்கம் 
செய்யும்போது சொற்களை மிகுதியும் சிதைத்துச் 
செய்துள்ளார் . செய்யுள் முடி புகளும் தொடர் மொழியமைதியும் 
சில இடங்களில் செம்மையாக அமையவில்லை . இக் குறைகளை 
நோக்கி இந்நூல் பெரிதும் வழங்கப்பெறாது அரிதாயிற்றென்று 
கருதவேண்டியுளது . இவர் பயின்று ஞானோபதேசம் பெற்ற 
திருவாவடுதுறையில் பின்னர் ஆத்தானப் 

புலவராயிருந்த 
திரிசிரபுரம் மகாவித்துவான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர்கள் அவ் 
ஆதீனத் தலைவராக இருந்த அருட்டிரு சுப்பிரமணிய தேசிகரின் 
கட்டளையால் ஒரு திருப்பெருந்துறைப் புராணம் இயற்றியுள்ளார் . 
இதனைப் பெரும்புலவர் உ . வே . சாமிநாதையரவர்கள் கி . பி . 
1892 ஆம் ஆண்டிற் பதிப்பித்துள்ளார்கள் . இந்நூல் சொற்சுவை 
பொருட்சுவை கனிந்து யாண்டும் வா சவூரடிகளின் சிறப்பையும் 
சைவ சமய மாண்பையும் விளக்கிச் செல்லுகிறது . இந்நூல் 
புதிய பெருந்துறைப் புராணம் என வழங்கப்பெறுகிறது . 


சுந்தரலிங்க முனிவர் இயற்றி இந்தப் புராணம் பழைய 
திருப்பெருந்துறைப் புராணம் எனச் சுட்டப்படுகிறது . இந்நூல் 


viil 


இதுவரை அச்சாகவில்லை . பழஞ்சுவடிகளைப் போற்றிக் காத்து 
அச்சாகாத நூல்களை அச்சிட்டு வழங்குவதில் நமது பாரத 
நாட்டில் தலைசிறந்து விளங்குவதும் வடமொழி தென்மொழிகளில் 
அமைந்துள்ள மருத்துவம் சோதிடம் சிற்பம் வியாகரணம் 
இலக்கியம் புராணம் கலை நூல்கள் ஆயவற்றுள் நூற்றுக் 
கணக்கான ஓலைச் சுவடிகளைக் கொண்டதும் மராட்டிய மரபில் 
தோன்றித் தமிழரசராய் விளங்கிய மாமன்னர் சரபோசியரசர் 
அவர்களால் விரிவுசெய்து போற்றி வளர்க்கப்பெற்று அரசு 
மாறினும் தன் பரிசுமாறாது திகழ்வதுமான தஞ்சை சரசுவதி 
மகால் நூல் நிலைய வாயிலாக இப்பொழுது அச்சாகி வெளி 
வருகிறது . 


எனி 


இச்சுவடி 

படியெடுப்போரால் விளையும் பிழைகளுக்கு 
இலக்காகிப் பாடல்களின் சீரமைப்பும் சந்திகளும் சிதைந்து 
காணப்படுகிறது . ஒப்புநோக்க வேறு சுவடியும் இல்லை , இதனைக் 
கையெழுத்துப் பிரதி செய்தவரும் வஞ்சனையின்றிச் சுவடியில் 
உள்ளவாறே செய்திருந்தமை போற்றத்தக்கது . 

ம் 
ஒற்றுள்ள எழுத்துக்களை 

உயிர்மெய்யாகவும் உயிர்மெய் 
எழுத்துக்களை ஒற்றாகவும் சிற்சில இடங்களில் மாற்றியும் பகர 
மகர ஞகர நகரம் போன்ற எழுத்துக்களை ஒன்றை ஒன்றாகவும் 
திரித்து எழுதியிருந்ததை ஓரளவு காணமுடிந்தது . எதுகை 
மோனை முதலிய யாப்பமைதியையும் சீர் அமைதியையும் 
சந்தத்தையும் கருவியாகக் கொண்டு பல இடங்களில் உண்மையான 
பாடத்தைக் கண்டுகொள்ள முடிந்தது . இவ்வளவைக்கும் தப்பி 
நின்ற இடங்களை உள்ளவாறே அமைக்க நேர்ந்தது . சில 
இடங்களில் பொருளமைதி நல்ல பாடத்தைத் தெரிந்து கொள்ளத் 
துணைபுரிந்தது . ஒவ்வொரு பாடலையும் என் சிற்றறிவுக் கெட்டிய 
வரையில் நன்கு ஆராய்ந்து செப்பஞ் செய்துகொண்டு பின்னர் 
அச்சிடக் கொடுத்தேன் . 


உரையின்றி மூலபாடம் மட்டுமே பதிப்பிக்க வேண்டி 
யிருந்ததனால் படிப்போர் பொருள் தொடர்பைத் தெரிந்து கொள்ளத் 
துணைபுரியும் வகையில் ஆங்காங்கே சிறுசிறு தலைப்பினையும் , 
விளக்கத்தினையும் அடைப்புக் குறிக்குள் அமைக்கலானேன் ,. 


பாக்களின் வகை சந்தம் இவற்றையும் குறிக்கலானேன் . மேலும் 
சில திரிசொற்களுக்கும் வடசொற்களுக்கும் பொருள் எழுதி 
யமைத்து இன்றியமையாத இடங்களில் முடிபுகளைச் சுட்டி 
விளக்கி அடிக்குறிப்பில் சேர்த்தேன் . எனினும் ஆசிரியர் கருத்து 
விளங்கிக் கொள்ள இயலாத இடங்களும் ஆங்காங்கே உள . 
என்னுடைய சோர்வாலும், ஐயத்திலுைம் நேர்ந்த பிழைகளும் 
இருத்தல் கூடும் . அச்சுப்பிழைகளைத் திருத்திக்கொள்ள இறுதியில் 
பினழ திருத்த அட்டவணை ஒன்றும் சேர்த்துள்ளேன் . முறைப்படி 
செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசையும் , சருக்கங்களின் அகர 
வரிசையும் இறுதியில் சேர்த்துள்ளேன் . 

தலபுராணங்களின் 
சிறப்பினை உணர இயலாமல் ஏதோ கட்டுக்கதைகள் என்ற 
எண்ணம் 

ஓரளவு படித்தவர்களிடையேயும் பரவியிருக்கும் 
வருந்தத்தக்க நிலை சிறிதாவது மாறத் துணைபுரியும் என்னும் 
கருத்தால் தலபுராணங்களின் உட்கிடக்கையையும் உண்மை 
யையும் அறிவியற் கண்ணோட்டத்துடன் சுருக்கமான அளவில் 
விளக்கி ஒரு முகவுரையும் , சருக்கங்களின் 

வரலாறுகளைச் 
சுருக்கமாக அறிந்து கொள்ளும் வகையில் சருக்கங்களின் பொருட் 
சுருக்கங்களையும் எழுதி அமைத்து இந்நூலைப் பதிப்பித்துள்ளேன் . 


இப்புராணத்தைச் சிறந்த முறையில் பதிப்பிக்கவேண்டு 
மென்று கருகிப் பெரும் புலமையாளரும் தமிழ்த் தொண்டே 
செயலாகக் கொண்ட வரும் மேற்கொண்ட செயலைப் பொறுப் 
போடும் நேர்மையோடும் புரிந்து சான்றோர்களால் போற்றப் 
பெறுபவரும் கைம்மாறு கருதாது கல்வி கலைத் தொண்டுகளுக்குத் 
துணைபுரி வருமான இர்மகாலின் மதிப்பியர் செயலாளர் 
வித்துவான் . அ . வடிவேலனார் அவர்கள் யான் முன்னர் இம் 
மகாலுக்காகப் பதிப்பித்துக்கொடுத் தனிப் பாடற்றிரட்டுக்களின் 
பதிப்பருமையையும் தொடர்பையும் எண்ணி என்னை அழைத்து 
இப்பொறுப்பினை ஏற்குமாறு கட்டளையிட்டார்கள் போலும் . என் 
முதலியவற்றை யானறிவேனாயினும் 

இறைவன் 
திருவுள்ளம் என்னை ஒரு கருவியாகப் பயன்படுத்ச எண்ணுகிறது 
போலும் என உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இத்திருப்பெருந்துறை 
யுறை செல்வனருளால் ஒருவாறு நிறைவு செய்துள்ளேன் . 


சிறுமை 


x 


இந்நூல் நல்ல முறையில் அச்சாவதற்கேற்ற முறைகளை 
அவ்வப்போது கூறி ஊக்கமளித்துத் துணைபுரிந்த இம்மகால் 
மதிப்பியற் செயலாளர் அவர்களுக்கு என் பணிவார்ந்த நன்றி 
என்றும் உரியது . அவ்வப்போது சுவடிகளை ஒப்பு நோக்கஉதவிய 
இம்மகால் தமிழ்ப் பண்டிதர் வித்துவான் வீ . சொக்கலிங்கம் 
அவர்களுக்கும் காலத்தோடு 

--அச்சுப்படிகளைச் 
சரிபார்க்கத் தந்தும் அச்சகத்திற்கு அனுப்பியும் உதவிய நூல் 
நிலையத் துணைக் காப்பாளர் திரு . சீராளன் , பி . ஏ . அவர்களுக்கும் 
சிறந்தமுறையில் செம்மையாக அச்சிட்டளித்த 

அச்சிட்டளித்த குடந்தை 
ஜெமினி அச்சகத்தார் அவர்களுக்கும் 

என் அன்புகலந்த 


நன்றி . 


என்னையும் இத்தகைய நற்பணிகளில் ஈடுபடுத்தி அருள் 
புரியும் எல்லாம் வல்ல 

இறைஞ்சிப் போற்றி 
வணங்குகிறேன் . 


இறைவனை 


அன்பன் , 
ச . பாலசுந்தரம் . 


சிவ சிவ 


முன்னுரை 


அன்ப ராகிமற் றருந்தவம் முயல்வார் 

அயனும் மாலும்மற் றழலுறு மெழுகாம் 
என்ப ராய்நினை வாரெ னைப்பலர் 

நிற்க விங்கெனை யெற்றினுக் காண்டாய் 
வன்ப ராய்முரு டொக்குமென் சிந்தை 

மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது 
தென்ப ராய்த்துறை யாய்சிவ லோகா 

திருப்பெருந்துறை மேவிய சிவனே . 


( ஆளுடைய அடிகள் ) 


உயிர்கள் யாவும் இன்பமொன்றையே குறிக்கோளாகக் 
கொண்டியங்கும் இயல்பினவாகும் . அகப்புறக் கரணங்களால் 
பகுத்தறிந்து அறிவு பூர்வமாக இம்மையினும் மறுமையினும் 
இன்புற்று இறைநிலை எய்த விழைவது மக்களுயிர்களுக்கு 
வாய்ந்த சிறப்பியல்பாகும் . உ ணர்த்த உணரும் ஆன்ம 
தத்துவங்களை இறைவனின் 

அருட்சக்தியால் பெற்றிருக்கும் 
மக்களுயிர் முக்குற்றங்களினின்றும் விடுபட்டு வீடுபற்றி இன்புற 
இறைவன் வேத முதலாய வாக்குகளைப் படைத்துள்ளான் . 
படைத்ததோடு மட்டுமன்றி ஆசாரியனாய் உருத்தாங்கி வந்து 
ஆன் மாக்களைப் பச்குவப்படுத்திப் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை 
ஆனந்தத்தழுத்தி ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறான் . அதனால் 
இறைவனை ஆன்மநாதன் - ஆவுடையான் என்று கூறி மெய்யறி 
வாளர்கள் போற்றித் துதித்துப் பேறு பெறுகின்றனர் . 


ஆகமமாகி நின்று அண்ணிப்பவனாகிய இறைவன் தானே 
ஆசாரியனாக எழுந்தருளி ஆட்கொள்வதன்றியும் தன்னருள் பெற்ற 
மெய்ஞ்ஞானியர் வாயிலாகவும் மக்களை ஆட்கொள்ளுகிறான் . 
வேதமாயும் கீதமாயும் ஓசையாயும் ஒலியாயும் விளங்கும் இம் 


xill 


முழுமுதற்பொருள் அருளாளர் தம் உணர்விற்கலந்து வேதாகமப் 
பொருள்களை அவர் தம் வாய்மொழியாக வெளிப்படுத்துகிறது . 
வேத வடிவாய இறைவனை நான்முகன் நால்வேதமாக வெளிப் 
படுத்த வியாச முனிவன் அவற்றை மக்களுணர்ந்துய்யுமாறு 
முறைப்படுத்த அருந்தவத்துப் பெருஞானியர் அவற்றை ஆகமங் 
களாகவும் , சாத்திரங்களாகவும் , சோத்திரங்களாகவும் , மந்திரங் 
களாகவும் , தந்திரங்களாகவும் , புராணங்களாகவும் , இதிகாசங் 
களாகவும் , திருமுறைகளாகவும் , பிரபந்தங்களாகவும் வெளிப் 
படுத்துவா ராயினர் . நம்பியாரூரர்க்கும் சேக்கிழாருக்கும் 
இறைவன் அடியெடுத்துக் கொடுத்து அவர் தம் திருவாய் 
வழியாகத் தன்னை விளக்கிநிற்கும் மாண்பினைச் சமயச் சான்றோர் 
நன்குணர்ந்துள்ளனர் . ஆளுடைய பிள்ளையாரும் தன்னை என்னாற் 
பாடுவித்துக்கொண்டவன் எனப் பகருகின்றார் . மற்றைய 
நாயன்மார் ஆழ்வார்கள் வாக்குகளாலும் இவ்வுண்மை நன்கு 
புலனாகின்றது . 


ஆணவ முதலிய மலங்களால் மறைப்புண்டு யான் எனது 
என்று மாயையால் மயங்கிச் சுழலும் மக்களுயிர்கள் அறிந் 
துணர்ந்து உய்யும் பொருட்டு அரிதும் பெரிதுமாய் நுண்மையோ 
டமைந்து திகழும் வேதாகம மந்திர உண்மைகளை எளிதாக்கி 
விளங்கத் தருவதற்கு எண்ணிய பேரருளாளர்கள் அவற்றைப் 
பருப்பொருளாக்கிப் புராண இதிகாசங்களாகவும் ;; தேவார 
திருவாசக திருவாய்மொழிகளாகவும் அருளிச் செய்துள்ளனர் . 


அதனாற்றான் புராண இதிகாசங்கள் 

கதை வடிவிலும் 
வரலாற்று வடிவிலும் அமைந்து ஆங்காங்கே சாத்திர நுட்பங் 
களையும் தத்துவக் கூறுபாடுகளையும் மெய்ஞ்ஞான மந்திரங்களையும் 
அமைத்து விளக்குவனவாயின. இவ்வுண்மை உணராதொழியின் 
புராண இதிகாசங்கள் அறிவிற்கொவ்வாக் கட்டுக்கதைகளாகவும் 
CLOL நம்பிக்கையை வளர்க்கும் கற்பனை களாகவும் தோற்ற 
மளிக்கும் . 


நான் 


சரியை முதலிய நான்கு நெறிகளிலும் இல்லறம் முதலாய 

நிலைகளிலும் அமைந்தொழுகும் மாந்தர்கள் தம் அறிவுநிலை 
உணர்வுநிலைக்கேற்ப வெளிப்படையாகவும் நுட்பமாகவும் 
அறிவுறுத்த எழுந்த புராணங்கள் அவரவர் பக்குவத்திற்கேற்பப் 
பொருளைக் காட்டிப் பயனளித்து விளங்குகின்றன . நான் மறைகள் 


xiii 


தவிரப் பிற நூல்கள் எவ்வகையிலாயினும் ஒரு வரையறைக்கு 
உட்பட்டு நிற்க வேண்டுமென்னும் கருத்தால் அருட்சான்றோர் கள் 
ஒரு மரபினை வகுத்து அவ்வழியே மெய்ப்பொருளை விளக்குவா 
ராயினர் . 


அவ்வகையில் 

புராணங்களுக்கும் ஓர் இலக்கண மரபு 
வரையறை காணப்படுகின்றது . அஃதாவது கயிலையில் ஞான 
ஒளியாக விளங்கும் செம்பொருளாகிய சிவபெருமான் மெய்ஞ்ஞான 
தத்துவங்களைத் தன்னின் 

ஒரு கூறாகிய உமையவளு 

க் ம் 
தன்னுடைய அறிவுக்கூறாக விளங்கும் நந்தி தேவருக்கும் திருவாய் 
மலர்ந்தருளினான் என்றும் நந்தி தேவர் தன்னைச் சார்ந்துள்ள 
சநற்குமாரர் முதலாய முனிவர்களுக்கு அவற்றைத் திருவாய்மலர்ந் 
தருளினாரென் றும் , சநற்குமார முனிவர் தன் மாணாக்கருக்கும் , 
அவர் , அவர் தம் மாணாக்கருக்கும் அருள் எல்லாப் புராணங்களும் 
தோன்றி விளங்குகின்றன என்பதாம் . 


இம்முறையால் வைதிகச் சமயச் சார்பில் தலைமை பெற்று 
விளங்குவன பதினெட்டுப் புராணங்களாகும் . இப்புராண மரபு 
வடமொழிக்கும் தென் மொழிக்கும் பொதுவாயினும் இவற்றுள் 
அமைந்துள்ள புராணங்களின் அமைப்பு வெளிப்பாட்டு முறையில் 
சிறு சிறு வேற்றுமைகள் உள் . வடமொழியுள் பெரும்பாலும் 
தெய்வங்களைப் பற்றிய வரலாறுகளே மிகுந்து காணப்படும் . 
காவியச்சுவை முதலிய ஓரளவே காணப்படும் . தென்மொழியில் 
தெய்வீக வரலாறுகளையும் , அருளாளர்களின் வரலாறுகளையும் 
புராண அமைப்பில் கூறுங்கால் வருணனைப் பகுதிகளும் காவியச் 
சுவைகளும் சிறந்து தோன்றுகின்றன . திருத்தொண்டர் புராணம் 
திருவாதவூரர் புராணம் முதலியவை இதற்கு எடுத்துக்காட்டாகக் 
கொள்ளலாம் . 


இனி வரலாறுகளையேயன்றி இயல் இசை நாடக இலக்கண 
இலக்கியங்களையும் புராணம் என்னும் தலைப்பில் தமிழறிஞர்கள் 
செய்திருந்தனர் என்பதைத் தொல்காப்பிய உரையில் நச்சினார்க் 
கினியர் நான் மறை " என்னும் பகுதிக்கு விளக்கங்கூறுங்கால் 
பூத புராணம் என்றொரு நூலைச் சுட்டுவதலாலும் , பூத புராணம் 
இயற்றமிழ் இலக்கணத்தை விரித்துக்கூறும் நூல் என 
அறிஞர்கள் கருதுவதாலும் தெரியலாம் . 


xiy 


இஃதிவ்வாறாகப் பெரிய புராணம் போன்ற ஒரு சிலவற்றைத் 
தவிர பிற புராணங்கள் யாவும் பெரும்பாலும் வடமொழி மூலக் 
குறிப்புகளைக் கொண்டும் மொழிபெயர்த்தும் செய்யப்பெற்றன 
வாகவே காணப்படுகின்றன . தமிழ்மொழியில் உள்ள புராணங் 
களுள் பெரும்பாலன தலபுராணங்களேயாகும் . இத் தலபுராணங் 
களுக்கும் மூலம் வடமொழியில் உள்ள காந்தபுராணமென்றும் 
அதனுள் அமைந்துள்ள சூதசம்கிதையில் எல்லாத் தலங்களைப் 
பற்றயும் கூறியுள்ளதாகவும் அதனை மூலமாகக்கொண்டே தாம் 
புராணம் இயற்றுவதாகவும் பெரும்பாலான புராண ஆசிரியர்கள் 
மொழிந்துள்ளனர் . 


இனித் தலபுராணங்களின் நோக்கத்தை மரபு முறையில் 
ஆராயின் அவை தெய்வ நம்பிக்கையையும் சமய நம்பிக்கையையும் 
அடிப்படையாகக் கொண்டு சரியை கிரியை ஆய இவ்விரு 
நெறிகளை வற்புறுத்தும் முறையில் திருக்கோயில் வழிபாடு , 
பூசனை , விழா , நோன்பு முதலியவற்றை விளக்கி இவற்றால் 
பெறும் பயனை மிகுதிப்படுத்திக் கூறுவதையும் இத்தலத்தில் 
வந்து வழிபட்டோர் தாம் செய்த பாவங்கள் யாவற்றினின்றும் 
நீங்கி எண்ணியவற்றை யெல்லாம் எளிதில் எய்தினர் என்று 
கூறுவதையும் , இவ்வாறு வந்து வழிபட்டோரில் பெரிய பெரிய 
தேவர்கள் , முனிவர்கள் , அரசர்கள் யாவரும் உளர் என்று 
கூறுவதையும் காணலாம் . ஆனால் அறிவியல் நெறியோடு 
நோக்கினால் தலபுராணங்கள் இம்மைவாழ்வு இனிதாக அமைய 
எளிய வழியைக் காட்டி மறுமைப் பயனையும் சுட்டி நிற்பதை 
அறியலாம் . 


தலங்கள் 


திருத்தலங்கள் அல்லது திருப்பதிகள் என்று போற்றப் 
பெறும் இறைவன் அர்ச்சனாமூர்த்தியாய் எழுந்தருளி விளங்கும் 

நானிலங்களிலும் திகழ்கின்றன . மலைகள் , கடற் 
கரைகள் , சோலையும் காவும் சூழ்ந்த இடங்கள் , பேராற்றங் 
கரைகள் ஆய இடங்களில் அவை விளங்குவதைக் காணலாம் . 
இத்தலங்களை நடுவாக வைத்தே ஊர்களும் நகரங்களும் வளர்ந்து 
பெருகியுள்ளமையை வரலாற்றால் அறியலாம் . அடர்ந்த காடு 
உயர்ந்த மலைகளில் திருத்தலங்கள் அமைந்திருக்குமாயின் 
அவற்றைச் சார்ந்து சிறிது சேய்மையில் நகரங்கள் பெருகி 
அமைந்திருக்கும் . 


தருமென்னும் முடிவிற்கே வர நேரும் . அறிவியல் நோக்கு என்று 

* 
தலபுராணங்களில் சிறப்பாக வற்புறுத்தப்பெறும் 
பொருள்கள் மூர்த்தி , தலம் , தீர்த்தம் , விருட்சம் ஆய நான்குமாம் . 
விருட்சத்தைத் தலத்துள் அடக்கி மூன்றாகக் கூறுதல் 
பெருவழக்காக உள்ளது இதனை , 
" மூர்த்தி தலந் தீர்த்தம் முறையாற் றொடங்கினர்க்கு 

வார்த்தை சொலச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே 
என்னும் தாயுமானவர் வாக்கால் இனிதுண ரலாம் . இதனால் 
ஒவ்வொரு தலத்திலும் சிறப்புடைய நீர்நிலைகள் , பயனுள்ள நன் 
மரங்கள் ஒன்றோ பலவோ அமைந்திருக்கும் என்பதும் தலந் 
தொறும் உள்ள மூர்த்திகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் 
சிறப்புடையவாக இருக்குமென்பதும் தெளிவாகும் . மூர்த்திச் 
சிறப்பினை அங்குவந்து வழிபட்டோர் எய்திய பேறுகளாலும் 
தீர்த்தச்சிறப்பினை அதனுள் மூழ்கி வழிபட்டோரை விட்டு 
நீங்கிய தீவினைகளாலும் தலவிருட்சத்தின் சிறப்பினை அந்நிழலில் 
வதிந்தும் அதன் இலை காய் கனி முதலியவற்றை உண்டும் 
வழிபட்டோரிடத்து நின்றும் நீங்கிய பிணிகளாலும் விளக்கி 
நிற்பதைக் காணலாம் . 

அஃதாவது இத்தலத்தில் வந்து 
இன்னின்ன காலங்களில் இவ்விவ் முறையால் வழிபடுவோர்க்கு 
உடம்பு பற்றியும் உணர்வு பற்றியும் உள்ளம் பற்றியும் தீராமல் 
நிற்கும் பிணிகளும் மாசுகளும் நீங்கி எழிலும் இன்பமும் புகழும் 
பொருளும் ஓங்கி இம்மையில் வளமான வாழ்வும் மறுமையில் 
சிறப்பான பதவியும் கிட்டும் என்று பல்வேறு வரலாறுகள் 
வாயிலாகத் தலபுராணங்கள் வற்புறுத்துதலைக் காணலாம் . 

அறிவும் அமைதியும் எழிலும் இன்பமும் புகழும் பொருளும் 
எங்கே எங்கே என்று தேடி அலையாதார் இவ்வுலகில் உளரோ ? 
ஓரிருவர் இருப்பினும் அவர்கள் இம்மைப் பயனைச் சிறிதென்று 
வெறுத்து மறுமைப்பயனை நாடி நிற்பவராகவே இருப்பர் . இவ் 
இருபயனும் தல வழிபாட்டால் கிட்டுமென்னும் வகையில் தான் 
எல்லாப் புராணங்களும் அமைந்துள்ளன . இருமைப் பயனையும் 
தலவழிபாடு தருமா என்பதனை அறிவியல் நோக்கில் பார்த்தால் 


கூறும்போது காரண காரியங்களைக் காட்சி கருத்து அனுமானம் 
ஆகமம் என்னும் நான்கு அளவைகளானும் ஆய்ந்து காணுதல் 
வேண்டும் . காட்சியளவை மட்டுமே நோக்குவார்க்கு இவ்வுண்மை 
காணுதற்கும் காட்டுதற்கும் இயலாமற்போகும் . 


xvi 


ஐயமில்லை. 


பிரபஞ்சமாகிய இவ்வுலகம் பஞ்ச பூதங்களால் பஞ்சதன் 
மாத்திரைகளால் அமைந்து விளங்குகின்றமை அறிவியலார் 
யாவர்க்கும் உடன்பாடேயாகும் . இவ்வுலகிற்றோன்றி வாழ்ந்து 
மறையும் ஓரறிவுயிர் முதலாக ஆறறிவுயிர் ஈறாக யாவும் இப்பஞ்ச 
பூதப் பரிணாமங்களே என்பதிலும் 

எனினும் 
உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் வடிவாலும் உணர்வாலும் 
வேறுபட்டுத் திகழ்கின்றன . ஏனெனில் இப்பூதங்களின் கலப்பு 
அளவைகளின் ஏற்றத்தாழ்வு எனலாம் . பூதக்கூறுகளின் 
அளவைகட்கு ஏற்பவே தன் மாத்திரைகளும் அவற்றுக்குள் 
அடங்கிய ஏனைய தத்துவப்பொருள்களும் அமைந்து விளங்கும் 
இதனாலேயே உயிர்களை ஓரறிவு முதலாக ஆறறிவு ஈறாக 
ஒருவாறு பகுத்துணர்த்துகின்றார்கள் அறிவியலார் . ஒவ்வொரு 
பொருள்களின் தன்மைகளையும் அமைப்புக்களையும் பௌதீக 
இயலின் படி பிரித்தறிந்து உணர்த்துகிறார்கள் . ஒரு பொருளின் 
இயல்பை மாற்ற வேண்டுமென்றாலும் தன்னியல்பால் மாறியதனைச் 
செம்மைப்படுத்த வேண்டுமென்றாலும் அவ்வவற்றில் எந்த எந்த 
பூதக் கூறுகளைக் குறைக்கவேண்டும் அல்லது கூட்ட வேண்டும் 
அல்லது சேர்க்கவேண்டுமென்று அறிந்து அவ்வாறே செய்து 
மாற்றியும் செம்மைப்படுத்தியும் அமைத்துவிடுகின்றனர் 
அறிவயலார் . ஒரு பொருள் தண்மையாக இருந்தால் வெப்பத்தைச் 
சேர்த்தும் , வெப்பமாக இருந்தால் தண்மையைச் சேர்த்தும் சமப் 
படுத்துவதைக் கல்வி முதலாய எத்தகைய அறிவும் பெறாதவர்கள் 
கூட அறிந்துள்ளமையை யாவரும் அறிவர் . 


நலமாக இயங்கிக்கொண்டிருக்கும் ஒருவருக்குத் திடீரென 
நோய் வந்துவிட்டது . அவர் மருத்துவரிடம் சென்று காட்டுகிறார் . 
மருத்துவர் ஆராய்ந்து பார்த்து ஏதோ மருந்து கொடுக்கிறார் . 
மருந்துண்ணும்போது கடைப்பிடிக்க வேண்டிய உணவு முதலிய 
முறைகளையும் கூறுகிறார் . மருத்துவர் அறிவுறுத்தியபடி 
நோயுற்றவர் தவறாமற் கடைப்பிடித்துச் சின்னாளில் நோய்நீங்கி 
முன்போல நலமுறுகிறார் . நோய் வந்ததற்குக் காரணம் என்ன ? 
நீங்கியதற்குக் காரணம் என்ன ? நோயுற்றவர் உணர்வுக்கும் 
உடம்புக்கும் வேண்டிய பொருளின் குறைவு அல்லது வேண்டாத 
பொருளின் உறவுகள் தாம் நோய்க்குக் காரணம் . இதனை நன்கு 
கண்ட மருத்துவர் அக்குறை தவிர்க்க மருந்தும் அறிவுரையும் 
தர அவற்றை நோயாளார் மேற்கொண்டு ஒழுகினமை நோய் 


xvii 


நீக்கத்திற்குக் காரணம் . இவ்வெடுத்துக்காட்டினால் ஓரளவு 
தல புராணங்கள் வற்புறுத்தும் மூர்த்தி தலந் தீர்த்தங்களின் 
சிறப்பும் , அவற்றை வழிபடுதலினால் எய்தும் பயனும் புலனாகும் . 

கண்கூடாகக் காணும் இவ்வுலகில் நிலம் , நீர் , தீ , வளி, வான் 
என்னும் ஐந்தும் தனித்தனியாக இல்லை ஒன்றோடொன்று கலந்து 
நிற்கின்றன . பொதுவாக நோக்கும்போது தனித்தனியாக 
உள்ளதுபோல் காணப்படும் . நிலத்தில் நீருண்டு . நிலத்திற்குள் 
காற்றும் நெருப்பும் கலந்துள்ளன . இன்றேல் பல்வேறுபட்ட 
கனிப்பொருள்களும் மரஞ்செடி கொடிகளின் விளைவுகளும் 
உண்டாகமாட்டா . நீரில் நிலக்கூறும் நெருப்புக்கூறும் காற்றுக் 
கூறும் கலந்துள்ளன . இன்றேல் நிறம் சுவை மீன் முதலாய 
பொருள்களின் தோற்றங்கள் உண்டாகமாட்டா . இக்கலப்புக்கள் 
உலகமெங்கும் ஒரே அளவையில் இல்லாமல் மாறுபட்டுள்ளன . 
அதனாற்றான் ஓரிடத்தில் தோண்டினால் நன்னீரும் பிறிதோரிடத்தில் 
உவர் நீரும் பிறிதோரிடத்தில் எண்ணையும் இவ்வாறே இடந் 
தொறும் பல்வேறு பொருள்களும் கிடைக்கின்றன . ஓரிடத்தில் 
விளை கின்ற புல்பூண்டு மரஞ்செடிகொடிகள் பிறிதோரிடத்தில் 
விளைவதில்லை . ஓரிடத்தில் பல்கிவாழும் பறவையினம் விலங்கினம் 
புழுப்பூச்சிகளின் இனங்கள் பிறிதோரிடத்தில் வாழ்வதில்லை . 
இவ்வாறே மக்களின் வடிவம் நிறம் அறிவு உணர்வு முதலியவை 
களும் அவ்வந்நிலவமைப்பு தட்பவெட்பம் காற்று முதலாய சூழ் 
நிலைகளால் திகழ்வதைக் காணுகின்றோம் . 


இம்மாற்றங்கள் ஒன்றற்கொன்று மிகமிகச் சேய்மையான 
பகுதிகளிலும் நிகழலாம் . மிகமிக அண்மைப் பகுதிகளிலும் 
நிகழலாம் . ஓரிடத்தில் அகழும்போது உவர் நீராக இருக்கும் . 
அதற்கு அடுத்த சில அடி தூரத்தில் நன்னீர் ஊற்றுத் திகழும் . 
இவ்வாறே ஏனையவும் நிகழ்வதைக் காணுகின்றோம் . ஒருசில 
உடல் நோய்க்கும் உள நோய்க்கும் மருத்துவர்கள் மருந்து 
தராமல் இடமாற்றம் செய்யவும் - சூழ்நிலை மாற்றம் செய்யவும் 
கூறுகிறார்கள் . அவையே மருந்தாக நோய் நீக்கம் செய்வதையும் 
அறிகிறோம் . இனி உடல் நோய் நீங்கவும் வளம் பெறவும் மக்கள் 
குற்றாலம் முதலிய இடங்களுக்குச் சென்று அருவியில் திளைத்தலும் 
அலைகடலில் மூழ்கலும் சுனை படிந்தாடலும் செய்வதைக் காண் 
கிறோம் . இவை யாவும் அறிவியலுக்கொத்தவை என யாவரும் 
ஒப்புவர் . 


xviii 


இனி உடம்பெடுத்த ஒவ்வொரு உயிரும் இவ் அண்டத்தின் 
சிறுகூறே என்பதனால் அண்டத்திற்குள்ளவை யாவும் பிண்டத் 
திற்குண்டு என்பதில் ஐயமில்லை .. பிண்டமாக உடம்பெடுத் 
துலவும் மக்களும் பூதங்களின் பரிணாமமேயாவர் . மக்கள் என்று 
பேசும் பொழுது மக்களின் பருவுடம்பே நம் கருத்தில் தோன்று 
கின்றதெனினும் மக்கள் ஒவ்வொருவரும் காரணம் , நுண்மை , 
பருமை என்னும் மூன் றுடம்புகளோடு கூடியே வாழ்கின்றனர் 
அஃதாவது உணாவு 

உள்ளம் உடல் என்னும் மூன்றாலும் , 
வாழ்கின்றனர் . இவை மூன்றும் பிரிக்கமுடியாதவாறு ஒன்று 
பட்டே பருவுடல் மூலம் இயங்கும். இவற்றுள் ஒன்றற்கு 
ஏற்படும் இன்பதுன்பங்கள் மற்றவற்றிற்கும் ஏற்படும் . இவற்றைப் 
பிரித்து அவ்வவற்றால் இன்பதுன்பப் பயன் கோடல் யோகியர்க்கும் 
ஞானியர்க்குமே இயலும் . இந்நிலை பகுத்தறிவுக்குப் புலப்படினும் 
((விஞ்ஞான ) அறிவியலுக்கு அப்பாற்பட்ட தாகும் . இந்நிலை 
கைவந்தவர்க்கு மட்டுமே மறுமைநிலை பற்றிய தெளிவு ஏற்படும் . 
மற்றையோருக்கு இம்மைப் பயன் ஓரளவே புலப்படும் . 


ஞான யோகங்களால் முதிர்ந்த அருளாளர்கள் உணர்வுடம் 
பாகிய நுண்ணுடம்பைத் தியானமந்திரங்களாற் செம்மைப்படுத்தி 
வினைப்பயனாக வரும் இன்ப துன்பங்களைத் தாமரையிலைமேல் 
நீர்போல நின்று துய்த்து 

று துய்த்து இம்மையில் மகிழ்வும் மறுமையில் 
ஆனந்தமும் அடைகின்றனர் . தவ யோகங்களால் முதிர்ச்சி 
பெற்ற சித்தர்கள் மூலிகை , பாஷாண மருந்துகளால் பருவுடம்பை 
யும் பிராணாயாமம் ஆதனம் முதலியவற்றால் நுண்ணுடம்பையும் 
செம்மைப்படுத்தி வினைப்பயனாக வரும் துன்பங்களை மாற்றி 
இம்மையில் பேரின்பமும் மறுமையில் 

பேரானந்தமும் 
உறுகின்றனர் . 


உடைய 


பொறிகளை வாயிலாக 

உடம்பே யாவும் என்று 
கருதி மனைவி மக்கள் சுற்றம் மாடு மனை எனச் சுழலும் சாமானிய 
மக்கள் உலகியல் உணர்த்தும் நூலறிவுடையராய்ப் பழ 
வினைகளோடு பிறப்பெடுத்த பின்னர்ச் செய்துகொள்ளும் சஞ்சித 
வினைகளுக்கும் ஆகாமியமாகிய எதிர்பாராத வினைகளுக்கும் 
ஆட்பட்டுச் சுழன்று இன்ப துன்பங்களை அனுபவித்து இடர்ப் 
படுகின்றனர் . அவ்வப்பொழுது மெய்யுணர்ந்த சான்றோர்களின் 
காட்சியாலும் அவர் தம் அருளுரையாலும் அன்னவர் தம் நூல் 
களாலும் கார்காலத்து மின்னலைப்போல் மெய்யுணர்வின் சாயல் 


xix 


தோன்றப்பெற்று இறைவுணர்வுடையராய் செயல்படுகின்றனர் . 
இவ்வகையான மக்கள் படிப்படியாக மெய்ம்மையுணர்ந்து பற்று 
நீங்கிப் பேரின்பம் அடைய வேண்டுமென்றே பேரருட்பிழம்பாகிய 
இறைவன் ஆங்காங்கே தோன்றிப் பக்குவமுடையார்க்கு 
அருளுபதேசம் செய்து அவ்வடியார்கள் வாயிலாகப் பற்பல 
திருவிளையாடல்களை நிகழ்த்துகிறான் . 


அவ்வாறு சீவன் முத்தி பெற்றுச் சாதாரண மானிடர்களைப் 
போல மக்களிடையே வாழும் ஒழுக்கத்து நீத்த பெரியார்களுக்கு 
முக்கால உணர்வும் பொருட்டன்மைகளும் அவற்றின் பயன் 
பற்றிய அறிவும் இயல்பாகவே வாய்த்துள்ளன . அவற்றால் 
அவர்கள் இவ்வுலக மக்கள் உய்யும்பொருட்டுப் பல்வேறு வழிகளை 
வகுத்துத் தாங்களும் அவ்வழியில் ஒழுகிக் காட்டுவராயினர் . அவ் 
வழிகளில் ஒரு பிரிவே திருத்தல வழிபாடு . 


வாயு 


மெய்யறிவுசான்ற அவ் அருளாளர்கள் மக்களின் மூன்றுடம்பு 
களும் செம்மை பெறுதற்கு ஏதுவாக மூர்த்திகளை விருட்சத்தின் 
கீழ் அமைத்துத் தீர்த்தத் தடங்களை உண்டாக்கி அவற்றின் 
சிறப்புக்களை புனைந்துரைவகையால் பரப்பியுள்ளனர் . இயற்கை 
யான மலைகள் பேராறுகள் கடற்கரை இவற்றைச் சார்ந்தே 
தலங்களைத் தோற்றுவித்துள்ளனர் . ஏன் கதிரவன் முதலான 
கோள்களின் ஒளியும் கணக்கற்ற விண்மீன்களின் ஒளியு 
இடையறாது தன் மீது படிய அந்தரத்தே விரைந்து சுழன்று 
கொண்டிருக்கும் இவ்வுலகத்தைச் சுற்றிப் பல்வேறு 
மண்டலங்கள் சூழ்ந்திருக்கின்றன . இம் மண் உலகம் ஒரே 
கோளமாயினும் அதன் கண் அமைந்திருக்கும் மலை கடல் யாறு 
காடு வனம் மணற்பரப்பு முதலியவற்றால் இடந்தொறும் இடந் 
தொறும் அதன் தன்மை வேறுபடும் மாறுபடும் . அதற்குள்ளே 
அமைந்திருக்கும் பொருள்களாலும் வேறுபடும் . இவ்வேறுபாடு 
ஆங்காங்குத் தோன்றி விளங்கும் உயிர்களிடத்தும் காணப்பெறும் . 
இவ் இயற்கைச் சூழலால் வரும் நன்மை தீமைகளை அவ்வவ் 
விடத்துத் தோன்றியுள்ள உயிர்கள் அனுபவித்தே தீரவேண்டும் . 

னு அறிவுத் திண்மையாலும் ஆய்வு உணர்வினாலும் 
இவற்றின் தீமைகள் சாராமல் நீக்கி அவற்றை நலம் தரும் முறை 
யிலும் பயன்படுத்திக்கொள்ளலாம் . அவ்வாறு பயன்படுத்திக் 
கொள்ளும் ஒரு சீரிய முறைதான் இந்தத் திருத்தல வழிபாடு . 


எனி 


XX 


உலகியலறிவும் மெய்ப்பொருளறிவும் இல்லாத சாமானிய 
மக்களுக்கும் உலகியற் பொருள் நூலறிவு மட்டுமே பயின்ற 
அறிவுடை மக்களுக்கும் புலப்படாத பூத பரிணாம உண்மைகள் 
மெய்யறிவாளராகிய ஞானியர்களுக்கு எளிதாகப் புலப்படும் . 
இத்தகு புலம் வென்ற காட்சியராகிய 

அருளாளர்கள் 

உடற் 
பிணியையும் உள நோயையும் போக்கும் சூழல்வாய்ந்த நிலங்களை 
யும் நீர்நிலைகளையும் பயன் மரக்காடுகளையும் அறிந்து தேர்ந்து 
இறைவன் பேரால் அவ்விடங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் . 
நிலம் நீர் மரம் என்னும் மூன்றாலும் சிறப்புடைய இடங்களும் 
இரண்டினால் சிறப்புடைய இடங்களும் ஒன்றால் மட்டும் சிறப் 
புடைய இடங்களும் உண்டு . ஒன்றால் மட்டும் சிறப்புடைய தாயின் 
ஏனை இரண்டையும் இரண்டாற் சிறப்புடையதாயின் ஏனை 
ஒன்றையும் செயற்கையாக அமைத்து அவற்றிற்குத் தங்கள் 
தவஞான ஆற்றலினால் சிறப்பெய்துவித்து அவ்வவ் இடத்திற்கு 
ஏற்ப மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து மக்கள் கடைத்தேறும்படிச் 
செய்துள்ளனர் . 


விளங்குபவை 


தலங்களாக 

மண்வகை 

தட்ப வெப்பச் 
சார்பினால் அங்குச் சென்றவர்களின் பருவுடலின் பஞ்சபூதக் 
கூறுகளையும் வாத பித்த சிலேஷ்மங்களையும் மாறுபடுத்தும் . 
தல விருட்சங்களின் காற்றும் நிழலும் இலை தழை காய் கனிகளும் 
தீர்த்தங்களின் நீரும் பருவுடம்பின் நோய்களையும் பிணிகளையும் 
பற்றி மாறுபடுத்தும் . மூர்த்தி வழிபாடு நுண்ணுடம்பின் 
உணர்வுகளை மாறுபடுத்தும் . இவ்வாறு தூல சூக்கும காரண 
உடம்பு மூன்றும் செம்மையுறுதலினால் ஆன்றோர்கள் தல 
யாத்திரையினையும் வழிபாட்டினையும் சமயச் சார்பாக வைத்து 
வற்புறுத்துவராயினர் . 


இற்றைக்கும் நோய்நீக்கத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் 
உடற் செழிப்பிற்காகவும் மக்கள் ஊர்தொறும் நாடுதொறும் 
சுற்றுலாச் செல்வதையும் சுற்றுலாச் செல்வோருக்கு அவ்வந் 
நாடுகள் தக்க இடம் உணவு முதலிய வாய்ப்புக்களைச் சிறந்த 
முறையில் அமைத்துத் தருவதையும் காண்கிறோம் . ஆனால் இச் 
சுற்றுலாக்களால் மக்கள் தாம் எண்ணிய பயனை அடைகின் 
றார்களா என ஆராயின் நற்பயன் ஓரளவும் பிறபயன் பேரளவு 
மாக இருப்பதை உணரலாம் . ஏனெனில் இச்சுற்றுலா யாத்திரை 


xxi 


செல்வோர் பருவுடம்பின் வளம் ஒன்றையே கருதுவதனாலும் , 
இடம் முதலாயவை பெரும்பாலும் செயற்கையாக இருப்பதனாலும் 
புலனின்பம் பெறுதற்காக மேற்கொள்ளும் பொருள்கள் காம 
வெகுளி மயக்கங்களைப் பெருக்குபவையாக உள்ளமையாலும் 
அதனுள்ளும் அரசியல் முதலான உலகியல் மார்ச்சரியங்களும் 
போலிகளும் ஊடாடுவதாலும் எனலாம் . 


ன 


நம்நாட்டுப் பண்டைய அருளாளர்களால் அமைக்கப்பெற்ற 
சுற்றுலா இடங்களாகிய இத்தெய்வீகத் தலங்கள் மக்களைத் 
தெய்வமாக்கி இம்மை வாழ்வும் மறுமைப் பயனும் தரத்தக்க 
சிறப்புடையனவாகத் திகழ்கின்றன இத்திருத்தலங்கள் 
ஒவ்வொன்றும் பல்வேறு சனிச் சிறப்பியல் + ளை உடையனவாகும் . 
ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பயன் மிகுதியாகவும் பிற பயன்கள் 
பொதுவாகவும் இருக்கும் . இன்னின்ன காலங்களில் இன்னின் 
பொழுதுகளில் இன்னின்ன பொருள்களைக் கொண்டு இன்னின்னா 
ரோடு இன்னின்னவாறு வழிபட வேண்டும் என அமைத்திருப் 
பதன் நோக்கமும் அவ்வச் சிறப்பு நோக்கியேயாம் . அசனாற்றான் 
மூர்த்தி தலந் தீர்த்தம் முறையாய் தொடங்க வேண்டுமென்கிறார் 
தாயுமானவ அடிகள் . ஆழ்வார்களும் , நாயன்மார்களும் . சங்கரர் 
இராமானுசர் போன்ற அருளாளர்களும் தலந்தொறும் சென்று 
வழிபட்டு வழிகாட்டியுள்ளனர் . 


இனித் தீர்த்தங்களும் தலங்களும் விருட்சங்களும் மருத்துவப் 
பயனுடையவை என்பது காட்சியளவையாலும் அறிவியலுக்குப் 
பொருந்தும் ; மூர்த்தி விசேடம் என்பது கற்பனை என்று கருதும் 
பகுத்தறிவாளர்களும் உண்டு . தீர்த்தமும் விருட்சமும் அவ்வப் 
பயன்களை மிக்குத் தருவது அத்தலத்து மூர்த்தி விசேடத்தினாலே 
யாமென்பதைக் கருதலளவையானும் ஆகம 

அளவையானும் 
உணர்தல் வேண்டும் . பருவுடம்பு செம்மையுற்றால் நுண்ணுடம்பு 
அதன்வழிச் செம்மையுறும் என்பது கருகலளவையால் உறுதி 
பெறும் . அதுமட்டுமன்று , தலங்களைத் தேர்ந்தெடுத்த பேரருளா 
ளர்கள் வாளா ஒரு வடிவத்தை மூர்த்தியாக அமைக்கவில்லை . 
தங்களுடைய தவ ஆற்றலை மந்திர வலிமைகொண்டு மூர்த்திகளாக 
எழுந்தருளச் செய்துள்ளனர் . எந்தெந்த பெருமக்கள் மூர்த்திகளை 
நிறுவினரோ அவர்களின் மந்திர வலிமைக்கேற்பவே அவ்வத் 
தலங்கள் சிறப்புறும் . இதனை விளக்கின் பெருகும் . முற்றிலும் 
விளக்கவும் இயலாது . அவரவர் அனுபவத்தால் உணரவேண்டிய 


xxii 


சிறப்புடையது இது . எத்துணையோ திருமால் தலங்கள் இருப்பி 
னும் திருவரங்கத்திற்கும் , திருப்பதிக்கும் உள்ள சிறப்பு மற்ற 
வற்றிற்கு இல்லா திருப்பதையும் , எத்துணையோ முருகனுடைய 
தலங்களிருப்பினும் பழனி , திருச்செந்தூர் முதலியவற்றிற்குள்ள 
பெருமை மற்றவற்றுக்கு இல்லாதிருப்பதையும் , இவ்வாறே பிற 
மூர்த்திகளுக்கும். சிற்சில தலங்களில் உள்ள பெருமை பிறவற்றிற்கு 
இல்லா திருப்பதையும் எண்ணிப் பார்த்தால் இவ்வுண்மை நன்கு 
விளங்கும் . 


ஒரு தலத்தின் பெருமை அதனை நிறுவிய ஞானியர்களாலும் 
தொடர்ந்து நிகழும் பூசனை முதலிய நியமங்களாலும் சென்று 
வழிபட்டு ஏத்தும் அருளாளர்களாலும் சிறப்பொடு பூசனை புரிந்து 
பணியாற்றும் அன்புடையோராலுமே நாடோறும் பெருகித் 
திகழும் . இவற்றுள் எதுகுறைவுபடினும் அவ்வளவிற்கு அதன் 
சிறப்புக்குறையும் என்பதையும் ஓர் தல் வேண்டும் . அதனால் சமய 
நம்பிக்கையும் பக்தி உணர்வும் உடைய மக்கள் யாவரும் திருத்தல 
யாத்திரையையும் வழிபாட்டையும் முறைப்படி மேற்கொண்டு 
ஒழுக 

கவேண்டும் . இவ்வொழுக்கம் ஒவ்வொருவருக்கும் இருமைப் 
பயன்களையும் அளிப்பதோடு உலகையும் செழிப்பிக்கும் என்பதில் 
ஐயமில்லை . இதனைத் தேவார ஆசிரியர்கள் தலங்கள் தொறும் 
சென்று வழிபட்டமையையும் அவ்வுத் தலங்களிலும் இறைவன் 
அவர்கட்குக் காட்சி கொடுத்து அவ்வவர் தம் வேண்டுகோளை ஏற்று 
அருள் செய்தமையையும் , இன்ன தலத்திற்கு வந்து வழிபடுக 
என அவர்களை இறைவன் பணித்தருள் செய்தமையையும் கூறும் 
அவர் தம் வரலாறுகளால் உணரலாம் . உலகத்தில் உள்ள பிற 
சமயங்களும் தல யாத்திரைச் சிறப்பையும் தலச் சிறப்பையும் 
வற்புறுத்துவதை ஈண்டு அறிதல் தகும் . 


இந்தத் திருப்பெருந்துறைப் புராணத்திலும் இறைவன் 
மாணிக்கவாசக சுவாமிக்குத் தலங்கள் தொறுங் காட்சிகொடுத் 
தருளிய வரலாற்றினை ஒரு சருக்கமாகக் கூறியுள்ளார் இப்புராண 

இனி இத் திருப்பெருந்துறைப் புராணத்தின் 
கண்ணும் இவ்வுண்மைகள் பொருந்தித் திகழும் சிறப்பையும் 
அமைப்பையும் சுருக்கமாகக் காண்போம் . 


Com 


சருக்கங்களின் பொருட் சுருக்கம் 


1. கடவுள் வாழ்த்து : 


வெயிலுவந்த 


இத்தலத்து விநாயகக் 

கடவுளாகிய 
கணபதியைக் காப்புக் கடவுளாக முதற்கண் வணங்கிப் பின்னர் 
இத்தலத்தின் மூலப்பொருளாக விளங்கும் குருந்தொளிநாதரையும் 
( குருந்த மரம் ) பின் முறையே குருந்தப் பெருமான் ஆத்தும நாதர் 
சிவயோக நாயகி யாயவரையும் வணங்கிப் புராண மரபுப்படி 
விநாயகர் முதலானோரை வணங்கி வாழ்த்துக் கூறப்பட்டுள்ளது . 
அருச்சனை புரியும் வேதியர்க்கும் சந்தான குரவர்களுக்கும் 
திருவாவடுதுறை ஆதீன முதல்வர் நமசிவாய தேசிகர்க்கும் 
வாழ்த்துக் கூறியிருப்பது சிறப்புக்கூறெனலாம் . அவையடக்கம் 
சிறப்பாக உளது . 


2. நாட்டுச் சிறப்பு : 


இத்தலம் பாண்டி நாட்டது என்னும் முறையில் பாண்டி 
நாட்டின் வளம் வெள்ளாற்று நீர்வளம் நிலவளம் மருதநில 
மக்களின் வாழ்க்கை முதலாக அவர்கள் நீர்பாய்ச்சி வித்தி 
அறுவடை செய்து தக்கார்க்குத் தானமிட்டு அரசிறை நல்குதல் 
வரை இனிய உவமை உருவகங்களால் விளக்கப் பெற்றுள்ளது . 
நகரச்சிறப்புக் கூறுங்கால் ஒழித்துக் காட்டணி தற்குறிப் 
பேற்றவணி முதலாய நயங்களோடு மதுரை திருப்பூவணம் முதலிய 
பாண்டி நாட்டுத் திருத்தலங்கள் பதினான்கையும் 

பதினான்கையும் அவற்றின் 
வரலாற்றுக் குறிப்போடு கூறி விளக்குகிறது . 


3. நைமிசாரணியச் சிறப்பு : 

நைமிசவனத்தைக் கடல் , விநாயகக்கடவுள் , சிவபெருமான் , 
உமாதேவி , முருகக்கடவுள் , வெள்ளிமலை , கற்பகத்தரு , சிந்தாமணி 
இவற்றோடு சிலேடையணி முறையால் ஒப்பிட்டுப் பேசி அங்கே 
மாதவர்கள் வேத விதிப்படி வாழும் சிறப்பை நயமாகப் 
புலப்படுத்துகிறது , 


xxiv 


4. புராண வரலாறு : 

நைமிசாரணியத்தில் வாழும் முனிவர்களின் கல்வி கேள்வி 
களாலாய ஞானச் சிறப்பையும் ஒழுக்கத்தையும் தவமுதலாய 
ஒழுகலாற்றையும் அருட்பண்பாடுகளையும் விளக்கிச் சிறந்த முனிவர் 
களின் பெயர்களைச் சுட்டி வேள்வி முதலாய அவர் தம் பணிகளையும் 
விளக்கி அங்குச் சூத முனிவர் வருதலையும் அவர் தம் பெருமையை 
யும் முனிவர்கள் அவரை வரவேற்றுப் பூசித்துத் திருப்பெருந்துறை 
மான்மியத்தைக் கூறியருள வேண்டுதலையும் அவர் பரவசமுற்றுப் 
பெருந்துறையின் மாண்பினைச் சொல்லவல்லார் யார் எனினும் 
அறிந்தவாறு திரேதாயுகத்தில் யாக்கிய வல்கியர் மிதிலை மன்னன் 
சனகருக்குக் கூறியபடி கூறுவேன் எனத் தொடங்கிச் சனகன் 
பிரமஞானம் பெற்ற மாதவரைக்கொண்டு ஞானோபதேசம் பெற 
எண்ணி ஓரிலக்கம் பசுக்களை அலங்கரித்துப் பிரமஞானிகள் யாவ 
ராயினும் இவற்றைக் கொள்க என அறிவித்ததையும் யாரும் 
கொள்ளாத நிலையில் யாக்கிய வல்கியர் வந்து அவற்றைக் கைக் 
கொண்டு தன் சீடர்களுக்கு அளித்துச் சனகன் விரும்பிய வண்ணம் 
பிரமஞானத்தின் பெருமை அருமைகளைக் கூறித் கிரேதாயுகத்தில் 
தவுமியமாமுனிவர் புரூரவாவரசனுக்கு உரைத்ததனைக் கூறுவேன் 
எனத்தொடங்கி மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றாலும் சிறந்த 
தலத்தைப்பற்றிப் புரூரவன் வினவத் தவுமியர் உளங்கனிந்து 
கயிலாசத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமான் உவமையவள் வேண்ட 
பிரமஞான ரகசியத்தைக் கூற அதனை உள்ளவாறுணர்ந்தபடி 
கூறுவேன் என அவர் கூறத் தொடங்குவதாக அமைந்துள்ளது . 


5 . கைலாசச் சிறப்பு : 

கைலாயத்தின் ஒப்பற்ற தெய்வீக வளமும் வழிபாடியற்ற 
வரும் திருமால் பிரமன் இந்திரன் முதலாய தேவர்களைக் கையில் 
பிரம்பு கொண்டு நந்தியம்பெருமான் ஒழுங்குபடுத்தும் காட்சியும் 
அரம்பை முதலிய தேவமாதர் நடம்புரியும் அழகும் முனிவரர் 
யோகியர் சூழ்ந்து திகழும் மாட்சியும் ஆண்டுச் சிவபெருமான் 
உமாதேவியுடன் அரியணையில் வீற்றிருக்கும் சிறப்பும் விரித்துக் 
கூறுப்படுகிறது . 


6. தேவிக்கு சுவாமி சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 

கயிலாயத்தில் இறைவன் தியானத்தில் இருத்தலைக்கண்ட 
உமாதேவி யாவற்றிற்கும் மூலமாய்ப் பரம்பொருளாக விளங்கு 


XXV 


இறைவா நீர் யாரை எண்ணித் தியானம் புரிகின்றீர் உம்மினும் 
மேலோருண்டோ என வினாவத் தான் நிற்குணமாயும் சகுண 
மாயும் விளங்கும் நிலைமையை விளக்கிச் சகுணமாகி இப்பொழு 
திருக்கும் யான் நிற்குணமாக விளங்கும் சோதியாகிய என்னையே 
தியானிக்கின்றேன் என்று கூறிப் பொருள்தொறும் ஆன்மாவாக 
இருக்கிறேன் யான் நிற்குணமாகிய அது பரமான்மாவாகத் 
திகமும் . யான் கயிலைவாசி அது மகா கயிலைவாசி . 

அது திகழு 
மிடம் ஆதி கயிலாயம் . இந்த ஆதி கயிலாயத்திற்கு ஒத்த தலம் 
எவ்வுலகிலுமில்லை. இத்தலத்தில் குருந்துருவாய் விளங்கும் 
அதுவே துவாதசாந்தத்தலமாகும் . அங்கே அறுபத்தாறு கோடி 
தீர்த்தங்களை உண்டாக்கி வைத்ததனால் பெருந்துறை என்றும் 
அதற்குப் பெயராம் . அங்கு வாழும் உயீர்கள் யாவும் சிவமேயாம் . 
அங்கு ஆத்துமநாதனாகிய யாமே சருந்து ருவாயும் இச்சையால் 
குருவாகி மும்மூர்த்திகட்கும் உபதேசஞ் செய்தும் அம்பரத்தில் 
நாடகம் நடித்தும் ஆலவாய தனில் அறுபத்து நான்கு திருவிளை 
யாடல்கள் புரிந்தும் பரமானந்தமயமாய் அளவிடப்படாதாகி 
அணுவிணுக்கணுவாகியும் விளங்குகிறோம் என்று கூறி அத் 
தலத்தில் உறைவோர் வழிபடுவோர் எய்தும் பயனையும் கூறி 
விளக்க , உமாதேவி இச்சிவபுரத்தின் மகிமை யாவும் உணர்த்த 
வேண்ட உணர்த்தினான் இறைவன் . 

நந்திதேவன் 
அறிந்தான் . பின் நந்தி சநற்குமாரருக்கு இறைவன் கட்டளையால் 
அதனை உணர்த்த பின்னர் பரமனுடைய சொல்லால் நாரதன் 
சநற்குமரரிடம் அதனைக் கேட்டுணர்ந்தான் . அதன் பின் இமய 
வெற்பில் இறைவனை மணக்க வேண்டித் தவம் செய்த பார்வதி 
தேவிக்கு இறைவன் கட்டளையால் நாரதர் சிவபுர மகிமையை 
உரைத்தார் . அவர் உரைத்தாங்கு யான் உனக்கு அறிவிப்பேன் 
எனத் தவுமியர் புரூரவாவுக்குக் கூறத் தொடங்குகிறார் . 


7. புரூரவாவுக்குத் தவுமியர் ஆத்தும நாதர் மகிமை 

யுரைத்த சருக்கம் : 

புரூரவச் சக்கரவர்த்தி முதற்கண் ஆத்தும நாதர் என்னும் 
சொற்பொருளை விளக்க வேண்டுமெனத் தவுமியரை வேண்ட 
அவர் ஆத்மாவின் இலக்கணத்தைக் கூறி அவ்வாத்மாவுக்கு 
நாதராய் விளங்குதலால் ஆத்துமநாதர் என விளக்கிப் பின் 
காலத்தின் அளவு கூறத்தொடங்கிக் கண்ணிமைக்குங் கால 
முதலாகக் காட்டம் கலை கணம் முகுர்த்தம் பகல் தினம் பக்கம் 


xxvi 


மாதம் ஆண்டு முதலியவற்றின் அளவுகூறி மக்கள் வருடம் ஒன்று 
தேவர்க்கு ஒருநாள் என்றும் கிரேதாயுகம் முதலியவற்றின் கால 
அளவு இவ்வளவென்றும் மனு முதலாகிய தேவர்களுக்கும் 
இந்திரன் பிரம்மா திருமால் ஆயவர்க்கும் அகவையளவு கூறி 
அண்ட உலகம் அழியங் காலமும் தோன்றும் காலமும் 

கூறி 
உலகத் தோற்றத்தின் வரலாறும் பூதா திகளாகிய தத்துவங்களின் 
தோற்ற வரலாறும் ஒன்று முதல் ஒன்பது சிருட்டிகளின் பொருட் 
கூறுபாடும் , நால்வகை யோனி பேதங்களும் அவற்றின் பிறப்பு 
முறையும் உணவு முதலியவையும் கூறுகிறார் . புரூரவன் ஆத்தும் 
நாதர் என்னும் பதப்பொருளின் ஆழத்தை எண்ணி மகிழ்ந்து 
முனிவரை வணங்கிப் போற்றுகின்றான் . 


8. அண்டகோசச் சருக்கம் 


புரூரவன் தவுமியரை வணங்கி இவ்வண்டத்தின் அளவை 
கூறியருள்க என வேண்டக் கதிர் எழுதுகள் அணு , கசாக்கிரம் 
இலாக்கை , யூகை , துவரை , நெல் , எனப் படிப்படியாக பருப் , 
பொருளின் நீளம் முதலிய அளவைகளைச் கூறத் தொடங்கி அங்குல 
முதலாக யோசனை வரையும் கூறிப் பின் அண்டத்து அளவும் 
மேருவின் அளவும் அண்ட கடாகத்தின் அளவும் காலாக்கினி 
யுருத்திரர் பற்றியும் உருத்திரர் அயுதப் பற்றியும் கமட புவனம் 
பற்றியும் நரகம் முதலியவற்றின் பரப்பளவு, எல்லை பற்றியும் 
கூர் மாண்டர் இருக்குமிடமும் அவர் பால் தோன்றிய தேவ 
கணங்கள் பற்றியும் அவர்கள் வாழும் உலகம் அவுணர்கள் உலகம் 
முதலியவற்றின் அளவும் பிறவும் தவுமியர் கூறுகின்றார் . மேலும் 
குலவரைகள் - ஏழுதீவுகள் - பிரம்மா திருமால் இவர் தம் உலகம் 
பற்றிய அளவும் பிறவும் கூறுகின்றார் . இச்சருக்கும் முழுதும் 
கிடைக்கவில்லை . 28 பாடல்களே உள . இதிற் கூறப்பெறும் 
பல செய்திகளைத் தெளிவாக அறிய இயலவில்லை . 


9. பிரம்மாவுக்கு உபதேசித்த சருக்கம் : 


இதனுள் தேவர்கள் இந்திரன் பிரமன் மால் முதலாய தேவர் 
களுக்கு வாழ்நாள் அளவு கூறப்படுகிறது . பிரமன் தோற்றமும் 
அவனுக்கு ஆத்மநாதர் காட்சி கொடுத்து உபதேசம் புரிதலும் 
பிரமனுக்குச் சிருட்டித் தொழிலைக் கற்பித்து அதற்கு அவனைத் 
தலைமையாக்கி யருள் புரிதலும் கூறப்படுகிறது . 


xxvil 


10. குருந்தமூலச் சருக்கம் : 

இறைவன் குருந்தமரமாக விளங்குதலும் அதன் சிறப்பை 
ஆகாயவாணி பிரமனுக்குக் கூறுதலும் குருந் தீசரை பிரமன் 
அட்டகங்கூறி வணங்கி வழிபடுதலும் இறைவன் காட்சி தந்து 
அருள் புரிதலும் பிரமன் வைதிக தீர்த்தமுண்டாக்கிக் கங்கை 
முதலிய தீர்த்தங்களினும் இது சிறந்தது என விளக்குதலும் , 
வாயுதேவன் அதில் மூழ்கிப் பேறு பெற்றமையும் பிரமன் 
யாவற்றையும் படைக்கும் செயலையும் , குருந்தீசரை வழிபட்டு 
வருதலும் , குருந்தினை வழிபடுவோர் எய்தும் பயனையும் விரித்துக் 
கூறுகிறது . 


11. அக்கினி தீர்த்தச் சருக்கம் : 

குருந்தீசர் இருபிடத்திற்குத் தென் மேற்கில் அமைந்துள்ள 
இத்தீர்த்தம் எல்லாப் பாவங்களையும் பிணிகளையும் போக்கவல்ல 
தென்றும் இதன்கண் தன் கணவனைச் சகக்கிழத்தி காரணமாக 
நஞ்சிட்டுக்கொன்ற கனகை என்பாள் பிரமகத்திப் பாவத்தால் 
பிசாசாகித் திரிந்து துன்புற்று இத்தீர்த்தத் தடத்தின் பாங்கோர் 
மரநிழலில் வந்திருந் தகாலை நீர்க்காகம் ஒன்று இத்தீர்த்தத்தில் 
படிந்துவந்து அம்மரக்கிளையில் அமர்ந்து உதறிய சிறகின் நீர் 
தெளிக்கப்பெற்றுப் பாபம் நீங்கிச் சுவர்க்கமுற்றாள் என்றும் 
நாரதர் தேவிக்குக் கூறுகிறார் . 


12. தேவிக்கு நாரதர் வனபுரகேத்திர நாமமுரைத்த 

சருக்கம் : 


பரமசிவம் குருந்து ரூபமாக இருந் தருள் புரிதலால் இந்தலம் 
குருந்தவனம் என்றும் இறைவன் தெக்கணாமூர்த்தியாயமர்ந்து 
உபதேசித்தலாலே சிவயோகவனம் , சித்தியோகவனம் என்றும் 
அகத்தியனால் சன்னவனம் என்றும் இவ்வாறே ஆதிகயிலாயம் , 
சதுர்வேதபுரம் , சிவபுரம் என்னும் பெயர்களும் காரணங்களோடு 
அமைந்துளவென்றும் மற்றும் சிவகேத்திரம் , பவுத்திரமாணிக்கம் , 
பெருந்துறை என்னும் பெயர்களும் இவ்வாறே அமைந்துள 
வென்றும் இந்நாமத்திரயங்களைக் கூறி வழிபடுவோர் எய்தும் 
பயன்களையும் விவரித்து நாரதர் தேவிக்குக் கூறுவதாக 
அமைந்துளது . இறைவன் திருநாமங்கள் அறமேசர் , பரமசாழி 


. 


xxvili 


திரிமூர்த்தி , குருஞான தரன் , புரேசர் , சன்னவனேசர் , குந்தாரணிய 
நாதர் , பரையோகவனேசர் , 

சிவகேத்திரநாதர் , மகாதேவர் , 
சிவபுரேசர், விப்பிரநாயகர் , சத்தநாதர் , பெருந்துறைக்கோ, 
முந்நூற்றொருவர் , அசுவநாதர் , புவனதேசிகர் எனப் பதினாறு 
திருநாமங்களை எண்ணித் துதிப்பவர் எய்தும் பலன்களும் இத் 
தலத்திற்றருப்பணாதிகள் செய்தால் பிதிரர்கள் எய்தும் பலன் 
களும் கூறப்பட்டுள்ளன . 


15. விஷ்ணுவுக்கு உபதேசித்த சருக்கம் : 

இத்தலத்திற்கு வந்து திருமால் குருந்தீசரை நோக்கித் 
தவமியற்ற இறைவன் காட்சி கொடுத்து ஆறெழுத்து மந்திரத்தை 
உபதேசித்தருளி எல்லாப் புவனங்களையும் காக்குந் தொழிலையும் 
அருளுகின்றான் . திருமால் தன் பெயரால் நாராயண தீர்த்தம் 
உண்டாக்கி வைத்து வைகுந்தம் செல்லுகிறார் . 


14 . 


நாராயண தீர்த்தச் சருக்கம் : 


இந்தத் தீர்த்தத்தின் பெருமையை தேவி வினவ நார தன் 
கூறுகிறான் . சிவநாமத்தை வெறுத்தும் சிவனடியார்களை 
இழித்தும் பேசி வாழ்ந்த ஒரு வயிணவன் புலைச்சேரியில் நாயாகப் 
பிறந்து பிறந்து துன்புற்று ஒருநாள் ஒரு பெரும் பன்றி துரத்த 
அஞ்சியோடி இத் தீர்த்தத் தடத்தில் வீழ்ந்து அந் நீரைப் பருகிய 
மாத்திரத்தில் முன்னைக் கொடுவினைப் பாவங்கள் நீங்கப்பெற்றான் . 
சிவகணங்கள் 

அழைத்துச் சென்றார்கள் . 
இறைவனருள் பெற்றான் . 


வந்து 


அவன் 


15 . உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் : 

உருத்திரர் நூற்றெட்டு உருத்திர கணங்களோடு வரும் 
வருணனைகளும் உருத்திரர் இறைவனை வழிபடுதலும் இதனுள் 
விரித்துக் கூறப்படுகிறது . இறைவன் உருத்திரருக்குப் பஞ்சாக்கர 
மந்திரத்தை உபதேசித்து, சங்காரத் தொழிலையும் அளித்து 
நானே நீயாக விளங்குவாய் எனக் கூறுகிறார் . உருத்திரன் தன் 
பெயரால் ஒரு தீர்த்தத் தடம் உண்டாக்கி இதில் மூழ்கினவருக்கு 
எல்லா நலனும் அருள வேண்டுகிறான் , 


xxix 


பூசனை 


16. சிவதீர்த்தச் சருக்கம் : 

இத் தீர்த்தத்தின் பெருமையை , வில்வாரணியத் தலத்தில் 
விருபாக்கன் என்பான் சிவயோகியாய் தவ ஒழுக்கத்தால் 
சிறந்து விளங்குவதைக் கண்டு அந்த நாட்டு அரசன் இராட்டிர 
வர்த்தனன் நில முதலாயவற்றை அக் கோயிலுக்கு வழங்கிப் 

முதலிய சிறப்பாக நடைபெறத் தல விசாரணைப் 
பொறுப்பை அவ்விருபாக்கனிடம் வேண்டியளித்தான் . அவன் சிவப் 
பணியை நெறியோடாற்றி வருங்கால் அக்கோயில் அதிகாரிகள் 
ஐவர் வஞ்சனை மொழிகளால் விருபாக்கன் உள்ளத்தை மாற்றிச் 
சிவபூசனைக்குரிய பொருள்களைத் துய்க்கும் வண்ணம் செய்து 
விடுகின்றனர் . வயோதிகத்தால் உடன்பட்ட விருபாக்கன் 
அவ்வாறே நாச்சுவைக்காகச் சில பொருள்களை உண்டு சின்னாள் 
வாழ்ந்து இறந்தபின் எமபடர்கள் அவனைப் பிடித்து நாவில் 
ஆணியடித்தும் வயிற்றிற் குத்தியும் மல முதலாயவற்றை உண்ண 
செய்தும் நரகிலிட்டுத் துன்புறுத்திப் பின் சேரி நாயாகப் பிறக்கச் 
செய்கிறார்கள் . தனக்கு வஞ்சனை கூறிய ஐவரும் இவனுக்கு 
நாய்க் குட்டிகளாகப் பிறந்து துன்புறுகிறார்கள் . இப்படிப் பல 
பிறப்புக்கள் நாயாகப் பிறந்து பின்னர் புலையனாகப் பிறக்கிறான் . 
தொழுநோய்பற்றித் துன்புறுத்த முன்னர் செய்த சிவயோகப் 
பயனால் குருந்தவனம் வந்தடைகிறான் . வெப்பத்தாலும் பசியாலும் 
மயங்கி நொந்து சிவதீர்த்தத்தில் வந்து வீழ்ந்து பாவங்கள் நீங்கப் 
பெற்றுச் சிவபதம் அடைந்ததாக நாரதர் தேவிக்குக் கூறுகிறார் 
என இச்சுருக்கத்தில் முனிவர் விளக்குகிறார் . 


17. சிவத் துரோகச் சருக்கம் : 


சூத முனிவர் இச் சருக்கத்தில் விமலலிங்க தரிசனப் 
பருமையையும் மகேசநாமம் , சிவநாமம் , அரநாமம் , சம்புநாமம் 
இவற்றின் சிறப்பையும் , பெருமையையும் , உருத்திராக்கம் திருநீறு 
இவற்றின் சீர்மையையும் சிவனடியார்களின் 

மாட்சியையும் 
விளக்கிப் பாவங்கள் இவை என்றும் அவற்றுள் தலையாய 
பாவங்கள் இவை என்றும் சிவபுண்ணியங்களால் சிவத்துரோகம் 
நீங்காது என்றும் இதற்கு விருபாக்கன் வரலாறே சான்றா 
மென்றும் எவ்வாற்றானும் சிவத் துரோகம் கூடாதென்றும் 


விளக்குகிறார் . 


*** 


18. தேவிக்கு நாரதர் தவ நிலை கூறி மீண்ட சருக்கம் : 


இச் சருக்கத்தில் பத்மா சூரன் இறைவனை நோக்கிக் கடுந் 
தவம் புரிந்து பெருவரங்களைப் பெற்றுத் தேவர்களுக்கு இடுக்கண் 
புரிய தேவர்கள் கலங்கிச் சிவபிரானிடம் முறையிட அவர் 
எமக்கொரு 

குமாரன் பிறப்பான் அவனே சூரனை வென்று 
நும்துயர் தீர்ப்பான் என அருள அதுவரை குருந்தவனத்தில் 
சென் றுறைவோம் எனத் தேவர் சென்று சிவபுரத்தில் தங்கு 
கிறார்கள் என்றும் நாரதன் இமயத்திற்குச் சென்று தேவியைத் 
தாம் வேண்டிக்கொண்ட செய்தியைக் கூறத் தேவர்கள் மகிழ்வ 
தாகவும் கூறப்பட்டுள. 


19. தவசுக்குத் தேவி 

சருக்கம் : 


சிவபுரத்துக்கு எழுந்தருளிய 


உமாதேவி தன் பெற்றோர் இமவான் , மேனை இவர்களிடம் 
தான் தவம் புரியக் குருந்தவனம் செல்ல வேண்டுமெனக் கூறி 
விடைபெற்று வந்து இறைவனை வணங்கி நாமாவளியாற் போற்ற 
இறைவன் தவம்புரியக் கட்டளை இடுகிறான் . 

வெயிலுவந்த 
கணபதியைக் காவலாக வைத்துத் தேவி யோகபீடத்து அமர்ந்து 
தவமியற்றுகிறாள் . வீரபத்திரரும் உடன் தவம் புரிகிறார் . 


20. காமதகனச் சருக்கம் : 


தேவர்கள் யாவரும் வந்து தேவியை வழிப்பட்டுப் பின் 
தம்முள் சிந்திக்கின்றனர் . இறைவனும் தேவியும் இவ்வாறு 
யோகநிலையில் இருப்பின் குமா ரன் அவதாரம் எவ்வாறு நிகழும் ? 
என்றெண்ணி மன்மதனைக் கொண்டு சிவபெருமானின் 
யோகத்தைக் கலைக்க வேண்டு மென்று முடிவு செய்து மாரவேளிடம் 
தம் கருத்தைக் கூற அவன் அஞ்சி மறுத்துப் பின் தேவர்கள் 
சாபத்தினும் இறைவனால் அழிவது நலமெனக் கருதி உடன் 
பட்டுத் தன் மலர்க்கணைகளை இறைவன் மேல் விட இறைவன் 
நெற்றி நோக்கால் எரிந்துவிடுகிறான் . 

கண்டஞ்சிய 
தேவர்கள் திருமாலுடன் கயிலை சென்று நந்திதேவர் வாயிலாக 

றைவனைக் கண்டு வணங்கி முறையிடுகின்றனர் . இறைவன் 
அஞ்சற்க என அபயமருளுகின்றான் . 


xxxi 


மீது 


21. தேவிக்கு சுவாமி காட்சி கொடுத்த சருக்கம் : 

சிவபெருமான் திருப்பெருந்துறைக்கு நந்தியின் 
ஆரோகணித்துச் செல்லும் வருணனையும் , தேவி வணங்கி 
வரவேற்றலும் , தன் விருப்பங் கூறலும் , வரங்கேட்டலும் இறைவன் 
அவ்வாறே அருள் செய்து மேலும் பல வரங்களையளித்துச் 
சிவயோக நாயகி என்னும் திருநாமத்தைச் சூட்டி இமயத்திற்கு 
அழைத்துச் சென்று திருமணம் செய்துக்கொண்டு மீண்டு 
குருந்தவனத்தில் வந்து அமர்ந்திருக்கும் செய்தியும் இச் சருக் 
கத்திற் கூறப்படுகின்றன . 


22 . 


காண 


கலியாணம் - குமார அவதாரம் சூரசங்காரச் சருக்கம் : 
புரூரவன் தவுமியரைத் திருமண வரலாற்றை விரித் 
தோதும்படி வேண்ட அவர் திருமண விழா அமைப்பினையும் 
திருமால் முதலான தேவர்கள் வந்து நிறைந்திருந்த காட்சியினையும் 
அதனால் 

வடக்குத் தாழ்ந்து தெற்கு உயர்ந்தமையால் 
அகத்தியரைத் தெற்கே சென்ற நிலத்தைச் சமபடுத்துமாறு 
இறைவன் 

கட்டளையிட்டமையும் , திருமணக் காட்சியைக் 
கணவனோடிருந்து 

வேண்டுமென்ற இரதிக்கு அவள் 
கணவனாகிய மன்மதனை அவளுக்குத் தோன்றுமாறு அருள் 
செய்தமையும் , தேவர்கள் இறைவனிடம் குமார தேவரை 
யவதரிக்கச் செய்ய வேண்டுமென வேண்ட இறைவன் இறைவி 
யோடு தேவ வருடம் நூறாக மகிழ்ந்திருக்கக் கண்டு தேவர்கள் 
அஞ்சி விரைந்து குமரனைத் தருமாறு வேண்ட தன் வயிற் றுதிப்ப 
தன் முன் தேவர்கள் இவ்வாறு வேண்டிய தனால் தேவி தேவர் 
களுக்கு மக்கட்பேறின்றாக எனச் சபித்தமையும் பின் இறை 
வனுடைய வீரியத்தைப் பூமிதேவி தரிப்ப ஆற்றாளாய் நடுங்க 
இறைவன் 

அவ்வக்கினிப்பிழம்பை சிறுவடிவாக்க அதனை 
யறியாது இந்திரன் மிதித்தலால் அஃது ஆறு பொறிய 
அவற்றை அக்கினி தேவனும் வாயுவும் தாங்கிச் சென்று 
கங்கையில் விட ஆங்கோர் சரவணப் பொய்கையிற் சார்ந்து 
குமாரதேவர் அவதரித்தமையும் என்றும் , பின்னர் இறைவனும் 
இறைவியும் அவ்வழி வருங்கால் ஆறு சிறு குழவிகளாய் 
விளையாடும் அவர்களை இறைவி அணைத்தெடுக்க ஆறுமுகத்தோடு 
ஓருருவாய் ஆன குமாரதேவருக்குப் பாலூட்டிப் பின் இம் முருக 
வேளுக்குத் துணையாகத் தன் காற்சிலம்பினின்றும் ஒன்பதுலக்கம் 


xxxii 


வீரர்களைத் தோற்றுவிக்க அவர்களும் உடன் வளர்ந்து இறைவன் 
கட்டளையை ஏற்று வீரவாகு தேவர் முதலானோருடன் சென்று 
கிரௌஞ்சத்தையும் தாருகன் முதலியோரையும் அழித்துச் 
செந்திலில் வீற்றிருக்குங்கால் வியாழன் சூரபதுமன் முதலியோர் 
வரலாறுகளைக் கூறக் கேட்டுப் பின் சூரனைச் சார்ந்தவர்களை 
வென்றழித்துச் சூரனாகிய மாவினை இருபிளவாக்கிச் சேவலும் 
மயிலுமாகக் கொண்டருளியதையும் தேவர்களைச் சிறை மீட்டதை 
யும் விரித்துக் கூறுகிறது இச் சருக்கம் . 


23. தேவதீர்த்தச் சருக்கம் : 


விளக்கத் 


சூரபதுமனுக்கஞ்சித் தேவர்கள் சிவபுரத்தில் வதிந்தபோது 
உண்டாக்கிய இத் தீர்த்தச் சிறப்பினை தவுமியர் புரூரவாவுக்கு 
தொடங்கிப் பலபடியாக 

இத் தீர்த்தத்தில் 
மூழ்குவோருறும் பலன்களை விரித்துரைத்து இத் தீர்த்தத்தில் 
மூழ்கியதால் வான்மீகி எல்லாக் கலை ஞானங்களை யு 

ம் 
ஓதா துணர்ந்தான் என்றும் பிரமன் வான்மீகியைத் தேடிவந்து 
இராம காதையை எழுத வேண்ட அவன் அக் காவியத்தைச் 
செய்தருளினான் என்றும் இத் தீர்த்தம் அறிவு ஞானம் முதலிய 
அளவற்பேற்றைத் தரவல்ல தென்றும் விரித்துக் கூறுகிறார் . 


21. இருடிகள் தீர்த்தச் சருக்கம் : 

இத்தலத்தின் வாயுமூலையில் அமைந்துள்ள இத் தீர்த்தம் 
பாவங்களைப் போக்கிச் சிவஞானமடையச் செய்யுமென்றும் 
விராட தேசத்தில் சடகோபன் என்னும் வைணவன் ஒருவன் தன் 
கல்விச் செருக்கால் சிவனடியார்களை மதியா தவனாய் வாழ்ந்தான் , 
மக்கட்பேறு மிகுதியினால் வறுமையுற்று அவ்வூரார் உதவி புரியாத 
காரணத்தால் அயலூர் செல்பவன் 

ஒரு காட்டு வழியே 
செல்லுங்கால் பசி மிகுதியால் அருகே விளைந்திருந்த ஒரு 
கொல்லையில் எள் விளைந்திருப்பது கண்டு அதனை வயிறடையத் 
தின்றதனால் வயிற்றுப் போக்குண்டாகி இறந்தான் . சிவ நிந்தை 
முதலிய பாவத்தால் ஓர் எருமையாகப் பிறந்து எட்கொல்லைக் 
குரியவனிடம் உழவுமாடாக உழைத்து வருந்தி கிழட்டுத் தன்மை 
யால் அவன் அடித்து விரட்டக் காட்டில் திரியும்போது ஒரு 
வேடன் அதனைக் கொன்று அதன் தலையைத் திருட்டிப் 
பரிகாரமாக ஒரு மரக்கிளையில் தொங்கவிட்டான் . அத்தலை 


xxxiii 


அமுகி ஒரு நாயால் இழுத்துச் செல்லப்பெற்று இருடி தீர்த்தத்தில் 
வீழ்ந்தது . அக்கணமே அவன் பாவமெல்லாம் நீங்கிச் சிவகதி 
யுற்றான் என்று தவுமியர் கூறுகிறார் . 


25. அசுர தீர்த்தச் சருக்கம் : 

இரணியன் இரணியாக்கன் என்னும் இரு அசுரர்கள் கடுந் 
தவமியற்றிப் பெருவரம் பெற்றனர் . திருமால் வராகமாகவும் 
நரசிங்கமாகவுந்தோன்றி இவர்களை அழித்தார் . இவர் தம் மரபில் 
தோன்றிய மாவலி என்பான் பெருந் தவமியற்றி மூவுலகிற்கும் 
தலைவனானான் . தேவர்கள் இவன் ஆற்றலுக்கஞ்சி இவனுக்கு 
அடிமை பூண்டுழந்தனர் . தேவர்களின் துயர் பொறாத அதிதி 
தன் மக்களுடைய துயரைத் துடைக்கத் திருமாலை வேண்டத் 
திருமால் வாமனனாக அவளிடம் தோன்றி மாவலி வேள்விச் 
சாலையில் செய்யுந் தானத்தின்போது தனக்கு மூன்றடி மண 
வேண்டுமென்று கேட்டுச் சுக்கிரனின் தடையை அகற்றிப்பெற்று 
மாவலியைப் 

பாதாளத்தில் ஒரு காலடியால் அழுத்துகிறாா . 
அவனுக்கு இறவாவரமும் தருகிறார் . இம்மாவலியால் உண்டாக்கப் 
பெற்ற தீர்த்தமே அசுரதீர்த்தம் . இதில் மூழ்கினோர் எல்லாப் 
பேறுகளும் எய்துவர் என்றுகூறி விசுவேசன் என்னும் அந்தணன் 
தன் மரபுப்படி வாழ்ந்தனன் , அவனுக்கு இரு புதல்வர்கள் , 
மூத்தவன் விருபாக்கன் ; இளையவன் சிவன் , இவரிருவரும் தம் 
தந்தை இறந்தபின் வேண்டிய கருமங்களைச் செய்து வைதிக நெறி 
வழுவாமல் 

வாழ்ந்தனர் . ஒரு பிதிர் சிரார்த்தத்தின் போது 
இளையவன மூத்தவன் வீட்டுக் கொல்லையில் காய்த்திருந்த பாகற் 
காயினைப் பறித்து வேதியர்களுக்கு உணவுடன் அளிதத பாவத் 
தால் குரங்காகப்பிறந்து துன்புற்றுழந்து ஒரு காலை அசுர தீர்தத 
நீரைப் பருகிப் பாவம் நீங்கித் தேவவுருப் பெற்றான் என்று 
கூறுகிறது இச் சருக்கம் . இதனுள் 

சருக்கம் . இதனுள் மாவலியின் வரலாறு 
விரித்துக் கூறப்பட்டுள்ளது . 


26 , 


மானவ தீர்த்தச் சருக்கம் : 


மனுச் சக்கரவர்த்தி சிவபுர மகிமையுணர்ந்து வந்து அக்கினி 
தீர்த்தத்தில் மூழ்கிக் குருந்தீசரை வணங்கி தீர்த்த ஆண்டோர் 
முண்டாக்கி ஒரு மாமரத்தின் அடியில் தவம் புரியலானான் 
இறைவன் காட்சி கொடுத்துப் பல வரங்களை நல்கி அவன் 

இ 


Xxxiv 


உண்டாக்கிய தீர்த்தத்திற்கு எல்லாச் சிறப்பும் உண்டாக அருள் 
செய்தான் . சவுபரி என்னும் முனிவன் ஒரு நீர் நிலையருகில் 
தவம் புரியுங்கால் தின் குஞ்சுகளோடு மகிழ்ந்து திரிந்த ஒரு 
மீனைப் பார்த்துத் தானும் இவ்வாறு திகழ வேண்டுமென்று 
கருதித் துருவாசரிடம் வழி கேட்க அவர் மானவ தீர்த்தத்தில் 
படிந்தாடினால் உன் விருப்பட நிறைவேறும் என்ன - அவ்வாறே 
அதிற படிந்து மாந்தா என்னும் மன்னவன் பெற்ற அறுபது 
மகளிரை மணந்து மக்களைப் பெற்று மட்டற்ற மகிழ்ச்சியோடு 
வாழ்ந்தானென்று இச் சருக்கம் கூறுகிரது . இதனுள் சவுபரி 
முனிவன் வரலாறு விரித்துக் கூறப்படுகிறது . 


27. வாயு தீர்த்தச் சருக்கம் : 


பிரமன் முதற் சிருட்டியின் போது வாயுதேவனைப் படைக்க 
அவன் தன்பணி 

தன் பணி யா தென வினவ , பிரமன் அவனைச் சிவபுரம் 
சென்று வழிபடுக என அவன் திருப்பெருந்துறை வந்து தீர்த்த 
முண்டாக்கித் தவம் புரிகிறான் . இறைவன் காட்சி கொடுத்துப் 
பல வரங்களை யருள் கிறான் . இத் தீர்த்தத்தின் சிறப்பைக் காஞ்சி 
நகரில் வாழ்ந்த மாடன் என்னும் ஒரு வணிகன் பெரும் லோபி 
பேராசையால் தீயவழியில் பொருளீட்டினான் , அதனை அறிந்த 
அவ்வூர் அரசன் அவன் பொருகளைக் கவர்ந்து கொண்டு நாடு 
கடத்த அவன் அயலூர் சென்று வறுமையால் வருந்தித் தொழு 
நோயுற்றுத் துன்பமடைந்தான் . முன் சய்த நல்வினையால் 
கம்பை நதியில் மூழ்கிப் பின் சிவபுரா சென்று வாயு தீர்த்தத்தில் 
மூழ்கித் தொழுநோய் நீங்கி இன புற்றன் எனனும் வரலாற்றால் 
உரைக்கின்றார் தவுமியர் . முன்னை நல்வினைப் பயன் யாதென்று 
புரூரவன் வினவ அவ்வணிகன் இராகவன் காதையை விரித்துரை 
செய்யும் அந்தணனுக்கு விருப்பமில்லாமலே ஊர் ஒப்புரவுக்காக 
ஐந்து வராகனளித்த செயலே அது என விளக்குகிறார் முனிவர் . 


28. கந்திருவ தீர்த்தச் சருக்கம் : 

ஆ ஆ - ஊ ஊ என்னும் கந்தருவரிருவர் இத் தலத்தில் வந்து 
ஓர் தீர்த்தத் தடம் உண்டாக்கித் தவம் புரிகின்றனர் . இறைவன் 
அவர்களுக்குக் காட்சி கொடுத்து வரமளிக்கிறான் . தீர்த்தம் 
புகழ்பெற அருளுசி 

அருளுகின்றான் . இத் தீர்த்தத்தில் மூழ்கிச் சிலாத 
முனிவன் மகன் நந்திதேவர் சிவஞானம் நிறைந்தவராய் இறைவனை 


xxxV 


நோக்கித் தவம் புரிந்து அவன் காட்சித் தரக்கண்டு பேரானந்த 
முற்றுத் துதிக்க இறைவன் நந்தி தேவருக்குக் கைலையில் கணங் 
களுக்குத் தலைமை தாங்கும் பதவி முதலியவற்றை அருளிய 
மாண்பை விரித்துக் கூறுகிறது இச் சருக்கம் . 


2 ) . இந்திர தீர்த்தச் சருக்கம் : 


மக்கரணங்களாலும் உண்டாய பாவங்களெல்லாம் இந்திர 
தீர்த்தமாடின் தீருமென்று முனிவர் கூறத் தேவ தீர்த்த 
மொன்றிருக்கவும இஃது உண்டாவதற்குக் காரணம் யாதென 
மன்னன் வினவுகின்றான் . பிரமன் 

மூவுலகினும் 

இல்லாத 
பேரழகோடு ஒரு கன்னியைப் படைக்கிறான் , அவள் பெயர் 
அகலிகை. இந்திரன் பிரமனைக் காண வந்தவன் இவள் அழகில் 
மயங்கித் தனக்கு மணம் செய்து தரும்படிப் பிரமனைக் கேட்கிறான் . 
பிரமன் இவனுக்குக் கொடுக்க மனமின்றி மறைத்துக் கூற , 
மனமுடைந்து செல்லுகிறான் இந்திரன் . பின் அகலிகையைக் 
கௌதமருக்கு மணம் செய்து தருகிறான் பிரமன் . இதனையறிந்த 
இந்திரன் அகலிகையை வஞ்சனையால் நுக , எண்ணி அவ்வாறே 
கௌதமர் உருவில் அவளைக் கூடுகிறான் . கௌதமன் அறிந்து 
இருவரையும் சபிக்கிறான் . தேவ மாதர்களும் கற்பு நிலை தவறுக 
எனச் சபிக்கிறான் . அகலிகை அஞ்சிச் சாப நீக்கம் வேண்ட 
ராகவன் பாதம் தீண்டப் பெற்று நல்லுருவடைவாய் என அருளு 
கிறான் . இந்திரன் தன் மேனி வேறுபாடு கண்டு நாணி இந்திர 
உலகம் செல்லாமல் மேருவின் பாங்கோர் தடாகத்தில் தாமரை 
நாளத்துள் மறைந்துறைகிறான் . தேவர்கள் தம் வேந்தனைக் 
காணாமல் அல்லற்படுதல் கண்டு வியாழன் தன் ஞானத்தால் 
இந்திரனுக்கு உற்ற துணர்ந்து அவன் இருப்பிடம் சென்றழைத்து 
இடித்துரை கூறிச் சிவபுரம் சென்று வழிபட்டுய்க என வழி 
கூறுகிறான் . இந்திரன் திருப்பெருந்துறை வந்து இறைவனை 
வழிபட்டுத்தவமியிற்ற அதற்குவந்து இறைவன் தோன்றி முனிவன் 
சாபத்தை நீக்க முடியாது ; எனினும் உன் மேனியில் உள்ள 
பெண் குறிகள் யாவும் கண்ணாகக் காட்சியளிக்குமாறு செய்வேன் 
இனி உன்பதி சென்று நன் முறையில் ஆள்க என இறைவன் 
அருள் புரிகிறான் . இதனுள் அகலிகையின் தோற்றப் பொலிவும் 
இந்திரனுடைய விரக தாபமும் விரித்துக் கூறப்படுகின்றன . 


Xxxvi 


30. பராச தீர்த்தச் சருக்கம் : 


ஞான யோகங்களாற் சிறந்ததொரு மகன் பிறக்க வேண்டு 

று கருதிக் குருந்தீசரை வழிபட்டுப் பராசர முனிவர் ஒரு 
தீர்த்தத் தடமுண்டாக்குகிறார் . இறைவன் குரு வடிவாய் வந்து 
காட்சி கொடுத்து வியாச முனிவனை மகவாக அருள் செய்கிறான் . 
பராசரன் யமுனைக் கரையில் மச்சகத்தியைக் கண்டு அவளைப் 
பரியளகந்தியாக்கி அவள் மூலம் வியாசனைப் பெறுகிறான் . 
வியாசன் பிறந்தவுடனேயே பெற்றோரை வணங்கித் தவம் புரியக் 
குருந்தவனம் செல்லுகிறான் , இத் தீர்த்தம் எல்லா நலங்களையும் 
அருளவல்லதாகும் எனக் கூறுகிறார் . 


31. சூரிய , சந்திரர் தீர்த்தச் சருக்கம் : 

சூரியனும் , சந்திரனும் குருந்தீசனை வழிபட்டுத் தீர்த்த 
முண்டாக்கித தவமியற்ற இறைவன் தோன்றி அவர்களுக்கு 
வேண்டிய வரங்களை மல்கி ஒவ் வொருவரையும் தன் மேனியில் 
ஒரு கூறாக விளங்குவீர் எனக் கூறியருளுகிறான் . இத் தீர்த்தங்கள் 
பல சிறப்புக்களையுடைய என்று தவுமியர் கூறுகிறார் . 


32. சரசுவதி , இலக்குமி தீர்த்தச் சருக்கம் : 

அக்கினி தீர்த்தத்திற்கு வடபுறத்தில் இலக்குமி ஒரு 
தடமுண்டாக்கி இறைவனை வழிபட அவளைச் செல்வத்திற்குத் 
தலைவியாகவும் திருமால மனைவியாகவும் அருளுகிறான் இறைவன் . 
இத தடத்தில் மூழ்கினோர் எல்லாச் செல்வங்களும் பெறுவர் . 
அக்கினி தீர்த்தத்தின் தென்பால் ஒரு தடமுண்டாக்கிச் சரசுவதி 
வழிபட அவளைப் பிரமனுக்கு மனை வியாகவும் சொல்லின் தலைவி 
யாகவும் திகழ இறைவன் அருள் கிறான் . இத்தடத்தில் மூழ்கினவர் 
மூகராயிருப்பினும் எல்லாக் கலைஞானங்களும் கைவரப்பெறுவர் , 
தீவிளையகலும் என்கிறார் முனிவர் . 


33 . 


பாண்டவ கௌதம தீர்த்தச் சருக்கம் : 


துரியோதனனால் நாடு கவரப்பெற்றுக் கானேகிய 
பாண்டவர்கள் குருந்தவனத்தில் வந்து தங்கித் தீர்த்தத் தட 
முண்டாக்கி வழிபட்டு இறைவனருளால் துரியனை வென்று நாடு 
பெற்று 

அரசாண்ட செய்தியைச் சுருக்கமாகக் கூறுகிறார் ; 


xxxvii 


கௌதம முனிவர் அகலியையைப் பிரிந்த துன்பத்தால் வருந்தி 
இறைவனை வேண்டித் தவமியற்றுகிறார் . இறைவன் இராமபிரான் 
திருவடி தீண்டப்பெற்றுக் கல்லுரு நீங்கிய அகலிகையை 
அளிக்கிறான் . இவரால் உண்டாக்கப் பெற்ற தீர்த்தம் இது . 
இவ்விரு தீர்த்தங்களில் மூழ்கினோர் பாவமெலாம் நீங்கி 
விரும்பியதை அடைவார்கள் என்கிறது இச்சருக்கம் . 


. 


34. பத்த தீர்த்தச் சருக்கம் : 

தவ வொழுக்கங்களால் நிறைந்க முனிவர்கள் பாஞ்சலி 
வியாக்கிரபாத முனிவர்களோடு இறைவனைத் தரிசிக்க விருப்பங் 
கொண்டு குருந்தவளம் அடைந்து வணங்கித் திருநடனக் காட்சி 
வேண்டித் தீர்க்சத் தட முண்டாச்கித் துதித்துத் தவமியற்று 
கின்றார்கள் . இறைவன் காட்சிகரக்கண்டு 

பேரானந்தமுற்று 
ஆடிப்பாடி மகிழ்கின் றனர் . ( இவர்களின் துதிப்பாடல்கள் 
சிறப்புடையன ) திருநடனக் காட்சி வேண்டிய முனிவர்களிட 
இத்தடத்தில் திருநடனக் காட்சி கூடாது சிதம்பரத்திற்கு வந்து 
காணுக என இறைவன் அருள அவ்வாறே யாவரும் தில்லைவனம் 

கூடத் தேவர்களும் அக்காட்சியைச் காணத் திரளு 
கின்றனர் . இறைவன் ஆனந்தத் தாண்டவம் புரிகிறான் . யாவரும் 
பரவசமுறுகின்றனர் . பின்னர் 

இறைவன் 

திருக்குருந்தில் 
சென்று சேர்கிறான் . இத்தீர்த்தத்தில் மூழ்கினோர் எண்ணற்ற 
பேறுகளடைவர் என்கிறார் முனிவர் . இச் சருக்கத்தில் துதிப் 
பாடல்களும் , நடனக் காட்சியின் வருணனையும் சுவைமிக்கன . 


சென்று 


35. தலவிசேடச் சருக்கம் : 

அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் கத்துவம் ஒன்றே எனச் 
சுட்டி இத்தலமே யாவற்றுக்கும் மூல மென்றும் இதனுள் 
மூலாதர முதல் ஆக்கிணையிாக உள்ள ஆறாதாரங்களையும் அவற்றிற் 
குரிய தேவர்களையும் அவற்றின் அமைப்பையும் அக்கரங்களையும் 
விளக்கி ஊர்த்த மூலம் மத்திம மூலம் அதோ மூலம் என்னும் 
மூலதத்துவங்களைப் புலப்படுத்தி இறைவனின் வியக்த அவ்வியக்த 
குணங்களிவை என்றும் விரிவாகக் கூறுகிறது இச்சருக்கம் . 
36. இரகசியச் சருக்கம் : 

இத்தல மான்மியத்தைக் கேட்டுக் கொண்டிருக்கும் சவுனகாதி 
முனிவர்கள் சூதரிடம் இத்தலம் தத்துவகாரியமானதெனில் 


Xxxviii 


நின்ற 


வா தவூரடிகள் வந்து பூசனை முதலாய புரிந்து வழிப்பட்டேத்தினர் 
என்பது எவ்வாறு பொருந்து மென வினவ , ஆதிற்பத்தில் 
பிரமன் வழிபாடியற்ற ஆத்மநாயகர் குருந்தவடிவாகி 
காலமுதல் அவ்வாறே இருக்க தேவர்களும் முனிவர்களும் 
வழிபட்டுப் பேறுபெற்றனர் .. திருவாதவூரருக்கு இறைவன் 
குருவடிவாய்த் தோன்றி ஆலயம் எழுப்பி வழிபடக் கட்டளை 
யிட்டான் , திருவாதவூரர் இறைவன் படிவத்தை எவ்வாறு 
அமைப்பதெனக் குருந் தவன முனிவர்களைக் கேட்க அவர்கள் சத்தி 
பிம்பத்தையே பிரதிட்டை செய்யுமாறு கூற அவ்வாறே செய்து 
பின் சிதம்பரமடைந்தார் எனச் சூத முனிவர் கூறினர் . 

இதனுள் 
பிரமத்தைப் பிரதிட்டை செய்யக் கூடாது சத்தியே பிரமத்தை 
வெளிப்படுத்தும் என்னும் தத்துவம் விளக்கப்படுகிறது 


37. யோகபீடச் சருக்கம் : 


சிற்சத்தியே ஐந்தொழிலும் இயற்றும் ; அச்சத்தியே ஈண்டு 
யோகாம்பிகையாக 

உருவவழக் கொன்றுமின்றி யோக பீடமாய் 
விளங்குகின் றதென்றும் பிரமன் யோகபீடத்தின் சண் பதாராகச் 
சோதிவிரியும் பாதுகையைப் பிரதிட்டை செய்தான் சகலமும் 
நாரணன் மயமென்று வேதங் கூறுவதன் நுணுக்கம் திருமால் 
சத்தியின் கூறேயாதலின் என்றும் அதறைறான் திமா ஒக்கப் 
பாதபூசையே மிக ஏற்றமென்று கூறுவார்கள் என்றம் , இப் 
பாதுகையை அபிடேரித்த தீர்த்தம் இருவினைகளையுமாற்றி 
முத்தி தரவல்லதென்றும் கூறிப் பொன்னம்பலாகிய சிதம் 
பரத்தின் பெருமையையும் தத்துவத்தையும் விளக்கித் தில்லைக்கும் 
பெருந்துறைக்கும் உள்ள தொடர்பையும் இதன் சிற பையம் 
கூறுகிறார் முனிவர் . மேலும் இராமன் பதினான்காண்டுகள் கானில் 
வதிந்தும் குருந்தவனம் வாராமைக்குக் காரணம் யாதன 
முனிவர்கள் கேட்க இராமபிரான் சிவபெருமானின் கூறேயாடலின் 
இருவருக்கும் பேதமில்லை எனச் சூதர் மொழிந்து இன்று 
சருக்கங்களையும் சிந்தித்தோர் கேட்போர் எய்தும் பயன்களையும் 
கூறுகிறார் . 


38. பத்தர் மகிமைச் சருக்கம் : 

கிரேதாயுகத்தில் நாடொறும் பிரமன் வந்து அருச்சனை புரிதல் 
ஒவ்வாதென்று கருதி இறைவனை வேண்டி யாகஞ் செய்து அவ் 
வோமகுண்டத்தில் ரூட்சாயணரை உண்டாக்கி அவருக்கு 


xxxix 


பூசனை 


அக்கினிவேசர் எனப் பெயரிட்டு வேதாகமங்களைக் கற்பித்துப் 
பெருந்துறையீசற்குப் 

வழிபாடியற்றிவரக் கட்டளை 
யிடுகிறான் . ரூட்சாயணர் இறைவனைப் போற்றித் துதிக்கின்றார் . 
இத்து தியில் இறைவன் அண்ணாமலையாக 

விளங்கியதையும் , 
திரிபுரமெரித்த வீரத்தையும் , ஆலமுண்டருளிய கருணையினையும் , 
சண்டே சருக்கு அருளிய சிறப்பையும் , மார்க்கண்டேயருக்கு 
அருளிய மாண்பையும் சிறுத்தொண்டருக்கருளிய சீர்த்தியையும் , 
சந்திரனுக்கு அருளிய சால்பையும் ஒவ்வொரு பாடலால் விளக்கும் 
நயம் மகிழத்தக்கது . இறைவன் திருநடத்தையும் பரத்து 
வத்தையும் போற்றிச் சிவயோக நாயகிபையும் போற்றி முறைப் 
படி பூசனை வழிபாடு செய்துவருகிறார் ரூட்சாயணர் . பின் 
பொருகால் பிரமன் வந்து ரூட்சாயணருக்குத் துணையாக உருத்தி 
ராகுதி செய்து அத்திரி முதலான பதினொருவரைத் தோற்று 

அவர்களுக்குக் காயத்திரி முதலாயவற்றை 
உபதேசிக்கிறான் . ரூட்சாயணர் ஆச்கினை வேகியமெனும் இரண்டு 
உபவேதங்களைச் செய்து கொடுச் கிறார் . கலியுகம் தோன்றியதும் 
அவர்களை இல்லறமேற்குமாறு வற்புறுத்திப் பிரமன் யாவருக்கும் 
மணம் செய்து வைக்கிறான் . ரூட்சாயணர் கலாவதி இருவருக்கம் 
இரு மைந்தர்கள் 

மைந்தர்கள் தோன்றுகின்றனர் . இவர்கள் பரம்பரை 
காலர்தோறும் பெருகிவர யாவரும் இறைவன் பூசனையை முறை 
யாகச் செய்து வருங்காலத்தில் புளினர் குல மன்னன் ஒருவன் 
கொடுங்கோலனாய் இயர் : 15! சத் தீங் , செய்ய இவ்வந்தணவர் 
களுள் சிலர் வடநாடேகித் பங்கினர் . சிலர் இடரைப் பொறுத்துக் 
கொண்டிருந்து இறை !. புரிந்து வருவாராயினர் என்று இந்தப் 
பக்தர்களின் வரலாற்றைச் சிந்து இச்சருக்கம் . திருப்பெருந் 
துறை இறைவனுக்- , அரிசிச் சோறு நைவேத்தியமாகப் படைக்கப் 
படுதலின் காரணத்தை இர்கருக்கத்தில் காணலாம் . 


விக்கிறான் . 


39. யுகம் நான்கினும் பூசிப்போர் மரபும் , நாமத்திரைய 

மகிமையும் கூறிய சருக்கர் . 

இச்சருக்கம் சன்னவனமாகிய திருப்பெருந்துறை கிரேதா 
யுகத்தில் பொன் மயமாகவும் பருக்கள் நவமணிமயமாகவும் 
விளங்கும் . தேவர்களும் இருடிகளும் அந்தணர்களும் பூசனை 
புரிவதற்குரியராவர் . சிரேதாயுகத்தில் இவ்வனம் வெள்ளிமய 
மாகவும் தருக்கள் பொன் வெள்ளி மணிமயமாகவும் திகழும் . 
தேவர்கள் மறைந் திருந்து அருச்சனை புரிவார்கள் .. மன்னர்கள் 


XXXX 


பூசிப்பார்கள் . துவாபரா யுகத்தில் மலர் நிரைந்த நிலமாகவும் 
தருக்கள் சோலைகளாகவும் விளங்கும் . தேவர்கள் மறைந்து 
வந்து அருச்சிப்பார்கள் . மேல் மூவருணத்தாரும் பூசிக்கலாம் 
கலியுகத்தில் மண்வடிவாக விளங்கும் . யாவரும் பூசித்தற்குரியார் 
எனினும் கலியுகத்தில் மார்கழி யுதய காலமும் பூரணை நாளும் 
பிரதோட காலங்களும் சிறப்புடை யவாம் என்றுகூறி மதுல ரயில் 
சித்திரைத் திங்களும் , வா ணிநதியில் வைகாசியும் , சருக்ஷேத் 
திரத்தில் ஆனியும் , சேதுகண்டி யிவற்றில் ஆவணியும் , கோ தாவிரி 
நருமதையில் புரட்டாசியும் , காவிரியில் ஐப்பசியும் , ய முனையில் 
கார்த்திகையும் , சிதம்பரத்தில் மார்கழியும் , கங்கையில் கையும் . 
பிரயாகையில் மாசியும் , பற்குணா நதியில் பங்குனியும் சிறப்பாக 
வழிபடுதற்குரியவாகும் என்றும் , சிவபரத்திற்கு மார்கழி மாதம் 
மிகச் சிறப்புடையதென்றும் , சோமவாரம் கூடின் மிகமிகச் 
சிறப்பென்றும் , உதயகாலம் , ஆதிரைநாள் இவ்வாறே சிறப் 
புடையவை என்றும் கூறி இத்தலத்திற் செய்யும் அறம் ஒன்று 
ஒரு கோடியாகப் பலன் தரும் என்றும் இத்தலத்தில் மஞ்சரி 
என்பவள் வழிபட்டுப் பேறடைந்தாள் என்றும் விளக்குகிறது . 


40. மஞ்சரிச் சருக்கம் : 


ஆதித்தபுரமென்னும் வளஞ்சான்றதொரு நகரத்தில் வேத 
வேள்வி முதலியவற்றை முறையாக ஓதி ஒழுகினரும் அர், தணர் 
மரபில் தோன்றி ஒழுக்க சீலனாய் வாழ்ந்த எல்லையாசி என்னும் 
பார்பனனுடைய மனைவி அருந்ததியே என மங்கையர் போற்றும் 
மாண்புடையாள் விசாலாட்சி என்பவள் . இவ் இருக்கும் 
மகப்பேறு வாய்க்கப்பெறாமையின் எல்லையாசி கடுந்தவம் புரிந்து 
சுவர்க்கம் எய்தினன் . விசாலாட்சி பெருந்துன்புற்று வருந்திக் 
கைம்மை பூண்டு இறைவன் பணி புரிந்து கடும் விரதம் பூண்டு 
வாழ்ந்தாள் . குருந் தீ சரையும். சிவயோக நாயகியையும் 
திருவாதிரை தோறும் சிவபுரம் சென்று வழிபட்டு வந்தாள் . அவ் 
வூரில் வாழ்ந்த நந்திவர்மன் என்பான் மனைவி மஞ்சரி என்பாள் 
காமவேட்கையால் தீநெறியொமுகத் தலைப்பட , கணவன் 
பிரிந்தான் . மேலும் அவள் பொருந்தா ஒழுக்கத்தால் தொழு 
நோயுற்றுத் துன்புறுவாளானாள் . நல்வினைப்பயனால் ஒருநாள் 
விசாலாட்சியைக்கண்டு தன் குறைகூறி வருந்த அவள் குருந்தீசரின் 


xxxxil 


பெருமையையும் அத்தலச் சிறப்பையும் கூறித் திருநீறளித்துக் 
குருந்தின் மிருத்தியை! கொடுத்துண்ணச் செய்து 

இறைவன் 
திருநாமத்தைச் செபிக்குமாறு கூறினாள் . 


எம U. 


மஞ்சரி அவ்வாறே ஒழுகினாள் . இறுதி வந்த காலை எம 
தூதர்கள் வந்து அவளைத் துன்புறுத்திப் பற்றி இழுத்துக் 
கொண்டு செல்ல முற்பட்டபோது சிவகணங்கள் தோன்றி 

ர்களை அஞ்சியோடும் டித் தாக்கிச் சிவபுரத்திற்கு 
அழைத்துச் சென்றனர் . யமதூ சர்கள் யமனிடம் முறையிட 
இயமன் சிவபெருமானிடத்தில் சென்று முறையிடுவோமென்று 
புறப்படும் போது கருணீகர்கள் வந்து மஞ்சரியின் வரலாற்றைக் 
கூறி அந்திம காலத்தில் அவள் மேற்கொண்ட சிவபுண்ணியத்தை 
விளக்கினர் . உண்மையறிந்த காலன் சிவனடியார்க்சத் தீங்கு 
செய்ததை எண்ணி அஞ்சி இறைவனிடம் பொறுத்தருளும்படி 
வேண்டிக் கொண்டு சன் படைகளை இனித் சருந்தவனத்தில் 
உள்ள எந்த உயிர்களிடமும் அணு , போண்டாமெனக் கட்டளை 
யிடுகிறான் . ஆங்கள்ள சிறு மணலும் 

மணலும் சிவலிங்கமாம் எனச் 
செப்புகிறான் . இச்சருக்கத்தில் யானுடைய படைசளும் நந்தி 
கணத்தவரும் செய்யும் போர் வருணிக்கப்பெறுகிறது . பெருந் 
துறையின் மகிமை விளக்கப்படுகிறது . 


41. கேத்திர மகிமைச் சருக்கம் : 

இக் கேத்திரத்தை கண்டோரும் வழிபட்டோரும் எய்தும் 
சிறப்பிற் களவில்லை . இதற்கு ஒரு குரோச எல்லைக்குள் மரித்த 
உயிர்கள் இறைவனோடைக்கியமாகும் . இங்குச் சேர்ந்த 
எலும்பும் சிவலிங்கமாகும் எனப் புரூரவாவுக்குத் தமியர் கூறி , 
ஓர் அந்தணன் பாண்டியனிடம் துலாபார தானம் பெற்று வந்தவன் 
அதற்குரிய பரிகாரங்களை இயற்றாமையின் புலியாற் கொல்லப் 
பட்டு இறந்து பிரமராட்சதனாகமாறித் துன்புற்றான் . அவன் 
மைந்தன் மாடகன் என்பான் வேள்வி முதலிய செய்தும் தன் 
தந்தையின் துயரம் மாறாமையின் அவன் எலும்பைக் கங்கையி 
லிட்டால் உய்வுவரும் எனக் கருதி எடுத்துச் சென்றான் . வழியில் 
வெள்ளாற்றில் நீராடுவதற்காக அவ் தாலும்பைக் கரையில் 
வைத்துவிட்டு நீராடி வந்து காணும் போது அது சிவலிங்க 
வடிவமாக இருந்தமைக் கண்டு வியப்புற்று நிற்கும்போது தந்தை 
பிரமராட்சத வடிவு நீங்கித் தேவ விமானத்தில் செல்வது கண்டு 


xxxxill 


விம்மிதமுற்றான் . விமானத்திற் செல்லும் தந்தை இத்தல மகிமை 
இதுவென்று கூறி மகனை வாழ்த்திச் சென்றான் என்னும் 
வரலாற்றையும் விளக்குகிறார் இச்சநக்கத்தில் . 


புரூரவன் 


42. வெள்ளாற்றுச் சருக்கம் : 
வெள்ளாற்று 

மகிமையை வினவுகிறான் - 
செங்கோன்மையும் சிவநெறியும் வழாக சுவே 1 கேது என்னும் 
பாண்டியன் நாட்டு வளங்காணப் புறப்பட்டுச் சுற்றி வரும் போது 
சோழ நாட்டுப் பொன்னி நதியைப்போல் பாண்டி நாட்டில் நதி 
வளமில்லாக் குறையை எண்ணி அதனைப் பெறத் தன் நாட்டுக் 
காவலை அமைச்சனிடம் ஒப்புவித்துத் தான் இமயம் சென்று 
கடுந் தவம் புரிகிறான் . பிரமன் வெளிப்பட்டுப் பாண்டியன் 
விருப்பத்தை யுணர்ந்து ஒரு கடத்தினின்றும் தெய்வ நதி 
யொன்றைப் பொன் ணுருவில் வரவழைத்து அதற்குச் சுவேத நதி 

பெயரிட்டுப் பாண்டி நாட் - வளப்படுத்துக என 
ஏவுகிறான் . பாண்டியன் அந் நதிமகளைச் 

மலையில் 
வைத்துத் தவமியற்றுகிறான் . பிரான் (தோன்றி 
பொன்னி நதியோடிணைத்து எல்லாச் சிறப்பையும் அளித்து 
இரு கூறாகப் பிரிந்து ஒரு கூறு சிவரத் தினார் சூழ்ந்தும் 
மற்றொரு கூறு சிதம்பரத்தினைச் சூழ்ந்தம் .ளம் செய்யுமாறு 
பணிக்கிறான் . அந்நதி அவ்வாறே பெருகி வெள்ளாறு என்னும் 
தமிழ் நாமத்தோடு பல வளங்களையும் புரிந் சுருள்கிறது என்றும் 
இந் நதிக்கரையில் சிவலிங்கப் பிரதிட்டை செய்வோரும் 
தவமியற்றுவோரும் வில்வ / தலாய க !!, 4.னை வைத்து வளர்ப் 
போரும் எய்தும் பேறு இவை என்றும் தவுமியர் கூறுவதாக 
அமைந்துளது இச் சருக்கம் . 


எனப் 


சைய 


அரனைப் 


43. புரூரவச் சருக்கம் : 

யாக்கியவல்கியர் சனகனுக்குக் கூறிய இவ் வரலாறுகளைத் 
தவுமியர் புரூரவாவுக்குக் கூறிய தாகச் சூதபுனிவர் விளக்கி 
வருபவர் . மேலும், தொடர்ந்து புரூரவன் தவுமியரை அரியணையில் 
வைத்துப் போற்றித் துதித்து வழிபாடு செய்ய அவர் மகிழ்ந் 
தருளித் தன் ஆசிரமம் சென்றடைகிறார் . பின்னர்ப் புரூரவன் 
சிவபுரம் சென்று வழிபடப் பேரவாவுற்றுத் தன் பரிவாரங்களுடன் 
புறப்பட்டுக் கங்கை முதலிய புண்ணிய நதிகளாடித் தலங்களை 


xxxxiii 


வழிபட்டுச் சிவபுரம் வந்தடைகிறான் . அச்கினி தீர்த்தத்தில் 
மூழ்கிக் குருந்தீசரையும் யோகாம்பிகையையும் வழிபட்டுப் 
பரவசமடைந்து போற்றித் 

துதித்து ரோமச முனிவரைக் 
குருந்தீசரின் மகிமையைக் கூற வேண்டி அவர் விளக்கக் கேட்டுப் 
பேரானந்தமுறுகிறான் . பின்னர் ரோமசர் இத் தல அந்தணர் 
களின் வரலாற்றையும் வேடர் தலைவன் கொடுமைக்கஞ்சிச் சிலர் 
வட நாடு சென்றமையும் கூறக் கேட்டு வருந்தி 

உத்தர 
வேதியிலிருக்கும் அவர்களை அழைத்துவரத் தன் பரிவாரங்களை 
அனுப்பி அழைத்துவரச் 

யாவருக்கும் நிலம் முதலிய 
மான்யங்கள் அளித்து வணங்கிப் போற்றுகிறான் . அந்தணர்கள் 
மகிழ்ந்து வாழ்த்துகிறார்கள் பின் மார்கழித் திருவாதிரையளவும் 
அங்குத் தங்கியிருந்து ஆன்மநாதரை வழிபட்டுப் பின் திருப்புன 
வாயில் , சேது , ஆலவாய் முதலிய தலங்களை வழிப்பட்டுத் தன் 
நகரடைந்தான் என்கிறார் . இச் சருக்கத்தில் புரூரவனைத் திங்கள் 
மரபில் வந்த இளன் என்று குறிப்பிடுகிறார் முனிவர் . 


செய்து 


44. இளன் சருக்கம் : 

முனிவர்கள் புரூரவனை இளன் என்று சுட்டிய காரணத்தையும் 
வரலாற்றையும் சூ 5 முனிவரிடம் வினவ அவர் , கிரேதாயுகத்தில் 
கந்தமன் என்னும் பேரரசன் மகனாக இளன் தோன்றிச் சிறப்பாக 
இந்நாட்டையாண்டனன் ; ஒருகால் அவன் பரிவாரங்களோடு வன 
( வட்டையாடச் சென்று ஒரு மானைத் துரத்திக்கொண்டு அடர்ந்த 
காட்டுக்குள் நுழைந்தான் , அ பாட்டுக்குள் இறைவன் 
உமையோடு , தனித்தின் புற்று விளையாடுகின்றனர் . யாரேனும் 
இக்கானில் நுழையின் அவர் பெண்ணுருவாவர் என இறைவன் 
விதித்திருந்ததறியாமற் புகுந்த இளனும் அவன் சேனைகளும் 
பெண்ணுருவெய்தியேங்கினர் . தன்னிலை கண்டு வருந்திய இளன் 
ஆண்டு உமைகளைக் கண்டு -அடி பணித்து வேண்ட , உவமை 
யவள் ஒரு பாதிவரம் கொடுக்க இறைவனிடம் வேண்ட இறைவன் 
ஒரு திங்கள் அணுருவும் , ஒரு திங்கள் பெண்ணுருவுமாகச் 
சில காலம் இருந்து பின் முன்னிலையடைவாய் என அருளுகிறான் . 
இவ்வாறு ெண்ணுருவில் இளன் இருந்தபோது வியாழன் 
மனைவியுடன் விதிவயத்தாற் கூடிய சந்திரனுக்குப் பிறந்த புதன் 
சிவபுரத்திற் சென்று வழிபட்டுக் கிரகபதம் பெற்றுச் சிவபெருமான் 
அருள் பெற அங்குத் தவம் புரிந்து வருபவன் கண்டு காதல் கொள்ள 
இருவரும் கூடி மகிழ்கின்றனர் . மறு திங்களில் ஆண் வடிவமுற்ற 


Xxxxiv 


ஆண் 


மகவை 


ஈன்று 


இளன் ஒன்றும் புரியாதவனாய்ப் புதனை வினவ அவள் நிகழ்ந்த 
வற்றைக் கூறித் தன்னோடு தவம் புரியப் பணிக்கிறான் . இவ்வாறு 
உறைந்து பத்தாந் திங்களில் ஒரு 
வளர்க்கிறான் . 

துருவாச முனிவரிடம் இளனுடைய 
நீக்கத்துக்கு வழிகேட்கின்றனர் . அவர் அசுவமேதயாகஞ் செய்யச் 
சொல்ல அவ்வாறே செய்து இறைவனை வழிபட , இறைவன் 
இளனுடைய சாபத்தை நீக்கி அவன் மைந்தனுக்குப் புரூரவன் 
எனப் பெயரிட்டு நல்வரங்களை அருளுகிறான் . பின் இளன் 
புரூரவனுக்கு அரசளித்துத் தான் தவமியற்றி மேலுலகடைந்தா 
என இச்சருக்கத்தில் விளக்குகிறார் . 


ன் 


45. அகத்தியச் சருக்கம் . 

இறைவன் திருமணத்தின் போது நிலத்தைச் சமப்படுத்தத் 
தென்னாடு நோக்கி வந்த அகத்தியர் வரும் வழியில் விந்தமலையின் 
செருக்கினையடக்கி விண்டக அடவியில் வந்து தவம் புரிகிறார் . 
பிரமன் தோன்றி நால்வகை ஆசிரமத்துள் இல்லறமே சிறந்த 
தெனக்கூறி உலோபா முத்திரையை மணந்து கொள்ள அருள் 
கிறான் . அவ்வாறே அகத்தியர் உலோபா முத்திரையை மணந்து 
பல தலங்களையும் வழிபட்டு இறுதியில் குந்தவனம் வந்தடைகிறார் . 
வெள்ளாற்றில் நீராடி இறைவனையும் யோகாம்பிகையையும் 
போற்றித் துதிக்கிறார் . அத்தல அந்தணர்கள் வரலாற்றையும் 
இளன் அளித்த நிலத்தைப் பாண்டியன் அமைச்சன் கவர்ந்து 
கொண்டு துன்புறுத்துகிற நிலையையும் கேட்டு வருந்தற்க இறை 
வனே வந்து வழக்கிட்டு உமது துன் பத்தைப் போக்குவான் 
என்று கூறி ஓலைச்சாசனம் ஒன்றளித்து தவுகிறார் . பின் தன் 
பெயரால் ஒரு தடாகம் அமைத்தருளி முனிவர் 4.ளிடம் விடை 
பெற்று மதுரை செல்லுகிறார் என்பது இச்சருக்க வரலாறு . 


46. வழக்குரைத்த சருக்கம் . 

மதுரைப்பாண்டியன் இளைஞனாயிருந்த காலை உடன் துணை 
யாக இருந்த கவுமாரன் என்னும் அமைச்சன் பொருளாசையால் 
திருப்பெருந்துறை அந்தணர்களுடைய விளை நிலங்களைத் தன் 
முன்னோருடையவை என்று 

என்று கூறிக் கல்லமைத்துக் கவர்ந்து 
கொண்டான் . அரசனுக்கு உண்மை தெரியாமலிருந்தது . கவு 
மாரனுக்கஞ்சி வேதியர்கள் பொன்னி நாடேகி வாழ்கின்றனர் . 


XXXXV 


இறையவன் கிழவேதியராக உருத்தாங்கி அவ்வந்தணர்களிடம் 
வந்து உம்முடைய நிலங்களை பாண்டியனிடம் வழக்காடி மீட்டுத் 
தருகிறேன் எனக்கும் ஒரு பங்கு தருதல் வேண்டுமென்று கூறி 
யழைக்க முதற்கண் அவர்கள் ஐயுற்றுப்பின் தேறிப் பின் தொடர் 
கின்றனர் . கிழ வேதியராகிய இறைவன் பாண்டியன் அரண்மனை 
வாயிலில் சென்று அபயக்குரல் எழுப்பி அரசனிடம் செல்ல 
அவன் இவர் தோற்றப் பொலிவுகண்டு விம்மிதமுற்று வழக்கை 
உசாவ , கிழவேதியர் சாசன ஓலை முதலியவற்றைக் காட்டுகிறார் . 
அரசன் கவுமாரனை அழைத்து உசாவ அவனும் கல் முதலிய 
சான்றுகளைக் கூற அவையோர் அனுபவச்சான்று கேட்கின்றனர் . 
சிவவேதியர் உடனே சிவபுரத்தின் எல்லையில் அறுபது பாகத் 
தளவு செவ்விய மண் கீழ்ந்தெடுக்கின் செழும்புனல் உண்டாகு 
மென்று கூறி அவ்வாறே காட்டி நிலங்களைப்பெற்று வேதியர் 
களுக்கு அளிக்கிறார் . இச்சருக்கத்தில்தான் திருப்பெருந்துறை 
என்னும் பெயர்க்காரணம் விளங்குகிறது . மேலும் இச்சருக் 
கத்தில் இறைவன் சிவ வேதியராக எழுந்தருளும் காட்சியும் 
உருவ வருணனையும் , வழக்காடும் முறையும் அரசனிடம் திருப் 
பெருந்துறைச் சிறப்பெடுத்தியம்பும் முறையும் சுவையாக அமைந் 
துள்ளன . 


என 


47. ஓதுவித்த சருக்கம் . 

சிவபுரத்து வேதியர்கள் முந்நூற்றுவரும் வழக்காடி வென்று 
தம் நிலபுலன்களை மீட்டுத்தந்த சிவவேதியரைப் போற்றிப் 
பணிந்து முந்நூற்றின் மேல் ஒரு பங்கைப்பெருக்கி அவருக்களிக்க 
முன் வருகின்றனர் . யான துறவியாதலின் வேண்டா 
மறுத்து எல்லாரையும் சுற்றமாக ஏற்றுக்கொண்டு அவ்வந்தணர் 
களின் மக்களுக்கு வேதாகமங்களையும் மந்திரங்களையும் கற்பிக்கத் 
தொடங்கிப் பலகலைகளையும் கற்பித்துச் சரியையாதிகளைப் பயின் 
றொமுகவும் அருளிப் பின்னர் குருந்திடைச் சென்று மறைகிறார் . 
அந்தணர்கள் யாவரும் கண்டு மகிழ்ந்து வியந்து குருந்தீசரே நம் 
துயர் துடைக்க வந்தருளினார் 

உண்மையுணர்ந்து 
போற்றித் துதிக்கின் றனர் . 


என் 


48. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவவதாரச் சருக்கம் . 

பாண்டி நாட்டின் தென்பால் வாதவூரில் வாழ்ந்த ஆமாத்தியர் 
குலத்துதித்த தவ ஒழுக்கஞ்சான்ற ஓர் அந்தணரும் அவர் தம் 


Xxxxvi 


மனைவியாரும் புரிந்த நோன்பால் மெய்ஞ்ஞானக் கொண்டலாக 
அவதாரம் செய்கிறார் வாதவூரர் . பிள்ளைப் பருவ விளையாடல் 
களால் பெற்றோரையும் மற்றோரையும் மகிழ்வித்து உபநயன 
முதலிய குல முறைகளை ஏற்றுக் கல்விகேளில் சிறந்து மெய்ஞ் 
ஞான வேட்கையுடையராய்ச் சான்றோர்கள் மகிழ்ந்தேத்தத் திகழ் 
கிறார் . இவருடைய பண்பு நலன் கல்வி ஞானம் தவ ஒழுக்கம் 
முதலியவற்றை அறிஞர்களால் அறிந்த பாண்டிய மன்னன் தன் 
அவைக்கழைத்து எல்லாச் சிறப்புக்களையும் செய்து முதலமைச்ச 
ராக இருந்து துணைபுரிய வேண்டுகிறான் . அவ்வாறே அமர்ந்து 
இறைவன் திருப்பணி நாட்டு நலம் முதலியவற்றைப் பேணிச் 
செயலாற்றி வருகிறார் . அரசன் இவருக்குத் தென்னவன் பிரம 
ராயன் என்னும் பட்டமளித்து அரசச் சின்னங்கள் அளித்துப் 
போற்றுகிறான் . அக்காலை கீழைக்கடற்கரையில் அயல்நாட்டுப் 
பரிகள் வந்தறங்கியுள்ளமையை வணிகர்களால் அறிந்து வாத 
வூரரையழைத்து அரசுக்கு வேண்டிய பரிகளை வாங்கி 
வந்தருளுமாறு வேண்டுகிறான் - வாதவூரர் தன் பரிவாரங்களோடு 
வேண்டிய பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார் . 
திருப்பெருந்துறை எல்லை 

சென்றவுடன் 

சிவிகையினின் றும் 
இறங்கிக் கூப்பியகையினராய்ச் சென்று ஒரு சிறந்த மண்ட 
பத்தில் பொற்குவைகளோடும் உற்ற பணியாளர்களோடும் தங்கு 
கிறார் . இச்சருக்கத்தில் , பாண்டி நாட்டு வளமும் 

வா தவூர் 
சிறப்பும் ஆமாத்தியர் குலப்பெருமையும் நன்கு வருணிக்கப்படு 
கினறன . வாதவூரரின் பிள்ளைப்பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கிய 
முறைப்படி சுருக்கமாக வருணிக்கப்படுகிறது . அரசன் இவரை 
வரவேற்றுப் போற்றும் பகுதிகள் நயமுடையவை . வாதவூரர் 
குதிரைகள் வாங்கச் செல்லும் காட்சியும் உடன் செல்லும் படை 
" களின் சிறப்பும் பல்வேறு வாச்சியங்களின் முழக்கங்களும் 
காப்பிய நெறிப்படி வருணிக்கப்படுகின்றன . ` வா தவூரரின் பக்தி 
யுள்ளதை இடையிடையே புலப்படுத்தும் ஆசிரியரின் திறம் 
போற்றத்தக்கது . 


49. உபதேசச் சருக்கம் : 

அமைச்சராக வந்து எழுந்தருளியிருக்கும் வா தவூரரைச் 
சிவபுரத்து வேதியர்கள் வந்து கண்டுகொள்ளுகின்றனர் . 
வாதவூரர் இறைவன் பூசனை முதல் யாவும் செம்மையாக நிகழ் 
கின்றனவா என வினவிக் குருந்தீசரின் மகிமையைக் கூறியருள 


Xxxxvii 


வேண்டுகிறார் . 

அவர்கள் குருந்திறைவன் வரலாற்றையும் 
தீர்த்தங்களின் பெருமையையும் அந்தணர்களின் வரலாற்றையும் 
கூறக் கேட்டுப் பேரானந்தமுறுகிறார் . மறுநாள் வைகறையில் 
எழுந்து தன் பரிவாரங்களோடு இறைவனை வழிபடச் செல்பவர் 
திருப்பெருந்துறையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இறை 
வடிவாய்த் திகழக்கண்டு மகிழ்கிறார் . ஆங்கே ஓர் குருந்த மரத்தின் 
கீழ் மாணாக்கர்கள் பணிபுரிய இறைவன் தக்கணாமூர்த்தியாக 
வீற்றிருக்கும் தோற்றத்தைக் கண்டு மெய்ச்சிலிர்க்க ஆனந்தக் 
கண்ணீர் வழிய தலையின் மேற் கூப்பிய கையராய்ச் சென்று 
வணங்கித் தன்னை ஆட்கொள்ள வேண்டுகிறார் . குருநாதன் 
கண்ணால் நோக்கி அவ்வாறே செய்வேன் 

அவ்வாறே செய்வேன் எனத் திருவாய் 
மலர்ந்தருளி அருகிருத்தி தீக்கை தந்து எம்மைப் பூசித்து 
ஈண்டுறைக எனப் பணிக்கிறான் . வாதவூரர் எல்லையற்ற களிப்பு 
மீதூரக் குருந்த மூலத்தைப் பன்முறையால் அணிசெய்து 
வழிபடுகிறார் . பின்னர் இறைவன் கண்ணாலும் , பரிசத்தாலும் , 
வாக்காலும் , அருளுபதேசம் செய்து சிவகணராக ஆக்கி அபிடேக 
தீக்கையளித்து ஆட்கொள்ளுகிறான் . பின்னர்த் தத்துவ உருவ 
மளித்து எத்திசையுயிர்க்கும் அருட்குருவாயிருந்து அருள் புரிக , 
நான்ற நம்பதத்தை விதிவழி பூசை செய்க எனக் கட்டளை 
யிடுகிறான் . அவ்வாறே வாதவூரர் புரிந்துவர இறைவன் 
வா தவூரருக்கு ஞானபோதக ஏடளித்துச் சாத்திர தீக்கையும் 
செய்து பதிபசு பாசப்பொருள்களை விளக்கிச் சாயுச்சிய முத்தி 
பெறும் நீர்மையை அறிவித்துத் தாசமார்க்க முதலிய நால்வகை 
மார்க்கத்தையும் புலப்படுத்தியருளுகிறான் . வாதவூரர் பேரானந்த 
முற்று இனிய மொழிகளால் இறைவனைப் போற்றித் துதிக்க 
அம்மொழிகள் யாவும் மாணிக்கமபோல் ஒளிர் தல் வேண்டி 
மகிழ்ந்த இறைவன் மாணிக்கவாசகம் இவை எனப் பாராட்டி 
யருளுகிறான் . மாணிக்கவாசகரை , இத் திருப்பெருந்துறையில் 
ஆலயமமைத்துப் பணிபுரியக் கூறி மறைகிறான் . இறைவன் 
மறைந்தமைக்கு ஆற்றதவராய்ப் புலம்பிநைகிறார் வாதவூரர் . இவர் 
கலக்கங்கண்ட அவ்வூர் வாழ் மறையவர் இறைவன் குருவடிவாய்க் 
குருந்தத்தில் உறைகின்ற மாண்பை விளக்கியும் தேறாதவராய் 
இனி யாது செவ்வேன் என 

என அலமறுகிறார் . அவ்வந்தணர்கள் 
இறைவனுக்கு ஆலயம் எழுப்பும் முறையைக் கூற அவ்வண்ணம் 
தக்கவர்களை அழைத்து ஆலயத் திருப்பணிபுரியத் தொடங்கி 
முறைப்படி ஆலயத்தை எழுப்பி இறைவனைப் பிரதிட்டை செய்து 


XXXxviii 


என் 


அந்தணர் முந்நூற்றுவருக்கும் மனை முதலியவை அமைத்துக் 
கொடுத்து மிக எளிய கோலத்தோடிறைபனி புரிந்துவருகிறார் . 
பரிகள் வாங்க உடன் வந்த பரிவாரங்கள் வா தவூரர் செயல்களைக் 
கண்டு அஞ்சி வினவுகின்றனர் . அதற்கவர் வாளாவிருத்தல் கண்டு 
சில அமைச்சர்கள் அரசனிடம் சென்று நிகழ்ந்ததைக் கூற 
அரசன் வெகுண்டு வா தவூரரை அழைத்துவரப் பணிக்கிறான் . 
தூதர்கள் 

வாதவூரரிடம் சென்றழைக்க அவர் இறைவனிடம் 
சென்று வேண்டி நிற்க இறைவன் 

குருவடிவாய் 

இருந்து 
வாதவூரரை " நீ அமைச்சர் கோலத்துடன் மதுரை சென்று 
மன்னனிடம் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வருமென்று கூறி 
இம்மணியைக்கொடு 

பணிக்கிறான் . 

வாதவூரர் 
அவ்வாறே கூடல்மாநகர் வந்து அரசனிடத்து மொழிய அவனும் 
மகிழ்வுறுகின்றான் . வாதவூரர் ஆலவாயண்ணலைச் சென்று 
வழிபட்டுக் குதிரைகள் வரும் நாளை எதிர்நோக்கியிருக்கிறார் . 
சுற்றத்தார் ஐயுற்று வாதவூரரை வினவுகின்றனர் . அவர் வாளா 
விருக்கிறார் . இப்புராணத்துள் இதுவே பெரிய சருக்கம் . 
இதனுள் பெருந்துறையின வளமும் வருணனையும் , இறைவன் 
தக்கணாமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கும் காட்சியும் மாணாக்கர் 
பணிபுரியும் திறனும் , அவர்கள் ஆனந்தக் கூத்திட்டு மகிழ்தல் 
வருணனையும் வாதவூரரின் வேண்டுகோளும் . வாதவூரர் குருந்த 
மூலத்தை அணிசெய்து மகிழும் சிறப்பும் , தீக்கைகளின் வருணனை 
விளக்கமும் முப்பொருள் உண்மை விளக்கமும் , கேவல , சகல , 
சுத்த நிலைகளின் விளக்கமும் , நால்வகை மார்க்கங்களின் 
விளக்கமும் , மாணிக்கவாசகரின் துதிமொழிகளும் இறைவனைக் 
காணாது அவர் புலம்பும் நிலையும் , ஆலய அமைப்பும் , பரிவாரங் 
களின் மனநிலையும் மிகத் தெளிவா கவும் சுவையாகவும் கூறப் 
படுகின்றன . 


50. குதிரையிட்ட சருக்கம் : 

வாதவூரர் மொழிந்தவண்ணம் ஆவணிமூல நாளன்று 
குதிரைகளை எதிர்பார்த்திருக்கும் அரசன் குதிரைகள் வரவில்லை 
என ஒற்றர்களால் ஆய்ந்தறிந்து வெகுண்டு பொன்னையெல்லாம் 
திருப்பித்தர வற்புறுத்துகின்றனன் . காவலர்கள் வாதவூரரை 
வருந்துகின்றனர் . இறைவன் தருந்தவனத்தில் உள்ள நரிகளை 
எல்லாம் பரிகளாக மாற்றிப் பூதகணங்களைக் குதிரைச் சேவகர் 
களாக நியமித்து வேதங்களைத் தனக்குப் பரிமாவாக்கித் தான் 


Xxxix 


சேவகர் தலைவனாய் அலங்கரித்துக்கொண்டு நரியாய பரிகள் 
புடைசூழ ஆலவாய் நோக்கி வருகிறான் . அரசனுடைய தூதர்கள் 
பரிகள் வரும் சிறப்பை அரசனிடம் சென்று கூற அவன் மகிழ்ந்து 
வாதவூரரையழைத்துத் தன் செயலைப் பொறுத்தருளக்கூறி 
வேண்டும் சிறப்புக்களைச் செய்கிறான் . யாவரும் பரிகள் வரும் 
குண திசையை நோக்கியிருக்கின்றனர் வேதாமாவூர்ந்து முன்னே 
வரும் தலைவனைக்கண்டு யாவரும் இனம்புரியாத மகிழ்வும் 
வியப்பும் அடைகின்றனர் . ஆத்மநாதரே இவர் என வாதவூரர் 
தெளிவடைகின்றார் . பாண்டியன் இவர் ஆலவாய் அண்ணலோ 
என வியந்து கைகூப்பி நிற்கிறான் . அருகே வந்து அரசன் 
முகமன் கூறி வரவேற்றுத் தன் பட்டாடையை மகிழ்வோடளிக் 
கிறான் , இறைவன் அதனை மாக்கோலால் ஏந்தி வேதமாவின் 
மீது இடுகிறான் . அரசனுடைய உள்ளமறிந்த வாதவூரர் இஃது 
அவர் நாட்டு வழக்கம் தவறில்லை என அமைதி கூறுகிறார் . 
அரசன் மகிழ்கிறான் . இறைவன் குதிரைகளின் சிறப்பையும் 
தோற்றத்தையும் கதிகளையும் காண்க எனக் கூறி இயக்கிக்காட்ட 
அரசன் முதல் யாவரும் பேருவகையடைகின்றனர் .. மன்னன் 
வியந்து பாராட்டுகிறான் . அரசன் குறிப்பறிந்த வாதவூரர் 
குதிரைச்சேவகனாகிய இறைவனிடம் குதிரைகளை எல்லாம் கயிறு 
மாறிக் கொடுத்து ஒப்படைக்க வேண்டுகிறார் . இறைவன் பரி 
இலக்கணம் வல்லாரோடு உசாவிப் பெற்றுக்கொள்க எனக் கூறி 
பரிகளின் தோற்றங்களையும் யுகந்தொறும் அவற்றின் நிலையையும் 
கூறி இனமும் சாதியும் பற்றி விளக்கிப் பரிகளின் அளவும் 
நிறமும் குணமும் பற்றிய இலக்கணங்களை விரித்துக்கூற , 
பாண்டியன் யாவற்றையும் கேட்டுக் களிகூர்ந்து கயிறு மாறித் 
தரச்சொல்லி வேண்டுகிறான் . வேதமா ஒன்றுதவிர ஏனைய பரிகளை 
யெல்லாம் கயிறு மாறிக் கொடுத்து ஒப்புவிக்கிறானிறைவன் . 
அரசன் அவற்றை அரண்மனைக் குதிரைப் பந்தியிடத்தில் 
கொண்டு சேர்க்க ஆணையிட்டுத் தன் இருப்பிடம் செல்லுகிறான் . 

இச்சருக்கத்தில் திருவிளையாடற் புராணங்களிலும் ஏனைய 
காப்பிய புராணங்களிலும் கூறப்பெறாத பரியிலக்கணச் செய்தி 
கள் விரிவாகக் கூறப்பெற்றுள்ளன . ( சுவடியில் சொற்கள் 
சிதைந்தும் பிறழ்ந்தும் உள்ளன . கைப் பிரதி செய்தோரும் 
அப்படியே செய்துள்ளனர் அரிதின் முயன்றும் பல இடங்கள் 
தெளிவாக உணர முடியாமல் உள்ளன . 

இயன்றவரை 
சொல்லுருவங்களைச் செம்மை செய்து பிற நூல்களோடு ஒப்பிட்டு 


1 . 


எண்ணி இப்பகுதியைப் பதிப்பித்துள்ளேன் ] முதற்கண் பரி 
களின் நிலை இவ்வாறிருந்ததென்றும் கலியுகத்தில் கருவுற்றுப் 
பிறக்கும் முறையும் நிலையும் இவ்வாறென்றும் இன்னின்ன 
காலத்திற் பிறந்த குதிரைகளின் குணங்கள் இவ்விவ்வாறிருக்கு 
மென்றும் சுக்கில சுரோணித அளவைகளால் குண நிலை இவ்வாறா 
மென்றும் , கருவிடை வளரும் கணக்கும் , பிறந்தது முதல் வளரும் 
உறுப்புக்களின் முறையும் , பல்மூளைக்கும் கால அளவும் , சுழிகளின் 
அமைப்பும் அவற்றால் விளையும் நன்மை தீமைகளும் உடலமைப்பும் 
நிற அமைப்பும் பற்றி அமையும் பெயர் வேறுபாடுகளும் உறுப்புக் 
களின் அளவைகள் பற்றிய இலக்கணமும் கூறி இவ்விலக்கணங் 
களால் விளங்கும் பரிகளின் நால்வருணப் பகுப்பும் , குதிரைகளின் 
ரேகைகளும் அவைபற்றிய சிறப்பும் இவை என்றும் நடைக்குற்றம் 
" நாற்றம் , ஒலிபற்றிய குற்றங்கள் இவையென்றும் மிக விரிவாக 
விளக்கப்பட்டுள்ளன . 


51. பரி நரியான சருக்கம் : 

மாணிக்கவாசகருக்கு அருள் நோக்களித்து மீண்ட இறைவன் 
அற்றை இரவே பரிகளை எல்லாம் நரிகளாக எண்ணினான் . 
குதிரைப் பந்தியில் கலந்து பிணிக்கப்பட்டிருந்த பரிகள் நரிகளாகிக் 
கட்டுக்களை அறுத்துக்கொண்டு குதிரைகளையும் , ஒட்டகங்களையும் 
கடித்துக் குதறி உண்டபின்னும் பசியடங்காவாய்த் தெருக்களில் 
புகுந்து மக்களுக்கும் இடர் விளைத்து மனைகளிற் புகுந்து 
பண்டங்களை எல்லாம் பாழாக்கி எங்குந் திரிந்தன . மக்கள் 
அஞ்சி நடுங்கி ஆலவாயண்ணலே என அபயக் குரலெழுப்புவ 
தறிந்த மன்னன் வெகுண்டு வீரர்களை ஏவினான் . அவர்கள் 
கருவி கொண்டு . அடர்த்துத் துரத்த இறைவன் அவைகளைக் 
கானகம் ஏக எண்ணினான் . அவை அவ்வாறே சேர்ந்தன ; என்று 
இச் சருக்கங் கூறுகின்றது . இதனுள் நரிகளின் செயல்கள் 
விரித்துக் கூறப்படுகின்றன . 


. 


152. பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் : 

பாண்டியன் அவையோரை யழைத்து வாதவூரர் நம்மிடம் 
வஞ்சனை புரிந்ததோடன்றித் பெருந்தீங்குகள் நடக்கக் காரண 
மாகவும் இருந்தார் என்று கூறி வெகுண்டான் . சான்றோர்கள் 


இஃது இறைவன் திருவிளையாடலே என்று கூறவும் சினத் 
தணியாதவனாய் ஏவலர்களை வாதவூரரிடம் பொன்னைத் திரும்பப் 
பெற அனுப்புகிறான் . அவர் இறைவன் செயலை எண்ணிக் 
கலங்குகிறார் . ஏவலர்கள் அவரை வருத்துகின்றனர் . இறைவன் 
வையையில் வெள்ளம் பெருகச் செய்கிறான் . வெள்ளங் கரை 
கடந்து நகரில் பரவுகிறது கண்டு மக்கள் அஞ்சித் திகைக்கின்றனர் . 
பாண்டியன் சான்றோர்களை அழைத்து வினவுகிறான் . அவர்கள் 
இவ் வெள்ளத்தை வாதவூரரால்தான் கட்டுப்படுத்த முடியும் . 
அவர் செய்த இறைபணியின் பெருமையறியாமல் வாட்டமுறச் 
செய்தமையால் இறைவனால் விளைந்ததே இந் நிலை என விளக்கு 
கின்றனர் . 

அரசனும் உளந்தெளிந்து வாதவூரரை அழைத்து 
வேண்டிக்கொள்ளுகிறான் . வாதவூரர் வையைக் கரையை 
உயர்த்தக் குடி வீதம் பங்கிட்டு அடைக்குமாறு தெரிவிக்கிறார் . 
மக்கள் அவ்வாறே முனைகின்றனர் . கூடன் மாநகரில் மக்களும் 
சுற்றமுமின்றி இறைவனே துணையாகப் பிட்டு வாணிகஞ் செய்து 
வாழும் வந்தியென்னும் வயது முதிர்ந்த மூதாட்டி தன் பங்கை 
அடைக்கக் கூலியாள் கிட்டாமல் வருந்தி ஆலவாயண்ணலை 
வழிபட்டு வேண்டுகிறாள் . இறைவன் மண் வெட்டும் கூலியாளாய் 
உருத்தாங்கி வந்து அம் முதியாள் அன்புடனளிக்கும் உதிர்ந்த 
பிட்டினையே கூலியாக ஏற்று வையையில் அவள் பங்கையடைக்க 
வந்து கொம்மாளமிட்டுக் கூத்தாடி விளையாடுகிறான் . பாண்டியன் 
அடைப்பட்ட கரையினைக் காணவந்து வந்தியின் 

ஆளாக 
வந்தவன் தன் கடமை செய்யாமலிருப்பது கண்டு பிரம்பாலடிக் 
கிறான் . அவ்வடி தேவர்கள் மூவர்கள் முதல் உயிருள்ள பொருள் 
அனைத்து முதுகிலும் படுகிறது . அரசனும் மற்றவரும் அதிர்ச்சி 
யுற்று நோக்கும் பொழுது வந்தி தேவ விமானத்தில் கயிலாயம் 
செல்லுவதைக் காணுகின்றனர் . 

அப்பொழுது 

இறைவன் 
ஆகாய வாணியாய் வாதவூரருக்காக யாம் இத் திருவிளையாடலைப் 
புரிந்தோம் எனக் கூறி மறைகிறான் . பாண்டியன் விம்மிதமுற்று 
அஞ்சி அமுது 

இறைவனை வணங்குகிறான் . வாதவூரர் 
இறைவனின் எளிவந்த பேரருளை எண்ணி 

உளங்கசிந்து 
துதிக்கிறார் . பாண்டியன் வாதவூரரிடம் பொறுத்தாள வேண்டு 
கிறான் . வாதவூரர் அமைதி கூறி நாடாளப் பணித்துத் துறவு 
பூண்டு திருச்சிற்றம் பலம் நாடிச் செல்லுகிறார் . இச் சருக்கத்தில் 
வந்தியின் வரலாறும் கூலியாளாய் வந்த இறைவன் திருவிளை 
யாடலும் , திருவிளையாடற் புராணக் கதைகளினின்றும் சிறிது 
வேறுபட்டுளது . சுவையான வருணனைகளை இதிற் காணலாம் . ) 


53. மாணிக்கவாசக சுவாமிக்குத் தலங்கள் தோறும் 

காட்சி கொடுத்த சருக்கம் : 

மாணிக்கவாசகர் பொருட்டுக் குதிரைச் சேவகனாய் வந்தும் 
மண் சுமந்தும் பிரம்படி பட்டும் திருவிளையாடல் புரிந்த 
இறைவன் பெருந்துறையிற் குருந் திடஞ் சேர்ந்தான் . வாதவூரர் 
துறவு பூண்டு ஆலவாயண்ணலை வழிபட்டு மகிழ்ந்து பின் 
சிவபுரம் சென்று சேர்ந்து தேசிக வடிவில் தன்னை ஆட்கொண்ட 
மூர்த்தியைக் காண விரும்பிக் கிட்டாதவராய்ப் பெரிதும் மனங் 
கசிந்து புலம்புகின்றார் . இறைவன் காட்சி தந்து சுவானுபவ 
ஞானத்தை விளக்கியருளித் தலங்கள் தொறும் சென்று வழிபட்டு 
இன்புறுக எனப் பணிக்கின்றான் . சின்னாள் திருப்பெருந்துறையில் 
தங்கியிருந்து பின்னர் இறைவன் பணித்தாங்கு முதற்கண் 
தில்லைச் சிற்றம்பலஞ் சென்று ஆனந்த நடனக் காட்சிக் கண்டு 
மகிழ்ந்து சிவபுராணத்தைப் பாடியருள்கிறார் . மீண்டும் பெருந் 
துறை வந்து திருச்சதகம் முதலியவற்றைப் பாடியருளி திருவுத்தர 
கோசமங்கைக்குச் சென்று நீத்தல் விண்ணப்பம் முதலியவை 
பாடியருள்கிறார் . மயேந்திர முதலிய தலங்களில் திகழும் 
இறைவனின் திருவிளையாடல்களை ஞானக்கண்ணாற் கண்டு மணி 
வாசகமாகப் பாடியருளி மீண்டுஞ் சிதம்பரஞ் சென்று 
மூத்த திருப்பதிகம் அடைக்கலப்பத்து முதலிய பாடி அங்கு 
உறைவா ராயினர் என்பது இச்சருக்கச் சுருக்கம் . 


54. புத்தரைவா தின் வென்ற சருக்கம் : 

எக்காலும் எங்கும் சிவ சிதம்பரம் என்னும் மந்திர 
மொழியையே பேசித் திரிவதனால் சிவ சிதம்பர முனிவர் எனப் 
பெயர் கொண்ட சிவனடியார் ஒருகால் ஈழ நாடு செல்கிறார் . 
அங்கு அவரை எதிர்ப்பட்ட சாக்கியர் சிதம்பரம் சென்று எமது 
சமயத்தை நிலைநாட்டுவோம் என்று சூளுரைத்து ஈழத்தரசனிடம் 
கூற அவன் தன் ஊமைப்பெண்ணின் குறை தில்லையில் தீருமாயின் 
அச்சமயத்தை மேற்கொள்வேன் இன்றேல் நம் சமயத்தை அங்கு 
நிலைநாட்டுவேன் என்று கூறிப் பரிவாரங்களோடு பறப்பட்டுத் 
தில்லை சேர்கிறான் . உடன் வந்த சாக்கியர் தில்லை வா ழந்தணரைச் 
சமய வாது புரிய அழைக்கின்றனர் அவர்கள் இறைவனிடம் 
முறையிட இறைவன் மாணிக்கவாசகரைக் கொண்டு அவரை 
வெல்க எனக் கனவில்தோன்றி அருளுகிறான் , மாணிக்கவாசகர் 


உடன்பட்டுச் சிவபெருமானின் பரத்துவத்தையும் சைவசமயத்தின் 
மேன்மையையும் 

ஊமைப்பெண்ணாகிய அரசன் மகளே 
விளக்குவாள் எனக் கூறித் தான் வினவ , அவ் வினாவிற்கெல்லாம் 
அவள் விடை கூறுகிறாள் . விதண்டையிட்ட சாக்கியர் ஊமையா 
கின்றனர் . அரசன் வேண்டுகோளால் யாவருக்கும் திருநீறளித்து 
அவர் தம் ஊமைத் தன்மையைப் போக்கியருளுகிறார் . இச் 
சருக்கத்தில் திருச்சா ழல் பதிகம் முழுவதையும் வினா விடை 
யமைப்பில் சுவைபடப் பாடியுள்ளார் இவ்வாசிரியர் . அப்பகுதிக்கு 
ஒரு விளக்கவுரையாக அமைந்துள்ளது இச் சருக்கம் . 
55 . மாணிக்கவாசக சுவாமி ஐக்கியச் சருக்கம் : 

புத்தரை வாதில் வென்று அவர்களைச் சைவராக்கியபின் 
தில்லையில் தன் 

ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் மாணிக்க 
வாசகரிடத்துக் கூத்தப்பிரான் முதிர்ந்து பழுத்த அந்தண 
முனிவராகி வருகிறார் . அவரைக் 

கண்டு மாணிக்கவாசகர் 
பணிந்து போற்றி வந்த காரணம் வினவ , கிழவேதியர் மதுரையில் 
இறைவன் உமக்காகப் புரிந்த திருவிளையாடல்களைக் கேள்வியுற்று 
உம்மைக் காண வந்தேன் . மேலும் நீவிர் மொழிந்த மாணிக்க 
வாசகங்களாய திருவாசகப் பாக்களை எல்லாம் எழுதிக்கொண்டு 
நாடொறும் ஓதிச் சிவானந்தமுறும் வேட்கையாலும் உமைக் 
காண வந்தேன் ; செப்பியருள வேண்டும் ; திருக்கோவையையும் 
செப்ப வேண்டுமென் கிறார் . மாணிக்கவாசகர் உளமுருகி 
அவ்வாறே அருள இறைவன் தன் கைகளாலேயே எழுதி 
அப் புத்தகத்தை சிற்சபையின் படியில் வைத்து மறைகிறார் . 
அந்தணர்கள் அச்சுவடியைக் கண்டு " இவை அழகிய சிற்றம்பலவர் 
எழுத்து " என்றிருந்த கையொப்பத்தைக் கண்டு வியந்து போற்றி 
அதனை ஏந்திச் சென்று வாதவூரடிகளிடம் அப் பாக்களின் 
பொருளை விளக்க வேண்டுகின்றனர் . மாணிக்கவாசகர் இறைவன் 
திருவுளமறிந்து பேரானந்தமுற்று யாத்திரைப் பத்து பதிகத்தைப் 
பாடிச் சிற்றம்பலத்தை வணங்கி இத் திருவாசகத்திற்குப் பொருள் 
ஆனந்தக்கூத்தனே எனச் சுட்டி யுணர்த்தி ஆனி மக நாளில் 
இறைவனோடிரண்டறக் கலந்தார் . இது கண்ட தில்லை மூவா 
யிரவரும் அதிசயித்துப் போற்றித் துதித்து வழிபடுவராயினர் . 
56. திருவாசகச் சிறப்பு : 

இச் சருக்கத்தில் முறையே சிவபுராணம் , கீர்த்தித் 
திருவகவல் , திருவண்டப் பகுதி , போற்றித் திருவகவல் திருச் 


IN 


சதகம் , நீத்தல் விண்ணப்பம் , திருவெம்பாவை , திருவம்மானை 
முதலாகத் திருப்படையாட்சி அச்சோப்பதிகம் வரை யாவற்றையும் 
சுட்டி ஒவ்வொரு பதிகத்தின் செம்பொருள் இதுவென்று அறியத் 
தத்துவ நோக்கோடு விளக்கியமைத்துள்ளார் 

விளக்கியமைத்துள்ளார் இவ்வாசிரியர் . 
திருவாசகத்தின் சுருக்கமே இச் சருக்கத்தில் அமைந்துள்ளது . 
மேலும் திருக்கோவையாரின் பொருளமைதியையும் அது சிற்றின்ப 
இலக்கியச் சுவையமைட்போடு 
கூடிய 

பேரின்ப ஆகமமாம் 
என்றும் விளக்கப்படுகிறது . 


57. பலசுருதிச் சருக்கம் : 

இச் சருக்கத்தில் திருப்பெருந்துறை சென்று அக்கினித் 
தீர்த்தம் முதலியவற்றில் மூழ்கித் திருக்குருந்தீசரையும் சிவயோக 
நாயகியையும் வழிபடுவோர் , போற்றிப் பூசனை புரிவோர் . புகழ் 
பேசிக் களிப்போர்கள் எய்தும் இம்மைப் பயனும் மறுமைப் 
பயனும் பற்றி விளக்கி மார்கழித் திருவாதிரையிலும் , ஆனி 
உத்தரத்திலும் , மாசிச் சிவராத்திரியிலும் , திங்கட்கிழமை , சனிக் 
கிழமை கார்த்திகை நாளிலும் , அந்தி சந்திப் பொழுதுகளிலும் , 
வழிபடுவோர் எய்தும் சிறந்த பயன்களையும் , வில்வார்ச்சனை 
புரிவோர் , நெய் விளக்கிடுவோர் , திருப்பணி புரிவோர் , மடப்புறம் 
பேணுவோர் , நந்தவனம் , வாவி , குளம் அமைத்துச் செப்பனிடு 
வோர் , வாகனாதிகள் செய்து வைப்போர் அடையும் பயன்களையும் 
விளக்கி , எவ்வகையாலும் பெருந்துறைத் தேசிகர்க்குத் துரோகம் 
புரிதல் கூடாதென்றும் , அறியாது குறை செய்யின் அபராதம் 
முதலிய பிராயச்சித்தங்கள் செய்து உய்யவேண்டும் என்றும் , 
அறிவுறுத்தி இத்தலபுராணச் சிறப்பினையும் , இதனை ஓதும் 
முறையினையும் , சொல்லும் முறையினையும் , கேட்கும் முறை 
யினையும் , அவ்வாறு ஓதுவோர் , சொல்வோர் , கேட்போர் எய்தும் 
பயன்களையும் , அழகாகவும் , சுருக்கமாகவும் , கூறுகிறார் இவ் 
வாசிரியர் . இறுதியாகக் குருந்திறைவனையும் முந்நூற்றந்தணர் 
களையும் உலகையும் பொன்னி நாடாளும் அரசனையும் வாழ்த்தி 
இத் தலத்துப் பூசனை முறைகளைத் தாங்கிப் பணி புரிந்துவரும் 
அருணாசல மாமுனிவரையும் இறையருளால் வாழ்க என வாழ்த்தி 
முடிக்கிறார் . 


திருச்சிற்றம்பலம் , 


பொருளடக்கம் 


பக்கம் 


iii 


xi 
xxiii 

1 
7 
9 
19 
24 


38 


41 


51 


.. 


61 
71 


80 


1 வெளியிடுவோர் உரை 
2 பதிப்புரை 
3 முகவுரை 
4 சருக்கங்களின் பொருட் சுருக்கம் 
5 கடவுள் வாழ்த்து 
6 

அவையடக்கம் 
7 திருநாட்டுச் சிறப்பு 
8 நைமிசாரணியச் சிறப்பு 
9 புராண வரலாறு 
10 கைலாசச் சிறப்பு 
11 தேவிக்கு சுவாமி சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 
12 புரூரவாவுக்குத் தவுமியர் ஆத்துமநாதர் 

மகிமையுரைத்த சருக்கம் 
13 அண்டகோசச் சருக்கம் 
14 பிரம்மாவுக்கு உபதேசித்த சருக்கம் 
15 குருந்தமூலச் சருக்கம் 
16 அக்கினி தீர்த்தச் சருக்கம் 
17 தேவிக்கு நாரதர் வனபுரகேந்திரநாமமுரைத்த சருக்கம் ... 
18 விஷ்ணுவுக்கு உபதேசித்த சருக்கம் 
19 நாராயண தீர்த்தச் சருக்கம் 
20 உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் 
21 சிவதீர்த்தச் சருக்கம் 
22 சிவத்துரோகச் சருக்கம் 
23 தேவிக்கு நாரதர் தவநிலை கூறி மீண்ட சருக்கம் 
24 தவசுக்குத் தேவி சிவபுரத்துக் கெழுந்தருளிய சருக்கம் 
25 காமதகனச் சருக்கம் 
26 தேவிக்கு சுவாமி காட்சிகொடுத்த சருக்கம் 
27 கலியாணம் - குமாரர் அவதாரம் - சூரசங்காரச் சருக்கம் 
28 தேவதீர்த்தச் சருக்கம் 
29 இருடிகள் தீர்த்தச் சருக்கம் 
30 அசுர தீர்த்தச் சருக்கம் 
31 மானவ தீர்த்தச் சருக்கம் 
32 வாயு தீர்த்தச் சருக்கம் 
33 கந்திருவ தீர்த்தச் சருக்கம் 


90 
96 
102 
106 
109 
117 
128 
137 
142 
148 
158 
167 
187 
193 
202 
221 
232 
246 


... 


: 
: 


Lvi 


253 
274 
282 
288 
290 
295 
309 
317 
321 
328 


:: 


:: 


34 இந்திர தீர்த்தச் சருக்கம் 
35 பராச தீர்த்தச் சருக்கம் 
36 சூரிய , சந்திர தீர்த்தச் சருக்கம் 
37 சரசுவதி , இலக்குமி தீர்த்தச் சருக்கம் 
38 பாண்டவ கௌதம தீர்த்தச் சருக்கம் 
39 பதத தீர்த்தச் சருக்கம் 
40 தலவிசேடச் சருக்கம் 
41 இரகசியச் சருக்கம் 
42 யோகபீடச் சருக்கம் 
43 பத்தர் மகிமைச் சருக்கம் 
44 யுகநான்கினும் பூசிப்போர் - நாமத்திரைய 

மகிமையுரைத்த சருக்கம் 
45 மஞ்சரிச் சருக்கம் 
46 கேத்திர மகிமைச் சருக்கம் 
47 வெள்ளாற்றுச் சருக்கம் 
48 புரூரவச் சருக்கம் 
49 இளன் சருக்கம் 
50 அகத்தியச் சருக்கம் 
51 வழக்குரைத்த சருக்கம் 
52 ஓதுவித்த சருக்கம் 
53 மாணிக்கவாசகசுவாமி திருவவதாரச் சருக்கம் 
54 உபதேசச் சருக்கம் 
55 குதிரையிட்ட சருக்கம் 
56 பரி நரியான சருக்கம் 
57 பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 
58 மாணிக்கவாசக சுவாமிக்குத் தலங்கள் தோறும் 

காட்சிகொடுத்த சருக்கம் 
59 புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 
60 மாணிக்கவாசக சுவாமி ஐக்கியச் சருக்கம் 
61 திருவாசகச் சிறப்புரைத்த சருக்கம் 
62 பலசுருதிச் சருக்கம் 
63 செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை 
64 சருக்கங்களின் அகரவரிசை 
65 பிழை திருத்தம் 


345 
354 
377 
385 
399 
410 
419 
425 
442 
450 
468 
505 
538 
542 


557 
... 568 

580 
587 
596 
603 
631 
633 


குறிப்பு : மூலச்சுவடி அட்டவணையில் அண்டகோசச் சருக்கத்தின் பின் 

தேவிக்கு நாரதர் சிவபுர மகிமையுரைத்த சருக்கமென்னும் 
தொண்ணூற்றுநான்கு பாடல்களைக் கொண்டதாக ஒரு சருக்கம் 
குறிக்கப்பெற்றுள்ளது இப்பகுதிகள் மு முதும் காணப் 
பெறவில்லை . 


உ 
ஆன்மநாதர் துணை 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கடவுள் வாழ்த்து 


வெயிலுவந்த கணபதி வணக்கம் 

( அறுசீர் ஆசிரியவிருத்தம் ) 


1 பொன்வரைமேற் றாழருவி போலமத 

தாரை திகழ் பொருவில் வேழம் 
மின்னுமிளந் திங்களெனக் கிம்புரிதாங் 

கொருகோட்டு வள்ளல் முன்னாள் 
கன்னியிமா சலையருச்சித் தேத்தவரங் 

கொள்ளவரு கடவுள் யார்க்கும் 
முன்னவனாம் வெயிலுவந்த கணபதிமுண் 

டகமலர்த்தாள் முடிமேற் கொள்வாம் . 


1 


குருந்தொளிநாதர் வணக்கம் 


2 திருவளர்சிற் பரவெளியாய்க் கண்டிதமாய் 

நிரஞ்சனமாய்த் தெளிவாய் ஒன்றாய்க் 
கருவளர்பல் லுயிர்க்குயிராய் சச்சிதா 

னந்தவருட் கடலாய் இன்பாய் 


1 வெயிலுவந்த கணபதி என்பது இத்தலத்து விநாயகரின் சிறப்புப் 

கிம்புரி - கொம்பிலமைக்கும் பூண் . இமாசலை - பார்வதி . 
முண்டகம் - தாமரை . 


பெயர் . 


2 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அருவளர்பூ ரணமாய நிற்குணமாய் 

மறைமுடிவாய் அளவி லா தாய் 
மருவளர் பூங் குருந்துருவாய் வயங்கியபே 

ரொளியினையாம் வணங்கல் செய்வாம் . 


? 


குருந்தப்பெருமான் வணக்கம் 


3 அமுந்திமிகும் பாதலத்துக் கப்பாலும் 

புகுவேர் ஓங் கார மாக 
எழுந்திருத்தூர் பணைகவடு நா தவிந்து 

வாக , அறம் இலைக ளாகச் 
செழுங்கொழுந்து மறையாக ஆகமங்கள் 

மலராகத் திகழும் வாசந் 
தொழுங்கருணைப் பரையாகச் சிவமதுவைத் 

தருங்குருந்தைத் துதித்து வாழ்வாம் . 


3 


ஆத்துமநாதர் வணக்கம் 


4 சீர்பூத்த பரங்கருணைத் தேசிகனைப் 

பெருந்துறைச்சிற் பரனைக் கொன்றைத் 
தார்பூத்த சடைமவுலிப் பூரணனைக் 

குருந்துறைசங் கரனை நீலக் 
கார்பூத்த கந்தரச்சுந் தர ஆத்ம 

நாதனைக்கண் குளிரக் கண்டிங் 
கேர் பூத்த கமலமலர்ப் பதஞ்சிரத்தும் 

உளத்தினும்வைத் திறைஞ்சி வாழ்வாம் . 


4 


2 குருந்தமரம் இத்தலத்து விருட்சமாதலின் இறைவன் இத்திருவடிவில் 

விளங்குவதாக வைத்து வணங்குகிறார் . கண்டிதம் - நிறைவு . 
சிரஞ்சனம் - இருளற்ற ஒளி . 


8 தூர் - வேர் . 


பணை கவடு - பருத்தகிளைகள் . 


பரை - பராசக்தி . 


4 கந்தரம் - கழுத்து . 


கடவுள் வாழ்த்து 


5 


சிவயோகநாயகியம்மை வணக்கம் 


5 கவினார் பொற் சிலம்படியும் திகழுடைச்சிற் 

றிடையுமலர்க் கரங்கள் நான்கும் 
நவமாமங் கலவணியும் களபமணி 

முலைகளும் வெண் ணகைச்செவ் வாயும் 
குவியா நன் மணித்தோடும் கருணை பொழி 

விழியுமலர்க் குழலு மாகச் 
சிவயோக நாயகி தன் திருவுருவை 

உளத்தமைத்துச் சிந்தை செய்வாம் . 


6 


சொக்கவிநாயகர் வணக்கம் 


6 சென்னியிற்றண் பிறைமுடித்த களிற்றுமுகத் 

தெழிலும் , விழிச் சீரும் , நேர்மை 
மன்னுமொரு கோட்டழகும் இருசெவியு 

மசைகவினும் மதுரம் யாவும் 
துன்னியமோ தகமணைத்த தொந்தி வயிற் 

றிடைச்சுலவும் துதிக்கை மாண்பும் 
நன்னிலந்தந் தொளிரவரு சொக்கவினா 

யகன்றிருத்தாள் நயத்தல் செய்வாம் . 


6 


ஆறுமுகப்பெருமான் வணக்கம் 


7 மாறுபடா விருவர்முலை மதவரைகள் 

உழுதபுய வரையீ ராறும் 
சீறியெழு சூர்பிளவ தாகவயில் 

ஏவுமொளி சிறந்த கையும் 


இத்தலத்துத் தேவியின் பெயர் , 


களபம் 


5. சிவயோகநாயகி 

மனச்சாந்து . 


6 மோதகம் 


கொழுக்கட்டை . 


நன்னிலம் 


* 


முத்திவீடு . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மீறுமெழில் அருள் பொழிபன் னிருவிழியும் 

இலகமயில் மீது தோன்றும் 
ஆறுமுகக் குமரகுரு பரமுருகன் 

இருசரண மகத்துள் வைப்பாம் . 


7 


நந்திதேவர் வணக்கம் 
8 பிரமனரி முதலமரர் மகுடமணி 

சிதறநெடும் பிரம்பிற் றாக்கி 
அருகிலொழுங் குறநிறுவி யங்கணனற் 

றிருவருள்பெற் றவர்க ளுய்யக் 
கருணைமலர் நோக்களித்துச் சிவசமுகத் 

தெழில்புகழ்ந்து கவினார் இன்பத் 
திருவளர் தண் கயிலைமலை காவல்புரி 

நந்திபதஞ் சிரமேற் கொள்வாம் . 


வீரபத்திரக் கடவுள் வணக்கம் 

( கலிவிருத்தம் ] 


9 கோர்பத் திரையொடுங் குறுகிக் குல்லையந் 

தாரபத் திரமெனும் தக்க னோடவண் 
சேரபத் திரையெலாம் சிதைத்துப் பின் , னருள் 
வீரபத் திரன் சரண் விரும்பிப் போற்றுவாம் . 


. 


10 


திருஞானசம்பந்தர் வணக்கம் 
ஞானவா சமுதுமை நல்க வுண்டவாய்க் 
கானமோ டாடியோர் கையை நீட்டி நின் 
றேனமா லறியொணா விருபொற் பாதனை 
வானமேற் காட்டுசொன் மணியை ஏத்துவாம் . 


10 


7 சூர் - சூரபன்மன் . அயில் - வேல் , மீறுமொழில் - மேலோங்கும் அழகு . 
8 அங்கணன் - நெற்றிக்கண் னுடைய சிவபெருமான் . சமூகம் - சன்னித் . 
9 பத்திரை - வீரபத்திரருடன் தக்கயாகத்தை அழிக்கச்சென்ற சக்தி . 
10 ரளமால் - திருமால் கொண்டவராக வடிவம் . ஏனம் - பன்றி . மால் 

திருமால் , சொன்மணி - தேவாரம் பாடியதைச் சுட்டும் சிறப்புப்பெயர் . 


கடவுள் வாழ்த்து 


5 


திருநாவுக்கரசர் வணக்கம் 


11 சொற்பெருஞ் சொற்றுணைப் பதிகம் ஓதிவன் 

கற்புணை யாக்கருங் கடலை நீந்திய 
அற்புரு வாகுநா வரசை யாமுறு 
முற்பவக் கடல்கடந் துய்யப் போற்றுவாம் , 


11 


சுந்தரமூர்த்திகள் வணக்கம் 


12 உந்துநீர்க் கயமுனாள் உண்ட பிள்ளையைச் 

சிந்து நீர்த் தடக்கரை யதனிற் றிண்கராந் 
தந்திடச் சிவன் புகழ் தழையப் பாடிய 
சுந்தரப் புலவர் தாள் துதித்து வாழ்த்துவாம் . 


12 


மாணிக்கவாசகர் வணக்கம் 


13 முத்திநன் முதற்பொரு ளாகு முன்னவர் 

கொத்தலர் குருந்தினிற் குருவின் ரூபமாய் 
வைத்தெதிர் தன்வய மாக்கும் வாதவூர் 
அத்தர் தாள் தொழுதுளத் தவல மாற்றுவாம் . 


13 


அறுபத்துமூவர் வணக்கம் 


14 தில்லைவா ழந்தண ராதிய ராய்ச் , சொலற் 

கெல்லையி லாப்பணி யியற்றிப் போய்ப் பிறப் 
பல்லல் தீர்த் துயுமறு பத்து மூவர் தாள் 
சொல்லிவெம் பவவினைத் துயரைப் போக்குவாம் . 


14 


11 யாம் உறும் உற்பவக்கடல் என்றும் , முற்பவக்கடலென்றும் கொள்ள 


நின்றது . 


- 


சிந்து நீர்த் தடக்கரை 


நீர்வற்றிய குளக்கரை . 


12 - கயம் குளம் 

கரா - முதலை . 


13 அத்தர் - தலைவர் ( தந்தை ) 


6 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அருச்சனைபுரி வேதியர் வணக்கம் 
15 இதமருள் குருந்துறை இறைக்கெந் நாளினும் 

அதிகநற் பணியுமர்ச் சனையு மேபுரி 
முதன்மைகொள் மகிமைமுன் னுற்ற வேதியர் 
பதமலர் சிரமுறப் பணிந்து போற்றுவாம் . 


15 


சந்தானகுரவர்கள் வணக்கம் 


16 சாற்றுமெய் கண்டசந் ததிநற் றேசிகர் 

ஏற்றமார் திருவடி யிறைஞ்சு வாமறி 
வாற்றல்சேர் தருமலை யார்ந்த நற்குரு 
மாற்றுயர் பொன்னடி மலரும் போற்றுவாம் . 


16 


பஞ்சாக்கர தேசிகர் வணக்கம் 


17 வெண்ணெய்நல் லூர்த்திரு மெய்கண் டானருட் 

கண்ணினுள் மணியெனத் துறைசை காவல்கொண் 
டெண்ணிலா வுயிர்க்கரு ளீயும்பஞ் சாக்கரப் 
புண்ணிய முதற்குரு பதங்கள் போற்றுவாம் . 

17 


தற்சிறப்புப் பாயிரம் 
( அறுசீர் ஆசிரியவிருத்தம் ) 


18 திருவளரும் பெருந்துறைமான் மியத்தையருஞ் 

செந்தமிழாற் றிசைகள் போற்ற 
அருளுதவு துறைசையின் வாழ் திருச்சிற்றம் 

பலகுருவி னடிமை மேலாய் 


15 - மகிமை - சிறப்பு . 


16 மெய்கண்டசந்ததி - சிவஞானபோதமருளிய மெய்கண்டதேசிகரின் 
- பரம்பரை : உமாபதிசிவம் - அருணந்திசிவம் - மறைஞானசம்பந்தர் . 


17 பஞ்சாக்கர தேசிகர் : 

நமசிவாயதேசிகர் . 


திருவாவடுதுறை ஆதீன முதல்வராகிய 


7 


கடவுள் வாழ்த்து 


மருவியஞா னப்பொருள்சேர் கல்வியின்றன் 

எல்லையுணர் மதுர வாக்கி 
இருநிலத்தோர்க் கமுதெனச் சுந்தரலிங்க 

முனிவரன்றா னியம்பி ஒனே . 


1 


அவையடக்கம் 


( கலிவிருத்தம் ) 


19 திருப்பெருந் துறைச்சிவக் கடலிற் றெள்ளமு 

துருக்கமோ டுலகுய உண்டு வாதவூர் 
மருத்திகழ் முகில் பெயவ் வாசகத் தேனிலென் 
கருத்திலோர் துளியுறக் கலந்த மெய்ம்மையால் 


1 


20 அளவிலாச் சிவகதி அடைந்து ளோர்கள்செய் 

துளபல அறந்திரண் டுதவுறப் பெற்றெனத் 
தெளிமலர்க் குருந்துவாழ் சீர் திருப் பெருந்துறை 
வளர் புகழ் சொலும் நசை வளர்ந்த தாதலால் . 


2 


21 ஓதரும் சிற்றெறும் பொன்று பாற்கடல் 

கோதறு கவையெலாம் குடிக்க எண்ணிய 
பேதமை யொப்பயான் பேச வுன்னினேன் 
தீதறு நூற்றிறந் தெரிந்து ளோர்கள் முன் . 


? 


( அறுசீர் விருத்தம் ) 


22 கொல்லையிற்புற் கறித்தறியாச் சிறியமுயற் 

குட்டிதுள்ளிக் குதித்து வானில் 
செல்லுமதிக் குள்ளிருக்கும் முயற்பாலுண் 

டிடத்தாவும் செய்கை யொக்கும் 


18 ஆசிரியர் தம்மைப் படர்க்கையில் வைத்துப் பாயிரம் கூறுகிறார் இப் 

பாயிரத்தால் இந்நூலாசிரியர் சுந்தரலிங்கமுனிவர் என்பது புலனாம் . 
19 மரு - மணம் ( சிவமணம் ) தேனில் ஒருதுளி என் கருத்திற் வந்த 

மெய்ம்மையால் எனக் கூட்டுக . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பல்லுயிருக் குயிராகும் ஆத்துமநா 

யகரருளின் பரிசு தேர்ந்து 
சொல்லுதற்கு நாணமுறா திவ்வுலகில் 

யான் றுணிந்த துணிவு தானே . 


4 


23 நறுமலரோ டுறு நாரும் , புண்ணியமா 

நதிசேரும் மாசும் , பாலோ 
டுறு நீரும் ஒளிமணியைப் பொதிதருமைத் 

துகிலுமென உவமை யில்லா 
மறுவறு நற் சிவன் புகழே மருவியபெற் 

றிமைய தனால் வளங்கொள் பாரில் 
பிரியமுற எவர்களுங்கைக் கொள்வரலாற் 

சொல்வெளிவைப் பேசா ரன்றே . 


5 


மங்கல வாழ்த்து 


24 தெய்வமறை யவர்வாழ்க ! வானவர்கள் 

உளமகிழ்ந்து சிறந்து பொங்க ! 
மெய்வகையைந் துதவுபசுக் குலம்பெருக ! 

மழைபொழிக ! விளைவு மல்க ! 
பொய்வகையெ லாமகல்க / புவி புரக்கும் 

அரசர் திருப் பொலிக ! நாதன் 
சைவநெறி மிகவளர்க ! அஞ்செழுத்தும் 

வெண்ணீறும் தழைக ! மாதோ , 


6 


அவையடக்கம் முற்றும் . 


22 கறித்தறியா - மென்றுதின்ன அறியாத - மதியின் களங்கத்தை முயல் 

எனல் புராணமரபு . பரிசு - மெய்த்தன்மை . 
28 மைத்துகில் - அழுக்குத்துணி , சொல்வெளிவு - பாடலின் வெண்மை . 
24 ஐந்து - பஞ்சகவ்வியம் . பொங்க , பெருக , மல்க என்பன வியங்கோள் 

வினைமுற்றாய் நின்றன . 


திருநாட்டுச் சிறப்பு 


திருநாட்டுச் சிறப்பு 

( கலித்துறை ] 
25 ஆதி நாயகன் அருட்குரு நாயகன் மலயச் 

சோதி நாயகன் சுந்தர பாண்டிய னாகிக் 
காத லாற்கயற் கண்ணியை மணந்துகாப் பதற்கு 
மாத வஞ்செய்த பாண்டி நாட் டெழில்சில வகுப்பாம் . 1 


[ முகிற்குலம் கடலிடைப் புகுந்து நீருண்டெழுங் காட்சி ) 


26 


பாக மேவிய முகிற்குழாம் விண்ணிடைப் பரந்தே 
யோக நாயகிக் கருணைநோக் கெனவெண்மை 

யுருக்கொண் 
டேகி மைக்கட லுதகமுண் டெழுந்தவள் விழியிற் 
போக மீந்தமர்க் கருமணிச் செவ்விபோற் பொலிந்தே . 2 


[ சூலுற்ற முகிற்குழாம் மின்னி இடித்து விளங்குதல் ) 


27 வரையி டத்தினும் வனத்தினும் நாட்டினும் மலிநீர்த் 

திரையி டத்தினும் சிவநக ரிடத்தினும் சிவக்கோன் 
விரைமி குந்தசெஞ் சடிலநன் னிறமென மின்னிக் 
குரைக ழற்பதச் சிலம்பொலி போல்விணிற் குமுறி . 3 


[ மழை பொழிதலும் வெள்ளம் பெருகுதலும் ) 


28 அருள்சு மந்தகண் ணடியவர்க் கவாசுமந் தளிக்கும் 

கருணை போல்மழைத் தாரைகள் கான்றிடக் கதித்தே 
வரமி குந்தநற் றண்டமிழ்க் குறுமுனி மருவும் 
பெருமை சேர்பொதி யத்தொடுங் கெழுவெளப் 

பெருக்கம் . 4 


25 நாட்டுச் சிறப்பாவது பாண்டி நாட்டின் வளமையும் சீர்மையுமாம் . 

காக்கப்படுவதற்குத் தவஞ்செய்த பாண்டி நாடென்க . 
26 பாகம் பல சிறு பிரிவு . மைக்கடல் - கருங்கடல் . உதகம் - நீர் . 

போகம் - அருளின்பம் . அமர் - விருப்பம் . 
27 மலிநீர்த்திரை - கடல் . சிவநகர் - திருக்கோயில் . சடிலம் 

. - சடை . 
குரைகழல் - ஆரவாரிக்கும் கழல் . 
28 கண் அளிக்கும் கருணை எனக் கூட்டுக . 


10 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( பொருணை முதல் வெள்ளாறு மற்றும் பேராறுகளில் வெள்ளம் பரவுதல் ] 


29 சிந்து பூந்துறைப் பொருணையாற் றினுந்திறன் மதுரை 

இந்து சேகரன் சமயமே பொருளென எதிரே ( டு ) 
உந்து மாறுகாட் டியவைகை யாற்றினும் , உமைகொள் 
சுந்த ரப்பெருந் துறையினைச் சூழ்வெளாற் றிடத்தும் . 5 


ஆறுகளில் வெள்ளம் ஒழுகிச் செல்லும் திறன் ) 


30 மற்றுண் டாகிய நதியினும் பெருந்துறை மருவும் 

கொற்ற வன் சடைக் கங்கையா யிரமுகங் கொண்டு 
பற்று மன்பொடு பாரினிற் படர்ந்திடும் பரிசின் 
உற்று மாதவ ருளத்துறு மொழுக்கநேர்ந் தொழுகி , 6 


[ ஏரி முதலாய நீர்நிலைகளில் வெள்ளம் தேங்குதலும் உழவர் மகிழ்வும் ) 


31 தாவி லாதபே ரேரியிற் குளங்களிற் றடநீள் 

வாவி யிற்பல கால்களிற் செய்யினில் மலிந்து 
மேவும் அற்புதங் கண்டுழ வோரினம் மிகுந்தாங் 
காவி போற்றொகும் நீர் தமக் கமைவன வமைத்தே . 7 


( மக்கள் புதுநீர்ப் பெருக்கத்திற்குப் பூசனை புரிந்து போற்றுதல் ) 


32 மிகும்பு னற்சமுத் திரம்புக விடுத்தயன் றனையும் 

சுகம்பெ றத்தரும் துர்க்கைமா தரியையும் நிதமும் 
தருந்தி றத்தினாற் றலங்கள் காத் தமர்வரா தலின் முன் 
புகழ்ந்து பூசனைச் சிறப்புகள் புரிந்துவந் தித்தே . 8 


[ உழவர் உழுதலும் நாற்றுக் குவித்தலும் ) 


33 ஆடல் பாடலோ டணைந்து நன் மருதத்தி னகன்று 

நீடு றுஞ்செயிற் கரும்பகட் டேர்பல நிறுவி 


29 இந்து - சந்திரன் , 


80 பரிசின் - தன்மையைப்போல் . 


31 தா - குற்றம் . கால் - வாய்க்கால் . ஆவி - உயிர் . 
82 வந்தித்து - வணங்கி வழிபட்டு . 


திரு நாட்டுச் சிறப்பு 


காடு மன்புடன் உழுதுசே றாக்கிநன் னாற்றுக் 
கோடு போற்குவித் திடவெழி லுழத்தியர் குழுமி . 9 


[ உழத்தியர் நாற்றுப்பறித்தல் ) 


34 


எண்டி சைக்குநென் னாற்றுநெற்றியில ... த் திறைஞ்சி 
முண்ட கக்கரங் குவித்து நீள் குரவையின் மூழ்கி 
மண்டு நீர்செல னக்குழாம் நிறைதல்போல் மகிழ்ந்தே 
பண்ட ரும்மிசைப் பாட்டொடு நாற்றுகள் பறிப்பார் . 10 


[ நாற்று நடுதல் வருணனை ) 


35 கொந்த ளகுக்குழல் சரிந்திட மதிமுகங் குறுவேர் 

உந்தி டக்கர வளைகுலுங் கிடஇடை ஒசியப் 
பந்து போற்றிரள் முலைகணின் றசைந்திடப் பரந்தூர் 
நந்தி னாற்பதம் இடறிட நிரைகொடு நடுவார் . 11 


[ இதுமுதல் ஐந்து செய்யுள்வரை உழவர் பெருமக்களின் பல்வேறு காதற் 

களிப்பு விளையாட்டு நிகழ்ச்சிகளைக் காப்பிய வருணனை மரபிற்கேற்பக் 
கூறுகிறார் ஆசிரியர் . ) 


36 உறைப்பொ டுஞ்சிலர் ஒருவர்கை நாற்றினை யொருவர் 

பறித்து நாட்டுவர் சிலமளர் பணிலமுத் தெடுத்தங் 
கிறைத்து நுங்கள் பற் கிதுவொக்குமெனவவர் இதழான் 
மறைத்த பற்குறு நகைதரக் கண்டுளம் மகிழ்வார் . 12 


கருத்தின் செய் 


33 அகன்று நீடுறுஞ்செய் - அகன்று நீண்ட வயல்கள் . 

எனக் கூட்டுக . கோடு - குவடு - கோபுரம் . 


84 


குரவைக்கூத்து . 


நீர்செல் அன்னக்குழாம் தொகுத்தல் 


குரவை 
விகாரம் . 


பரந்தூர்நந்து - பரந்து 


35 அளகம் கொண்டை . வேர் - வியர்வை . 

ஊர்ந்து செல்லும் நத்தைகள் . 


36 உறைப்பு - மிடுக்கு . பணிலம் - சங்கு . 


12 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ மள்ளர்கள் தத்தங் காதலியருடன் கள்ளுண்டு மகிழ்தல் ) 


37 கள்ளி னைச்சில மள்ளர்கள் காதலுற் றவர்பால் 

அள்ளி யள்ளியீந் தவர்கள் வாய் வழியொழு கமுதை 
உள்ளு றக்கையின் வாங்கியுண் டுளவெறி மிகுந்து 
துள்ளி முன்புநின் றாடிவா மனைக்கெனத் தொழுவார் . 13 


38 


வெறிந றாவுணும் மயக்கினாற் சிலமளர் விரைந்து 
நறிய நாற்று முன் நடுஞ்சில உழத்தியர் நயனக் 
குறியை நீரினிற் குளித்திடுங் கயலென வலையை 
எறிவர் பின்புகண் வலையின் வீழ்ந் தவ்வலை யிழப்பர் . 14 


39 ஒசிய நுண்ணிடை முலைக்கனம் பொறாதென ஓடி 

நசையி னோடுபோய்த் தாங்குவர் சிலர் நறும் புனலுள் 
அசையுங் கால்களை வராலெனப் பிடிக்கவம் மடவார் 
விசையி னாலுதைத் திடவுதைப் பட்டுளம் வியப்பார் . 15 


40 புருவ வில்லினில் இருவிழிக் கணைகளைப் பூட்டி 

உருவ எய்வரிவ் வுழத்தியர் எனமனத் துன்னி 
அருகி லங்கவர் கைக்கிசைந் திசைந்திட வணியாய் 
மருவு நாற்றினைக் குவிப்பர் சிலமள்ளர் மகிழ்ந்தே. 16 


( நெற்பயிர் வளர்ந்து தழைத்திடும் காட்சி ] 


41 இந்த வாறுழத் தியர் நடு நாற்றெலா மிசைந்து 

பந்த மேவிய பாண்டிநன் னாட்டுள பழனத் 
தந்த மின் றியார் வயல்தொறும் வேர்கள் சென் றழுந்திச் 
சந்த்ர சேகரர் கருணைபோல் தழைத்துயர்ந் திடலும் . 17 


31 - வெறி - மயக்கம் . 
88 வெறி - மணம் . நறிய 

வளமான . நயனக்குறி - கண் வடிவு . 
891 , ஓசிய - வளைய , நசை - விருப்பம் . 
40 உருவ - உட்புகுந்துசெல்ல . உன்னி - நினைத்து . 
41 பழனம் - வயல் . 


திரு நாட்டுச் சிறப்பு 


13 


[ களை பறித்திடலும் கதிரின் செழிப்பும் ] 


42 


பதம றிந்துழ வோர்சொல வுழத்தியர் பயிர்கள் 
இதமு ணர்ந்துமேல் வளர்ந்திடக் களைகளைந் திடலும் 
சதுர்மி கும்பயிர் கன்னலோ வலதுநெற் றானோ 
இதுவெ னும்படி வளர்ந்துசூற் பொதிசுமந் திளகி . 


18 


( செந்நெற் கதிர்கள் முற்றி விளங்குதல் ) 


43 அரன்ப தம்பணி யன்பர் தம் சிந்தைபோ லலர்ந்து 

வரம்பெ றுந்திரு வாசகம் விளம்புமா தவர்பால் 
விரும்பு நற்சிவ போகமுள் விழைவது போலப் 
புரங்கள் சூழ்பழ னந்தொறும் விளைந்தன புதுநெல் 


19 


( நெற்கதிர் அறுத்தலும் சூட்டடித்தலும் ) 


44 கூன்கு யத்தினாற் றடிந்துநெற் சூடுகள் குவித்து 

நான்கு திக்கினும் வாழ்தரு பாண்டிநன் னாட்டார் 
தேன் கொள் மும்மதக் கரிகள் போற் பகடுகள் செறித்து 
வான்க ணெற்பெருஞ் சூட்டடித் துதறிவை கழித்தே. 20 


( நெல்லைக் குவித்தலும் பகுத்தலும் ) 


45 மீட்டு நெற்களைத் தூற்றிநன் நவமணி வெற்பும் 

தீட்டு பொற்சிக ரியும் வெள்ளிக் குன்றும்போற் றிரட்டி 
ஆட்டிற் றம்படை மன்னருக் காறிலொன் றளித்துத் 
தேட்ட மாயொரு நான்கையும் தருமத்திற் செலுத்தி . 21 


- 


42 நெற்பயிர்கள் கரும்புபோல் செழித்துள என்பது கருத்து . 
44 கூன்குயம் வளைந்த அரிவாள் . தடிந்து அறுத்து . 

வைக்கோல் , 
45 பொற்சிகரி பொன்மலை . ஆட்டின் - வெற்றியினால் - தேட்டம் . 

ஊதியம் . ஆறிலொருகூறு அரசனுக்குக் கடமைசெலுத்தி . எஞ்சிய 
ஐந்தனுள் தனக்கொரு பகுதியை வைத்துக்கொண்டு 
நான்கையும் தருமத்திற் செலுத்தினர் என்றது . 

தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்ற 

ஐம்புலத் தாறோம்பல் தலை 
என்னும் குறட்பாவின் கருத்தை ஒட்டியென்க . 


ஏனைய 


14 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இதுமுதலாக இந்நாட்டுக் குடிவளம் இரண்டு செய்யுட்களாற் கூறுகின்றார் 

தமக்குரிய பங்குகொண்டு குடிமக்கள் துய்த்துவாழ்தல் ] 


46 ஒருபங் குள்ளது கொண்டு தன் கிருகத்தை ஓம்பிப் 

பெருவ ளத்தொடுஞ் சிவப்பணி விடைகளைப் பெருக்கி 
மருவு நால்வகை வருணரும் மன்னிவாழ் வகையாப் 
பொருவி லா வளந் துய்த்துவித் தமருவர் புகழின் . 


23 


( வேறு ) 

( கலிவிருத்தம் ) 
[ இந்நாட்டு மக்கள் வாழ்வாங்கு வாழும் சிறப்பு ) 


47 அண்டர்பிரான் பூசனையும் அபிடேக விழாச்சிறப்பும் 
தொண்டர்கள் பூ சையுமறையோர் தொகுதிகள் போ 

சனப்பெருக்கும் 
கொண்டலெனப் புலவர் கொளக் கொடுப்பதுவு மிரவலருக் 
குண்டிமுதற் கேட்டபொருள் உதவுவதும் மிகுமெங்கும் . 23 


( இதுமுதலாக நகர் வளம் சுட்டி நாட்டு வளம் கூறப்படுகிறது . பல்வேறு 
அறங்கள் செய்து வாழ்கின்ற முறைகள் கல்விக்கூடங்கள் பற்றிய சிறப்பு ! 


48 மல்கிய செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருக்கும் 

செல்வர்களும் குளம்வாவி திகழ்கூப நீர்ப்பந்தர் 
பல்குநிழற் றேம் பொழில்கள் பரிமளருந் தவனங்கள் 
கல்விபயில் பள்ளிகளும் காணினிறைந் திடுமெங்கும் . 


24 


( மறைபயில் கூடங்கள் மடங்கள் கலையரங்குகள் - சிறப்பு 


49 வேதவொலி மிகுமெங்கும் மிகுமகச்சா லைகளெங்கும் 

போதவுரை மிகுமெங்கும் புண்ணியர்கள் மடமெங்கும் 
கீதவொலி மிகுமெங்கும் கிளர்சுபமங் கலமெங்கும் 
சாதியொழுக் கந்தவறாத் தன்மையர்கள் குடியெங்கும் . 


25 


46 கிருகம் - மனை . ( இல்லறம் ) 
48 கூபம் 


கிணறு . 


மகச்சாலை யாகசாலை . 


திருநாட்டுச் சிறப்பு 


15 


( மக்களின் மாண்புமிக்க மகிழ்ச்சிவாழ்க்கை ) 


50 அரிவையர்வாழ்த் தொலியெங்கும் ஆடவர் செய் மணமெங்கும் 

பரிகரிதேர் சிவிகையின் மேற் பவனிவரு பவரெங்கும் 
பொருவில் புவி வளமுமலை வளமும்புண ரியின் வளமும் 
மருவுமணி நிதிமுதலாம் வளந்திகழா வணமெங்கும் .26 


( சோலைகள் பூங்காக்களின் வளம் ) 


51 மல்லிகைநன் முல்லையிரு வாச்சிவலம் புரியலரி 

மெல்லிதழ்க்கூ விளங்கொழுந்து மீறுபன்னீர் மந்தாரை 
நல்லமலர்க் கொங்குபுனை நறுமலர்ச்சண் பகமுதலாம் 
எல்லையிலாச் சுகந்தவனம் , இசைந்து மணந் தருமெங்கும் . 27 


[ நகரைச் சூழ்ந்து விளங்கும் பொழில் வளம் ) 


52 


பனசஞ்சூ தந்தெங்கு பைங்கமுகு பனை வகுளம் 
இனமிகுமா தலைவாழை இருப்பைசந்தா னந்துருக்கம் 
கனமிகுபா டலஞ்செருந்தி கமழ்குருந்தால் வேய்முதலாம் 
வனமிகுதண் பொழில் புடைசூழ் வளநகர மெழிலெங்கும் 28 


[ நீர்நிலைகளின் வளமும் சிறப்பும் ) 


53 பங்கயஞ்செங் கழுநீர்பைங் குவளை முதற் பலநீர்ப்பூத் 

தங்குமடு வுறுமனம் நீ ராடுமட வார் தமைக்கண் 
டெங்களுக்குங் களைப்போலும் எழினடைதந் தருளுமென 
அங்கவர்கள் சிலம்பொலிபோல் அரற்றியிடுமிடமெங்கும் . 29 


( 


மக்களின் வேனிற்காலச் சிறப்பு வாழ்க்கை வருணனை 


54 துன்னுபனிக் காலமன்பர் தோய்ந்தகளிப் பான் மடவார் 

இன்னிசையாற் பாடுகுரல் கேட்ட வெழிற் குயிலினங்கள் 
மின்னுமிள வேனில்வந்த தாகுமென மதிமருண்டே 
அன்னமின்னார் போற்கூவி யரற்றியிடும் இடமெங்கும் . 30 


50 மணி சிந்தாமணி நவமணிகளுமாம் . 

ஆவணம் கடைவீதி . 
58 மடுவுறுமனம் - நீர்நிலைகளில் வாழும் அன்னப்பறவைகள்: அரற்றி 

யிடும் - ஆரவாரஞ்செய்யும் . 


16 


திருப்பெருந்துறைப் புராணம் 


55 நந்தவன மலரெடுக்கும் நாரியர்கள் மழலைமொழிச் 

சுந்தரமங் குளபசிய சுகஞ்சூழ்ந்து கேட்டுருகிப் 
பந்தமுறத் தாங்கள் பெறு பார்ப்பினங்கட் கோதவவை 
வந்தனகூ வக்கேளா மகிழ்ந்திருக்கு மிடமெங்கும் . 


31 


[ இந்நாடு இந்திரன் நாட்டையொக்கும் என்பது ) 


56 கற்பகமின் னார்கள் மனை தொறுமிருக்குங் கணக்காலும் 

பொற்புறுநல் லமுதையவர் புகல்மொழிதந் திடலாலும் 
நற்பொனிட்ட மாப்பாண்டி நாடுறுத லானுமிம்ப 
ரிற்பெருநாட் டினையுவமை யெனலா மற்றொவ்வாதே . 


32 


[ நகரத்தின் வளமும் சிறப்பும் ) 


57 


பாலுந்தண் ணீருமெனும் பயமல்லாற் பயமில்லைச் 
சாலிவயற் பங்கமலாற் பங்கமிலைத் தருக்கள் வடு 
சோலையிற்காட் டுவதல்லாற் சொலும்புருடர் மனத்தில்லை 
நீலமயிற் பெயரலதந் நிலத்திலிலைப் பிணிமுகமே . 

33 


58 இல்லெனுஞ்சொல் மனைக்கல தங் கிருப்பவர் நா விடத்தில்லைக் 
கொல்லெனுஞ்சொல் லசைச்சொல்லாற் கூறுபவர் 

மொழியுளிலை 
புல்லுமின்னா ரிடையலது பொய்யெங்குங் கண்ட திலைச் 
சொல்லுமருங் களங்கமதிக் கலதவர் செய் 

தொழிற்கிலையால் . 34 


- 


55 சுந்தரம் - அழகினிமை , சுகம் - கிளி . பார்ப்பு - குஞ்சு . 
56 இம்பர் - தேவர் . 
57 பயம் - நீர் , அச்சம் . பங்கம் - சேறு , குறைபாடு . வடு - பிஞ்சு, 
குற்றம் , 

பிணிமுகம் - மயில் , நோயால் வாடிய முகம் . இப்பாடல் 
ஒழித்துக்காட்டணி . 


50 இல் - வீடு , இல்லை எனும் எதிர்மறைச்சொல் , கொல் - கொல்லுதல் 

என்றும் வினை , அசையிடைச்சொல் , பொய் - காணாதுமொழிதல் . 
இதுவும் ஒழித்துக்காட்டணி . 


திருநாட்டுச் சிறப்பு 


17 


[ இது முதல் தேவாரம் பெற்ற சிவ திருத்தலங்களை அவற்றின் 
சிறப்புக்கள் தோன்றக் கூறுகிறார் ) 


59 அறுபத்து நான்கு திரு விளையாடல் அரன் புரியும் 

மறுவற்ற மதுரையும் பொன் னனையாள் முத் தியவரதர் 
உறுமிக்க பூவணமும் உக்கிரபாண்டியும் வேளைப் 

பெறுமுக்கண் ணாயகர்வாழ் பெரிய திருப் பரங்கிரியும் . 35 
60 திருஞான சம்பந்தர் எழுதியிட்ட திருப்பதிகம் 

மருவுவைகைப் புனலிலெதிர் ஏறியிட வரவழைத்துப் 
பொருளிதுவே எனக்காட்டும் புனிதருறு மேடகமும் 
பெருகுபிர ளயத்தையுள்வாங் கியசுழியற் பெருநகரும் . 36 


61 குறுமுனிகை யாலரியைக் குறுகுகுறு கெனவழுத்தி 

மறுவறுநற் சிவமாக்கி வைத்தகுற்றா லப்பதியும் 
பெருமமுதிற் கலருநெல்லைப் பெய்யுமழை நனைக்காமல் 
உறுதியன்பர்க் காய்க்காத்த தொருநெல்வே 

லிப்பதியும் . 37 


59 அரன் 

மதுரைச் சொக்கநாதப் பெருமான் . பொன்னனையாள் 
என்னும் தேவரடியாள் இறைவன் திருவுருவைப் பொன்னால் செய்து 
அதன் அழகில் மெய்மறந்து காதலுற்று இரு கன்னங்களையும் அழுந்தப் 
பற்றி முத்தியிட்டு மகிழ்ந்தாள் . அவள் பற்றிய வடுவோடு இறைவன் 
திருப்பூவணத்தில் விளங்குகிறான் என்னும் அத்தல வரலாற்றுச் 
செய்தியையே பொன்னனையாள் முத்திய வரதர் என் கிறார் . 
ஆதர் - அன்புடையவர் . 


60 திருஞானசம்பந்தர் சமணரோடிட்ட புனல் வாதத்தில் தேவாரம் 

எழுதிய ஏடு வையையில் எதிரேறிச் சென்றதனை எடுத்த , தலம் 
ஆதலின் ஏடகம் என இத்தலப்பெயர் விளங்குவதனைச் சுட்டியுள்ளார் . 
திருச்சுழியல் என்னுமித்தலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை இறைவன் 

போக்கியருளியதாக இத்தல வரலாறு கூறுகின்றது . 
61 திருக்குற்றாலம் முன் வைணவர்கள் தலமாக இருக்க அங்குச் சென்ற 

அகத்தியரை அத்தலத்து வைணவர்கள் கோயிலுட் புக ஒட்டாது 
தடுக்கத் தமிழ்முனிவர் திருமண் சாத்திக் கொண்டு வைணவர் 
வேடத்தில் உட்புகுந்து நெடியோன் உருவத்தைக் கையால் அழுத்திச் 
சிவலிங்க வடிவமாக்கினர் என்பது இத்தலவரலாறு . சிவனடியார்கள் 
உலரவைத்த நெல்லை மழை நனைக்காமல் இறைவன் தடுத்து நிறுத்தினார் 
என்பது இத்தலவரலாறு . 
3-4 


18 


திருப்பெருந்துறைப் புராணம் 


62 வன்றொண்டர்க் கெதிர்போய்நின் றெமைப்பாட வாவென்று 

மின்றிகழ்பூச் செண்டறுகை விடலையுரு வாயழைத்த 
கன்றுருமான் மழுவேந்தும் காளை திருக் காளையும் நற் 
பொன்றிகழ்செஞ் சடையர்வயி ரவர்க்கருள்செய் 

புத்தூரும் . 38 


63 அறம்பருத்திக் கிறைக்குமூ ரதிலிருப்ப தாகாதென் 

றுறும்பரன்வை கைக்குவடக் குறுமாப்ப னூருமிகு 
மறுவறுநற் பூதபவு டிகவந்த மானலிங்கக் 
குறிகொ டரனருள் செய் திருந்ததிருக் கொடுங்குன்றும் . 39 


64 பழம்பதிநா யகர்வாழும் புனவாயிற் பதியும் நலம் 

வழங்குதிரு ரெகுராமர் வானரசே னைகளொடுபோய் 
முழங்குகுரல் தசமுகரா வணன் முடிபத் தறுத்தபழி 
அழிந்திடநற் சிவலிங்கார்ச் சனை புரிரா மீச்சரமும் . 


40 


65 கோட்டுமலர்த் தருக்குலத்தைக் குமைப்பதுகண் 

டொருமுனிவன் 
ஆட்டுமுகத் தோடுதந்தி யாகமுமா குகவென்று 
வாட்டமுற விடுஞ்சாபம் வாருணிக்கு மாற்றியருள் 
நாட்டுமன மேவுதிரு வாடானை நகருமென . 

41 


62 திருக்காளை - திருக்கானப்பேர் என்னும் தலம் இப்பொழுது காளையார் 

கோவில் என வழங்கப்பெறுகிறது . சுந்தரமூர்த்திகள் இத்தலத்திற்குச் 
செல்லாமல் இதனைக் கடந்து சென்றபோது இறைவன் மாலையணிந்து 
கையில் செண்டேந்தி அழகிய காளைப்பருவத்தோடு காட்சி கொடுத்து 
இத்தலத்திற்கு அழைத்ததாக இத்தலவரலாறு கூறுகின்றது . 


63 ஆப்பனூர் - பாண்டியன் பொருட்டு அவன் குதிரை கட்டிய 

ஆப்பினின்றும் இறைவன் காட்சிகொடுத்த தலம் . 


64 பலராமர் , பரசுராமரின் நீக்குதற்கு ரெகுராமர் என்கிறார் . 


65 மலர் தரும் மரங்களை அழித்தமையால் , துருவாசமுனிவர் அழித்த 

முனிவரை ஆட்டுத் தலையும் யானை உடலும்பெற சாபமிட்டார் . 
அச்சாபம் நீக்கியதலம் இதுவாதலால் ஆடு + ஆனை = ஆடாளை என 
வழங்குவதாக இத்தலவரலாறு கூறப்படுகிறது . 


நைமிசாரணியச் சிறப்பு 


19 


66 தேவாரத் திருப்பதிகம் சேர்ந்ததலம் பதினான்காம் 

ஓவாவிப் பதிகளல துற்றிடு நற் றலம் வெகுவாம் 
பூவார் திண் புயவேந்தாம் புகழ்வழுதி நாட்டுவளம் 
நாவான தாயிரம்கொண் டிடினுநவின் றிடலரிதே . 


42 


67 ஆதலினாற் சுருக்கியுரைத் தனமினியத் திருநாட்டிற் 

பூதநா யகன் , கருணைப் புனிதநா யகனரிய 
வேதநா யகன் , பொருவில் விமலநா யகனாத்ம 
நாதநா யகனமர்ந்த பெரும்துறையி னலம்பகர்வாம் . 


43 


திருநாட்டுச் சிறப்பு முற்றும் . 


நைமிசாரணியச் சிறப்பு 

( அறுசீர்ச் சந்தவிருத்தம் ] 
[ கடலுக்கும் வேதத்திற்கும் நைமிசாரணியத்திற்கும் சிலேடை ) 

( நைமிசம் வேதநெடுங்கடலை ஒக்குமென்பது ) 


68 சூதரி ருந்தபெருந்துறை யின்கதை 

சொற்றிட வன்பருள்சேர் 
மாதவ ரின் பவி ருப்பொடு கேட்டும் 

கிழ்ந்துவி னாவிடமாம் 
ஓதும ரும்பல வாறு மடுத்தலி 

னோதலை மேவுதலால் 
வேதநெடுங்கட லாமெனு நைமிச 

மேன்மைசொல் வாம்சிறிதே. 


1 


06 தேவாரம் பெற்ற தலத்துள் சிறந்த இப்பதினான்கும் பிற தலங்களும் 

இப் பாண்டி நாட்டில் உளவா தலின் அதன் பெருமை கூறுதற்கரிது 

என்கிறார் . 
67 திருப்பெருந்துறை பாண்டிய நாட்டைச் சேர்ந்ததென்பது இந் 

நூலாசிரியர் கருத்தாகும் . 
68 முனிவர்கள் நைமிசாரணியத்திலிருக்கும் சூதமுனிவரிடம் பெருந் 

துறையின் சிறப்பைக்கேட்டு மகிழ்கிறார்கள் பல ஆறு மடுத்தலின் 
ஆறு - நதி - நெறி ஓதலை மேவுதலால் , ஓதும் அலை மேவுதலால் - 
இசை ஆரவாரம் , நீர் அலைகள் - முறையே வேதம் - நைமிசம் - 
கடலுக்குக் கொள்க . 


- 


20 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( விநாயகருக்கும் நைமிசத்திற்கும் சிலேடை 


69 மெய்யடி யார்கள்க ணத்திர ளால்வினை 

வீட்டுத லாலுயர்பால் 
அய்யம கற்றிவி ளங்குத லாலர 

னாரின ருள்பெறலால் 
துய்ய நல் வேழமு கத்துள தாற்கடந் 

துன்னிய மாண்பதனாற் 
பொய்யக லத்தர லாற்கய மாமுகன் 

போன்றது நைமிசமே . 


2 


[ சிவபெருமானுக்கும் நைமிசத்திற்கும் சிலேடை ) 
70 விரவிய வேணிவி ளங்குத லால் தினம் 

மேவிய நன்மதியால் 
பரசொடு மான் கைத ரித்திட லால்பரி 

சுத்தமி ருந்திடலால் 
உரிமை கொள் காளகண் டப்பொலி வாலுறு 

வோர்குழு வானிலையால் 
புரையகல் நீற்றொளி வெண்மையி னாலரன் 

போல்வது நைமிசமே . 


[ உமாதேவிக்கும் நைமிசத்திற்கும் சிலேடை ) 


71 அறங்கள் பெருக்குத லாலரன் றன்னிட 

மாகிய மர்ந்திடலால் 
மறங்கட விர்த்திட லாலா லந்தர 

வந்தத னால் விளையாற் 


19 வேழமுகம் - யானை முகம் - வேழக்கரும்பு , கடம் - மதநீர் , காடு என 

விநாயகருக்கும் சைமிசத்திற்கும் சிலேடை கொள்க . 


TO வேணி சடை , மரங்களின் வேர்கள் . மதி சந்திரன் , அறிவு . 

பரசு - ஆயுதம் , மரம் ; பரிசுத்தம் - தூய்மை - இலக்கண மமைந்த 
குதிரைகள் . களாகண்டம் - இறைவன் மிடற்று லேம் , மேகங்கள் 
நீறு - திருறுே . வேள்விச்சாம்பல் . 


21 


நைமிசாரணியச் சிறப்பு 


பிறங்கிய வுற்பவ மாற்றுத லாலுயர் 

பேறுகொ டுத்தலினால் 
புறங்கல வாவருள் தோன்றுத லாலுமை 

போன்றது நைமிசமே . 


4 


72 


[ முருகனுக்கும் நைமிசத்திற்கும் சிலேடை ) 
பன்னிரு கையுன தாகலிற் சத்திப 

ரித்திட லிற்பொருவில் 
உன்னக லாபம யிற்செறி விற்சொலு 

மாறுத லைப்பொலிவிற் 
றுன்னிய சூரடு வாய்மையின் வானவர் 

சுற்றுத லிற்பரனார் 
உன்னிய கண்ணினு தித்தலின் வேடனை 

ஒத்தது நைமிசமே . 


[ வெள்ளியங்கிரிக்கும் நைமிசத்திற்கும் சிலேடை ) 


73 அருந்தவர் தந்தொகை யாலும்வி ளங்கொளி 

யாலுநற் கண்ணருவி 
விரிந்திட லாலு யர்ந்தநல் விண்ணவர் 

மேவுத லானுநிசந் 
தருந்திரு வாலும் ரன்பரை யோடமர் 

தன்மையி னாலுநலம் 
பொருந்தினர் சேர்வென லாகும்வெ ளிக்கிரி 

போல்வது நைமிசமே . 


71 

அரன் உமையின் உடம்பில் ஒரு கூறாக இருத்தல் , நைமிசத்தில் 
விளங்கல் , அசலந்தரவந்தது உமை மலையரசன் மகளாதலும் 
நைமிசம் மலைச் சாரலில் இருப்பதும் , உற்பவம் ஆற்றுதல் , உற்பவம் 

மாற்றுதல் எனக் கொள்க . 
72 ஆறுதலைப் பொலிவு - ஆறுமுகம் , உச்சியிலிருந்து நதிகள் பெருக 

வருதல் . சூர் - சூரபன்மா - மலைத்தெய்வங்கள் . வேள் - செவ்வேள் 

முருகன் . 
73 வெளிக்கிரி - வெள்ளியங்கிரி , 


22 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ கற்பகத் தருவையும் சிந்தாமணியையும் ஒக்கும் என்பது ) 


74 


வானவ ரெவரையும் ஒப்புமை சொல் லினும் 

மன்னிய சீர்கொடெய்வக் 


கானன மெவ்வுல கெவ்வித மாயினுங் 

காணுமெ னாளும்வனந் 
தானதில் வாழ்தரு மாதவர் பெற்றசிந் 

தா மணி போலிலகும் 
மேனிலை யுற்றவ ருக்குத விப்பல 

மேன்மைத ரித்துளதே . 


7 


[ பூவுலகில் இதனை நிகர்த்ததொரு இடமில்லை என்பது ) 


75 தவமுனி வரர்குழு வான் , மகி மைபுகழ் 

தழைமொழி பெருகுதலால் 
அவணவண் மருவிய கிளிசெறி பூவைகள் 

அவைகளு மவரெனவே 
சிவனருள் வளமென வரதமு மொழி தரு 

செயலெனி லதை நிகரோ 
புவனியி லுளது கொல் மகிமைகொ டெமுமொலி 

புணரியின் மிகுமறையே . 


8 


ஒன்றற்கொன்று பிறவிப் பகையாய உயிர்கள் ஈங்குப் பகையின்றி 
நட்போடு திகழும் என்பதும் , எல்லாப் பருவங்களிலும் ஓரறிவுயிர் தத்தம் 
வளங்களைத் தந்து விளங்கும் என்பதும் இப்பாட்டுள் விளக்கப்பெறுகின் றன ) 


76 கடகரி யரியொரு துறையுணு மடமயில் 

கடுவர வொடுகுலவும் 
அடுபுலி யதுபறழ் பசுமுலை யுணுமுற 

வலதுறு பகையெவையும் 


74 மேனிலையுற்றவர் மாதவர் . 
75 வேதமந்திர மொழிகளை ஆண்டுறையும் கிளிகளும் பூவைகளும் 

மொழிந்திடும் சிறப்புடையது , 


நைமிசாரணியச் சிறப்பு 


23 


விடுமுனி வரர்கடம் விழிபடு நலமதில் 

விரவிடு தருவெவையும் 
படுகனி மலர் தளிர் முதலவெந் நாளினும் 

பருவமுன் னாதுதவும் . 


9 


[ மாதவர் தம் சிறுவர்கள் விளையாட்டும் வேள்வியாக விளங்கும் என்பது ] 


77 மாதவர் சிறுவர்கள் செங்குவ ளைக்கனல் 

மாவிலை சுருவையெனத் 
தா தவிழ் மலர்மது நெய்யென வதிகிளி 

தருமொழி மந்திரமா 
ஏதமி லாமறை நன்மக மாற்றியி 

னங்களொ டாடுமிடம் 
போதந லந்தரு மவ்வள மேன்மைபொ 

ருந்தவி ளங்கியிடும் . 


10 


[ இதன் சிறப்பு முற்றும் புகலவரிதென்பது ) 


78 முனிவரர் வாழ்பான சாலைக ளொடுமறை 

மொழிசிறு வோர்பயிலும் 
தனிநலி டங்களோ யாகம்வ ளர்த்திடு 

சாலைக ளோ நியதி 
கனிவினு டன்புரி வேதிகை யோவருள் 

காணுவர் யோகிடமோ 
நனியிது வென்றுணர் வரியவந் நைமிச 

நல மெவர் புகலவலார் . 


11 


( நைமிசாரணியச் சிறப்பு முற்றும் ) 


76 கடகரி மதயானை . பறழ் - குட்டி . பருவமுன்னாது - பருவகாலங்களை 

நினையாமல் எப்பொழுதும் உதவும் . 
77 கனல் - வேள்வித்தீ . சுருவை - அகப்பை , கிளிமொழியே வேதமந்திரம் 

மகம் - வேள்வி . போதம் - ஞானம் . 
78 வேதிகை - மேடை .. 


241 


திருப்பெருந்துறைப் புராணம் 


புராண வரலாறு 

[ அறுசீர்ச் சந்த விருத்தம் ) 
( இது முதல் ஐந்து செய்யுள்களில் நைமிசாரணியத்தில் திகழும் 
முனிவர்களின் பண்புசெயல் முதலாகிய சிறப்புக்கள் கூறுகிறார் ) 


79 அரியதொர் நைமிச மதனி லிருந்து நல் 

லரியத வம்புரிவோர் 
மனமொடு மெய்வச னஞ்சிவ மன்றிம 

தித்தொரு புன்னிலையைக் 
கனவிலு முன்னில ராய்க்கருத் தொன்றிக 

லைச்சிறு வெண்மதியைப் 
புனைசடி லத்தரை மனமலர் வைத்திடு 

புண்ணியம் நண்ணினர்கள் 


1 


[ முனிவர்களின் கல்வி கேள்வி ஞானச்சிறப்பு ) 


80 சுருதியு மங்கமும் உபநிட தப்பொருள் 

துகளறு மந்திரமும் 
இருளகல் தந்திர கலைகளும் ஆகம 

மேயுப தேசகலைப் 
பொருளு முணர்ந்துளத் தெளிவு பிறந்துயர் 

புனிதந லந்தரவே 
உருகுமெய் யன்பொடு சிவனையு ணர்ந்திடும் 

யோகமி குந்தவர்கள் 


2 


[ அவர் தம் திருமேனியழகும் பொலிவும் ) 


81 


கண்டிகை சென்னியு மங்கள மார்பிரு 

கைகளினும் புனைவோர் 
குண்டிகை தண்டுபெ றுங்கையர் நீறுகு 

லாவிய மேனியர்நீள் 


79 உன்னிலராய் - கருதாதவராய் , சடிலம் - சடாமுடி . 
80 தந்திரம் - நூல் . 


புராண வரலாறு 


25 


மண்டல வேணியி லங்குசி ரத்தினர் 

மார்பின் வெண் ணூலர் திரி 


புண்டர நீணுத லார்மிளிர் காவிபொ 

ருந்திய நீளுடையார் 


[ அகொழுக்கமும் பண்பாடும் ) 


82 காமமு டன்சின மோகம் விடுத்திடு 

காரணர் பொய்யுரையா 
வாய்மை பகர்ந்திடு நாவினர் நன்னெறி 

மன்னிய சிந்தையர் நற் 
றாமரை மீதுறு நீரென வேவினை 

சார்வறு பூரணர் தண் 
சோமக லாவமு தாகிய பார்வைது 

லங்கிய நீள்விழியார் . 


[ அருளுள்ளமும் சிறப்பும் ] 


83 பார்மிசை யுந்திய செந்துமி குந்துப 

யந்துவ ருத்தமுறா 
தேருற வென்றுந டந்திடு செய்கையர் 

எல்வுயி ருந்தமுயிர்ச் 
சார்வென வெண்ணி யிரங்குத யாவினர் 

தண்ணளி யே வடிவாய்ச் 
சீருற வெங்கும் விளங்குத வம்பெறு 

தெய்வநன் மாமுனிவர் . 


5 


81 திரிபுண்டரம் - மூக்கோடாக இடும் நெற்றிப் பச்சு . 


82 சோமகலாவமுது - தண்ணிய நிலவொளி . 


88 செந்து - சீவராசிகள் . பயந்து - அஞ்சி . தயா - கருணை . 


26 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இது முதல் இரண்டு செய்யுள்களில் முனிவர்கள் சிலரின் பெயர்களைக் 
கூறுகிறார் . 


84 பண்புமி குந்தய ராசரர் குறுமுனி 

கற்கர் பரத்துவசர் 
விண்புக ழுந்துரு வாசர்வ சிட்டர்வன் 

மீகர் மிகும்பிருகு 
மண்புகழ் கண்ணுவர் அத்திரி சத்திய 

வாகுத தீசிசுகர் 
எண்பெறு கின்றபோ தாயன ரேர்மிகு 

வாமதே வர் 


6 


85 காசியர் நாரதர் முற்கலர் மிக்கமார்க் 

கண்டர்வ சுக்கபிலர் 


தேசுமி குஞ்சம தக்கினி யங்கிரர் 

திகழ்சவு னகர்கரணர் 
மாசில்ச மாலியர் முதலிய நற்றவ 

மா தவ ராகுமுனி 
ஈசுரர் எண்ணிலர் பன்னிருவருடமி 

யற்றுவ தாகுமகம் 


7 


( முனிவர்கள் வேள்விச்சாலையமைத்து யாகம் செய்து வாழ்ந்து வருதல் ) 


86 சயமுறு நைமிசம் அதனுள் வளர்ந்திடல் 

தக்கதென் றுன்னிமனுப் 
பயில்செப மந்திர கிரியை மிகுந்துப 

யின்றிடு சாலைசமைத் 
தியல்புறு கற்புடை மாதரு மைந்தரு 

மெழில்மிகு சீடர்களும் 
உயர்பணி செய்திட ஓமம் வளர்த்துமு 

டிந்திடு நாள்வர , முன் 


8 


86 மனு - மனு நூல் . உயர்பணி - மேலான பணி ( பிறவியறுக்கும் பணி 


புராண வரலாறு 


27 


[ சூதமுனிவரின் தோற்றப் பொலிவு ) 
87 செந்துகி லாடை யசைந்திட நீறணி 

தேசுசி றந்தொளிரக் 
கந்தர மார்பிரு செங்கையின் மீதணி 

கண்டிகை யேர்பொலியச் 
சுந்தர வார்சடி லம்பவ ளக்கொடி 

சூழ்வது போன்மிளிரச் 
சந்திர விம்பமு கத்துறு பார்வைகள் 

தண்ணரு ளேபொழிய 


9 


[ சூத முனிவர் வருகையும் முனிவர்கள் மகிழ்ச்சியும் ) 


88 பாதச ரோருகம் மேதினி மீதுப 

திந்து சிவந்திடவே 
போதமி குந்தபு ராணர சங்கள் பொ 

ழிந்திடு நாவுடைய 
சூதர்வ ரத்தனி யங்குள மாதவர் 

சூழ்ந்தெதிர் கொண்டுமிகு 
காதலொ டுந்தொழ வேயவர் வந்தனை 

கண்டும கிழ்ந்து முனி 


10 


( முனிவர்கள் சூதமுனிவரை வரவேற்றுப் பூசித்தல் ) 


89 சங்கமி ருந்தத போதனர் அன்புத 

ழைத்திடு மாறுதுதித் 
தங்கவர் தம்பன சாலையி லாசன 

மீதின மர்ந் திடலும் 
இங்கிவண் நீர்வர நற்றவ மெண்ணிலி 

யற்றினமென முகமன் 
புங்கவர் சொல்லிய ருக்கிய பாத்திய 

பூசையு வந்துதவி 


87 செந்துகிலாடை - காவியுடை . தேசு - ஒளி . ஏர் - அழகு . 
88 சரோருகம் - தாமரை மலர் . 
89 சங்கம் - கூட்டம் ( திரன் ) . அருக்கியும் - பூசனைத் தலைமை , 


28 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ சூத முனிவருக்கு உணவு படைத்து ஆரணியத்தைச் சுற்றிக் காண்பித்தலும் 

முனிவர்கள் வேண்டுகோளும் ) 


90 சந்தன மாலையொ டச்சதை யீந்துச 

மைத்துள போனகமும் 
கந்தமூ லா திப லங்களு முண்டுக 

ளித்திடவே நுகர்வித் 
தந்தமி லாவுப் சாரமு ரைத்தபின் 

யாகமி யற்றிடமும் 
பந்தமி லாதுத வங்கள்தனித்தனி 

பன்னுமி டம்பலவும் 


12 


91 மற்றுள காவண முமுயர் சூதர்ம 

கிழ்ந்திடு மாற்றிவித் 
துற்றவன் வேறுமோர் வேதபா ராயணம் 

ஓதிடு பள்ளியினிற் 
பொற்றவி சீந்தமர் வித்தவ ரும்பல 

பொற்புறு மாசனராய்ச் 
சுற்றியி ருந்து ராணமு னிக்கிவை 

சொல்லுதல் மேயினரால் . 


13 


( வேறு ) 

( ஏழுசீர்ச் சந்த விருத்தம் ) 
[ இது முதல் இரண்டு பாடல்களில் திருப்பெருந்துறை மான் மியத்தை 

விளம்புமாறு முனிவர்கள் சூதரை வேண்டுதல் ) 


92 அய்ய நின்ற னருளி னால்மூ வாறெ னும்பு ராணமும் 

செய்ய கேள்வி பெற்ற கஞ்சி றந்த னப்பன் மூன்றதாம் 
மையில் காந்த மார்ச னற்கு மார சங்கி தைதனில் 
தையல் பாகர் கேத்தி ரப்பிர சங்க மாம தற்குளே . 14 


91 காவணம் - சோலை . தவிசு - இருக்கை ( ஆசனம் ) 
92 கேத்திரம் சேத்திரம் ( இறைவன் எழுந்திருளியிருக்கும் தலம் ) 

பிரசங்கம் - விளங்கித் தோன்றுதல் . 


புராண வரலாறு 


29 


93 நீதி சேர் தி ருப்பெருந்து றைப்பெ ரும்மை நீமுனம் 

ஓதல் கேட்டு மெம்ம னம்முணர்ந்த தில்லை போலுமால் 
ஏத மற்ற வத்த லத்தின் இயல்பு கேட்க வினமெமக் 
காத ரப்பெருக்க முற்ற தருள வேண்டு மென்றனர். 


15 


[ சூதமுனிவர் சொல்லத் தொடங்குதல் ] 


94 அரிய மாத வத்தி னோர் சொல் வதுத னைச்செ விக்கொளா 

உரிய சூத னோது வானு லப்பி லாத வைம்புலக் 
கரிசு தீர்நலம்நி றுத்து கருணை மெய்த்த வத்திர்காள் 
தெரிவி லாத துளது கொல்சி றந்த வுங்கள் சிந்தையில் . 


16 


95 நீவிர் சொற்ற அவ்வி யல்நினைக்கு முன்னக் காதையாம் 

தாவி லாத வலையெடுத்த மிழ்த்த நெஞ்சு தளர்வகன் 
றாவ தாதி கைலை யென்னு மமுத சாக ரத்துளே 
ஏவ லாமென் னுணர்வு மூழ்கிற் றென்று சொல்லி 

யனுபவம் . 17 


96 அத்தலத்தின் மேன்மை முக்கணையன் ஓத லன்றியே 

ஒத்து ரைக்க வல்லர் யாவர் ஓது கென்ன உரைசெய்தீர் 
அத்த கைக்கு ளென்ற னால றிந்த வாறு கூறுகேள் 
உத்த மத்த வத்திர் காளு வந்து கேண்மி னென்றனன் . - 18 


( சொல்லத் தொடங்கிய சூத முனிவரின் பரவசநிலை ) 


97 சொலத்தொ டங்கு முன்க ணீர்துளிர்க்க மெய்சி லிர்த்திடும் 

இலக்க ணங்க ளோடு ளத்தி யம்ப வேண்டு வனநினைந் 
தலக்க ணீக்கு காதை யாகு மமுதை நுங்கள் செவிகளே 
துலக்க முற்ற வாய்க ளாகத் துய்ம்மி னென்று 

சொற்றனன் . 19 


98 ஆதரம் - அன்பு . ஏதம் - பிழை , குறை . 
94 உலப்பு - அழிவு . கரிசு - குற்றம் . 
95 

தா - குற்றம் - சாகரம் கடல் . 
96 முக்கணையன் - சிவபெருமான் . 
97 அலக்கண் - துன்பம் . 


. 


38 


திருப்பெருந்துறைப் புராணம் 


{ இத்தல வரலாறு பிரமானந்தந் தரும் ரசாயனமாம் என்பது ) 


98 


இந்த மார சாய னத்தி னுக்கு மூல மாம்பொருள் 
குந்த மாகு மறையி னீறு குலவு சார மாஞ்சரக் 
கந்த வாத்ம நாத ராட லணிவி யாச வயித்தியன் 
அந்தில் சேர்த்த தாம்பி ரம்மா னந்த மார சாயனம் . 20 


99 


பிரிவி லாத மும்ம லப்பி ணிகள் தீர்க்க வல்லவர் 
அரிய தாம்ர சாய னத்தை யறிவி னாலுட் கொண்டுநீர் 
உரிய வின்ப முற்றி னீடு முற்பவக்க டல்லெனும் 
கரிசு நீக்கு புணைய தாமக் காதை மாண்பு கேண்மினோ. 

21 


( இத்தலச் சிறப்பு கிரேதா யுகத்தில் யாக்கிய வல்கியர் சனகருக்குக் 
கூறியதாக விளம்புதல் ) 


100 ஞான சனக ருக்கு முன்ன லங்கொள் யாக்ய வக்கியர் 

மோன ரகசி யம்மெ னம்மொ ழிந்த தந்த முறையதாம் 
ஆன தன்மை யதுவி ரித்து ரைத்து நன்மை மல்குவ 
தான கால முன்கி ரேஎ தாயு கத்தின் மிதிலையில் . 22 


| இது முதல் மிதிலை மன்னன் இப்புராண வரலாறு கேட்ட முறையினை 
விளக்குகிறார் ] 


101 மாத வக்கு ழாங்களும் நன் மகுட மன்னர் கணமுமெப் 

போதி னும்நெருங்க நீடு புனித ராச யோகியாய் 
சாத கர்க்கு ணர்த்து ஞான சனக ராசன் அரியணை 
மீதி ருந்து வையம் யாவும் மேவி யாளும் நாளினில் . 23 


| பிரமஞானம் பெற்ற மா தவரைக் கண்டு ஞானம் பெற விரும்பிய 
சனகன் உத்தேச தானமியற்ற முற்படல் ) 


102 பிரம நிட்டை யுடைய ரோடு பேசி மாசி லருள் பெறற் 

குரிய ரன்ன ரிவண் வரற்கு பாயம் யாவ தென்ன வோர்ந் 
தரிய தாகு மோரி லக்க மாவினைமுன் கொணருவித் 
தெரிய சும்பொன் னால வைக்கெ லாம ருப்பு நெற்றி கண் . 24 


சரக்கு - மருந்துக்குரிய பொருள்கள் . 


88 ரசாயனம் - மேலான மருந்து . 
99 உற்பவக்கடல் - பிறவிக்கடல் . 
102 உபாயம் - எய்தும் நெறி . 


புராண வரலாறு 


31 


[ ஓரிலக்கம் பசுக்களை அலங்கரித்து வெளியே நிறுத்தல் ] 


103 


காதி னோடு முதுகு நீண்ட களமி லங்கு காலினும் 
மீது லாவு மணிகள் பட்டம் வெண்டை யங்கள் குச்சுமுன் 
ஆதி யாய பணிக ளால லங்க ரித்தவ் வாவெலாந் 
தீதி லாவ ரண்பு றஞ்செ றித்து வந்து கூறுவான் . 25 


[ பிரமஞானமுற்றவர் யாவராயினும் இவற்றைக் கொள்ள அறிவித்தல் ] 


104 


யாவ ரேனு மமல ஞான வறிவு பெற்ற தூயர்கள் 
மேவி வந்து கொள்க விந்த விமல வாவின் நிரையென 
ஓவி லாத வன்பி னாலுத் தேச தான நல்கியே 
மாவ லான்ப னாளன் னோர்கள் வருதல் பார்த்து 

வைகினான் . 26 


[ தவமுனிவர்கள் பலர் விரும்பாமையும் அவர் தம் நிலையும் ) 


105 சிலமெய்ஞ் ஞான முனிவர் தாமிச் செய்கை 

யுன்னி யோதுவார் 
அலகில் தீமை பசுவை யேற்றல் அதுவும் ராச திரவியம் 
இலகு சின்ம யப்ப ரத்தை யெவர்சொல் வாரு ணர்ந்தேனா 
விலகி னாரிவ் வாற தாய்வி ருப்பி லாம லாக்களை 27 


( சனகனுக்கு அருள் புரிய யாக்ய வல்கியர் வருதலும் பசுக்களைத் தன் 
சீடர்கள் கொள்ளப் பணித்தலும் ] 


106 


சனக ராச னெண்ண முந்த வத்தின் மிக்க மெய்யர்கள் 
நினைவு முன்னி யாக்கிய வக்கியர் நெஞ்ச கங்க ளித்துவந் 
தனைய தாகு மாவ னைத்து மருகு மேவு சீடரை 
வினைய மின்றி நீவிர் கொண்மின் மேவி யென்ன 

ஓதவே . 28 


104 


அமலஞானம் - பிரம நிட்டையால் வரும் ஞானம் . 


105 ராசதிரவியம் 

அரசனுடைய செல்வம் . சின்மயப்பரம் 
வடிவாகத் திகழும் பரம்பொருள் . 


82 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ சீடர் அவ்வாறே செய்ய மன்னன் அறிதல் ) 


107 சீட ராகு மனைவ ருஞ்சி றந்த சிந்தை யுடையராய் 

கூடி யாவ னைத்தை யுங்கொ ணர்ந்து பர்ண சாலையில் 
ஓடி டாது கட்டி வந்து துறவர் கோமுன் னண்ணினார் 
வீடி லாத செய்கை தன்னை வேந்தர் கோவு 

ணர்ந்துடன் . 29 


( மன்னன் மகிழ்ச்சியும் யாக்யவல்கியரை எதிர்கொள்ளலும் ) 


108 அளவி லாம கிழ்ச்சி கூர அரிய வாய முப்பொருட் 

டெளிவு தங்கும் யாக்ய வக்ய தேசி கப்பி ரான் முனங் 
களியி னோடி றைஞ்சி நின்று கருணை மேவு காட்சியிங் 
கெளிதி லெய்த வெளிய னேனி யற்று நன்மை 

யென்கொலோ 30 


[ மன்னன் தன் வேட்கையை அம்முனிவரிடம் கூறி வேண்டல் ) 


109 அரிய நின்ம லப் பொருள தாம்ப ரப்பி ரம்மமே 

உரிய விந்த வடிவி னோடிங் குற்ற தென்ன வோர்ந்தருட் 
பெரியை என்மனைக்குள் வந்து பிட்சை கொண்டெ 

னக்குளங் 
தெருளு மாறு ணர்த்த வின்று திருவுளஞ் செய் 

கென்றனன் . 31 


( முனிவர் மகிழ்ந்து பாராட்டிக் கூறுதல் ) 


110 அன்ன தாக வென்று ராசனைப்பு கழ்ந்து முனிவர் கோன் 

உன்ன தாய மதிக்கு லத்து ரூற்ற மன்ன ருக்குளே 
நின்னை யொத்து ளோர்கள் யார்நி ராம யப்ப ரம்பொருள் 
தன்னில் வைத்த சிந்தை யாய்முன் சார்தி யென்ன 

நிருபனும் . 32 


110 நிருபன் - மன்னன் ( சனகன் ) 


33 


புராண வரலாறு 


( முனிவரை ஆசனத்திருத்தி அரசன் பூசித்தல் ) 


111 


மங்க லப்பெருக்கொ டொத்த மாமு னிவ்வ னைக்கொடு 
பொங்கு சீர்கொள் மனைய கத்தொர் புதிய மண்ட 

பத்தினில் 
சிங்க வாசனத்தி னிற்சி றந்தெ முந்தி ருக்கவைத் 
தங்கு வேண்டு வனபு ரிந்த ருச்ச னை செய் தேத்தியே . 33 


[ பூசனை ஏற்று முனிவர் உவந்துரைத்தல் ) 


112 புதுவி ருந்தளித்து நின்று போற்றி யின்சொல் லோ தியே 

கதிவ ழங்கு நற்பொ ருள்க டாவ லுற்ற னன் முனி 
அதிக நெஞ்ச முவகை பூப்ப வரச சீட னாகநீ 
மதித யங்க வரினெ மக்கிம் மாண்பின் மிக்க 

துண்டரோ . 34 


[ பிரமஞான மேன்மையை முனிவர் சுட்டிக்கூறத் தொடங்குதல் ) 


113 அரச கேட்டி பரம ஞான பிடுத லெளிதி லெய்துமோ 

கரும நெறிக ளாற் செ லற்க டாது மேன்மை யாமதற் 
குரிய சாதனங்க ளாக உற்ற வாறு கூறுதும் 
பரிவி னோடு நீகொ ளென்று பகர் தல் மேயி னானரோ. 35 


( கேட்கும் முறைபற்றி முனிவர் கூறுதல் ) 


114 ஆசி லாத குரவன் முன்னர் ஆக , வேண்டு மன்னவன் 
தேசு சேர்க டைக்கண் வைத்தல் சேர்வு வேண்டும் , 

நின்மொழி 
மாசி லாவன் னோன்மு கத்தில் வாய்தல் வேண்டு 

மப்பொருள் 
ஏசி லாது ளத்தி ருத்தி எண்ண வேண்டு மென்றுமே . 36 


112 கடாவலுற்றனன் - வினாவலுற்றுனன் . 


யாக்கியவல்கியர் . 


114 குரவன் 

5-61 


34 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ யோக நிலையிலிருந்து கேட்டுணர வேண்டுமெனல் ) 


115 சகமு தன்மை சிவம தென்று தானறிதல் வேண்டும்பின் 

அகில மும்பி ரமமென் றறிந்து கொண்டு குருவருள் 
தகுமொழியி லாச னந்த னில்லி ருந்தட் டாங்கமாம் 
பகுதி சேரும் யோகி னாற்செல் பவனனுள்ள டக்கியே . 37 


116 தனை நிகர்த்த தான மூலா தார மேவு குண்டலி 

யினை யெழுப்பி வட்ட மாக இலகு மாபூ தாரத்தின் 
தொனி சிறந்த வழி திறந்து துவாத சாந்தந் தன்னிலே 
நனை கொ ளாயி ரந்த ளங்கொள் களின மேவு 

மிறையுடன் . 38 


( பிரமஞானமுறுதலும் உற்றவர் றப்பும் ) 


117 செய்ய குண்ட லிப்பரை செலுத்தி யன்பு செய்துழி 

உய்யு மாறின் னமுத மூறும் ஓங்கதற் குறும் பெயர் 
அய்யர் கொள் பரப்பி ரமானந்த ரசம தென்பரத் 
துய்ய போக மாந்தி னோர்கள் சுத்த ஞான 

முடையரே. 39 


[ பிரமஞானம் பற்றிய விளக்கம் கூறத் தொடங்குதல் ] 


118 அரிய பிரம ஞான வுண்மை யறியுமா றனேக முண் 

டுரிய வாகு மாங்க வைக்கு ளேயு ணர்த்து துஞ்சில 
கரையில் வேத நெறிக ளாற்க லந்து ணர்ந்து கண்டதை 
விரவல் பாலில் கெய்யினை விரும்பு மாறு போலுமால் . 40 


119 ஈசுரப் பிரசா தத்தால் எய்த வேண்டு மன்வழி 
சிலாது ரைத்தும் வெண்ணெ யதனில் 

நெய்கொ ளாறுபோல் 
தேசு சேர தேதெனிற் செனிப்ப தாமெண் பத்து நான் 
கோசை சேரி லக்க பேத முறும வற்று ளுற்பவம் . 41 


115 


- 


பவனன் காற்று ( பிராணன் ) 
ஆசு - குற்றம் . ஓசை என் 


119 


புராண வரலாறு 


35 


120 அரிய தாம தற்கு ளுஞ்சொ லங்க பேத மின்றியே 

உருவ மெய்த லரித தற்குள் உத்தமக் குலந்தனில் 
மருவு றச்செனித்தல் மிக்க வரம தாகு மதனிலும் 
பெரிது வேத முழுது ணர்ந்து பெருமை சேர்த 

லரியதாம் . 42 


என 


[ பிரமஞானம் பெறுதற்கரியது விளம்பு தலும் தவுமியர் 
புரூரவாவுக்கு அருளிய வரலாற்றையும் கூறல் ) 


121 கரும் சீல னாதல் ஞானி கருது தற்கு மரியதாம் 

பெருக வுங்கி டைப்ப தன்று பிரம ஞானி யாகுதல் 
மருவு மந்த ஞான மெய்து மாறு முன்பு தவுமியர் 
புருர வாவி னுக்கு ரைத்த புரையி லாத நெறியினை . 43 


122 நேய மோடு சனக கேள் நிகழ்த்து தும்மு னந்திரே 

தாயு கந்த னிற்பு ரூர வாவ றம்பெ ருக்கியே 
தாயெ னப்பல் லுயிரெ லாந் தாங்கி மண்பு ரக்குநாள் 
மாய நீங்கு தமிய யோகி வரவு முன்பு கண்டனன் . 44 


[ புரூரவா தவுமியரை வரவேற்று உபசரித்தல் ) 


123 கண்டு வந்தெ முந்து முன்பு கைகு வித்தி றைஞ்சியே 

எண்ட ராத வுவகை யோடி ருக்கை யீந்த ருக்கியம் 
மண்டு தூப தீப நன்ம லர்க ளிட்ட ருச்சியா 
உண்டி யாதி தந்து நின்று வந்து பசரித்தபின் . 45 


[ புரூரவா தவுமியரிடம் தன் விருப்பங் கூறல் ) 


124 


மாம றைப்பொ ருட்டி றத்தின் வல்ல ஞான தேசிகர் 
நீமு னம்மெ மக்க ளித்த நிகரில் வேத மாகமம் 
ஏம மார்பு ராண நீதி யினிதி ருந்து மனுநெறி 
சேம மாரும் வருண மாசிரமம் நற்ற லம்புனல் . 46 


36 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ ஆயிரத்தெட்டு சிவத்தலங்களில் சிலவற்றின் பெருமையருளியதை 
முன் உணர்ந்துளேன் எனல் ) 


125 வேத நுட்ப மியா வையும் விளங்க வுற்று ணர்ந்தனன் 

ஏத நீங்கு மாயிரத் தொரெட் டினுஞ் சிவத்தலத் 
தோத வின்னம் யாவையும் உரைத் திருந்த அவைதனில் 
மாது பாகர் கேந்திரத்தின் மாண்பு மிக்க தவைசில. 47 


126 மூர்த்தி மேன்மை சிலவனங்கள் முதன்மை யுள்ள சிலபுனல் 

தீர்த்த மேன்மை சில புரித்தி றங்கள் நன்மை யுளசில 
சீர்த்தி மேவு பத்தர் செய்கை கெழுவு நற்ற லஞ்சில 
ஏற்கு மிந்த வாறி னான்கி ரண்டு சேர்ந்த துளசில . 48 


( எல்லாச் சிறப்பும் வாய்ந்த தலம்பற்றிக் கேட்டல் ) 


127 இன்ன வாறு நலமு மொத்தி ருக்கு நற்ற லம்முனஞ் 
சொன்ன துண்ட ததனின் நன்மை சொற்றல் 

வேண்டு மென்றனன் 
அன்ன தாக வென்று மன்ன னோட ருந்த வத்தர்கோன் 
உன்னு நேச மன்னு மெய்யு ளத்த னாகி 

யோதுவான் . 

49 


( தவுமியர் சொல்லத் தொடங்குதல் ) 


128 வெள்ளியம் பொருப்பி னாளும் வீற்றி ருக்கு முக்கணெம் 

வள்ளல் மாது மைகளிக்க மறுவில் ( ஞான ரகசியம் 
பிள்ளை வெண்மதிச் சடைப் பிரான வன்ற னருளினால் 
உள்ள வாறு ணர்ந்தனம் உரைக்கு தும்முன் 

னக்கதை . 

50 


ஆறு : - மூர்த்தி , வனம் , புனல் , தீர்த்தம் , புரி , அடியார் செயல் . 


128 பிள்ளைவெண்மதி - பிறைச் சந்திரன் , 


புராண வரலாறு 


37 


129 வேத மாக மங்களின் விளம்ப ரங்கள் யாவையுந் 

தீதி லாது செய்ப லங்கள் சித்த சுத்தி முத்தியும் 
ஈது ணர்ந்த வர்க்கெளிதி னெய்து மன்ன தகையதை 
நீதி யோடு கேண்மி னென்ன நிருப னன்பி 

னோதுவான் . 51 


130 கருணை மேரு வென்னவேயென் கண்முன் வந்த நற்றவக் 

குருசி லென் முன் வெள்ளியங் குவட்டின் மேவு நம்பளை 
மரும லர்க்க ணிமய வல்லி மற்றெ வன்வி னாயினாள் 
அருள்செய் யென்ன வதனை யுண்மை யரிய 

மாத வன்சொல்வான் . 52 


( புராண வரலாறு முற்றும் . ) 


129 விளம்பரம் - விளக்கம் , 


கைலாசச் சிறப்பு 
( அறுசீர் விருத்தம் ] 


131 பொன்னின் மால் வரைபழுத்தல் போலிமயப் 

பாங்கர்வெள்ளிப் பொருப்ப தன்கண் 
மன்னிவளர் தருக்களெலாம் கற்பகமெங் 

கெங்கும் நவ மணிக்கு வாலம் 
துன்னிய நீ ரோடையெலாம் பொற்கமலம் 

பூத்தொளிரும் தோற்ற மெங்கும் 
பன்னரிய பரிமளங்கொண் டிளந்தென்றல் 

புகுந்துலவும் பரிசு தோன்ற . 


1 


132 மலையடியின் புறங்களெலாம் குறட்பூதப் 

படை குழுமி மகிழ்வி னாடும் 
தலைசிறந்த களிற்றினங்கள் பிளிற் றொலி புள் 

ளொலியறா தருநல் லோசை 
அலை கடலேழ் முழக்கெனுமா முழக்கமெலாம் 

மறைமுழக்க மடக்கிக் காட்டும் 
விலையகன் முத் தாரமென வெள்ளருவி 

யெம் மருங்கும் மிளிரு மன்றே . 


2 


133 சுற்றுமணி மாமதிளும் சூழ்மணிக்கோ 

புரம்பலவும் துன்றி யோங்கும் 
மற்றவற்றின் முதற்றிருவா யினிற்சுருகை 

பிரம்புகரம் வயங்கத் தாங்கி 
முற்றுணர்ந்த சீரியனாய் முக்கணிறை 

வன் றனருள் முதன்மை பூண்டு 
வெற்றிகொள்பற் பலகணங்கள் சுற்றவருள் 

நந்தியுமா விறலி னோங்கும் . 


குவால் - குவியல் . 


திருவலகு - குப்பைகளைத் 


131 பொருப்பு - மலை . 

திரட்டும் கருவி . 


கைலாசச் சிறப்பு 


39 


134 மாலயனிந் திரன் முதல்வா னவரெண்ணி 

லா தனர்போய் வாயிற் றங்கும் 
காலமிடை தெரிந்துக்கு நெருக்கின்முடி 

களின்மணிகள் கலந்து சிந்திப் 
பாலெவையுங் குவிதலினாற் றிருவலகான் 

மெய்யடியார் பரிந்து கூட்டிக் 
கோலமணிக் கூடையிற்கொண் டடிவாரந் 

தனிற்சொரியும் கொள்கைத் தாகும் . 


4 


135 அரம்பைதிலோத் தமை முதலா மகளிர்புரி 

நடனத்தின் அழகும் , பாடற் 
சுரஞ்ச திக்கொத் திடிய திர்ச்சி போன் முழங்கும் 

துந்துபிகள் தொனிக்கும் மாண்பும் 
நரம்பிசையா ழொலியினொடு தும்புருகா 

ரதர்மிடற்றின் நாதப் பண்பும் 
பெருங்கருந்தே னளியினங்கள் முரலொலியும் 

எஞ்ஞான்றும் பிரியா தோங்கும் . 


5 


136 கற்பகப்பூ மழையுமன்பர் விழியருவி 

பொழிமழையும் கவின் கொ டானிற் 
பொற்புறவார்ந் தொழுகியசெந் தேன் மழையும் 

நிதிக்கோமான் பொழியும் மிக்க 
அற்புதமா நிதிமழையும் கருங்கோண்முப் 

பருவங்கண் டளிக்கும் துய்ய 
பொற்புறு நீர் மழைபோல வெஞ்ஞான்றும் 

ஒழியாது பொழியு மன்றே . 


6 


135 தேன் - வண்டு . அளி - வண்டு . 
186 நிதிக்கோமான் - குபேரன் , 


40 


திருப்பெருந்துறைப் புராணம் 


137 முனிவரர் தம் பெருங்குழுவோ வமரர்கடம் 

பெருந்தொகையோ , முயங்கும் வெற்றித் 
தனிமையகல் கணத்தொகையோ வவர்க்கிறைவ 

ராந்தலைவர் தங்க ளெண்ணோ 
இனிமை தருஞ் சரியையரோ கிரியையரோ 

யோகியரோ எழில்கொள் ஞானங் 
கனிதருசிந் தையர்கணமோ மிகுதியென 

வுணர்ந்து சொலக் கடவ தன்றே . 


7 


138 சாலோக முற்றவரோ சாமீபம் 

பெற்றவரோ சாரூ பத்தின் 
பாலுளரோ யானென தற் றகம்புறமுஞ் 

சிவமயமாய்ப் பரமா னந்தச் 
சீலவனு பவமுடைய முத்திநிலைச் 

செல்வர்கடந் திரளோ மிக்கென் 
றேலவுணர்ந் தோ தவரி தித்தகைவெண் 

சோதிவரை யினில் நாப் பண்கண் . 


8 


139 இலகுநவ மணிமயத்த வாகியமந் 

திரமான் கொண் டிருக்கு மந்த 
நிலைமைபெறு மாலயத்து ளரியணையின் 

புறத்திமைய நிமலை யோடும் 
கலையமுத மதியொடர வணிசடைக்கண் 

ணுதலெவர்க்குங் காட்சி தந்து 
குலவியமெய் யடியரினம் போற்றல் செய 

வீற்றிருக்கும் கொள்கைத் தாகும் . 


9 


( கைலாசச் சிறப்பு முற்றும் . ) 


தேவிக்குச் சுவாமி 
சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 

[ அறுசீர் விருத்தம் ) 
( உமாதேவி இறைவனை நோக்கி வினாவுதல் ) 


140 அத்தகை வெள்ளிக் குன்றத் 

தமர்ந்தருள் கருணை முக்கண் 
வித்தகன் மனத்தி யானம் 

விளங்கவீற் றிருத்தல் நோக்கி 
முத்தவெண் முறுவற் செவ்வாய் 

மொய்குழ லுமையாள் மிக்க 
பத்தியின் வணங்கி நின்று 

பரிவுடன் பகர்த லுற்றாள் . 


1 


1 


141 அளவிலா வண்ட கோடி 

யவைக்கெலாம் முதன்மை பூண்ட 
களமலி கண்டத் தெண்டோள் 

கருனையங் கடலே ! மிக்க 
வளமலி முகுந்த னாதி 

வானவ ரெவரும் போற்றற் 
குளபெருந் தகைநீ யாரை 

யுன்னினை ? மேலோ ருண்டோ ? 


2 


[ இறைவன் விடை கூறுதல் ) 


142 உரைத்தி , யென் றிரந்து வேண்ட 

ஓதுதும் உமையே கேளிவ் 
வருத்தமிந் நாளின் காறு 

மறைந்திலம் வெளியில் நீயும் 


140 முக்கண்வித்தகன் - சிவபெருமான் , முறுவல் - பல் . 
141 களமலிகண்டம் - நீலகண்டம் . முகுந்தன் - திருமால் , 


42 


திருப்பெருந்துறைப் புராணம் 


விருப்பமுற் றொருநா ளேனும் 

வினவின தில்லை வேதக் 
கருத்தினுந் தோன்றா தொன்று 

கழறிலுண் டதுவும் நாமாம் . 


3 


143 நம்மையே நாமு பாசிக் 

கின்றனம் நறும்பூங் கோதாய் ! 
செம்மையா மதனை நாமும் 

செப்புதும் பரிந்து கேணீ ! 
மெய்ம்மைநிற் குணஞ்ச குணம் 

எனவிரண் டவையுள் முன்னம் 
விம்முநிற் குணந்தா னென்றும் 

மிளிர்பரஞ் சோதி யாயும் 


144 பிரிவில்கே வலம் தாயும் 

பிரகிரு திக்கு மேலாய் 
விரிவுற விருக்கும் அந்த 

வியத்தகு பொருளே யாகும் 
மருவுறத் தியானித் தேத்தி 

வழிபடும் பொருட்டாய் நாமென் 
றுருவுகொள் சகுண மாகி 

யுற்றதென் றறிக மாதோ . 


5 


145 அந்தநிற் குணம்நம் மாலா 

ராதிக்கப் படும் தற்குஞ் 
சிந்தைசெய் நமக்கும் பேதச் 

செய்கையின் றெமது தோற்றம் 


142 அருத்தம் - பொருள் . அறைந்திலம் - கூறாதிருந்தேன் . வெளியில் - 

வெளிப்படையாக . கழறில் - சொல்லின் . 


148 உபாசிக்கின்றமை - போற்றித்துதிக்கின்றமை . பரிந்து - அன்புற்று . 

நிற்குணம் - குணமில்லாமை . சகுணம் - குணத்தோடு கூடியுள்ளமை . 


144 கேவலம் - கைவல்யத்தோடுகூடியது . பிரகிருதி - மூலமாயை . 


தேவிக்குச் சுவாமி சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 


43 


வந்ததற் கதுவே மூலம் 

வளருமைந் தொழிலுண் டாக்கி 
விந்தைகொள் சகமே லாத்மா 

விற்செறித் ததனிற் சேர்வோம் . 


6 


146 உலகெலாஞ் சிருட்டித் தாக்கி 

யொடுங்குதற் கேது வாய் , நின் 
மலமதாய் மனத்துக் கெட்டா 

மாண்பதாம் , அதுகேள் மின்னே ! 
இலகிய ஆத்மா வாம்நாம் 

இயம்பது பரமான் மாவாம் 
அலகில் நாம் கயிலை வாசி 

யதுமகா கயிலை வாசி . 


7 


147 அதிக நம் கயிலை மூலம் 

ஆமகா கயிலை மேலாய் 


வதிதரும் அதனுக் கொப்பு 

வசுந்தரை தனிலொன் றுண்டு 
கதிதரு மதுதா னாதி 

கயிலையாம் எந்த ஞான்றும் 
பொருவில் நிற் குணம தாம்மெய்ப் 

பொருள தின் வதிவ தாகும் . 


8 


148 கயிலைமுன் னுளதா லாதி 

கயிலையென் றதற்குப் பேராம் 
மயிலியல் . அதற்கொப் பாக 

மற்றொரு தலமு மில்லை 


145 ஐந்தொழில் - படைத்தல் , காத்தல் , அருளல் , மறைத்தல் , அழித்தல் , 


146 நின்மலம் 


மலமில்லாமை . 


147 வசுந்தரை - பூமி . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பயில் தரும் நமக்கு வாசம் 

பண்ணுதற் குரிய தாயவ் 
வயின் அவ னியில னேக 

மாத்தல மவையி னுள்ள 


9 


149 சிவகளை யெவையுங் குந்தத் 

திருத்தரு வுருவ மாக 
அவிர்தர விளங்குந் தோடோர் 

ஆயிரம் நளின மேவும் 
தவர்தொழு துவாத சாந்தத் 

தானமே குந்த மென்னும் 
கவிரிலா மொழியா லந்தக் 

கடிநக ரினுக்கெஞ் ஞான்றும் . 


10 


150 தந்திடு துவாத சாந்தத் 

தலமெனும் பெயரவ் வூரின் 
வந்துதோன் றுயிர்கள் யாவும் 

வயங்குறும் நமக்கொப் பாகி 
அந்தமில் சீவன் முத்த 

ராவர்மற் றையத லங்கள் 
எந்தமக் கினிய வாமித் 

தலத்தினை யொவ்வா மின்னே . 


11 


151 அத்தல மதனில் வாழ்வார் 

அனைவரும் சிவமே யந்த 
மெய்த்தல மதனின் மேலாம் 

மிளிர்பரப் பிரம மே , தஞ் 
சித்தமார் தருமா லீலை 

செய்துசா னித்திய மாகிப் 
பத்தர்கள் துதிக்க வாசம் 

பண்ணுமுள் மகிழ்வி னோடும் . 


12 


149 குந்தம் - திருக்குருந்தமரம் . தோடு - இலை , இதழ் . நளினம் - தாமரை 
தவர் தவசியர் . 

துவாதசாந்தம் உச்சிக்குமேல் பனிரண் 
டங்குலத்தில் உள்ள நிலை . 


கலிர் - பிளவு . 


151 சானித்தியம் - முற்பட்டிருத்தல் . 


தேவிக்குச் சுவாமி சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 


45 


152 கேடிலாப் புவனத் தென்றும் 

கெழுமிய வறுபத் தாறு 
கோடிதீர்த் தமுமவ் வூரிற் 

குலவிட வழைத்து வைத்த 
பீடினா லதற்கு நாமம் 

பெருந்துறை யதுவு மன்றி 
நாடிலங் குளநீர் யாவும் 

நலங்கொள்வா னதிக்கொப் பாகும் . 


13 


153 அன்னமா தலத்தில் நாரூம் 

அமர்ந்தருள் பிரமம் பூவின் 
மன்னிவா ழுயிர்க ளெல்லாம் 

வாழுமா றுளத்த டைத்துத் 
தன்னதோ ரிச்சை தன்னால் 

தயங்கருட் குருவாய்த் தோன்றிப் 
பன்னுமும் மூர்த்தி கட்கும் 

பரிவினோ டுபதே சித்தும் . 


14 


164 ஞானவம் பரமா மன்றி 

நாடகம் நடித்தும் பத்தர் 
ஆனவர் தமக்கு முத்தி 

யருளியும் ஆல வாயில் 
தேனிகர் அறுபான் நான்கு 

திருவிளை யாடல் மற்றைத் 
தானங்கள் தனிலும் லீலை 

தகுவசெய் துறையுங் குந்தம் . 


15 


155 சுருதிகள் இடைவி டாமல் 

துதித்திடும் பொருளா யன்பர் 
பரவுமா யிரம்வெண் டோட்டுப் 

பதுமமீ துறைவ தாய்மெய் 


152 


புவனம் - உலகம் . பீடு - பெருமை . 


46 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மருவிய பரமா னந்த 

மயமதாய் உயர்மு வர்க்கும் 
அரியதோ ற்றத்திற் கேது 

வாய்வளர் சோதி யாகி 


16 


156 அளவிடப் படாத தாகி 

அணுவினுக் கணுவாய் மிக்க 
வளமலி மகத்துக் கெல்லாம் 

மகத்ததாய் எமக்குத் தேவாய் 
களிகொளப் புரத்தின் கண்ணெக் 

காலமும் வசிக்கும் முத்தி 
எளிதின் நல் காத்மநாதர் 

எனுந் திருப் பெயரி னோடும் . 


17 


157 அப்பொருட் டியானஞ் சொல்வேம் 

அகத்திருக் கமல நாப்பண் 
துப்புறு கின்ற தீபச் 

சோதியாய் ஏக மாகி 
வைப்பெனும் வேத சார 

மாய்ப்பிர ணவமாய் மேலாய்த் 
தப்பிலா அளவைக் கெட்டா 

தாய் , அன்பர்க் கெளிய தாகி 


18 


158 மற்றைய தலங்கள் தோறும் 

வசிப்பதாய் யாவ ரேனும் 
அற்பொடு தியானிக் கின்றோர் 

அவர்களே முத்தர் அந்தச் 


155 அம்பரம் - ஆகாயம் . 
156 பதுமம் - தாமரை . 
157 மகத் - பெரியது . 
158 நாப்பண் - நடு . துப்பு - வலிமை . 


அளவை 


அளவை நூலறிவு . 


தேவிக்குச் சுவாமி சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 


47 


சிற்குணங் குருந்தூர் மேன்மை , 

சிரவணம் பயிற்சி செய்வோர் 
பற்றொடு மவ்வூர் தேடிப் 

பார்ப்பவர் வாசஞ் செய்வோர் . 


19 


159 ஓதுமெய்ப் பொருளெந் நாளும் 

உறைந்திடு மதன் கண் ஞான 
சாதகத் தறிந்தோர் யாரும் 

தனிப்பெரும் முத்தி சேர்வர் 
நீதிசேர் அத்த லத்தின் 

நேர்மையார் அறிய வல்லார் 
மாதுகேள் ! அவ்வி றைக்கு 

வனங்குந்த வனம தாமே . 


20 


160 புரஞ்சிவ புரமாம் கேத்திரம் 

புகல்சிவ கேத்திர மாகும் 
திரங்கொளிம் மூன்றுங் காணிற் 

சிந்திக்கில் அவர்கள் தம்பால் 
உரங்கொள் தீ வினைக ளெல்லாம் 

ஒருவிநன் முத்தி சேர்வார் 
வரந்தரு வன , புரங் ,கேத் 

திரமிம்மூ வகையொன் றுக்கே 


21 


[ சிவபுரத்தினை முக்கரணங்களாலும் வழிபடுவோர் அடையும் பயன் 
கூறுகிறார் . 


161 மூன்றுபே ருண்டீ ரெட்டு 

முதன்மைசேர் நாமம் அவ்வூர் 
ஒன்றிவா ழிறைக்குண் டாகும் 

இயம்பிய விவற்றை நெஞ்சில் 


159 அற்பு - அன்பு . சிரவணம் - கேட்டல் . 
160 

மாது - உமாதேவி . 
161 கேத்திரம் - தெய்வத்தலம் . ஒருவி - நீங்கி , 


48 


திருப்பெருந்துறைப் புராணம் 


ஊன்றியே நினைத்தல் ஏத்தல் 

உவந்தவண் வசித்தல் , மேன்மை 
தோன்றிடக் கேட்டல் , குந்தந் 

தொழுதுகண் டிறைஞ்சி வாழ்த்தல் 


22 


162 தீர்த்தங்கள் தம்மில் மூழ்கல் 

திருப்பணி புரிதல் அன்பிற் 
காத்திருந் தலர் தூய்ப் போற்றல் 

கைங்கிரி யங்கள் செய்தல் 
ஏத்துறு தியானஞ் செய்தல் 

இயம்புபத் தினில் ஒன் றேனும் 
வாய்த்திடி னெண்ண மெல்லாம் 

வாய்த்திடப் பெறுவரன்றே . 


23 


163 வளமலி சிவபு ரத்தில் 

வதியுமோ ருருவா யன்பர் 
உளமகிழ் வெகுவி தங்கொள் 

உருவமாய் மறைகட் கீறாய் 
அளவில்தத் துவம தாகும் 

அத்துமநா யகரே துய்ய 
தவளவாள் நகையாய் எம்மாற் 

சாளிக்கும் பொருளென் றோர்வாய் . 


24 


(உமை சிவபுரத்தின் மேன்மையை விளம்ப வேண்டுதலும் இறைவன் 
அருள் தலும் ] 


164 இவையெலா மெம்மை யாளும் 

இமய நல் லணங்கு கேளா 
நவைகள் தீர் மனத்த ளாகி 

ஞானவா ரமுது பின்னும் 


18. எண்ணம் - விருப்பம் . 


164 தவளம் - வெண்மை . வாள் - ஒளி . 


தேவிக்குச் சுவாமி சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 


49 


புவனநா யகமே யந்தப் 

புரந்தனி லுள்ள மேன்மை 
அவையெலா முணர்த்தி ! என்ன 

அருள்செய்தான் அமல மூர்த்தி . 


25 


166 அண்ணலவ் விறைவிக் கங்கண் 

அருளிய மெய்சேர் உண்மைத் 
திண்மையார் பொருள்க ளெல்லாம் 

தெருண்டனன் நந்தி மிக்க 
புண்ணிய சனக்கு மாரப் 

புனிதமா முனிவன் ஞான 
எண்ணமோ டிமைய மெய்தி 

இருந்தவ மியற்ற முன்னாள் 


26 


167 அம்முனி தவத்தால் நந்தி 

ஆனனந் தெரிந்தோம் மண்ணில் 
இம்முனி வனுக்கு நாம் முன் 

இயம்புமுற் கயிலை மேன்மை 
செம்மையோ டுரைத்தி யென்னச் 

செப்ப ,வம் முனிவன் கேளா 
மெய்ம்மைசேர் வுற்றா னந்த 

மேன்மையை யோர்காலத்தில் 


27 


168 நாமகள் கணவன் சொல்லால் 

நாரதர் வணங்கிக் கேட்பச் 


சேமமார் சனக்கு மாரத் 

திருமுனி யுரைத்தான் பின்னும் 


165 

கவை - குறைபாடு . 
168 தெருண்டனன் - தெளிந்தனன் . இருந்தவம் - பெருந்தவம் . 
187 ஆனனம் - முகம் . 

7.8 


50 


திருப்பெருந்துறைப் புராணம் 


ஏமமார் இமைய வெற்பில் 

இறைமணம் புணர்க்க வேண்டித் 
தாமமார் கூந்தற் றேவி 

தனித்தவம் புரியுங் காலை 


28 


169 வேதன்மால் முதலாயுள்ள 

விண்ணவ ரெவருங் கூடிப் 
போதநா ரதநீ சென்றிப் 

புவனங்கள் விருத்தி யாகச் 
சீதமா ரிமைய வெற்பிற் 

றேவிநோற் றீடுகின் றாளுக் 
காதிநற் கயிலை மேன்மை 

யறைந்திவண் வருதி யென்றார் . 


29 


170 அன்னது செய்வல் யானென் 

றம்பிகை பாற்சென் றந்த 


நன்மைசேர் தவத்தின் மாண்பே 

நவின்றனன் ; அரசர் ஏறே 
முன்னம் நாம் அறிந்த அந்த 

முறைமையே பகர்து மென்றான் , 
என்னையாள் முனிவர் கோவே 

இயம்பென விறைஞ்சச் , சொன்னான் . 


30 


( சுவாமி தேவிக்குச் சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் முற்றும் . ) 


168 தாமம் - மாலை . 
169 வேதன் - பிரமன் . போதம் - ஞானம் , சீதம் - குளிர்ச்சி . 
170 அரசன் இறைஞ்ச முனிவன் சொன்னான் . 


புரூரவாவுக்குத் தவுமியர் 
ஆத்துமநாதர் மகிமையுரைத்த சருக்கம் 


[ புரூரவா ஆத்மநாதர் என்னும் சொற்பொருளை விளக்கவேண்டு 
மெனத் தவுமியரை வேண்டுதல் ] 


171 ஏற்றமாம் ஆத்ம நாதர் 

இயல்பெலாம் புரூர வாவே 
சாற்றுதுங் கேட்டி யென்னத் 

தவுமியர்த் தொழுது வேந்தன் 
ஆற்றல் சேர் ஆத்ம நாதர் 

ஆமிரு மொழிக்குந் தோன்றப் 
போற்றல்சால் பொருளீ தென்னப் 

புகலுதி குரவ / என்றான் . 


1 


[ தவுமியர் கூறத் தொடங்குதல் ] 


172 அருள்முனி பகர்வான் முன்சொல் 

ஆத்மாவி னிலக்க ணந்தான் 
சுருதியி னிருந்த வாறு 

சொல்லுதும் அண்ட கோடி 
கருவுத ரத்த ராகி 

வளர்விராட் டென்று பேராய்ப் 
பொருவகல் விபுவாய் மேலாம் 

பொருளதாய்ப் புருட ராகி 


2 


171 இருமொழி : - ஆத்ம - நாதர் 

ஆத்ம - நாதர் - என்னும் இரண்டு சொற்கள் . 
172 விராட் - பரப்பிரமம் . விபு - நித்தியமான பரிபூரணம் . புருடன் - 

புருடதத்துவம் , சீவாள்மா . 


52 


திருப்பெருந்துறைப் புராணம் 


3 


173 இருப்பவ ரவரே ஆத்மா 

இயம்பிய வவர்க்கு நாதர் 
கிருத்தியம் ஐந்துந் தோன்றற் 

கேதுவா யகண்ட மாகி 
விருப்பில் சூக்குமமாய்த் தோன்றா 

விமலகே வலமாய் ஒன்றாய் 
மருத்திகழ் பரமா னந்த 

மயமதாய் முதலீ றின்றாய் 
174 சோதியாய்ப் பிரம மாகித் 

தோன்றுமெய்ப் பொருள தாகும் 
ஆதலால் ஆத்ம நாதர் 

ஆயினர் அவரை வேதம் 
தீதிலாப் பொருளென் றேதோத் 

திரஞ்செய்யு முலகை யெல்லாஞ் 
சாதல்செய் தொடுக்குங் காலக் 

தம்மிடை யொடுக்கிக் கொண்டே 


A 


175 சிவபுர மதனில் வாசஞ் 

செய்வரச் செய்கை யாலும் 
அவர் பெயர் ஆத்ம நாதர் 

ஆமவர் தம்மாற் போக்கும் 
புவளநீள் காலத் தெல்லை 

புகலரி தெனினும் , வையம் 
தவறிலா தளிக்குங் கோவே 

சாற்றுதும் சிறிது கேண்மோ . 


5 


( தவுமியர் காலத்தின் அளவைகளைக் கூறுதல் ) 


176 கண்ணிமை யௗவீ ரொன்பான் 

காட்டமக் காட்டம் முப்பான் 
நண்ணிடிற் கலையாம் அந்த 

நற்கலை ஆறைந் தானால் 


173 கிருத்தியம் - செயல் ( ஐந்தொழில் ) மரு - மணம் . 
175 புவளம் - அண்டம் . புகலரிது - சொல்லு தற்கரிது . 


புரு . தவு . ஆத்தும நாதர் மகிமையுரைத்த சருக்கம் 


53 


திண்ணமார் கணமாம் ஓதல் 

செயுங்கணம் முந்நான் காகில் 
எண்ணுமோர் முகுர்த்த மென்ன 

வியம்புவர் உணர்வின் மிக்கோர் . 


177 ஓதிய முகுர்த்தம் மூவைந் 

தொருபகல் பகலி ரண்டேல் 
தீதறு தினமாம் அந்தத் 

தினம்பதி னைந்து பக்கம் 
கோதக லிரண்டு பக்கம் 

கூடுதல் மாதம் அந்த 
மாதம்பன் னிரண்டு கூடல் 

வருடமென் றோது வாரே . 


7 


[ யுகங்களின் கால அளவு கூறுதல் ) 


178 பகருமவ் வருடம் ஒன்று 

பண்ணவர் தமக்கோர் நாளாம் 
அகமிலா அந்நாள் முந்நூற் 

அறுபது வருட மன்னோர்க் 
கிகலிலவ் வருடம் நாலா 

யிரத்தெண்ணு றாகுங் கிருத 
யுகமூவா யிரத்த று நூ 

றுந்திரே தாயு கந்தான் . 


8 


- 


176 கண்ணிமை நொடியளவு . காட்டம் ( காஷ்டை ) லவம் எட்டுக் 

கொண்ட ஒருகால அளவு . கலை - ( எட்டு வினாடி ) முப்பது காட்டம் 
கொண்ட கால அளவு . ஒரு பாகையில் அறுபதில் ஒன்று . கணம் - 
முப்பது கலை கொண்டது . ( நான்கு நிமி ) முகுர்த்தம் - ( முகூர்த்தம் ) 

பன்னிரண்டு கணம் கொண்டது . ( இங்கு நாழிகையளவு ) 
177 பகல் - ஒருநாள் பொழுதின் அரைப்பகுதி . தினம் - நாள் . பக்கம் - 
பட்சம் . 

தேவர் . 

அகமிலா - ( அஃகமில்லா ) சுருங்காத . 
இகல் - மாறுபாடு , 


178 பண்ணவர் 


- 


54 


திருப்பெருந்துறைப் புராணம் 


179 இன்றுவா பரமி ரண்டா 

யிரத்தொரு நானூ றாகும் 
அன்றியுங் கலியு கத்துக் 

காயிரத் திருநூ றாக 
வென்றிகொள் பன்னி ரண்டா 

யிரமெனும் வருடங் கூடி 
ஒன்றிய வெண் ....சதுர் 

யுகமென லாகு மன்றே . 


9 


[ மனுமுதலாகத் தேவர்களின் கால அளவு கூறுதல் ) 


10 


180 சதுர்யுகம் எழுப தாகச் 

சாற்றுமோர் மனுவின் காலம் 
அதிகவம் மனுக்க ளீரேழ் 

ஆம்வரை யுகநா லுஞ்சேர்ந் 
திதமுறு தொகைதா மோரா 

யிரமதா மனுக்க ளந்தி 
விதமுறும் ஈரா றுக்கும் 

விளம்பிய இருப தோடே 
181 ஓதுமிச் சதுர மென்னும் 

யுகமோ ராயிரமும் வேள்வி 
நாதனுக் கோதுங் காலம் 

நணுகிய கற்ப மாகும் 
போ துறை பவருக் கந்தப் 

புரந்தரன் கற்ப மோர் நாட் 
பா தியா மோர்நா ளாதல் 

பகர் தொகை பின்னும் சேர . 


179 இன்றுவாபரம் இனிய துவாபரயுகம் 12000 வருடம் , 

சதுர்யுகம் என்பது . 
180 அந்தி - முடிவுறுங்காலம் . 
181 வேள்வி நாதன் - இந்திரன் . ஒராயிரஞ் சதுர் யுகம் ஒருகற்பமாகும் 

என்பது . போதுறைபவர் - நான்முகனாகிய பிரமன் , இந்திரகற்பம் 
இரண்டாயிரம் கொண்டது பிரமனுக்கு ஒரு நாள் , 


புரூ . தவு . ஆத்தும நாதர் மகிமையுரைத்த சருக்கம் 


55 


182 இயற்சதுர் யுகமி ரண்டா 

யிரமென லாகும் அந்நாள் 
அயற்சியில் லாது முந்நூற் 

றறுபதோர் வருட மாகும் 
வியக்குமவ் வருடம் நூறு 

விதியுயி ரிறக்குங் கற்பம் 
முயக்குமக் கற்பங் கோடி 

முகுந்தனுக் கோர் நாட்பாதி . 


12 


183 ஓரிரு கோடி கற்பம் 

உறிலவற் கொரு நாளாகும் 
ஆருமந் நாள்கள் முந்நூற் 

றறுபதோர் வருட மந்தச் 
சீருறு வருடம் நூறு 

செல்லரி கற்ப மாகும் 
ஏருறும் அரிகள் கோடி 

இறந்திடின் நகைக்கும் எந்தை. 


13 


( அண்ட உலகம் அழியுங்காலமும் தோற்றமும் ] 


184 அப்பொழு திந்த அண்டத் 

தாருல கழியும் முற்றும் 
தப்பற வழியுங் காலஞ் 

சாற்றிடி லுரைக்கெட் டாவால் 
அப்பிர மாணம் வல்ல 

அண்டங்கள் எவையும் கால 
வைப்பது நிகழின் எந்தை 

யாலவை மாயு மன்றே . 


14 


182 விதி - பிரமன் . இறக்கும் கற்பம் - முடிவுறுங்காலம் . பிரமனுடைய 

ஆயுட்காலம் முகுந்தனுக்கு அரை நாள் . முகுந்தன் - திருமால் . 
183 செல் 

செல்லின் . அரி - திருமால் அரிகள் - அரிகற்பங்கள் . 
அரிகற்பங் கோடியானால் இறைவன் (சிவபெருமான் ) சிரிக்கும் . 
184 இறைவன் சிரித்தால் அண்டத்தில் உள்ள உலகம் யாவும் அழிவுறும் . 
தப்பற - குறைவற 

உரைக்கெட்டா - சொல்லுதற்கியலா . இப் 
பிரமாணத்திற்கு அப்பால் உள்ள அண்டங்கள் எவையானாலும் 
அவையவைக்குரிய காலவைப்பு முற்றுங்கால் அவையும் இறைவனால் 
அழிவுறும் என்பது . 


56 


திருப்பெருந்துறைப் புராணம் 


185 செவ்விதா யுலகம் பின்னும் 

சிருட்டி செய் வகைதான் தம்பால் 
எவ்வமில் பரையாஞ் சத்தி 

யிடத்தினி லிச்சை தோன்ற 
அவ்வியற் சாத்தி தன்பா 

லரும்பியவ் வியத்தந் தோன்ற 
வவ்வியாங் கதனிற் றத்து 

வங்கள் தோன் றிடவ வைக்கண் 


15 


186 பூதாதி தோன்ற அந்தப் 

பூதத்திற் சத்த மாகி 
யாதார மாகத் தோன்ற 

ஐவகை யாகும் பூத 
மீதாய கணங்கள் தம்மில் 

மிளிர் தரும் அண்ட முண்டாம் 
ஏதாலுண் டாகு மண்டத் 

திரணிய கருப்ப ருண்டாம் . 


16 


187 மொழிதரு மவரி டத்தில் 

முக்குணங் களுமுண் டாகும் 
அழிவில் முக் குணமுள் ளோராய் 

அருளுமும் மூர்த்தி யாகி 
அழிவகல் சிருட்டி யாதிக் 

கிவர்களோ டைவ ராயும் 
வழிபடு முருவ னேகம் 

ஆகியும் ஏக ராயும் 


17 


185 சிருட்டி - படைத்தல் . பரை - பராசக்தி . இச்சை - இச்சாசக்தி . 

அவ்வியத்தம் - பிரகிருதித்துவம் , தத்துவம் - சிவதத்துவம் முதலாக 

அகங்காரதத்துவம் ஈறாகவுள்ள மெய்ம்மைகள் . 
186 சத்தம் - நாததத்துவம் . பூதமுதலாய ஐவகைக் கணங்கள் - தன்மாத் 

திரைகள் போலும் . இரணியகர்ப்பர் - பிரமாக்கள் , 
187 முக்குணம் - இராசசம் , தாமசம் , சாத்வீகம் . மும்மூர்த்தி - பிரமன் , 

விஷ்ணு , ருத்திரன் . பஞ்சமூர்த்திகள் - மேல் மூவரோடும் 
மகேசுவரன் , சதாசிவன் இவர்கள் . ஏகராயும் - பரமசிவமாகியும் . 


புரூ . தவு . ஆத்தும நாதர் மகிமையுரைத்த சருக்கம் 


57 


188 இருந்தள விலாத லீலை 

ஏன்றுசெய் பவரே யென்றுங் 
குருந்துறை யாத்ம நாதர் 

குலவிய சிருட்டி மார்க்கம் 
அரும்புமுட் கரணத் தோற்ற 

மதுமுதற் சிருட்டி யாகு 
பொருந்திரண் டெனுஞ்சி ருட்டி 

புகறன்மாத் திரைய தாமே . 


18 


189 இந்திரி யங்கள் தோற்றம் 

இயம்புமூன் றெனுஞ்சி ருட்டி 
யந்திநான் காஞ்சி ரூட்டி 

யாகுந்தா வரங்கள் தோற்றம் 
புந்தியின் மிருக மாதி 

புகலுமைந் தாஞ்சி ருட்டி 
சிந்தைகொள் தேவ ராதி 

சிருட்டியும் ஆற தாமே . 


19 


190 இயம்பிய மனுடர் தோற்றம் 

ஏழெனும் சிருட்டி யாகும் 
உயர்ந்துகாண் பவுதி கந்தான் 

ஓரெட்டாஞ் சிருட்டி யென்ப 
முயங்குமொன் பான்சி ருட்டி 

மொழிசிசு வாதி தோற்றஞ் 
சயந்தரும் அரச ! இங்குச் 

சாற்றுமித் தோற்றம் யாவும் 


20 


188 ஏன்று - மேற்கொண்டு . உட்கரணம் - எண்ணம் ( மனம் ) . புகான் 

மாத்திரை - சொல்லளவு ( வாக்கு ) சிருட்டி - படைப்பு . 


58 


திருப்பெருந்துறைப் புராணம் 


191 நால்வகைத் தாகும் யோனி 

நவிலேழு வகையாந் தோற்றம் 
பால்படு முயிர்கள் தாமெண் 

பத்துநான் கிலக்க பேதத் 
தால்வளர் அண்ட முற்றும் 

ஆர்ந்திடு மென்ன , மன்னன் 
சால்புள விவைகட் கெல்லாம் 

தகுமுண வுரைத்தி என்றான் . 


21 


192 உரைக்குமிவ் வருக்க முண்ணும் 

உணவுசந் திரிகை மூன்றாம் 
அருத்திகோ டிரண முண்ணல் 

ஐந்துமாங் கிடவூண் கல்லூண் 
விருத்திகொ ளிலையூண் அப்பூண் 

விளம்பிடி லொன்ப தாகும் 
பருத்திடு மண்காய் காட்டம் 

பவனனூண் ஐந்த தாகும் . 


22 


193 அன்னமூண் எண்ப தாகும் 

அமுதமூண் பதினொன் றென்பர் 
இன்னவா றிருத்தி யாமாத் 

மாவினுக் கெண்ணொன் றில்லைச் 
சொன்னவில் வருக்க வாத்மா 

துன்னுமண் டங்க ளுக்கும் 
பன்னிடத் தொகையின் றாகும் 

பலபல கோடி யண்டம் . 


23 


191 நால்வகை பை , முட்டை , நிலம் , வியர்வை . 

ஏழுவகை 

ஊர்வன , 
தாவரம் , தேவர் , நீர்வாழ்வன , பறப்பன , மக்கள் , விலங்கு . 

உணவு - புசிப்பு . 
192 இவ்வருக்கம் - முன்சொன்ன ஏழுவகைகள் . சந்திரிகை - நிலாவின் 

கதிர்கள் . மாங்கிடம் ஊண் . அப்பு - நீர் . காட்டம் - பட்டமரம் . 
பவனன் 

காற்று . 
198 அன்னம் - சோறு . எண்ணொன்றில்லை - கருதத்தக்கதொன்றுமில்லை , 

பன்னிட . சொல்லத்தக்க . 


59 


புரூ . தவு . ஆத்தும நாதர் மகிமையுரைத்த சருக்கம் 


194 இவ்வகை யளவி லண்டத் 

தெய்துபல் லுயிர்கட் கெல்லாம் 
அவ்விய மில்லான் நாதன் 

ஆகையால் அரச ரேறே 
எவ்வமி லாத்ம நாதர் 

என்று சொற் றிடலுமாகும் 
செவ்விதின் உணர்க வென்று 

செப்பினன் முனிவர் கோமான் . 


195 அரசனும் ஆத்ம நாதர்க் 

கருத்தமித் தன்மை யென்னும் 
குரவனை வணங்கி நெஞ்சம் 

குளிர் தர அடியேற் கிந்த 
உரையெவர் பகர வல்லார் 

உற்றனன் பெருமை யென்னாப் 


பரசினன் அளவி லாத 

பண்ணவ னுவப்ப நின்று . 


25 


196 இம்முறை சவுன காதி 

யிருடிகட் கியம்பிச் சூதன் 
செம்மைகொள் அனேகஞ் சென்மத் 

தினிற்புரி யறமுண் டாகில் 
அம்மவிச் சரிதந் தன்னில் 

அகமது செலுத்தல் கூடும் 
பொய்மைசே ருளத்தோர்க் கென்றும் 

புலப்படா வாகு மன்றே . 


26 


194 செவ்விதின் - திறமாக . 
195 குரவனை - ஆசானாகிய முனிவனை . பரசினன் - வாழ்த்தி வணங்கினான் . 
196 சவுனகாதி - சவுனகர் முதலான முனிவர்கள் , 


60 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( ஆத்துமநாதர் மகிமையுரைக்கும் இச்சருக்கத்தின் சிறப்புக் கூறுதல் 


197 களங்கமி லாத வாதி 

கயிலைமான் மியத்தை முற்றும் 
உளங்கொள விரும்பிக் கேட்க 

உரந்தமக் கிலரா னாலும் 
விளங்குமிச் சருக்க மேனும் 

விருப்பொடு கேட்க வேண்டும் 
துளங்கமில் பிரம ஞானந் 

தோன்றிடு மென்றா னன்றே . 


27 


[ புரூரவாவுக்குத் தவுமியர் ஆத்மநாத மகிமை உரைத்த 
சருக்கம் முற்றும் . ) 


- 


197 உரம் நெஞ்சம் ( மனவிருப்பம் ) . இச்சருக்கம் 

மகிமை உரைத்த சருக்கம் . துளங்கம் - கலக்கம் . 


ஆத்மநாதர் 


அண்டகோசச் சருக்கம் 


198 தவவரு ளுருவாந் துய்ய 

தவுமியர் கழலிற் பின்னும் 
புவனமாள் இறைமை பூண்ட 

புரூரவா வணங்கிச் சொல்வான் 
உவமையில் பெரியோய் நீசொற் 

றுறுபல வண்ட மென்னும் 
அவையுளிவ் வண்டத் தெல்லை 

அருளென , முனிவன் கூறும் . 


1 


199 கதிரெழு மணுமூ வேழு 

கசாக்கிரம் ஒரெட் டாகும் 
அதுவெனி லிலாக்கை யவ்வி 

லாக்கை நான் கென்னில் யூகை 
யெதிருறும் யூகை எட்டே 

யியவை , யவ் வியவை மூன்று 
வதியள வதுதா னோரங் 

குலவள வாகு மன்றே . 


2 


200 மொழியுமங் குலம் நாலாறு 

முளமது நான்கு கூடித் 
தமுவிலோர் தனுவா மந்தத் 

தனுவிரண் டெனிலோர் தண்டம் 
இழிவிலத் தண்ட மீரா 

யிரங்கு ரோசங்கு ரோசம் 
ஒழிவற நான்கு சேரில் 

யோசனை யாகு மன்றே . 


19 : கழல் - பாதங்கள் , ஆள் இதைமை - ஆட்சிபுரியும் தலைமை , முனிவன் 

தவுமியர் . 
199 கசாக்கிரம் - மயிர் நுனி . இலாக்கை - ஈர் (சிறுபேன் ) யூகை - பேன் . 

இயவை - துவரை , நெல் , 
200 அங்குலம் - வீரல் . முளம் - முழம் . தனு - வில் . தண்டம் . கோல . 


62 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மண்டத் 


201 நுவலும்யோ சனையின் எல்லை 

நூறுகோ டியதா மிந்தத் 
தவலரு 

தகலமுள் யாவு மாமற் 
றவையெனும் அண்டங் கட்கும் 

அளவையிவ் வாற தாகும் 
புவனமேல் ஐம்பான் கோடி 

பொருந்துகீ ழினுமவ் வெண்ணே . 


4 


202 திண்ணிய மேரு வெட்டுத் 

திசைதொறும் ஐம்பான் கோடி 
அண்ணிய கடாகத் தெல்லை , 

அண்டத்தின் கனமோர் கோடி 
எண்ண தின் மேலாங் காலாக் 

கினியுருத் திரர் ...... 
விண்ணெழு முயர்ச்சி கோடி 

மீதழல் ஈரைங் கோடி . 


203 மண்டதின் தூம வெல்லை 

மதிக்கிலைங் கோடி யாகும் 
தண்டலி லதற்குட் சீயத் 

தவிசுயர் பொருபால் நூறாம் 
அண்டரு மதன் பரப்பீ 

ராயிரம் அழலின் மேனி 
ஒண்டிறல் செறியுங் காய 

உருத்திரர் அயுத மாமே . 


6 


201 புவனம் - உலகம் . ஐம்பான் - ஐம்பது .. 


கடாகம் 


அண்டகடாகம் . 


202 அண்ணிய மேல் நெருங்கியுள்ள . 

அழல் . நெருப்பு . 


208 தூமம் - புகைமண்டலம் , தண்டல் - தவிர்தல் ( நீங்குதல் ) சீயத்தவிசு . 

சிங்காசனம் . அயுதம் - பதினாயிரம் கொண்டதொரு எண்ணுப்பெயர் . 


அண்டகோசச் சருக்கம் 


204 அவிரும்வாள் பலகை கொல்வில் 

அங்கைதாங் கவர்ச்சூழ்ந் தன்னோர்க் 
குவமைசால் பதின்மர் வாழ்வர் 

உறுமவர் ஏவ லாற்றிப் 
பவமக லொருபான் கோடி 

பரிசனர் வதிவ ரன்னோர் 
கமலநேர் கழல்கள் வாழ்த்திக் 

கமடமாம் புவனம் வைகும் 


7 


205 சொன்னவப் புவன மீக்கண் 

டுடக்குறு கிலைய வாகி 


நன்மையி னரகம் வைகும் 

நான்கெழு கோடி மீக்கொள் 
உன்னித மவைக்கு முப்பான் 

ஒன்றெழு கோடி மேலும் 
பன்னிரண் டிலக்க மாகும் 

பரப்பள வண்டத் தெல்லை 


206 ஓதிய நரகத் தப்பால் 

ஒன் றொழி நூறி லக்கம் 
மீதுநற் புவன மொன்று 

விளங்குறுங் கீழ்பால் மிக்க 
சோதிசேர் கனக ரூபம் 

துலங்கதின் மேற்பா கத்தில் 
ஏதமில் கனக பீடத் 

திருப்பர்கூர் மாண்ட ரென்போர் . 


204 கமடம் - ஆமை . 


205 துடக்கு - குற்றம் . 
206 

கனகம் பொன் . கூர் மாண்டார் - ஒரு முனிவர் ( கூச்மாண்டர் ) 
உருத்து - வெகுண்டு . 


- 


84 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கா 


.... 


207 பருத்த 

பகர்மமுக் கரத்தர் ஈற்றின் 
உருத்தெழு மனல்போல் மெய்யர் 

உலவிய விழியர் அன்னோர் 
கருத்தினுக் கியைந்து சூழும் 

கணங்களுக் கெண்ணிலா வால் 
விரிக்குமிப் புவன மீதில் 

வெளிதரு மிலக்க மொன்பான் . 


10 


208 பகர்ந்திடு மதன்மேல் ஓரேழ் 

பாதலம் ஒவ்வொன் றிற்கும் 
தகுந்தொகை இலக்க மொன்பான் 

சாரவோர் அறுபான் மூன்றாய் 
மிகுந்திடு மிலக்க மந்த 

விறற்பில மோரே முக்கும் 
அகந்தரு மகற்சி வெவ்வே 

றயுதமோ ரிலக்க மாமே . 


11 


209 சாற்றிடு மவைமுப் பாகங் 

தான் பெறும் அவுணர் கீழ்ப்பால் 
ஏற்றுவாழ்ந் திடுவர் நாப்பண் 

இருப்பர்க ளுரகர் , மேற்பால் 
போற்றுறும் அசுரர் சேர்வர் 

புகலிதன் மீதோ ரொன்பான் 
ஆற்றல் சே ரிலக்க மீதி 

லாடகர் இருப்ப ரன்றே . 


12 


208 பிலம் - குகை . 


209 அவுணர் - அசுரர் . ஆடகர் - ஒரு தெய்வச்சாதியார் . 


அண்டகோசச் சருக்கம் 


65 


210 அதன்மிசை வெளிலேர் கோடி 

யைந்து நான் கிலக்க மாகும் 
இதமுறு ( மத ) ன் மேற் பாந்தள் 

எண்களி றோடு சேடன் 
நிதமுற ஏந்து பூவின் 

நீட்சியு மிலக்க மொன்பான் 
அதிபர் , சொல் பிலங்கட் கெல்லாம் 

ஆடக ராவ ரன்றே . 


18 


211 அண்டமாங் கடமு தற்சேர் 

அவனியீ றாகக் கோடி 
கொண்டிடு மைம்பால் மேலாய்க் 

குலவுபார் விரிவு மேவும் 
தண்டலில் பொருளுங் கேள் நீ 

சாற்றுதும் லவணம் பாலோ 
டெண்டிகழ் தயிர்நெய் கன்னல் 

இன்மது நீரேழ் சிந்தே . 


14 


212 நலமலி சம்பு சாகம் 

நறுங்குசை கிரவுஞ் சத்தோ 
டிலவுகோ மேத கம்புட் 

கரமிவை ஏழாந் தீவைப் 
பலனுற முறையிற் சூழும் 

பகரதற் கப்பா லேமத் 
தலமதைச் சூழ்ந்து நிற்கும் 

சக்கர வாளக் குன்றம் . 


15 


210 வெளில் - ஆகாயம் . 
211 அவனி - உலகம் . 
212 

ஏமத்தலம் - பாதுகாப்பான தலம் . ( எமனுடைய தலமுமாம் ) 
9-10 


66 


திருப்பெருந்துறைப் புராணம் 


213 புகலதற் கப்பா லாகும் 

புறக்கட லதனுக் கப்பால் 
தகுதியில் இருள்சேர் ஞாலம் 

சாற்றதற் கப்பாற் கூறும் 
தொகையிலாப் பொருள்கள் யாவும் 

சூழ்தரும் அண்ட பத்தி 
பகர்முதற் கடலுந் தீவின் 

பரப்புமோ ரிலக்க மாகும் . 


16 


214 சாகர மேனைத் தீவும் 

சாற்றதற் கிரட் டிரட்டி 
யாகவீ ரைந்து கோடி 

யைம்பத்து நான்கி லக்கம் 
போகபூ மியை நேர் சொன்ன 

பூதலம் பத்துக் கோடி 
மோகமா யதைச் சூழ்நேமி 

முதுவரை யயுத மாமே . 


17 


215 பருமைகொள் புறத்து நேமி 

பத்தெனுங் கோடி மேலும் 
இருபதோ டிலக்கம் ஏழாம் 

இருள்நில மிரண்டு கோடி 
ஒருபதொன் பானி லக்கத் 

தோடு நான் கயுத மாகும் 
கருதரும் அண்ட பத்திக் 

கனமொரு கோடி யாமே . 


18 


214 நேமிமுதுவரை - பழையதான சக்கரவாளகிரி . 
215 நேமி - சக்கரம் . 


அண்டகோசச் சருக்கம் 


67 


216 குலவரை பாதி யைம்பான் 

கோடியாம் அகலம் யாஞ்சேர் 
அலவிய லாற்றா லெட்டுத் 

திசைதொறு மெதிர்ந்து நோக்கின் 
உலவதி சைக்கந் தந்தத் 

திசைகளி னளவு நேராய் 
ஒவ்வுமோ ரொன்று கோடி 

யோசனை என்னு மெண்ணே . 


19 


217 அந்தண னாகுகுங் கஞ்சத் 

தண்ணல்தன் வலது மொய்ம்பால் 
வந்தசா யம்பு வீன்ற 

மைந்தனும் விராத னே ..... 
னிந்தமா நிலத்தின் எல்லை 

எவையுமோர் குடைக்கீழ் வைத்தான் 
அந்தமா நிருபன் மைந்தர் 

அங்கிதீ ரன்மே தாதி . 


20 


218 சோர்விலா வபிட்டி னோடு 

சோதிட்டு தறுதி மான் சீர் 
சாருமவ் வியனே துய்ய 

சவனனோ டெழுவ ரன்னோர் 
பார்கெழு தீவோ ரேழு 

பங்கு கொண்டரசு செய்தார் 
ஆர்வநீள் சம்புத் தீவாள் 

அங்கிதீ ரன்கு மாரர் . 


21 


219 பரவுபுகழ்ப் பாரதன்கிம் புருடன் மாலோன் 

பத்திராச தானனிளா விரதன்மிக்க 
இரமியனோ டரிகேது கனகப் பேரோன் 

எழிற்குமா ரோன்பதின்ம ரிவர்க ளாள 


217 கஞ்சத்தண்ணல் - பிரமன் . 


68 


திருப்பெருந்துறைப் புராணம் 


உரமுளநா வற்றீவை யவர்கள் பேரால் 

ஒன்பதுகண் டமதாக்கி உதவினானற் 
றிருவளர்சம் புத்தீவின் நடுவில் நிற்கும் 
செம்பொன்வரை செங்கமலப் பொகுட்டுப்போலாம் . 22 


220 நலமருவு மதற்குப்பூ மேலெண் பத்து 

நான்கெனுமா யிரம்புவிக்கீழ் நண்ணிநிற்றல் 
பலவுரைசேர் பதினாறா யிரமாஞ் சென்னி 

பரப்புமுப்பா னோடிரண்டாயிரம தாகும் 
லகுபரா ரையினெல்லை யதனிற்பாதி 

எழிற்றிருமே கலைமூன்றா மதனுள் மேலாய்க் 
குலவியமே கலையிற்பல் சிகரம்மல்கும் 

கோகனகன் வாழுமனோ வதிநாப்பண்ணாம் . 


23 


221 மனோவதிக்கு மேற்றிசையின் முராரி வாழும் 

வைகுந்தம் வடகீழ்வெண் டிங்கள் வேணி 
யனாதியமர் சேர்வதியெண் டிக்குமிந்தி 

ராதிபரெண் மருமமரும் தேய மாகும் 
முனாகும தின் கீழ்பால்மந் திரமாம் வெண்மை 

மொழிகந்த மாதனம் போன் றதன்றென் பாலாம் 
இனாதவிபு லங்குடக்கு நீலமர்ந்தா 

டிமப்போது நிறஞ்சுபாசு பம்வடக்கே . 


24 


222 குணப்பாலா தியநாற்றி சையின் வைகும் 

குன்றமேற் கடம்புசம்பு போதி யாலும் 
நணுகிநிற்கும் தென்றிசைசேர் சம்பு வெல்லை 

நண்ணுமிரண் டாயிரம்யோ சனைய தாகும் 


- 


219 நாவற்றீவு - நாவலந்தீவு , சம்புத்தீவு . 
220 பலவுரை 

பல்புகழ் . 

இலகுபார் விளங்குகின்ற உலகம் . 
கோகனகன் - பிரமன் . 
221 முராரி - திருமால் . திங்கள் வேணியன் - உருத்திரன் . நீல் - நிலம் . 


அண்டகோசச் சருக்கம் 


69 


அணுகுமற்ற முத்தருவு மிதனிற் பாதி 

அருணந்தி கீழ்த்திசையி லசிமேற் றிக்கில் 
உணவமிர்தா மாவனந்தென் றிக்கி லோதும் 
உத்தரத்தின் மாமடுநீ ரொழியா வன்றே , 


25 


223 உய்யானஞ் சயித்திரதங் கிழக்கின் வைகும் 

ஒழுங்குளநந் தவனந்தென் றிக்கிலோங்கும் 
மொய்யாரு மவைப்பிரசங் குடக்கின் வைகும் 

மொழிவடக்கி னருந்திருத்தாக் கியமுற் றோங்கும் 
எய்யாது பொழியுந்தேன் நாவல் தென்பால் 

இருந்திடுகா ரண ....... ற்பா ரன்றன் கண்ட 
மெய்யாகு நாவலந்தீ வெனப்பேர் பெற்று 

விளங்கியதத் தருப்பொழிதே னாறாய் மேவி , 26 


224 மேருவினைப் புடை சூழ்ந்து வடபாற் சேரும் 

விளங்கியநற் சாம்புநதப் பெயரி னோடும் 
வாரியெடுத் தருந்தினர்கள் உடலம் பொன்னாய் 

வழங்கயுத மேல்மூவா யிரம்யாண் டெல்லை 
சேரவிருந் திடுவர் நாற் றிசையின் வெற்பின் 

திண்பரப்பு மேல்கீழ்மே ருவினிற் பாதி 
சாருமதன் கீழ்பால்மா லியவான் மேல்பாற் 
சாற்றரிய கந்தமா தனமாங் குன்றம் . 


27 


225 அரியதென்பால் நிசிதமுடன் ஏம கூடம் 

அடருமிமம் வடபானி லஞ்சு வேதம் 
உரியசிருங் கம் இருநான் கடுக்கல் நீலம் 

ஒளிதிகழ் பொன் மணிகனகம் பணிநீல் வெண்மை 


222 


223 


குணப்பால் - கீழ்த்திசை . 
உய்யானம் முதலியவை வனத்தின் பெயர்கள் . பிரசம் - தேன் , 


70 


திருப்பெருந்துறைப் புராணம் 


குருமதிகாந் தத்தினிறம் நிசித மேம 

கூடமிமை யங்குணக்கு மேலைச் சிந்தோ 
டொருவுதலி லாதுதலைக் கூடி யோங்கும் 

உத்தரமுக் குன்றுமவைக் கொக்குமன்றே . 


28 


226 இயம்பியவிவ் வெண்கிரியும் வானிலீரா 

யிரமெனும் யோ சனையுயரம் எய்திநிற்கும் 
வயங்குகந்த மாதனமாலியவா னென்னும் 


... 


... 


... 


( இச்சருக்கத்தின் எஞ்சிய பகுதிகளுக்குரிய ஏடுகள் ( ஏழு 
ஏடுகள் ) மூலச்சுவடியில் இல்லை . ) 


225 அவைக்கு - அவற்றிற்கு . 
226 , எண்கிரி - எட்டு மலைகள் , அவை ஏமகூட முதலியவை , 


பிரமாவுக்கு உபதேசித்த சருக்கம் 


227 திருவள ராத்ம நாதர் 

திசைமுகத் தவற்குத் தீக்கை 
அருளிய முறையை முன்னே 

அறைகுவன் சகமெ லாபெய் 
தருகிறு தம்கிறு 

தகமென விரண்டுங் கூடிக் 
கருதுகி றுதாகிறு 

தகமென லாகும் மூன்றில் . 


1 


[ இதுமுதலாகத் தேவர்களுக்குக் கால அளவு கூறுகிறது ) 


228 உரைக்கிலம் முன்ச கத்ரஞ் 

சதுர்யுகம் பகல யற்குச் 
சுருக்கிலா விரவு மந்தத் 

தொகையென லாகு மீரா 
யிரத்தொகை யொரு நாளப்போ 

தேய்ந் திடு பிரள யத்தால் 
மரித்திடு முலகி னுக்கு 

வளர்கிறு தம்மென் றாகும் . 


? 


229 மலரவன் பகலி னீரேழ் 

மனுக்கள் மாண் டாலுண் டாகும் 
அலை தரும் பிரள யத்தால் 

அழிந்திடு முலகி னுக்குத் 


227 அண்டகோசச் சருக்கத்தின் இறுதி சிதைந்து விட்டமையின் 
பிரமாவுக்கு உபதேசித்த சருக்கத்திற்கும் அதற்கும் 

இயைபு 
புலப்படவில்லை . திசெமூகத்தவன் - பிரமன் . தீக்கை - தீட்சை , 
சகம் - உலகம் . கிறுதம் , கிறுதகம் , கிறுதா கிறுதகம் இம்மூன்றும் 

ஒருவகை கால அளவுப் பெயர்கள் போலும் . 
228 சகத்திரம் - சகசிரம் ( ஆயிரம் ) . அயன் - பிரமன் , 


72 


திருப்பெருந்துறைப் புராணம் 


3 


தலைமைசேர் கிறுதா கிறு 

தகமெனும் பெயர தாகும் 
சொலுமவை இரண்டி னாலும் 

துன்பமுற் றழிந்தி டாமல் 
230 புகுமகா பிரள யத்திற் 

பொன் றுல கினுக்கு நாமம் 
... கிறு தகமென் றாகும் 

அரியமுத் தொழிற்கும் நாதர் 
தகுதிகொ ளாத்ம பேதம் 

தமைச்சொலக் காலந் தன்னிற் 
தொகையிலா தொடுக்கி நான்கு 

சுருதிநற் புரத்தின் மேவி 
231 இன்பமா ராத்ம நாதர் 

எனும்பெய ரோடும் வாழ்வார் 
பின்புல குண்டாம் காலப் 

பிரான்றனா லுலக முற்றும் 
மன்பெறு புனலின் நாரா 

யணவுரு வாய தன்கண் 
பொன் பிறங் கிதழ்சேர் கஞ்சப் 

போதுற வதன்பால் , மின்னே ! 

( பிரமனின் தோற்றமும் அவன் திகைப்பும் ] 
232 சிருட்டியின் பொருட்டப் பூவிற் 

றிசைமுகன் றோன்றி மூல 
மருட்டினால் யானா ரிங்கே 

வந்ததெவ் விடமே லேதின் 


5 


229 மலரவன் - பிரமன் . மனுக்கள் - சிருட்டியின் தொடக்கத்தில் பூமி 

பரிபாலனம் செய்யத் தெய்வத்தாற் படைக்கப்பட்டவர்கள் . இவர்கள் 
பதினால்வர் என்ப . இவர்களே மனிதர்களின் தோற்றத்திற்கு 

மூலமாவர் என்ப . 
280 முத்தொழில் - படைத்தல் காத்தல் அழித்தல் . சுருதி - வேதம் . 
231 கஞ்சப்போது - தர்மரை மலர் . 


பிரமாவுக்கு உபதேசித்த சருக்கம் 


71 


பொருட்டுவந் தனன்யா னென்று 

புந்தியின் மலைவி னெண்ணி 
யருட்டிற முடைய வேதன் 

அம்புயம் விட்டு நீங்கி 


233 தன்னொளி யலது வேறு 

தங்கிட மொன்றுங் காணா 
துன்னியோர் மூன்று திக்கும் 

உற்றுளந் தெளிவி லாமல் 
மன்னுதென் றிசையை நோக்கி 

வரும்பொழு தளக்கர் மேல்பால் 
மின்னொளி யனந்த கோடி 

மிளிர்வது போலோர் சோதி 


7 


234 கண்டனன் வறிய : ன் பெற்ற 

கனகமொத் ததன்மே லாசை 
கொண்டுட னோடி வந்து 

கூடினன் அதனைக் காணான் 
எண்டரா விதனத் தோடவ் 

வேதுவி னுளம்பொ றாமற் 
றொண்டைவிட் டழுது நெஞ்சுந் 

துடிக்கநின் றிரங்க லுற்றான் . 


( பிரமனுக்கு ஆத்மநாதர் காட்சிதரல் ] 


235 அரும்பெறற் குழவி யாற்றா 

தழுகுர லன்னை கேட்கின் 
பொருந்திடாள் உ.ளமத் தன்மை 

போற்பொறா தாத்ம நாதர் 


282 திசைமுகன் - பிரமன் , மூலமருட்டினால் - மூலமாயையால் . புத்தி . 
அறிவு . | மலைவு மயக்கம் . வேதன் - 

பிரமன் . 

அம்புயம் - 
தாமரை . 
283 அளக்கர் - கடல் . மிளிர்தல் - விட்டுவிளங்குதல் . 
234 கனகம் - பொன் (புதையல் ) . விதனம் - விசனம் ( வருத்தம் ) . 


74 


திருப்பெருந்துறைப் புராணம் 


திருந்திய சகள ராய்நற் 

றேசிக வடிவங் கொண்டு 
மருங்கொரு யோகி போல 

வந்தெடுத் தணைத்து நோக்கி 


9 


236 கண்ணினீர் துடைத்தை யாநீ 

கரைந்தழ இனிவேண் டாமென் 
றுண்ணிகழ் விருப்பாற் கைகொண் 

டுடம்பெலாம் நீவி யுன்றன் 
எண்ணமென் அழுவா னென்வேண் 

டியதுரை யுனக்காய் நாமும் 
நண்ணின மென்றான் முக்கண் 

நாயகன் , அயன் சொல் கின்றான் . 


10 


[ பிரமன் இறைவனை வினாதல் ) 


237 வந்தெனை எடுத்துத் தேற்றும் 

வள்ளல் நீ யார் ? நான் றான்யார் ? 
முந்துனக் கிடந்தான் ஏது ? 

மொழியுமென் னிடந்தா னெங்கே ? 
நந்திலாச் சோதி யொன்று 

நான் கண்ட தெங்கே ? யாவும் 
சிந்தையுற் றறியு மாறு 

செப்பென அண்ணல் கூறும் . 


11 


( இறைவன் கூறுதல் ) 


238 அருமருந் தன்ன மைந்தா 

அணையுநா மாத்மா வாம் நீ 
உரிமைகொ ளாத்ம பூவாம் 

உயர்முதற் கயிலை யாகும் 


285 சகளராய் - வடிவத்திருமேனி தாங்கியவராய் . தேசிகன் - குருநாதன் 
236 அயன் - பிரமன் . 
237 நந்திலா - குறைவில்லா . அண்ணல் - சிவபெருமான் , 


பிரமாவுக்கு உபதேசித்த சருக்கம் 


75 


மருவியா மதனி னாளும் 

வைகுவம் நீகாண் சோதி 
திருவுள நாமாம் நீயுஞ் 

சிருட்டியின் றேவ னாகும் . 


12 


[ பிரமன் இறைவனிடம் உபதேசம்பெறக் கூறுதல் ) 


239 சிவபிரா னருளி னாலிச் 

செயலெலாம் மொழிந்த பின்னர்த் 
தவறிலா துபதே சிக்கத் 

தானினைந் தபிடே கிக்கப் 
புவனியி னெற்றி நாட்டம் 

பொருந்திட விழிக்க வந்த 
தவனிபே தித்துப் பாதா 

ளத்தினி லுறையுங் கங்கை . 


18 


240 அக்கர வழியாய் மேல்வந் 

தார்த்தெழுந் ததுபா லக்கண் 
உக்கிரத் தெழலால் நாமம் 

உதகவன் றீர்த்த மாயிற் 
றெக்கரி சினையு மாற்றும் 

என்னலங் களுமுண் டாக்கும் 
புக்குமூழ் கினருக் கெண்ணில் 

பொருகிரிச் சரப்பே றுண்டாம் . 


288 கோண் சோதி - கேண்ட பேரொளி. சிருட்டி - படைத்தல் தொழில் 
289 அபிடேகிக்க - புண்ணிய நீரில் நீராட்ட எண்ணி . 
240 அக்கரவழி - மந்திர ஆற்றலினாலே . பாலக்கண் நெற்றிக்கண் . 

உக்கிரம் - வெப்பம் .. உதகவள் தீர்த்தம் அக்கினிதீர்த்தம் , 
( உ தகவன் - அக்கினி) கரிசு - குற்றம் , பாவம் , 


76 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இறைவன் உபதேசித்தல் 


241 அன்னநீ ராட்டிச் சாத 

காதியும் புரிந்து மேலோய் 
மன்னுநற் றீக்கை யாதி 

மந்திர முப தேசித்துத் 
துன்னும்வாக் கணங்கு முன்னாந் 

தோகையர் தமையும் நாளும் 
பின்னமி லாது வந்து 

பெட்புடன் மருவி நிற்க 


15 


[ இறைவன் அருள்புரிதல் ] 


242 நண்ணுவித் தரிய கேள்வி 

நான்மறை முழுதுந் தோன்றக் 
கண்ணருள் புரிந்து வையம் 

கண்டிடுந் தொழிலுங் காட்டி 
எண்ணிகழ் பதும நாமம் 

ஏதுவிற் றரித்து மிக்க 
புண்ணியன் கரந்தான் மிக்க 

புண்டரீ கத்தன் காண , 


16 


[ இத்தலத்திற்குப் பிரமதேசம் முதலிய பெயர் உண்டாய காரணம் 
கூறல் ] 


243 பிரமமந் திரம்வே தற்குப் 

பெட்புட னருள லாலே 
விரவிய பிரம தேசம் 

எனும் பெயர் அதற்கு , நான்கு 


241 சாதகம் - காரியசித்தி . வாக்கணங்கு - நாமகள் . 
242 நண்ணுவித்து - அடையும்படிச் செய்து . கண்ணருள் - பேரருள் . 

வையம் கண்டிடுந் தொழில் உலகைப் படைக்கும் தொழில் 
பதுமநாமம் - மலரவன் என்னும் பெயர் , தரித்து - கொடுத்து , 
கரந்தான் - மறைந்தான் , புண்டரிகத்தான் - பிரமன் . 


பிரமாவுக்கு உபதேசித்த சருக்கம் 


சுருதியும் அயனுக் கங்குத் 

தோற்றுவித் திடலால் நாளும் 
பொருவகல் நான்கு வேத 

புரமெனும் பெய ரதாமே . 


17 


18 


244 அரனிதம் வசிக்கும் தானம் 

ஆதலிற் சிவபு ரப்பேர் 
மருவிய வதிற்செ பாதி 

வளருமொன் றனந்த மாக 
பிரமன்பின் சிறிது காலம் 

பேணிநற் றவஞ்செய் தங்கண் 
விரவின னாத்ம நாதர் 

விரும்பிமுன் போல வந்தார் , 
245 கஞ்சன் முன் வந்து தோன்றுங் 

கடவுளை வணங்கிச் சூழ்வந் 
தஞ்சலி சிரத்தின் மேற்கொண் 

டன் பொடு பரவி ஏற்ற 
வெஞ்சுட ரெம்பால் நீவேண் 

டியதுரை யென்றான் , வேறு 
தஞ்சமி லேற்கு நீதந் 

தருள்வதே வேண்டு மென்றான் . 


19 


[ இறைவன் பிரமாவுக்குச் சிருட்டித்தொழில் அருளல் ) 
246 என்றவே தாவுக் காயுள் 

எண்குண மாதி மற்றும் 
ஒன்றுபு புரிந்து முன்னர் 

உரைத்திடுஞ் சிருட்டி தன்னை 


244 செபாதி - செபம் முதலிய தெய்வ வழிபாட்டுச் செயல்கள் . முன் 

போல வந்தார் - ஆத்மநாதர் பிரமனுக்கு மீண்டும் காட்சிதந்தருள 

வந்தார் . 
245 தஞ்சமிலேற்கு - உன்னையன்றி வேறு புகலிடமில்லாத எளக்கு . 


78 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மன்றலங் கமல / யாஞ் சொல் 

மறைவழி யியற்றி நாளும் 
தன்றிரு நீங்கா தோங்கும் 

சத்திய வுலகின் வாழ்தி . 


20 


247 சேயவென் றருளிச் செய்து 

தேவர்கோன் மறைந்து போகத் 
தாயினைப் பிரிந்த கன்றிற் 

றவித்தயன் மனம் பொ றாமற் 
றூயகண் களினீர் சோரத் 

தொழுதகை தலைமே லாக 
நேயமேற் கொண்டு நெஞ்சம் 

நெகிழ்ச்சியிற் றுதிக்க லுற்றான் . 


21 


( பிரமன் இறைவனைப் போற்றித் துதித்தல் ) 
248 ஆதியும் நடுவும் ஈறும் 

அளவுமற் றகன்ற ஞானச் 
சோதியாய் உணர்வுக் கெட்டாத் 

தூயநின் மலமே ! என்பால் 
ஆதர வருளை நல்க 

அருட்டிரு மேனி தாங்கும் 
நாதனே பரமா னந்த 

நம்பனே போற்றி போற்றி . 


22 


249 பூரண மயமா யார்க்கும் 

புலப்படாப் பொருளாய் வேறு 
காரண மில்லா தாகுங் 

கருணையங் கடலே யிந்தத் 


246 வேதா - பிரமன் . எண்குணம் - இறைவற்குரிய எட்டுக்குணங்கள் , 

சத்தியவுலகு - பிரமாவின் உலகம் ( இதுவும் இறைவளருளியதே ) 
248 நின்மலமே - ஆணவ முதலிய மும்மலங்களில்லாதவளே . நம்பள் - 

விரும்பத்தக்கவன் , மேலானவன் . போற்றி - வணக்கம் . 


பிரமாவுக்கு உபதேசித்த சருக்கம் 


79 


தாரணி தன்னி லென் முன் 

சற்குரு வடிவாய்த் தோன்றி 
யாரண முரைத்த வின்ப 

அண்ணலே போற்றி போற்றி . 


23 


250 திருமுகத் தழகு போற்றி 

திகழும்புன் முறுவல் போற்றி 
மருமலர் நயனம் போற்றி 

வயங்கொளி நெற்றி போற்றி 
பொருவினூல் மார்பம் போற்றி 

புண்ணியக் கரங்கள் போற்றி 
அருள்புரிந் தெனையாட் கொள்ளும் 

அடிமலர்க் கமலம் போற்றி . 


241 


251 மனந்திகைப் பதனை மாற்றி 

வரும் அழல் நீரின் ஆட்டி 
நினைப்புற உபதேசித்து 

நெடுமறை முதல யாவும் 
எனைக்குறித் தருளி யின்பத் 

திருத்திய ஞான வாழ்வே 
உனைப்பிரிந் தாற்ற கில்லேன் 

உற்றிடென் றிரத்தல் செய்தான் . 


25 


( பிரமாவுக்கு உபதேசித்த சருக்கம் முற்றும் ) 


249. பூரணம் - முழுமை . ஆரணம் - வேதம் . 
250 மருமலர் நயனம் - தாமரை மலர்போன்ற திருக்கண்கள் , 
251 திகைப்பு - மயக்கம் . அழல்நீர் - அக்கினி தீர்த்தம் ,. 


குருந்தமூலச் சருக்கம் 


(( இறைவன் பிரமன் 

பிரமன் முதலியோர்க்கு அருள்புரியக் குருந்தமர 
வடிவமாகத் திகழ்தல் ] 


252 


அண்ணலாம் ஆத்ம நாதர் 

அயன்துதி கேளா நெஞ்சம் 
உண்ணெகிழ்ந் திரக்க மெய்தி 

உயிர்க்கெலாம் பெத்த முத்தி 
நண்ணிடும் பொருட்டுத் தாமோர் 

நற்குருந் துருவ மாகி 
விண்ணுற வளர்ந்து நின்றார் 

வேதகான் முகவன் காண . 


1 


[ குருந்த மரத்தின் உறுப்புகளின் தெய்வத்தன்மை விளக்கம் ] 


253 முக்கவர் மூவ ராகும் 

முழுவதுங் கனகச் சோதி 
தக்கவை யாக மங்கள் 

சாயையாம் மிருதி யாவும் 
தொக்கிணர் குணங்களையன் 

சொலும் நிழல் பிறப்பை மாற்று 
விக்கும் நன் னேய ஞானம் 

மேவுநித் திலப்பூ வாமால் . 


2 


254 அறமாதி பலம தாகும் 

ஆரண மதன்றேன் சார 
நறியவா சனையாம் உண்மை 

ஞானிகள் புட்க ளாகும் 


252 பெத்தமுத்தி இறைவன் தன்னொடு ஒடுக்கிக்கொள்ளும் மேலான 

பேறு . குருந்துரு - குருந்தமர வடிவு . 
258 கவர் - கிளை . மூவர் - மும்மூர்த்திகள் . தக்கவை - தகுங்கவை 

(சிறுகிளைகள் ) மிருதி - ஸ்மிருதி . நித்திலப்பூ முத்துக்கள் 
போன்ற மலர்கள் . 


குருந்தமூலச் சருக்கம் 


81 


விறன்மினிந் திரநீ லங் , கோ 

மேதக மதனோ டேமுந் 
நிறமுமூ வர்கள் மிக்க 

நிருமிக மாகும் மூலம் 


3 


255 பானுவிந் தனேக கோடி 

பரப்பொளி போன்ற சோதி 
யானதாய்க் குருந்து ரூபம் 

ஆனதை வேதன் காணூஉ 
ஞானவா னந்த ரூப 

நற்பர வசத்த னாகி 
வானுயர் தாரு வந்த 

வகைநினைந் தெண்ணங் கொண்டான் . 


[ குருந்தத்தின் நிலையை ஆகாயவாணி பிரமனுக்குக் கூறுதல் ) 


256 ஆயிடைக் காய வாணி 

ஆத்மநா யகரே , கஞ்சத் 
தூயனாம் நீயும் யாரும் 

தொழுதுயும் பொருட்ட தாக 
மேயினார் குருந்த மாக 

எனுமுரை கேளா , என்றன் 
நாயனோ இந்த ரூபம் 

நண்ணினன் என்று வேதன் 


5 


257 இனிமைசே ருளத்த னாகி 

இறைஞ்சிமெய்ப் பிரம மீதென் ( று ) 
உனியருச் சிக்க வேண்டும் 

உபகர ணத்தி னாலும் 


254 பலம் - பழம் . ஆரணமதன்றேன் - வேதங்கள் அம்மலர் நிறைதேனாம் . 

விறல் - வெற்றி . மின் - மின்னுகின்ற . முந்நிறமும் பிரமன் முதலிய 

மும்மூர்த்திகள் என்றபடி . 
255 பானு , இந்து - சூரிய , சந்திரர்கள் . காணூஉ - கண்டு , தாரு - மரம் . 
256 காயவாணி 

ஆகாயவாணி . 

யாரும் மற்றையவரும் , கேளா 
கேட்டு . நாயன் - தலைவன் . 
11-12 


82 


திருப்பெருந்துறைப் புராணம் 


புனிதநன் னியமத் தோடும் 

பூசனை புரிந்து நின்று 
கனிதரு மனத்த னாகிக் 

கையினைச் சிரமேற் கொண்டு 


[ பிரமன் பரவசமாதல் ] 


258 ஒருபொரு ளுணர்வு மில்லா 

ஊமர்போல் திரிந்தே னுக்குக் 
கருணையின் மிகுதி யாலே 

காட்சிதந் தாண்டுப் பின்னும் 
பெருமைசேர் குருந்து மாகிப் 

பிறங்கினை யருள்மாண் பென்னென் 
றருள் நிறை தருகுந் தேச 

அட்டகம் புகல லுற்றான் . 


[ எழுசீர் ஆசிரியச் சந்தவிருத்தம் ) 
( இதுமுதல் எட்டுப் பாடல்கள் அட்டகமாகப் போற்றித் துதித்தல் ) 


259 சத்து ரூபவ ரூப நிற்குண 

தற்ப ரச்சுகா தீதமும் 
சித்து ரூபக துரிய முற்றிய 

சிற்பரச் சிவ யோகமும் 
நித்த மாகிய வின்ப சாகர 

நின்ம லப்பத முத்தியும் 
எத்தி சைப்பொருளும்வி ளக்குகுந் 

தேச நீயென லாகுமால் . 


8 


257 உனி - உன்னி ( நினைந்து ) தொகுத்தல் விகாரம் , 
258 பிறங்கினை - விளங்கினை . அட்டகம் - எட்டு ( எட்டுமுறை துதித்துப் 

போற்றும் மந்திரம் ) 
259 சத்து - அறிவு. நிற்குண குணமற்ற . தற்பரம் - இறைவன் . 

சித்துரூபம் - ஞானவடிவாகிய இறைவுரு . சிற்பரம் . பிரமம் . 


குருந்தமூலச் சருக்கம் 


83 


260 வண்மை சேர் ஒளி யாகும் நிட்கள் 

மாய சத்தர்கள் பேதமும் 
உண்மை சேர் தரு சகள நிட்கள 

யுத்தி யுத்தர் தம் மேன்மையும் 
அண்மை சேர்சக ளத்த ராம்பிற 

வனந்த பேதம தானதும் 
எண்மை தீரரு ளால்வி ளங்குகுந் 

தேச நீயென லாகுமால் . 


9 


261 ஆர ணஞ்சொலு மீச பேதம 

தானதும் மவர்க்கு ணேர்மையும் 
கூரி ணங்கயில் கொண்ட ருத்திர 

கோடி யீசர்கள் நேர்மையும் 
நார ணன்கொளு கூர்மை யும்புகழ் 

நான்மு கன்பெறு சீர்மையும் 
ஏரி ணங்கரு ளேப ரப்புகுந் 

தேச நீயென லாகுமால் . 


10 


262 மாக முற்றுயர் இந்தி ரன்பெறு 

வாழ்வும் வானவர் வாழ்க்கையும் 
பாக முற்றவெண் டிக்கை யும்பரி 

பாலர் பெற்றநல் லீட்டமும் 
மோக மற்றவ னேக சித்தர்கள் 

முனிவர் பெற்றுள சித்தியு 
மேக முற்றுயர் வாயி லங்குகுந் 

தேச நீயென லாகுமால் . 


11 


263 சோர்ந்தி டாவெழில் கொண்ட சந்திர 

சூரி யர்க்குள சோதியும் 
சார்ந்த சேய்புதன் வியாழம் வெள்ளி 

சனிக்கி ணங்கிய தகைமையும் 


எண்மை 


- 


260 நிட்களம் வடிவின்மை . 

எளிமை . 
261 அயில் - ( முத்தலைச் ) சூலம் . ஏர் - எழுச்சி , அழகு . 
262 மாகம் - ( விசம்பு ) தேவலோகம் . 


84 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சேர்ந்த ஏழ்முகில் தன்மை யும்பல 

தேசு டுக்களின் நீர்மையும் 
ஈர்ந்த ழைச்செறி வோடு யர்ந்தகுந் 

தேச நீயென லாகுமால் . 


12 


264 வழிவ ரும்புவி தாங்கு பன்னக 

மன்ன வர்க்குறு வன்மையும் 
வழுவி லேழ்புவி யேழ்ச முத்திரம் 

மலைகள் எண்கய நிலைகளும் 
ஒழிவி லாதுபல் கோடி யண்டமும் 

ஓங்கு தாபர மாவதும் 
எழில்கொள் முற்கயி லாச மேவுகுந் 

தேச நீயென லாகுமால் 


13 


265 படிக்கு மாகமம் வேத சாத்திரம் 

பலக லைப்பொரு ளாவதும் 
முடிக்கு நற்சரி தாதி யாற்பெறும் 

முத்தி யின்ப முதிர்ச்சியும் 
கடக்கொ ணாப்பவ சாக ரக்கரை 

காணு தற்குறு தெப்பமும் 
எடுக்கு மாக்கரு ணைக்க ரத்தகுந் 

தேச நீயென லாகுமால் 


14 


266 அரிய தாயபஞ் சாக்க ரப்பொருள் 

ஆகி யெங்கு மிருப்பதும் 
உரிய தாகிய பிரம மந்திர 

உறுதி யுந்திகழ் பிரணவம் 


268 எழில் - அழகு . சேய் - செவ்வாய் . தேசு - ஒளி . 

விண் 
மீன் . ஈர்ந்தழை - குளிர்ச்சிபொருந்திய இலைகள் . 
264 பன்னகம் - பாம்பு . எண்கயம் . எண் தடாகங்கள் . தாபரம் - தாவரம் 
265 சாகரம் . கடல் , 


குருந்தமூலச் சருக்கம் 


மருவு நேர்மையும் ஏழு கோடி 

மனுக்க ளுங்கர ணங்களும் 
அரிய மும்மல முந்து ரத்துகுந் 

தேச நீயென லாகுமால் 


15 


[ பிரமன் இன்பசாகரத் தாழ்ந்து மகிழ்தல் ) 


267 இன்ன நற்றுதி யட்ட கம்புகழ்ந் 

தேத்தி வீழ்ந்திறைஞ் சிக்கரம் 
சென்னி யிற்றிகழ் கம்பி தத்தொடு 

திசை முகப்பிர மன்மகிழ்ந் 
துன்னி யற்புத மோடு சூழ்ந்தரு 

குற்ற ருச்சனை கோலியே 
நன்ன லக்குரி யின்ப சாகரம் 

நண்ணி நின்றனன் முன்னரே 


16 


[ அறுசீர் ஆசிரிய விருத்தம் ) 
( பிரமன் வைதிக நீர்த்தத்தடமுண்டாக்குதல் ] 
268 திருக்குருந் திறைவர் துய்ய 

திருவரு ளேற்று மீண்டு 
விருப்புடன் அழல் நீர் மேற்கோர் 

விரைமலர்த் தடமுண் டாக்கித் 
தரிப்பதிவ் விடம தாகத் 

தானவ னிருந்து நோற்று 
மருக்கமழ் மலரால் நாளும் 

வந்தனை புரிந்து வந்தான் 


( கங்கை முதலான தீர்த்தங்களினும் இது சிறந்தது எனல் ) 


269 வரந்திக ழயனாற் செய்த 

மலர்த்தட மகிமை போல் ,வான் 
இருந்திடு கங்கை யாதி 

எவைக்குமின் றாம் அ யற்குத் 
துதியட்டகம் - எட்டுத் துதிப்பாடல்கள் . கம்பிதம் - நடுக்கம் . 
268 தரிப்பது - தங்குவது . தானவன் - பிரமன் . மரு - மணம் , 


86 


திருப்பெருந்துறைப் புராணம் 


தரங்கநீ ரதன்பால் மிக்க 

சதுர்மறை தோன்ற லாலே 
திரங்குல வதற்குப் பேர்வை 

திகப்புனல் என்பர் தக்கோர் 


18 


[ வைதீகதீர்த்தத்தின் பெருமை ) 


270 அத்தட மதனில் மூழ்கின் 

அறிவிலா மூட ரேனும் 
வீத்தையுண் டாகும் நெஞ்சம் 

விரும்பிய தளிக்கும் யாவும் 
சித்தியா மதன்றன் மேன்மை 

திருக்குருந் திறைவ ரன்றி 
முத்தன நகையாய் ! யார்க்கும் 

மொழிந்திடக் கடவ தின்றாம் 


19 


[ வைதீகதீர்த்தத்தில் மூழ்கி வாயுதேவன் சிறப்புற்றது ) 


271 கருவின்வே தனையை முற்றும் 

களைந்திடு மதன்பா லெய்தி 
ஒருதரம் மூழ்கின் அன்னோர்க் 

குறாததொன் றில்லை முன்னம் 
மருவியோர் மூன்று வைகல் 

வாதநா ரணன் சென் றாடிப் 
பெருகநல் வரங்கள் யாவும் 

பெற்றுமேம் பாடு முற்றான் 


20 


269 தரங்கநீர் - அலையெழுந்து விளங்கும் அத்தடம் . திரம் - ( ஸ்திரம் ) 

நிலைபேறு . 
270 வித்தை - கலைஞானம் முத்தன்ன நகை என்றது உமாதேவியை . 
271 கருவின் வேதனை - பிறவித் துன்பம் . மூன்றுவைகல் - மூன்று நாள் . 

வாதநாரணன் காற்றுக்கடவுள் , 


குருந்தமூலச் சருக்கம் 


87 


( பிரமன் எல்லாவற்றையும் படைத்தல் ) 


272 இம்முறை யதன் சீர் குந்தத் 

திறையினை யருச்சித் தேத்திச் 
செம்மைகொள் தவஞ்சில் காலம் 

செய்தவண் இருந்து கஞ்சன் 
அம்முத லருளி னாலே 

அகிலமும் உதவப் பெற்றான் 
விம்முமத் தோற்றம் யாவும் 

விரித்திடிற் பல்கு மன்றே 


21 


[ திருமால் முதலாக யாவரும் முன்புபோலத் தோன்றல் ) 


273 நாரணன் முதலாத் தேவர் 

நளினமின் முதலாம் பெண்கள் 
தாரணி மனுக்க ளாதி 

சகலமும் முன்பு போல 
ஆரணன் மனத்தில் எண்ணம் 

ஆகுமுன் னருளி னாலே 
பூரண மாகத் தோன்றப் 

புரிந்து பின் குருந்தை யேத்தி 


23 


( பிரமன் சத்தியவுலகமர்ந்து வந்து வந்து குருந்தொளிநாதரை 

வணங்கிச் செல்லுதல் ] 


274 சத்திய வுலக மெய்தித் 

தானவண் வைகி நாளும் 
பத்தியாற் குருந்தை வந்து 

பண்ணுவன் பூசை மற்ற 


272 முதல் 


- 


மூலப்பொருளாகிய இறைவன் . அகிலமும் - எல்லாமும் . 
விம்மும் - பெருகும் . 
273 நளின மின் - தாமரைச் செல்வி (திருமகள் , கலைமகள்) . ஆரணன் - 

பிரமன் . 


88 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நந்தனா தியரும் நாளும் 

நண்ணிவந் தருச்சித் தேத்திச் 
சித்தமார் தவத்தி னோடும் 

சேர்ந்தவண் வசித்து வாழ்வார் 


23 


( குருந்தம் எல்லோர்க்கும் அருள் செய்து விளங்கல் ] 


275 அவரவர் எண்ணம் யாவும் 

அளித்து நின் றோங்கு குந்தம் 
உவமையில தன்கண் மூலத் 

துறுமருந் தையுட் கொள்ளிற் 
பகைமிருத் தொடுவி யாதி 

பகைபவம் அவிச்சை மற்றக் 
கவலைக ளெவையும் நீங்கும் 

கருதிய வெல்லா மெய்தும் 


24 


276 திருக்குருந் ததற்கு நாலு 

திக்கும்யோ சனையின் பாதித் 
தரைக்குள்வாழ் உயிர்கட் கென்றுஞ் 

சாதிபே தங்கள் இல்லை 
உருத்திர வடிவாங் குந்தம் 

ஓதிய முதலி னோர் தம் 
அருச்சனை தாங்கி வேத 

மாதிகட் கரிய தாகி 


26 


274 நத்தன் - ( சங்கினையுடையவன் என்னும் காரணத்தால் ) திருமால் . 
275 மிருத்து - மண் ( திருநீறு ) , மிருத்து - மரணம் . அவிச்சை . 

அறியாமை . 
276 குருந்த மரத்தைச் சுற்றி நான்கு திசையிலும் அரையோசனை 

எல்லைக்குள் பூமியில் வாழும் உயிர்களுக்குள் ஏற்றத் தாழ்வு சாதி 
முதலிய வேறுபாடுகள் இல்லை என்றபடி , 


குருந்தமூலச் சருக்கம் 


89 


( குருந்தத்தின் சிறப்பு முற்றும் சொலற்கரிதெனல் ) 


277 இருந்திடு குருந்தம் சீரி 

னிற்சிறி துரைத்தேன் தெய்வ 
மருந்தினு மினிய தீஞ்சொல் 

மரகத மயிலே யென்றான் 
திருந்திழை முனிகூற் றெல்லாம் 

திருவுளத் தடைந்து நம்பர் 
தருந்தழல் மடுவின் மேன்மை 

சாற்றென , இசைக்க லுற்றான் 


26 


[ குருந்தமூலச் சருக்கம் முற்றும் ) 


277 தெய்வ மருந்து - அமிழ்தம் . முனி - நாரதன் . தழல்மடு - அக்கினி 

தீர்த்தம் . 


அக்கினி தீர்த்தச் சருக்கம் 


[ அழல் நீர் இருக்குமிடம் ) 


278 இரங்கிசை யாழின் நேராம் 

இன்சொலா ரமுதே மிக்க 
வரந்தரும் அழல் நீர் மேன்மை 

வகுப்பதற் கரிய தாகும் 
திரங்குல வுலகின் மிக்க 

தீர்த்தமற் றெவைக்கு மேலாம் 
கரந்திடாக் குருந்தின் தென்மேற் 

காமதன் சீர னேகம் 


1 


[ அக்கினி தீர்த்தத்தில் மூழ்கினோர் எய்தும் பயன்கள் ) 


279 சிரவலி குட்டங் குன்மம் 

சேர்ந்தகா மாலை கண்ணோய் 
கரிசுறு பாண்டு சூலை 

காசம் வெப் பாதி யாக 
மருவிய நோய்கள் யாவும் 

வயங்கதில் ஒருவிந் தேனும் 
விரவிடக் கிடக்கிற் றீரும் 

விளம்பிய வவையு மின்றி 


2 


280 தரித்திடு மலடு பேய்வே 

தாளமோ டூமை யக்கு 
பரித்திடும் குருடுன் மத்தம் 

பயமிருத் திவையும் நீங்கும் 


278 திரங்குலகு - சுழலும் உலகம் . 
279 சிரவலி - தலைநோய் , கரிசுறு - குற்றமுறும் . வெப்பு 

நோய் . ஒரு இந்து - ஒரு திங்கள் ( இந்து - சந்திரன் ) . 


அம்மை 


அக்கினி தீர்த்தச் சருக்கம் 


91 


மரித்திடு துன்பும் மாதா 

வயிற்றிடைத் தோற்றுந் துன்பும் 
பிரித்திடும் , அழியா வீடும் 

பெறுவதற் குரிய னாக்கும் 


3 


281 அப்புனல் படிந்து குந்த 

மாம்பொருள் வணங்கப் பெற்றால் 
ஒப்பில்மா பாவி யானா 

லும்முடன் முத்த னாவான் 
குப்பமா ரறுபத் தாறு 

கோடிதீர்த் தங்கட் கெல்லாம் 
வைப்பெனு மூல மாகி 

வருமதிற் கதையொன் றுண்டால் 


4 


[ அக்கினி தீர்த்த விசேடத்தால் பேறுபெற்ற கனகை என்பவள் வரலாறு ) 


282 அன்னை கே எதுவுஞ் சொல்வேன் 

அணிகெழு விதர்ப்ப தேசம் 
தன்னிற்காம் பீலி யென்றோர் 

தனிநக ரதன்றன் பாங்கர்ப் 
பன்னுநான் மறையோர் வாசம் 

பயில் மனை யொழுங்கின் மேவி 
மன்னுமோ ரவயின் வத்தன் 

வருவிசு வம்ப ரன் பேர் 


5 


283 கற்றுணர்ந் தொழுக்க முற்றுங் 

காஞ்சன விருப்பின் மிக்க 
பற்றினால் விவசா யங்கள் 

பண்ணியீட் டினன் பொன் சால 


- 


280 உன்மத்தம் - சித்தபேதம் , மருள் . பயமிருத்தியு - யமவேதனை . 

அக்கு - கண் , 
281 முத்தன் - முக்தியுடையவன் . குப்பம் கூட்டம் . ( தொகுதி ) 

வைப்பு - செல்வம் , சேமம் . 
282 அன்னை - உபா தேவி , பாங்கர் - பக்கம் . அவயின் - அவ்விடத்தில் , 

வத்தன் - வணிகன் . 


92 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மற்றவன் மனைவி நாமம் 

கனகையாம் வந்தி மைந்தர்ப் 
பெற்றில ளாத லாளோர் 

பெண்ணினை மன்றல் செய்தான் 


6 


284 அவள் பெயர் கமலை யந்த 

அணங்குட னவனின் புற்றுக் 
கவலை யற்றிருந்தா னீதைக் 

கண்டனள் கனகை யென்பாள் 
இவளொரு குழவி யீன்றால் 

இருநிதி முழுதுங் கொள்வாள் 
தவறிதற் கிழைப்பே னென்று 

தன்கண வனுக்குப் , பாவி 


7 


285 சோற்றினில் விடத்தை யிட்டுத் 

துஞ்சிடப் புரிந்தா ளந்தச் 
சீற்றமார் பிரம கத்தி 

திருவிலி யவளைப் பற்றிக் 
காற்றெறி பூளை போலக் 

கலக்கிட வூர்கள் தோறும் 
ஆற்றிலா தரற்றிப் பன்னாள் 

அலைந்தொரு நாளோர் கானில் 


8 


286 சேர்ந்தவ ணுலவுங் காலைத் 

திண் மருப் பேன மொன்று 
வார்ந் திரு பிளவ தாக்க 

மாண்டனள் உடன்பே யாகிச் 


288 

காஞ்சன விருப்பம் - பொன்னாசை . விவசாயம் - முயற்சிப்பாடு . 

சால - மிகுதியாக , வந்தி - மலடி . மன்றல் - திருமணம் . 
284 இருநிதி - தன் கணவன் ஈட்டிய பெருஞ்செல்வம் . தவறு - வஞ்சனை 
235 துஞ்சிடப்புரிந்தாள் - இறக்கச் செய்தாள் . பிரமகத்தி - அந்தண 

னாதலின் பிரமகத்திப்பாவம் , திருவிலி - பெண்மாண்பு அற்றவள் . 
பூளை - பூளைப்பூ . 


அக்கினி தீர்த்தச் சருக்கம் 


சோர்ந்தெழுந் தலறி யெங்கும் 

சுழன்று தன் பசிதீர் தற்கு 
நேர்ந்ததா யொன்று மின்றி 

நீள்வன மெங்கும் பன்னாள் 


9 


287 நிறைபிரா ணிகளுக் கெல்லாம் 

நெடுந்துயர்க் கிடம தாகி 
உறை தன்மே வினள் நீர்க் காகம் 

ஒன்றனற் புனலி னுள்வீழ்ந் 
தறலிற னிறைய வுண்டின் 

பார்ந்தொரு மரத்தின் மேல்வந் 
திறகினை யுலர்த்தப் பேயாய் 

இருந்திடுங் கனகை யென்பாள் 


10 


288 பூருவ பலத்தால் வந்து 

புகுத , வம் மரத்தின் மூலத் 
தோரம் நீர்க் காக மாகம் 

உதறிடத் திவலை யொன்று 
நேருற வதன் மேல் வீழ 

நீங்கின துடன்ப சாசம் 
சீரகல் வடிவம் வந்து 

சேர்ந்துள தணங்கு ரூபம் 


10 


286 திண்மருப்பேனம் வலிய கொம்புகளையுடைய காட்டுப்பன்றி . 

பிளவதாக்க - இவளை இரு பிளவாகக் கிழித்துப்போட . 
287 பிராணி - விலங்குகள் . அனற்புனல் - அக்கினி தீர்த்தம் . அறல் - 

நீர் . இற - இறால் மீன்கள் ( இறா என்பது செய்யுளாகலின் இறல் என 

நின்றது ). 
288 பூருவபலம் - முன் செய்த புண்ணியம் . மூலம் - அடிமரம் . மாகம் - 
ஆகாயம் . திவலை - நீர்த்துளி. 

அதன்மேல் ( கனகையாகிய ) 
பேயின்மேல் . சீரகல் - சிறப்பு விளங்கும் . அணங்கு - தெய்வப்பெண் , 


94 


திருப்பெருந்துறைப் புராணம் 


289 பாயொளி விமானங் கொண்டு 

பண்ணவர் வந்தன் காளை 
நீயிதின் வாவென் றேத்தி 

நெருங்குபல் சிறப்பி னோடு 
போயினர் துறக்கந் தன்னிற் 

புகுந்தவவ் வரிவை யங்குச் 
சேயபல் காலம் வைகிச் 

சேர்ந்தனள் கயிலை தன்னில் . 


12 


290 அவ்வழற் புனலின் மூழ்கி 

அரும்பதம் பெற்று ளோருக் 
கிவ்வள வென்று கூறில் 

எண்ணினுக் கடங்கா தம்மா 
செவ்விய புனலின் மேன்மை 

சேருமவ் வனத்தி னுக்கும் 
எவ்வமில் புரத்துக் குங்கேத் 

திரத்துக்கும் மூன்று பேராம் 


13 


291 குந்தவா ணருக்கி ரெட்டாம் 

கோதிலா நாமம் சொல்லும் 
இந்தமா மகிமை போல 

எண்ணிலாப் பெருமை யுற்ற 
தந்தநற் றலத்தின் மேன்மை 

யாகுமா ரமுதே என்றான் 
சந்தமா முனிவன் என்று 

சாற்றினன் தவத்தின் வேந்தன் 


14 


- 


289 பண்ணவர் தேவர் . அவ்வரிவை அந்தக் கனகை . 
290 இவ்வளவு 

கனக்கிட்டுச் சொல்லும் எல்லை . கேத்திரம் - 
க்ஷேத்திரம் . மூன்று பேர் - மூன்று திருப்பெயர்கள் . 
291 குந்தவாணர் குருந்தின் கண் வாமும் இறைவன் . கோதிலா 

குற்றமில்லாத . நாமம் - பெயர் . அமுதே என்றது உமாதேவியை . 
தவத்தின் வேந்தன் - ( ஈண்டு ) சூதமாமுனிவன் . சந்தமா முனிவன் - 
நாரதன் . 


- 


அக்கினி தீர்த்தச் சருக்கம் 


95 


292 என்றுகை மிசத்தின் மேவும் 

இருடிகட் கியம்பச் சூதன் 
ஒன்றிய மனத்தி னோடவ் 

வுறுவர்கள் எவரும் கேளா 
நன்றுநன் றரிய கேள்வி 

நண்ணின மென்றா ரென்று 
வென்றிகொ ளிறைக்கு யோகி 

விளம்பினன் பின்னும் சொல்வான் 


151 


[ அக்கினி தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


292 இருடி - முனிவாகள் . 


தேவிக்கு நாரதர் 
வனபுர கேத்திர நாமமுரைத்த சருக்கம் 


293 கனமருவு மலர்க்குழலாள் இமயமீன்ற 

கன்னிகைநா ரதமுனியைக் கனிவின் நோக்கி 
வனபுரகேத் திரநாமம் மும்மூன் றாகும் 

மருவுமிறை திருநாமம் பதினா றென்றாய் 
நினைதொறுமற் புதமவைதாம் விரிதற் கேது 

நீயுரை யென்றனள் , வணங்கி நின்றுமிக்க 
இனிமைதரு நரம்பிசையாழ் முனிவன் றேவிக் 

கிம்முறைமை என்றுவிரித் தியம்பு கின்றான் 


1 


( நாரதர் வனபுரத்தலச்சிறப்பு கூறத் தொடங்குதல் ) 


294 அரும்பொருளாம் பரசிவமே குருந்து ரூபம் 

ஆகிவழி படுபவர்கட் கருள் த லாலே 
குருந்தவனந் தெக்கணா மூர்த்த மாகிக் 

கோகனகன் முதலினர்க்குக் கோதில் ஞானம் 
திருந்தவும் தேசித்தங் கமர்த லாலே 

சிவலோக வனம்யோக சித்தி யானம் 
பொருந்து தவ சித்திசிவ சித்தி யாவும் 

புகுமுனமுண் டாதலினாற் பொருந்தும் பேரே 2 


295 முன்னொருகா லத்திலயன் குருந்தை வந்து 

முறைமையினிற் பூசிக்க வருங்கா லோர்நாள் 
அன்னவனத் தின்பெருமை யெவருங் காணல் 

ஆராமை மீக்கொள்ள அன்பின் நோக்கிச் 


293 கன்னிகை - உமாதேவி . நரம்பிசை யாழ் முனிவன் - நாரதன் , 
294 கோகனகன் - பிரமன் . யானம் - உய்யானம் என்னும் பொருள் பட 

நின்றது . 


தே . நா . வனபுர கேத்திர நாமமுரைத்த சருக்கம் 


97 


சன்னவனம் என்றனனிவ் வனத்தின் நாமம் 

தானாமிம் மூன்றினையும் தகுதி சேர்ந்த 
நன்னியமத் தோடுரைக்கப் பெற்றால் தீரா 

நடலையெலாந் தீர்ந்து முத்த னாவ னன்றே 


296 அத்தகைமை யெனக்கேட்ட சவுன காதி 

அருந்தவர்கள் சூதர் ஆ னனத்தை நோக்கி 
எத்தகையவ் வனமிகுந்த தயனென் கண்டான் 

ஏதுவெவன் சன்னவன , மென்ன நீசொல் 
உத்தமமார் குரவவென வன்ன தன்மை 

உரைக்குவனென் றருட்சூதன் ஓது கின்றான் 
முத்திதரும் திருக்குருந்த முண்டா மன்றே 
மூதிரதற்கோர் யோசனை யெண்டிக்கு 

மொய்த்து 
297 கற்பகா தியதருவுண் டாயிற் றந்தக் 

கடிமரத்தின் சிறிது நவ மணியின் சோதி 
நற்றருக்கள் சிறிதிரணி யத்தின் ரூபம் 

நறுந்தருக்கள் சிறிது வெள்ளி மயம தாகும் 
அற்புதவித் துருமநிறம் சிறிது கோண 

வதிற்றவழ வுயர்ந்துவா னளவி நிற்கும் 
பொற்புறுவெண் டரளத்தின் கொத்துப் போன்ற 

பூங்கொத்தும் பழக்குலையும் பொலிவ தாகும் 5 


298 வலங்கொளில் வங்கமிள கேலங் காம 

வல்லியுடன் நாகவல்லி முதல் தாகித் 
துலங்கியநற் கொடிகளினாற் பின்னப் பட்டுச் 

சூரியகாந் தியும்படராச் சூழ லாகி 
நலங்கொளெவ ரும்புகுதா விடமாய் வைகும் 

நறும்பொழிலா மதன்கணுறை புட்க ளாதி 
விலங்குமுத லாயினவும் ஒன்றுக் கொன்று 

விரோதமின்றி எந்நாளும் மேவு மன்றே 


6 


295 

ஆராமை - நிறையாமை . நடலை - துன்பம் . 
296 

ஆளனம் - முகம் , குரவன் - ஆசிரியன் . 
297 

இரணியம் - பொன் . வித்துருமம் - பவளம் . தரளம் - முத்து . 
13-14 


98 


திருப்பெருந்துறைப் புராணம் 


299 மதுகரங்க ளோசைபுட்கள் தொனிக ளாதி 

மல்குமிக மலர்க்கமல மாம்ப லாதி 
புதுமலர்வா வியினிறைதல் , வானின் மீனம் 

போல்விளங்கும் நீலங்கள் பொலிந்து தோன்றல் 
துதிபெறுநீர் மேகங்கள் வானு லாவு 

தோற்றம்போல் ; கனி தருநன் மலரின் தேறல் 
நதியெனவாம் மகரந்தம் நிறைவ தாகும் 

நளிர்குளிர்கள் வனமேதி சொரியும் பால்கள் 7 


300 நிறைதலினால் பாற்சேறாய் விளங்கு மந்த 

நீள்வனம் பூங் கொடிகள் கூ டார மாக 
நறியமல ரின் படலம் திரைக ளாக 

நறுஞ்சோதித் தருக்கள் பல தீப மாக 
எறிகதிரா டக்குவைமேல் மணிக ளோங்கும் 

ஏற்றத்தாழ் வேசோபா னங்க ளாக 
உறைநெடுவேய் அநிலவியக் கத்தி னாலே 

உரசுமிசை வேய்ங்குழலின் ஒலியாய் விம்ம 


8 


301 கூவியபுள் ளொளிகள்வாத் தியங்க ளாகக் 

குலைக்கமுகின் பாளை நிறை கவரி யாக 
தாவகலும் முனிவர் பரி சனங்க ளாகத் 

தானிருந்தி ராசாரங்க மாகத் தோன்றும் 
பூவலர் தேங் காவதனை வனச மேவும் 

புத்தேள்காண் பொழுதொருயோ சனையின் காறும் 
தேவுருவாங் குருந்தினுக்கெண் டிக்கும் வானோர் 

திரளுமுனி கணங்களுமாய்ச் செறிந்து மொய்த்து 9 


302 பூசிப்போ ருந்தொழுவோ ருந்தி யானம் 

புரிபவரும் மறையாக மம்பு ராணம் 
வாசிப்போ ரும்மவையின் பயன்சொல் வோரும் 

மாறாது சிவானுபவம் மருவு வோரும் 


- 


299 மதுகரம் - வண்டு . பலாதி பலவகையான , பழங்களுமாம் . வாவி . 
தடாகம் . மீனம் 

விண்மீன் . மேதி - எருமை . 
300 சோபானம் - படிக்கட்டு . அநிலம் - காற்று . உரசும் - உராயும் . 
201 கவரி - வெண்சாமரை . தா - குற்றம் . புத்தேள் - தேவர்கள் . 


99 


தே . நா . வனபுர கேத்திர நாமமுரைத்த சருக்கம் 


நேசிப்போ ரும்வேண்டும் சித்தி பெற்று 

நீங்குவோ ரும்புதிதாய் நேர்ந்து மேன்மை 
யாசிப்போ ரும்மாகித் தோன்ற லாலே 

அம்மவிது சன்னவன மாகு மென்றான் 


10 


303 இந்தவன நாமமூன் றினையும் யாரா 

கினுமியம்பப் பெறின் நலங்க ளெல்லா மெய்தும் 
அந்தநிலை தருமுத்திக் கருக ராகு 

வாரென்றான் சூதமுனி , அம்மை கேட்பச் 
சந்தவிசை முனிபுகல்வான் புரத்தின் நாமம் 

தான் மூன்றிற் கயிலை முனர்ச் சார்ந்து நீல 
கந்தரனார் உறைதலினால் என்று மாதி 

கயிலாச மெனுநாமம் அதனுக் காமால் 11 


304 சதுமறையும் அவணீங்கா துறை லாலே 

சதுர்வேத புரமெனும்பேர் சருவ முந்தீர்ந் 
துதிரடலை யாங்கால மார்க்கும் வாசி 

உறுவதனாற் சிவபுரப்பேர் ஓதும் மூன்றும் 
துதியவரெங் கிருந்தேனும் புகலப் பெற்றால் 

தொலையாத பவமகன்று சுத்த ராகி 
விதுமவுலி புரம்புகுவர் அம்மை யிம்மை 

வேண்டுவதெல் லாம்பெறுவர் மெய்மை யாமே . 12 


305 அங்கயற்கண் ணமுதேகேத் திரத்தின் பேர்மூன் 

றாமென்ப தாத்து மநா யகர்முன் னாளில் 
துங்கமுறு வேதியராய் வந்தவ் வூர்வாழ் 

தொன்மறைவே தியர் நிலத்தைக் கவரா நின்ற 


808 


802 சன்னவனம் என்பதற்குப் பெயர்க்காரணம் கூறிற்று . 

அருகராகுவார் - தகவுடையராகுவார் . சந்த விசைமுனி - நாரதன் . 

நீலகந்தானார் - நீலகண்டராகிய சிவபெருமான் . 
304 சருவம் - எல்லாம் . அடலை - சாம்பல் . துதி - வழிபாடு . 


100 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சங்கையிலாக் குறும்பரைநிக் கிரகஞ் செய்து 

தமது நில மாகச்சா தித்த லாலே 
பொங்குசிவ கேத்திரமென் றோர்பே ரவ்வூர்ப் 

பூசுரர்கள் செய்நியமப் பொலிவி னாலே 


13 


306 பவுத்திரமாணிக்க மென் றோர் பெயர்தாகும் 

பாதாள பரியந்தம் நீரில் பூமி 
அவத்தர்களாங் குறும்பர்கொளந் நிலந்தங் காணி 

ஆக்குவிக்கும் பொருட் டறுபத்தாறு கோடி 
செவிப்பயன்செய் தீர்த்தமெலாம் அழைத்துக் காட்டுஞ் 
செய்கையினாற் பெருந்துறையென் றொருபே 

ராகும் 
தவத்தரசர் புகுமுத்திக் கதுநன் மார்க்கந் 
தானாத லானுமப்பேர் சாற்ற லாகும் 

14 


307 இவ்வகையாங் கேத்திர நா மங்கள் மூன்றும் 

இயம்பில் உதயாதியினில் யாவ ரேனும் 
கவ்வைகொடா பத்திரைய வலைகள் மோதுங் 

கடுந்துயராக் கும். மெய்சா கரத்தி லாழார் 
எவ்வமில்சீ ராத்துமநா யகர்க்கு ஞான 

மேவடிவா யினுஞ்சகள மெய்தி நின்ற 
அவ்வகையாற் காரியநா மங்க ளீ ரெட் 

டாயுளவா யினவவையும் அறைகின் றேன்யான் 15 


308 செம்மைதரும் அறமேசர் பரம சாமி 

திரிமூர்த்தி குருஞான தரன்பு ரேசர் 
பம்முசன்ன வனேசர் குந்தா ரணியநாதர் 

பரையோக வனேசர்சிவ கேத்திர நாதர் 


805 துங்கம் - மேன்மை . சங்கை - நாணம் . 
808 பரியந்தம் - அளவு . அவத்தர் - வீணர்கள் . 
807 உதயாதி 

வைகறைப்போது . எவ்வம் 
உருவத்திருமேனி . 


துன்பம் . 


சகளம் . 


தே . நா . வனபுர கேத்திர நாமமுரைத்த சருக்கம் 


101 


மெய்ம்மையருள் மகாதேவர் சிவபு ரேசர் 

விப்பிரநா யகர்சத்த நாதர் பெருந்துறைக்கோ 
பொய்ம்மையில் முந் நூற்றொருவர் அசுவ நாதர் 

புவனதே சிகரெனவாம் புகலும் நாமம் 16 


309 


சோடசமா யுரைத்திடுமிந் நாமந் தன்னைத் 

துதிப்பவர்பன் நாள்தேடும் பாவம் பஞ்சின் 
ஊடெழுமக் கினியெனவந் நாமச் செந்தீ 

யுருத்தவையை ஒழிக்கும் நலம் உதவும் ஆயுள் 
நீடியசந் ததிதருமிந் நாமந் தோன்றும் 

நிமித்தமெலாம் உணருதிநே ரிழையே என்றுந் 
தேடருமத் தலத்து தித்த கிருமி கீடச் 

செந்துவுமீ சுரவடிவாய்த் திகழ்வ தாகும் 17 


310 அத்தலத்திற் பிதிர் தருப்ப ணாதி செய்தால் 

அவர் பிதிர்கள் கற்பவரை திருப்தி பெற்று 
முத்தரா குவரெவைக்கும் முதன்மை யாகும் 

முதுமறையா கமுமுணர வரிய தாகும் 
சித்தநெகிழ் வுறவயன்மா லாதி யோராற் 

சேமிக்கப் படுவதென்றும் சிதைவ தன்றாம் 
இத்தசைமை போல்மகிமை எண்ணி லாத 

இயம்பஅனந் தனுக்குமரி தென்றா னன்றே 


18 


( தேவிக்கு நாரதர் வனபுர கேத்திர நாமமுரைத்த சருக்கம் 

முற்றும் ) 


சிறுபூச்சி , 


308 புகலும் - சொல்லும் , 
309 சோடசம் - பதினாறு . 

நிமித்தம் - காரணம் . கிருமி 
கீடம் - புழு . செந்து - பிற உயிரின கள் . 
310 சிதைவது - அழிவது . அனந்தன் - ஆதிசேடன் , 


விஷ்ணுவுக்கு உபதேசித்த சருக்கம் 


[ எழுசீர் விருத்தம் ] 


311 நாத கீதவிசை முனிவ நீயிவண் 

நவின்ற யாவையு மறிந்தனன் 
சீத தாமரைமி னாள னுக்குப் 

தேச மெய்திய திறத்தையும் 
ஓது கென்னநய மாக நாரதனு 

வப்பி னன்னையிரு தாள்பணிந் 
தாத ரத்தொடுகை அஞ்சலிச் சிரச 

னாகி நின்றதனை யோதுவான் 


1 


[ திருமால் இறைவனருள் பெறத் தவமியற்றல் ) 


312 செங்கண் மாயன் மறை மொழிக ளாலுமுயர் 

திசைமு கத்தனுரை யாலும்வாழ் 
வெங்கு மாகிநிறை பூரணப் பொருளி 

ருந்துவாழ் தருபெருந்துறைத் 
துங்க நற்றலம தென்ற கங்களிது 

ளும்ப வோர்ந்தருள்பெ ரும்பொருட் 
டங்க ணெய்திவளர் குந்த மூலமெனும் 

அண்ணல் தன் றிருமு னெய்தியே 


2 


313 வந்த னாதிகளி யற்றி யன்பொடு 

வழுத்தி நின்றுவட திக்கிலோர் 
சந்த மாரரச தன் கண் முக்கணிறை 

தாள் நினைந்து தவ முற்றனன் 


311 இசைமுனிவன் - நாரதன் . தாமரைமினாள் - திருமகள் . அஞ்சலிச் 

சிரசன் - தலைமேற் குவித்து வணங்கியகையினன் , 
812 திருமுன் - சந்நிதி , 


விஷ்ணுவுக்கு உபதேசித்த சருக்கம் 


103 


அந்த மின்றி வெகு நாளி ரங்கியருள் 

ஆத்ம நாதர்குரு வடிவமாய் 
இந்தி ரைக்குரிய கணவ னற்றவமி 

யற்றுகின்ற வுழி யெய்தினார் 


3 


[ இறைவன் காட்சிதரக் கண்டு களித்துப் போற்றல் ] 


314 கண்டெ முந்தரியென் ஐயன் வந்தனனி 

கரிலு மைக்கிறைவன் வந்தனன் 
எண்ட ராதபல வண்ட கோடிகள் 

எவற்றி னுக்கு முதல் வந்தனன் 
துண்ட வெண்பிறையன் வந்த னன்னெமது 

தோன்றல் வந்தனன் விளங்கருட் 
கொண்டல் வந்தனன் எனப்ப ணிந்துகளி 

கூர நின்று துதி செய்குவான் 


4 


315 அருவ மாயுருவ முபய மாயுலகம் 

யாவு மாகிநிறை பூரணா 
கருணை மேருவேபு ராந்த காகொடிய 

காள முண்டகனி வாயினாய் 
பருகு மெய்யடிய ரமுத மேமறைப் 
ரிந் . 

ந்து தேடியு மறிந்திடா 
நிரும லாவளர்திருப்பெருந்துறை 

நிராம யாவருள்ப ராபரா 


5 


316 செஞ்ச டாடவியின் வெண்க ரோடிகைசி 

ரித்த வெண்டலைய லைப்புனல் 
பிஞ்சு வெண்மதிபை நாக மாலை புனை 

பிஞ்ஞ காநவி மழுக்கரா 


313 

அரசு - அரசமரம் . முக்கணிறை - சிவபெருமான் , இந்திரைக்குரிய 
கணவன் - ஈண்டு திருமாலைக் குறித்தது . 

. 
814 துண்டம் - கீற்று . 
315 

உபயம் - இரண்டு . புராந்தகன் - சிவன் ( திரிபுரத்தை எரித்தவன் ) 
காளம் 

விடம் ( ஆலகால விடம் ) நிராமயம் - பிணியின்மை , 


1041 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கஞ்சம் நேருபய பாதனே நினைக 

ருத்தி னர்க்கருள் சுரந்தவா 
அஞ்ச லென்ற ருள் திருப்பெருந்துறையெம் 

அய்ய னேகருணை மெய்யனே 


6 


[ இறைவன் ஆறெழுத் துண்மைகூறி யருளல் ) 


317 என்று நற்று திகள் எண்ணி லாதன 

இயம்பு மாலையெதிர் நோக்கியே 
உன்று திக்குளம்நெகிழ்ந்தம் யாமென 

உவந்து கண்ணருள் பொழிந்து , வா 
நன்று னக்கருள வென்றி ருத்திநலம் 

நல்குமக் கரமோ ராறதாம் 
வென்றி மந்திரமு ரைத்த னன்கரிய 

விண்டு நற்செவியி லன்புடன் 


7 


( திருமாலுக்குக் காக்குந் தொழில் இறைவனருளல் ] 


318 ஞான தேசிகவு ருக்கொ டின்புடன் 

நவின்ற வுண்மையுப தேச , மால் 
தான றிந்துமல வலிதொ லைந்தருள் 

தனைக்க லந்துசிவ மயமதாய் 
மோன முற்றுமகிழ் வெய்தி வந்தனை 

முதிர்ந்த வன்பொடு செயப்பினை 
யான நன்கருணை நோக்கி னாலுல 

களிக்கு மச்செயல் கொடுத்துடன் 


8 


316. சடாடவி - சடைக்காடு . கரோடிகை தலைமாலை . நவி - மழுவாள் . 

கஞ்சம் - தாமரை . 
817 உன்றுதிக்கு உன்துதிக்கு ( வழிபாட்டிற்கு ) , கண்ணருள் 

பேரருள் . விண்டு - திருமால் , 
318 மலவலி - மும்மலத்துன்பம் . 


- 


விஷ்ணுவுக்கு உபதேசித்த சருக்கம் 


105 


319 அளவில் வல்லபமி யற்று மாயையும் 

அளித்து நாமென விருத்தி நீ 
யுளம கிழ்ந்துனது பதியின் மேவுகென 

வோதி நாதன் மறை வுற்றனன் 
வளமு குந்தனும்வை குந்த மேவியருள் 

வழிபு ரந்தவணி ருந்தனன் 
துளப மால் தவமி யற்று போழ்தருகு 

தொட்ட தோர்கயம துண்டரோ 


9 


[ நாராயண தீர்த்தம் உண்டாக்கித் திருமால் வைகுந்தம் செல்லுதல் ) 


320 என்று மாதவமி லங்கு நாரதன் 

இயம்ப வெற்பரையன் ஈன்றருள் 
மன்றல் சேரளக வல்லி நன்றென 

மகிழ்ச்சி கூர்ந்திவை நவிற்றுவாள் 
வென்றி சேர் தருமு குந்த னோர்கயம் 

விருப்பி னாற்றின னெனச் சொனாய் 
நன்றி சேர் தரும தன்றன் மேன்மையென் 

நவிற்றெ னப்பரிவி னேதுவான் 


( விஷ்ணுவுக்கு உபதேசித்த சருக்கம் முற்றும் ) 


* 


819 முகுந்தன் - திருமால் . கயம் - தீர்த்தத்தடாகம் , 
820 வெற்பறையன் - இமவான் , 


நாராயண தீர்த்தச் சருக்கம் 


321 அன்னை கேளற லதற்கு நாமமது 

நார ணப்புனல் தாமதிற் 
றுன்னி யாடினவ ருக்கு ஞானநெறி 

தோன்றும் வானின தி தன்னிலும் 
நன்ன லத்தகை சேர்வர் மாலுருவம் 

நண்ணு வார்புனல தன்கரை 
தன்னில் மைப்புயல் நிறத்தன் மேவியருள் 

தந்து வைகுவ னுயிர்க்கெலாம் . 


1 


[ நாராயண தீர்த்தப் பெருமை கூறல் ) 


322 அந்த நீர் பருகி ஞாளி யின்னுருவம் 

ஆன நாயகனுட னுய்ந்தனன் 
எந்த வாறெதெனில் அன்னை கேள்முனம் 

இயம்பு கின்றகலி யின் கணே 
சிந்தை கூருமணி முத்த மாநதிகொள் 

தீர வாசமதி லோர்நகர் 
நந்து சீரெழில்க ளேகொள் பாகவத 

நாம மப்புரிய தன் கணே . 


2 


( ஒரு வைணவன் வரலாறு கூறுதல் ] 


323 வாழ்ப வன்கொடிய வயிணவன் சிவனை 

வந்தியான் அறைவன் நிந்தையே 
தாழ்வி தென்றறிவி லாதரன்ற மர்கள் 

தங்க ளுக்கும்வசை பேசுவான் 


821 அறல் - தீர்த்தம் . நாரணப்புனல் - நாராயண தீர்த்தம் . வானினதி . 

ஆகாயகங்கை , மாலுருவம் - திருமால் வடிவம் , மைப்புயல் 

நிறத்தன் - திருமால் . 
322 ஞாளி - நரசிம்மம் . 

. 

கலி - கலியுகம் . 


107 


நாராயண தீர்த்தச் சருக்கம் 


கேழ்வி யின்றியறி யாத மூடவணி 

கக்குலத் தன்மிகு கேட்டினான் 
வீழ்ம னத்தனடர் காச ரோகவல 

வியாதி கொண்டதின் மரித்தனன் 


324 மரித்த காலையம தூதர் சக்கரம்வில் 

வாள்க ணிச்சியெறி வேல் முதல் 
தரித்த கையினர்க ளாகி வந்துவலு 

தறுகணன் கொடிய பாவியென் 
முருத்து வைதுயிர் துடிக்க மோதியொழி 

யாது கும்பிபல வீழ்த்தியே 
வருத்தி னார்பினுயர் தண்ட காரணிய 

வைப்பி லேகொலை மலிந்திடும் 


325 புலையர் சேரிதனில் ஞமலி யாகவரு 

புன்மை யானபவ மெய்தியே 
உலைவு கொண்டுழலும் பொழுதி லோர் தினமவ் 

வூரின் வாழ்புலைய னொருவனால் 
வலையம் வீசிவன வேட்டை யாடிமெய் 

வருந்தி வந்திடுமவ் வளவிலோர் 
தலைமை பெற்றகரு மாவ டர்ந்தருகு 

சார்ந்து பாய்ந்திட வெகுண்டு நாய் 


326 தெக்க ணத்திசையில் ஓடிவந்து வளர் 

சீதரன் புரியு மடுவினிற் 
புக்கு மூழ்கியற லுண்டி டும்பொழுது 

போன தவ்வுருவ மாதலால் 


- 


328 வந்தியான் வணங்கிவாழ்த்தான் . அறைவன் பேசுவாள் . 

அரன்றமர்கள் - சிவனடியார்கள் . வசை - தீமொழி . வலவியாதி . 

கொடிய நோய் . 
824 வலுதறுகணன் - வலியதறுகண்மையுடையவன் . 

வெகுண்டு . கும்பி - நரகம் .. 
825 ஞமலி - நாய் , உலைவு - துன்பம் . கருமா - கரிய விலங்கு (ஏளம் ). 


108 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அக்க ணஞ்சிவக ணங்கள் மானமோ 

டணைந்து வந்ததனி லேற்றியே 
முக்க ணெந்தைபுரி தனிலி ருத்தியிட 

முற்றும்மெய்க் கருணை பெற்றதே . 


6 


327 இன்ன மாநலம் தொப்ப வப்புனலின் 

எண்ணி லார்கள்கதி யுற்றனர் 
அன்னம் நேரும் நடை மின்னி கர்க்குமிடை 

அங்க யற்கணமு தாம்மொழி 
வன்ன மேகலையன் னேயெனச் சொலி 

வழுத்த வாய்மையது வாகும் நீ 
சொன்ன தாலுளம் மகிழ்ந்தெ னென்றுவளர் 

தோகை போலுமிய லாள் சொல்வாள் 


7 


[ நாராயண தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


826 சதரன் - திருமால் . மடு - நாராயண தீர்த்தம் . அறல் - தீர்த்தநீர் . 

மானம் . விமானம் ( முதற்குறை ) புரி - கைலை . 


உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் 


[ தரவு கொச்சகக்கலிக்கப்பா ) 


[ உருத்திரருக்கு இறைவன் அஞ் செ முத்து ண் மை கூறியருளிய 

மேன்மையை உமை நாரதனைக் கூறக்கேட்டல் 


328 நாரதநீ விரித்துரைத்த நற்சரிதம் யாவுமெனக் 

காரமுதா முருத்திரர்தாம் அஞ்செழுத்தி னுபதேசம் 
பேரருளா லிறையருளப் பெற்றமுறை புகலுகெனக் 
காரமர் பூங் குழலுமையாள் கழற , முனி 

வரன்புகல்வான் 1 


329 திருமலியுங் குருந்தவனச் சிவபெருமான் 

திருவுருக்கொண் 
டரியவுப தேசமனு அரியயனுக் கருள்புரியும் 
பெருநலனு மப்புரியின் பெருமையுமோர்ந் 

தெழில் நுதற்கண் 
எரிவிழியும் பிறைமுடியும் இலங்குமுருத் திரரணைவார் . 2 


( எண்சீர் ஆசிரிய விருத்தம் ) 


[ உருத்திர மூர்த்தி நூற்றெண் உருத்திரகணங்களோடு குருந்தவளக் 

நோக்கிப் புறப்படல் ] 


330 சங்கார காலமரி யயன்வா மூருஞ் 

தருநாடுந் திக்குப்பா லகர்தஞ் சார்வும் 
பொங்கோத வுததிகளும் வரைகள் யாவும் 

புவிமுதலாம் உலகெவையும் பொடியதாக்கி 


828 கார் அமர் . மேகம்போன்ற . முனிவரன் - நாரதன் . 
324 : மனு - மந்திரம் , எரிவிழி - நெருப்புக்கண் . 


110 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மங்காவெண் பலியணியும் கோலநீல 

மணிவரைவெண் படாம்போர்த்து வருவதேய்ப்பப் 
பொங்கார்வத் தொடுமெழுந்தார் குருந்தூர்நோக்கிப் 

பொலி நூற்றெட் டுருத்திரரும் புடையிற்சூழ 


[ உருத்திரமூர்த்தியின் தோற்றப்பொலிவு ] 
331 செஞ்சூடா மகுடமுடி யொளிர நாக 

செங்கரகங் கணமசையத்திண் டோள் மார்பிற் 
பஞ்சவடி வீரசன்ன மாமையோடு 

பன்றியின் கொம் பென்புசிரப் பணிகுலாவ 
மிஞ்சுசெங்கை தொறுஞ்சூலம் துறட்டி பாசம் 

வேள் மழுவாள் நேமிதடிவிளங்கித் தோன்றக் 
கஞ்சமல ரடிச்சிலம்பு புலம்ப முக்கண் 

கதிர்மூன்றின் வடிவாயகாட்சி தோன்ற 


4 


( பூதகணங்களின் தோற்ற வருணணை ] 


832 நெடுங்கழுத்தும் குறுந்தாளும் பருத்த கையும் 

நீண்முகமும் பிறையெயிறும் போழ்ந்தவாயும் 
ஒடுங்குமயிர்ச் சிறுதலையும் குழிந்த கண்ணும் 
உயர்மார்பும் பெருந்தொதொந்தி 

வயிறுந்தோன்றக் 
கொடுங்கொலைச் சூலங்கபால முங்கைக் கொண்டு 

குழையசைய வுடையசையக் குதித்துத்துள்ளி 
இடிமுழக்கம் போற்பாடி யாடி முன் பின் 
எண்ணிறந்த குறட்பூதப் படைக ளெய்த 

5 


880 பொங்கோதவுததி அலை பொங்கி ஒலிக்கும் கடல் . வெண்பலி 

திருமீறு . 
881 பஞ்சவடி 

பணி - அணிகலன் . நேமி - சக்கரம் . 
கஞ்சமலர் - தாமரை மலர் . 
282 பிறையெயிறு - பிறைச்சந்திரன் போன்ற பற்கள் . குழை - காதணி . 


பூணூல். 


உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் 


( பல்வகை வாத்தியம் முழக்கிச் செல்லுதல் வருணனை ] 
333 துந்துபிகா ளம்பூரி மணிசே கண்டி 

துடிமுரசு பம்பைசின்னம் துகடீர்பேரி 
வந்தமுரு கியவீணை யாழ்மற் றுள்ள 

வாத்தியங்கள் மிகமுழங்க வரிசைமேவும் 
சுந்தரவெள் விடைக்கொடியும் பெருகு வீரத் 

துவசமும்விண் மறைய வெங்கும் சூழ்ந்து மொய்பக் 
கொந்தலர் பூம் பொழில்புடைசூழ் சிவபு ரத்திற் 
குறுகியருள் சுரந்தநிறை குணத்தராகி 

6 


( உருத்திரன் இறைவனைப் போற்றி வழிபடல் ] 


334 வந்துமகிழ் வுடனழல்நீர் படிய வின்று 

வாய்த்ததெனக் குடைந்தாடி வாழ்வுற் றேனென் 
றந்தமிலாப் பேருவகை பொங்க வெண்ணீ 

றக்கவட மணிந்து தவ வடிவந் தாங்கிக் 
குந்தமூ லத்திறையைச் சென்று தாழ்ந்து 

குவித்தகரத் தொடுங்கருணைக் குன்றமேயென் 
சிந்தைமயல் மாற்றியருள் புரியு மாறு 

திருவுளஞ்செய் தருளுகெனச் சிறந்து வாழ்த்தி 7 


335 வேண்டுதல் கொண் டவ்விறைக்குத் திரத்தின் பாங்கர் 

விரவுநறு மனமகிழ்ச்சி மேவி யங்கு 
நீண்டபெரும் புனற்றடமொன் றமைத்துப் பாங்கர் 

நியமமொடு விதித்தவா சனத்தின் மேவித் 
தூண்டருஞ்சோ தியினுடனே கலக்க நெஞ்சஞ் 

சுத்தமவு னத்தினுடன் யோகத் தன்பு 
மூண்டிடச்செய் திருந்தனன்பல் விதங்கொள் அண்ட 

முகட்டிலிருந் தரசுபுரி முதன்மைப் புத்தேள் 8 


883 அந்தம் - அழகு . 

பேரி - ஒருவகை தோற்கருவி , அந்தமுருகிய 
அழகுமிக்க . துவசம் - கொடி . 
884 . 

குடைந்து . மூழ்கி . அக்கவடம் - உருத்திராக்கமாலை , 
385 உத்திரத்தின் பாங்கர் - வடக்குப்புறத்தில் முதன்மைப்புத்தோம் 

சிவபெருமான் , 


112 


திருப்பெருந்துறைப் புராணம் 


336 சதுர்வேத புரமேவும் ஆத்ம நாதர் 

தவம்பன்னா ளியற்று முருத் திரர்மே லன்பு 
முதிரவித யத்திரங்கி யவர்முன் பெய்தி 

மூளுமனக் கருத்தெண்ணம் முடிப்பான் வேண்டிக் 
கதிமிகுவெள் விடையேறி உமையோர் பாகங் 

கலந்திலகச் செஞ்சடைமேற் கலைவெண் டிங்கள் 
நதியரவு தலைமாலை கொன்றை தும்பை 

நகுதலைகூ விளமணிந்த நலமுந் தோன்ற 9 


337 திருநயன முகக்கருணை யொழுகச் செவ்வாய்ச் 

சிறுமுறுவ லொளிரவளைச் செவித்தோடாட 
வரியரவும் புரிநூலும் இதழித் தாரும் 
மணிகளும்பொற் பணிகளுந்தோள் 

மார்பில் மின்னக் 
கரியவிடத் திருநீல கண்டத் திட்ட 

கதிர்மணிமுத் திலக , மலர்க் கரங்கள் நான்கும் 
பொரிமறிமான் மழுவபய வரதங் தாங்கப் 

புண்டரிகத் தோலரைமேற் பொலிந்து தோன்ற 10 


558 வேதவொலி மிழற்றுபரி புரம்பொற் றாள் மேல் 

வீழ்ந்தரற்ற வரியயன்மால் விண்ணோர் போற்றப் 
போ தமிகும் இருடிகள்விஞ் சையர்கள் யாழோர் 

பொற்புருநா ரதர்முதலோர் புகழ்ந்து வாழ்த்தச் 
சீதமதி குடைகவிப்பக் கதிர்க ளெங்கும் 

சிறந்தமணி விளக்கெடுப்பத் திசைகள் காப்போர் 
சோதிமணி யடைப்பைமுதல் வரிசை தாங்கிச் 
சூழமலர் மாரிசுர தருக்கள் தூற்ற 

11 


- 


ஐல இதயத்திரங்கி உளங்கனிந்து . கதி - உயர் நடை . 

நகுதலை - 
மண்டை ஓடு . 
S இதயத்தார் கொன்றைமாலை . கரியவிடம் 

ஆலகால விடம் . 
பொரிமறிமான் புள்ளிகளையுடைய மான்கன்எறு . 

புண்டரிகம் 
வேங்கைப் புலி.. 
23. பரிபுரம் - சிலம்பு . அரி - இந்திரன் . விஞ்சையர் - வித்தியாதரர் .. 

புரு - கிம்புரு . அடைப்பை காளாஞ்சி . சுரதருக்கள் - கற்பா 
மாதிமரங்கள் . 


உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் 


113 


339 கணநாதர் தொண்டர் பலர் இருகை கூப்பிக் 

கலந்தொலிக்கும் அரவொலியேழ் கடலின் விம்ம 
மணநாறுஞ் சிறுதென்றல் அசைந்து லாவ 

வளர்முகில்வி தானமிட மகிழ்ந்து நந்தி 
குணமார்கட் டியங்கூறப் பெரிய பண்டிக் 

குஞ்சரக்கன் றுடனிளைய குமர வேளும் 
இணையாய்மூ டிகமயில்மேல் ஏறிமுன் போந் 

திடவெளிவான் வழியாக எய்தி வந்தே 12 


340 மகிழடியிற் றவஞ்செயுருத் திரார்மு னியர் 

மனவாக்கெட் டாதபொருள் தோன்றலோடும் 
தகவுறுகண் மலர்குளிரக் கண்டெ முந்து 

தரைமீது வீழ்ந்திறைஞ்சித் தழைத்தவன்பு 
மிகவளரக் குதித்தாடி யிருகண் மாரி 

மிகப்பெருகப் புளகமுடன் மீதுவோங்க 
முகிழுறுசெங் கரமுடிமேற் றங்கா நிற்ப 

முன்னின்று தோத்திரங்கள் மொழிவ தானார் 13 


( ஏழுசீர் விருத்தம் ) 


341 பரமா கணங்கள் முதல்வா புரங்கொல் 

பகைவா புயங்க மணியும் 
வரதா சிவந்த வுருவா துலங்கும் 

மமுமா னிலங்கு கரவா 
சிரமாலை கொன்றை மதிநீள் கரந்தை 

செழுநீர் பொருந்து சடையா 
அரனே குருந்த வனநாத வுன்றன் 

அடிசேரும் அன்பு புரியே ! 


14 


- 


80 அரவொலி 

ஹரஹரவென்னும் ஒலி . விதானம் பந்தற்சில . 
நந்தி - நந்திதேவர் . பண்டி - வயிறு . குஞ்சரக்கன்று - விநாயகர் 

முடிகம் (மோஷிகம் ) - எலி . வெளிவான் ஆகாயம் . 
840 மகிழ் - மகிழ மரம் . முகிழுறுசெங்கரம் குவித்த கைகள் . 
841 புயங்கம் - பாம்பு . கரவா - கையை உடையவனே . மதி - பிறைச் 

சந்திரன் . செழுநீர் - கங்கை . 
15.16 


திருப்பெருந்துறைப் புராணம் 


342 இமையோர்கள் அஞ்ச வரும்வேலை நஞ்சை 

இடர்தீர வுண்ட முதல்வா 
சமன்மாள வன்றோ ருதையோடு கின்ற 

சரணார விந்த முடையாய் 
உமைமாதி ணங்கு கணவா மெய்தந்தி 

உரிமூடு கின்ற பகவா 
அமலா குருந்த வளநாத வுன்றன் 

அடிசேரு மன்பு புரியே ! 


15 


343 தொழுவார்கள் தங்கன் பவநோய் களைந்து 

சுகமீயு மின்ப மலையே 
தழல்போ லிலங்கு திருமேனி கொண்ட 

தருவே அகண்ட குருவே 
பழகார ணங்கள் மிகுமாக மங்கள் 

பலநூல் பகர்ந்த கனிவா 
அழகார் குருந்த வனநாத வுன்றன் 

அடிசேரு மன்பு புரியே ! 


16 


344 பதிவா யனந்தம் உயிர்தோன்ற நின்ற 

பதியேமெய் யன்பர் பெறுநீள் 
கதியே யயன்கம் உகிரால் அரிந்து 

கரமீது கொண்ட மணியே 
துதிசேர்பொன் மன்றில் முயன் மீது நின்று 

சுகநாட கஞ்செய் கருணை 
அதிபா குருந்த வனநாத வுன்றன் 

அடிசேரு மன்பு புரியே ! 


17 


- 


842 சமன் யமன் . சரணார விந்தம் பாத தாமரை . இணங்கும் - 

ஒருருவாய் ஒன்றியிருக்கும் . தந்தி யானை ( கயாமுக அசுரன் ) 

உரி - தோல் . 
843 பழகு ஆரணங்கள் - பயிலும் வேதங்கள் . கனிவா - அன்புடையவனே . 
844 பதிவாய் - நிலையாய் , அயன்கம் - பிரமாவின் தலை . உகிர் --ாகம் . 

அரிந்து - கிள்ளி . முயல் - முயலகன் . அதிபா - தலைவனே . 


உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் 


115 


[ தரவு கொச்சகக் கலிப்பா ) 


345 என்றுபல வாந்து திசொற் றேயிறைஞ்சல் கண்டிறைவன் 

வன்றிறல்சே ருந்தவள மால்விடைநின் றிழிந்தருளித் 
தன் றுணைக்கை யாலெடுத்துத் தண்ணளிசெய் 

தோங்கருளால் 
உன்றனிவ ரவின்படியா முபதேசஞ் செய்துமென 18 


346 ஞானகுரு வடிவாக நாயகன் றெக் கணமுகமா 

ஊனமற விருந்தருளி உருத்திரனை எதிர்முகமாய் 
மோனமுற விருக்கவென மொழிந்துமலர்ச் செங்கையினை 
வானுலவு மவன் முடிமேல் வைத்தருட்கண் 

ணருள்பரப்பி 


19 


20 


347 பலகலைநற் பொருளாம்பஞ் சாக்கரமந் திரமதனை 

உலகுதெளி வுறும்பொருட்டா யுபதேசஞ் செய்தருளி 
அலர்கமல முகக்கருணை யளித்திறவாப் பேரின்ப 
நலமுதவி யுலகெவைக்கும் நாயகமென் 

றருள் கொடுத்தே 
348 நாமே நீ யாகுமுனை நாடினருக் கருள்தொழிலும் 

சாமாறின் றாயனைத்தும் சங்கரிக்கும் தன்மையுநெஞ் 
சேமாக்கும் ஈசான திக்காளு மிறையியல்பும் 
ஆமாம்உன் பாலதென அன்பொடுசொற் றானமலன் 


21 


349 நீலமணி கண்டவுருத் திரனிமலன் ஓதுதல்கேட் 

டாலின் முனங் குருந்தமரும் ஐயாநீ யிவ்வுழி நின் 
கோலமலி யருளுருவம் கொளல்வேண்டும் இப்புனலும் 
சாலவுள பவப்பனிக்கோர் தபனமெனச் செய்தருளே. 22 


.845 . தவளமால்விடை - வெண்மையான பெரிய காளை . 
846 தெக்கணமுகமா - தென்முகமாக . ஊனமற - குறைவில்லாமல் 
847 பஞ்சாக்கரம் - அஞ்செழுத்து (சிவாயநம ) 

அழித்தல் . ஏமாக்கும் - இன்புறும் . அமலன் 
இறைவள் . 
ஆலமரத்திற்கு முன்னுள்ள , தபனம் 

நெருப்பு 


848 சங்கரித்தல் 


849 ஆலின் முனம் 


116 


திருப்பெருந்துறைப் புராணம் 


350 அப்படியா குகவெனச்சொற் றண்ணல்மகிழ் மூலமதின் 

வைப்பெனவோர் சிவலிங்க மாய்க்கயிலை யீசரெனும் 
செப்பரிய நாமமுடன் திருவுருக்கொண் டாரவரை 
மெய்ப்பரிவாற் கண்டவர்கள் வீட்டின்ப மெய்துவரால் . 23 


B51 அருளுருவாம் அவ்விலிங்க மதனையுருத் திரன்கண்டு 

பெருவிருப்பாற் பூசித்துப் பேரருள்பெற் றகமகிழத் 
திருவளர் தன் புரமதனிற் சேர்ந்தீறாந் தொழிலியற்றி 
மருவியநற் கணங்கடொழ வைகினன் முன் 

னோனருளால் 


241 


352 கயிலாய ஈசரெனும் கருணை தரு சிவலிக்கத் ( து ) 

அயலார்உத் தர திசையில் அழகியநற் சிவகங்கை 
பெயராலோ டையதாகிப் பிறங்குமதன் றென் கரையில் 
மயல்தீர்நற் றவம்பூசை மகமாதி யொன்றனந்தம் 

25 


353 என்றனன் கா ரதமுனிவன் இமயமயில் கேட்டுருகி 

நன்று தரும் நின்மொழியி னால்மகிழ்வுற் றேன் சிவநீர் 
ஒன்றுளதென் றாயதன் சீர் உள்ளதெலாம் ஓதுகெனத் 
துன்றுமிசை யாழ்முனிவன் சொல்லுவனென் 


றோதுவனால் 26 


( உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் முற்றும் ) 


850 வைப்பு - சேமநிதி . 
851 ஈறாந்தொழில் - அழித்தல் தொழில் . 
258 உத்தரதிசை வடதிசை . ஓடை - தீர்த்தம் . 

தீர்த்தம் . ஒன்றனந்தம் . 
ஒன்று பலவாகப் பெருகும் என்றபடி . 
858 இமயமயில் - உமையம்மை . சிவநீர் - சிவதீர்த்தம் . 


சிவதீர்த்தச் சருக்கம் 


[ சிவதீர்த்தமென்னும் பெயர்க்குக் காரணம் ) 


354 உலகமெல்லாம் ஈன்றருள்சிற் றுதரவருட் கோமளமாம் 

கலவமர்ந்த வனமயிலே கருதரிய வுருத்திரன்செய் 
நலமதனாற் சிவதீர்த்த நாமமதற் காயினதெப் 
பலமுமுத வதன்மகிமை பகரவெனக் கரிதாமால் 


1 


[ அதன் பெருமைக்கு அளவின்று எனல் ] 


355 சாற்றுபுன லெவற்றினுக்கும் தான திக மாயுரைக்கும் 

ஏற்றமுள தாமதன்பா லேய்புனல்வீழ்ந் தொன்றேனும் 
மேற்றிகழப் பெறிலொழியா வெந்துயரந் தீர்ந்ததுசேர் 
பேற்றினுக்கிவ் வளவெனுமெண் பேசவெவர்க் 

கும்மரிதே 2 


[ நாரதர் விருபாக்கன் வரலாறு கூறத் தொடங்குதல் ] 


356 முன்னாளோர் பஞ்சமன்மெய் முற்றும் வியா திக்கிடமாய் 

என்னாம் மேல் என்றிரங்கி யே திரிந்தந் நீர்பருகி 
மன்னாமுன் அவன் மீனால் மாண்டனனப் புனலுணலால் 
பொன்னாடர் போற்றுகதி புக்கனனென் றான் முனிவன் 3 


- 


- 


854 சிற்றுதரம் 

சிறியவயிறு . கலவமர்ந்த தோகைபொருந்திய . 
வனம் 

நாமம் - பெயர் . பலம் பயன் . 

அழகு . 
855 ஏய்புனல் 

பொருந்திய நீர் . மேற்றிகழப்பெறில் உடம்பில் 
கொள்ளப்பெறின் . எண் - எண்ணிக்கை . 
856 வியாதி - தொழுநோய் , பொன்னாடர் - தேவர்கள் ; 


- 


118 


திருப்பெருந்துறைப் புராணம் 


உமை விருபாக்கன் வரலாற்றை வினாவுதல் ) 


357 தவம்புரியும் பரை , முனிவ ! சாற்றியவப் பஞ்சமன்யார் 

அவன் புரியும் விருத்திகளென் , அக்கொடிய நீசனுக்கு 
நிவந்தகதிக் கேதுவெவன் நிகழ்ந்தவை நீ யுரைத்தியெனச் 
சிவந்தகறை வேல்விழியாய் , செப்புவனென் 

றோதுவனால் 4 


[ விருபாக்கன் வரலாறு ) 


358 செம்மைதரு சவுராட்ட தேயம்யமு னாதீரத் 

தெம்மலைவு மாற்றிடும்வில் வாரணிய மெனுந்தலமேய் 
விம்மியவத் தலத்துறைவார் வில்வவன நாதரெனும் 
கைம்மழுவர் ஏயுவதக் கா , மனுகா லங்கலியில் 


5 


359 உரிமை கொள்நா லாம்வருணத் தொருபெருமா 


தவமுடையன் 


அரியசிவ யோகிவிரு பாக்கனெனும் பெயருடையான் 
விரிதருகா மா தியெலாம் விட்டருளா சாரம்நிறை 
தருநியமம் பொறைகுண நற் சாந்தமொழுக் 


குணர்வுடையோன் 6 


360 அய்யமேற் றுண்பதலால் ஆசையில னொன்றினிலும் 

உய்யுநெறி யேகருதும் உத்தமன் வில் வாரணியத் 
தய்யனைவந் திக்கவணைந் தன் பொடுசெய் யாள் மடுத்தோய்ந் 
தெய்தினனவ் வில்வவனத் தீசர் திருச் சன்னிதிமுன் 

7 


- 


கா 


857 பரை உமாதேவி . விருத்தி தொழில் . 

நிவந்த 
மேன்மையமைந்த . கறை - குருதி தோய்தலால் வந்த நிறம் . 
858 - சவுராட்ட தேயம் - சவுராஷ்டர தேசம் , மலைவு - குற்றம் . விம்மிய 
உயர்ந்த . ஏய்வது விளங்குவது. 

வனம் . கலியில் - 
கலிகாலத்தில் . 
859 , காமாதி - காமம் முதலிய ஐங்குற்றங்கள் . ஆசாரம் - ஒழுக்கம் . 
360 ஐயம் - பிட்சை . வந்திக்க - வழிபட , செய்யாள்மடு - இலக்குமி 

தீர்த்தம் . 





சிவதீர்த்தச் சருக்கம் 


119 


361 கண்டிறைஞ்சி னானமல காரணனை மெய்ப்புளகங் 

கொண்டனன் கண் டானந்தக் கூத்தாடிச் சூழ்ந்துதுதித் 
தண்டர்பிரா னேயெனை நீ யாளாய்க்கொண் 

டருள்கவெனத் 
தண்டளிர்வில் வாதிகளாற் றானருச்சித் தன்றுமுதல் 8 


362 திருவலகு திருவிளக்குத் திருப்பள்ளித் தாமமுதல் 

உரிய திருப் பணிகள்பல ஒன்றேனுங் குன்றாமல் 
பரிவொடுசெய் தேற்றருந்தும் பான்மையனாய் 

வைகினனப் 
புரிதனிற்சின் னாள்வதியும் போதந்த நாட்டரசன் 


9 


363 தலைமைபெறு ராட்டிரவர்த் தனனென்னும் 

பெயருடையான் 
நலமருவு மத்தலத்து நண்ணியிறைஞ் சிப்பரனுக் 
கலகில்பல திரவியங்கொண் டபிடேகம் பலவியற்றி 
நிலமுதல்வேண் டுவவுதவி நெஞ்சமலி சிந்தையனாய் 10 


364 மெய்ப்பரிவாற் பணிபுரியும் விருபாக்க மாமுனிவன் 

தப்பில் செயல் அவரவர்கள் தாமுரைப்பக் கேட்டரசன் 
அப்பெரியோன் றன் முன் சென் றடிதொழுது நின்பெருமை 
இப்புவனத் தோருணர் தற் கெய்தாதென் றுபசரித்தே 11 


[ இராட்டிர வர்த்தனன் விருபாக்கனிடம் கோயிலைப் பேணும் 

பொறுப்பை யளித்தல் ) 
[ ஏமுசீர் விருத்தம் ) 


365 அடிகள் நீர் வில்வா ரணியமா மிந்த 

அற்புதத் தலவிசா ரணையாய்ப் 
பொடியணி யுரக மார்பர் தம் பணியைப் 

போற்றிட வேண்டுமென் றிரப்ப 


- 


861 மெய்ப்புளகம் - மெய்ம்மயிர் பொடித்தல் . வில்வாதி வில்வம் 

முதலிய இதழ்களால் . 
.362 ஏற்றருந்தும் - யாசித்துண்ணும் , வதியும்போது - வாழுங்காலத்தில் . 
268 இராட்டிரவர்த்தனன் அரசன் பெயர் . 
864 பரிவால் - அன்பால் . உணர்தற்கெய்தாது - அறிய இயலாது . 


120 


திருப்பெருந்துறைப் புராணம் 


முடிகெழு மரசே அன்னதே யாக 

என்றனன் முனிபுர வலனும் 
கடிகொளா லயத்தின் முதன்மையை யவர்தம் 

கைகொடுத் தகன்றன னிப்பால் 


12 


( விருபாக்கன் சிவப்பணியை நெறியோடாற்றல் ) 


366 ஆசைசற் றிலனாய்ச் சிலவர விருப்ப 

னாகியவ் வரசனீ பொருளால் 
மாசிலா வரன் சீர் வளத்தினைப் பெருக்கி 

மதியர வணிவில்வா ரணியர்க் 
கேசலி லறுகாற் பூசனை நித்ய 

திருவிழா மாதவுற் சவங்கள் 
தேசுசேர் தீபம் ஆடையா பரணந் 

திருப்பணி யாவையும் புரிந்தான் . 


13 


367 இம்முறை பலநாள் இயற்றியம் முனிவன் 

எய்தினன் வார்த்திக மதனாற் 
செம்மைசே ரய்யம் முன்புபோ லேற்கும் 

திறமில னாயினன் அதுகண் 
டெம்முரை கேட்க வேண்டுமென் றக்கோ 

யிலின தி காரிமா ரைவர் 
தம்மனை களிலட் டுடன்பலி கொணர்ந்தத் 

தவமுனி மடத்தினிற் கொடுப்பர் . 


14 


ஏசலில் 


385 தலவிசாரணை - கோயிலைப்பேணும் அதிகாரம் , பொடி - திருநீறு . 

உரகம் - பாம்பு . முதன்மை - தலைமை . 
868. ஈபொருளால் - அளித்த செல்வத்தால் . 

குறைவின்றி . 
தேசு - ஒளி . திருப்பணி - தெய்வப்பணி . 
.487 வார்த்திகம் கிழத்தன்மை . தம்மனைகளில் அட்டுடன் பலி 

கொணர்ந்து தங்கள் வீட்டில் உணவு சமைத்து உணவாகக் 
கொணர்ந்து . 


- 


சிவதீர்த்தச் சருக்கம் 


121 


( விருப்பாக்களை வஞ்சக அதிகாரிகள் சிவத்துரோகம் செய்ய வழிகாட்டல் ] 


368 அவர் தரும் பலியுண் டிடவுடன் பட்டுண் 

டருந்தவன் பினுஞ்சில காலம் 
உவமையி லரன்றன் பணிபுரி காலவ் 

வுறுவன் முன் பலிதரு மைந்து 
கவடமை யுளத்த ராயணைந் தினிமேற் 

கருத்தினுக் கிசைவன வுடற்காம் 
சிவனது பொருளில் வேண்டுவ கொணரச் 

செப்பி , யுண் டருள்கென வுரைத்தார் . 


15 


[ சிவப்பொருளைத் துய்க்க விருபாக்கன் உடன்படுதல் ) 


369 விருத்தனா கையால் வாய்க்கிதம் வேண்டும் 

விருப்புள னாகியவ் வசடர் 
உரைத்தசொல் உளங்கொண் டவ்வரற் கபிடே 

கத்தினுக் குறுவன தினந்தின் 
றிரைப்பெழு முடலந் தனைப்பரிந் தோம்பி 

யிருந்துசின் னாட்கொடு நோயால் 
மரித்தனன் சிவசொத் தினையயின் றுடலம் 

வளர்த்திடு கொடியனென் றுருத்தே . 


16 


( விருப்பாக்கனை எமபடர்கள் கொண்டுசெல்லுதல் ] 


370 அந்தகன் றமர்கள் காலபா சஞ்சூ 

லாயுத முதற்படை யினராய் 
விந்தைசேர் விழிகள் அனற்பொறி கால 

வெடிக்குரல் மடித்தவா யினராய் 


888 அரன் - சிவபிராள் . கவடமையுளத்தர் வஞ்சளைபொருந்திய 
நெஞ்சினர் . உடற்காம் - உடம்புக்கேற்ற . 

சுவை . அசடர் - அறிவிலிகள் . இரைப்பு மூச்சு . 
இறந்தான் . அயின்று - உண்டு . 

. 
வெகுண்டு . 


869 இதம் 

மரித்தனன் 


- 


122 


திருப்பெருந்துறைப் புராணம் 


வந்து சூழ்ந் தன்னோன் துடித்தல மரக்கை 

வன்படைக் கலங்களாற் றாக்கி 
நிந்தைகொள் பாசத் தாற்பிணித் தலற 

நெறிகளிற் பலவிடர்ப் படுத்தி . 


17 


( விருபாக்கன் யமபடர்களால் துன்புறுதல் ) 


371 வெங்குரு முனங்கொண் டுய்த்திடச் , சினந்து 

விரைவிலிக் கொடியனைக் கொடுபோய் 
எங்குமி லாத்தண் டனைபல வியற்றி 

இழிரவு ராதிபல் நரகில் 
நுங்கிட வமிழ்த்தி யுழக்குவீ ரெனலும் 

நுவலரும் மறலி தன் படர்கள் 
பொங்கிய சினமீக் கொண்டவற் கொடுபோய் 

புதியசெம் புருக்கிவாய்ப் பெய்தும் 


18 


372 நாவினை யறுத்தும் ஊசியை அணரில் 

நாட்டியும் அழல்வயிற் றெரித்தும் 
ஆவலால் மலமூன் றின்னென வடித்தும் 

அறுத்தறுத் துடலினைக் கிழித்தும் 
பாவிக ளெவரும் அதுவரை நலியாப் 

பலவிட ரவரிடப் படுத்திக் 
காவல னாணை யாற்கொடுந் துயரக் 

கடுநர காதியிற் செறித்தார் . 


19 


870 அந்தகன் - யமன் . தடித்தலமர - துடிதுடித்துக் சுழன்று புரள . 

நெறிகளில் - அழைத்துச் செல்லும் வழிகளில் . 
871 வெங்குரு - சீற்றமிக்க யமபடர்களின் தலைவன் . இழிரவுரவாதி 

இழிந்த ரவுரவம் முதலிய நரகங்கள் . 
872 

வாயலகுகளில் - வயிற்றில் தீயை மூட்டியும் . 


அணரில் 


- 


சிவதீர்த்தச் சருக்கம் 


123 


( விருபாக்கன் சேரிநாயாகப் பிறத்தல் ) 


373 அளவிலாக் கற்ப காலமத் துயரில் 

அழுந்தியவ் வனுபவந் தொலைந்து 
வளவர்சோ ணாட்டி னிற்கிளி யூரின் 

மருங்குறை சேரிநா யாகி 
உளமலி தாகம் பசிமலப் புசிப்புண் 

டுற்றெவர் காணினுங் கற்றுண் 
டுளவெடுத் தெறிய வலைந்தன னிவனுக் 

குறுதியாய்ச் சிவனின்மா லியத்தை. 


20 


( தீநெறி காட்டிய அதிகாரிகள் ஐவர் நிலை ) 


374 தினச்சொலிப் பணித்த கொடியரை வருமாய்க் 

தியமனூர் புகுந்திட ருழந்த 
பினர்ப்புலைச் சேரி யினிற்பெணா யாகிப் 

பிறந்திடு மவர்க்குறு சிசுவாய் 
முனைத்தொடர் பதனா லுதித்தன ரந்த 

முடுவலிப் பறழுடன் பசியால் 
மனத்துய ருடனங் குழி தரு காலை 

மறவர்கண் டெறிந்ததைத் துரத்த . 


21 


[ நாய்ப் பிறப்பெடுத்து அவர்கள் உழலுதல் ] 


376 குட்டியோர் புறமும் தாயொரு புறமும் 

குலைந்துலைந் தோடின சிசுக்கள் 
விட்டகன் றோடுங் தாயினைக் காணும் 

விதிய லதாய்த்திரிந் திறந்து 


873 சேரி - புலைச்சேரி - கல்துண்டுகளால் எறிய . 

சிவனின் மாலியம் 
சிவசொத்தாகிய அபிடேகப் பொருள்கள் . 
874 ஐவர் - மூற்கூறிய கோயிலதிகாரிகள் ஐவர் . 
374 பெணாயாகி - பெண் நாயாகப் பிறந்து . சிசுவாய் - நாய்க்குட்டிகளாய் . 

முடுவலி - நாய் , பறழ் - குட்டி . உழிதரல் - அலைந்து திரிதல் . 


184 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நட்டமா யினவத் தாயெனும் நாயும் 

நாள்சில வுழன்றுயி ரிறந்த 
தொட்டியே பின்னும் நாய்ப்பவம் பலவாய் 

உறுசிசுத் தாயுமா யுதித்தார் 


22 


376 சிவனபி டேகத் திரவியம் புசித்தோர் 

தீமைய துறினுமெத் தீய 
பவமெடுத் திடினும் தொலைந்திடா வதனாற் 

பற்பல நாயுரு வெடுத்துக் 
கவலையுற் றிடுங்கால் ஈற்றிலோர் நாயின் 

கடும்பவ மெடுத்துழல் காலத் 
திவறல் வெம் பசியால் ஒருபுலைக் குறுவீ 

டேறிவீழ்ந் தெடுத்ததூ னயில 


2B 


[ விருபாக்கன் நாய்ப்பிறப்பினின்றும் புலையனாய்ப் பிறத்தல் ) 


377 அம்மனைப் புலையன் கண்டுவெங் கதைகொண் 

டடர்ந்துவந் தடித்திடத் தலையின் 
வெம்மையுற் றாற்றா தூளையிட் டலறி 

வீழ்ந்துயி ரிறந்தது பின்பு 
செம்மைகொள் தெய்வக் கதியினாற் புலையர் 

சேரியில் நீசனாய் உதித்துக் 
கம்மிய தொழுநோய் மெய்வியா பிக்கக் 

கால்கரங் களுமிகக் குறைந்தே 
[ அவன் தொழுநோயால் துன்புற்றுத் திரிதல் ] 


24 


378 உடம்பெலாம் புழுத்து வடியவூ னிவ்வா 

றொதுங்கியன் னோன்றிரி வதுகண் 
டிடந்தரா தெவருங் கண்முனங் காணா 

திழிந்துநிந் தித்திட வதனால் 


875 . நட்டமாயின - அழிந்தன . பவம் - பிறப்பு . 
876 ஒருபுலைக் குறுவீடேறி - ஒருபுலையனின் குடிசைக்குள் சென்று . 

எடுத்ததூனயில் - உண்பதற்கோர் புலால் துணியை எடுத்து , 
877 - கதை - தடி . அந்நாய் பின்னர் ஒரு புலையனாய்ப்பிறந்தது . கம்மிய . 

பந்திய , 


சிவதீர்த்தச் சருக்கம் 


மடம்படு முணர்வும் இழந்துமெய் வருந்த 

வனந்தொறும் புகுந்து பல் காலம் 
விடந்தலைக் கொண்டோன் போற்றிரிந் துழல்கால் 
விரும்புமுற் புண்ணிய பலத்தால் 

25 


( பூர்வபுண்ணியத்தால் அவன் குருந்தவன மடைதல் ] 


379 விளங்கருட் குருந்த வனத்திடை யடைந்தான் 

மீனநற் றிங்களக் காலம் 
களங்கமி லிரவி கிரணமெய் வருத்தக் 

கடும்பசி தாக மீதூர 
உளங்கனிந் திரங்கி நீர்நசை யாலிங் 

குதகமுண் டோவெனத் திரிந்தவ் 
வளங்கவர் வனங்கள் எங்கணுந் தேடி 

வந்துகண் டனன் சிவப் புனலை 


26 


[ அவள் சிவதீர்த்தத்தில் மயங்கி விழுதல் ] 


380 முண்டகங் கழுநீ ருற்பல மாதி 

மொய்த்தறல் தெளிவுள தாகி 
வண்டுகள் முரலப் புதுமணம் வீச 

மந்தமா ருதம்புகுந் துலவும் 
தண்டுறைப் புனலைக் கண்டனன் ஓடித் 

தாகசோ பங்களைந் திடுமா 
றுண்டன னுடலம் பரவச மாகி 

உடன தில் மூர்ச்சையாய் விழுந்தான் 


37 


[ விருபாக்கன் நல்லுருப் பெறுதல் ) 


381 முனமிவன் ஞமலிப் பவமெடுத் துழல்கால் 

முரணுறு பறழ்களாய் வருந்தீ 
வினையரை வரும்வன் முதலையா யந்த 

விரைமடு வினிற்கிடந் தனர்வந் 


878 நிந்தித்திட - பழிகூற . முற்புண்ணியம் - முன்செய்த சிவ புண்ணியம் . 
379 மீன நற்றிங்கள் - பங்குனித்திங்கள் . இரவி - சூரியன் . உதகம் - நீர் . 
880 முண்டகம் - தாமரை . உற்பலம் - நீலோற்பல மலர் . அறல் - 1 . 

தாகசோபம் - நீர் வேட்கையால் வந்த துன்பம் . மூர்ச்சை , மயக்கம் . 


126 


திருப்பெருந்துறைப் புராணம் 


துனியெடுத் தருந்த விறந்தன னுடனவ் 

வுயிர்சிவப் புனலுணு நலத்தாற் 
கனமலி பாவ சேடமா மனைத்தும் 

கழன்று திவ் வியவுரு வடைந்தான் . 


28 


( தேவர்கள் அவனை விமானத்திற் கொண்டு செல்லுதலும் அவன் 

இறைவனைக் கண்டு வணங்குதலும் ) 


382 நவமணி யொளிவிட் டெறித்திடும் விமானம் 

நற்சிவ கணங்கள் கொண் டணைந்தே 
உவமையி லவனை அது தனி லேற்றி 

உபயசா மரமுதல் வரிசை 
தவறிலா தெடுப்ப வெள்ளியங் கிரியிற் 

றானுமுன் கொண்டுபோய் விடுப்ப 
அவனுமெம் மையன் பாததா மரையில் 

அன்பொடு வணங்கிவீழ்ந் தெழுந்தான் 


29 


( விருபாக்கன் சிவபதமடைதல் ) 


383 வணங்கிநின் றேத்தும் மாசிலா தானை 

மழவிடை யண்ணல் பார்த் தருளிக் 
குணம்பெறு நீபன் னாள் கடுந் துயரம் 

கூர்ந்தனை யோவென வருள்செய் 
திணங்கநம் முருவம் எய்திவாழ்ந் திருவீற் 

றிடையுத வுறுங்கதி யென்றான் 
அணங்கொரு பாக னருளிய முறையே 

அடைந்தனன் உயர்சிவ பதத்தில் 


30 


881 ஞமலி - நாய் . விரை - மணம் . உனியெடுத்து . உன்னி (கருதி ) 

அள்ளி . பாவசேடம் - பாவக்குறைபாடு . திவ்ய - மேலான . 
882 உபயசாமரம் - இரட்டைகவரி . 
388 கூர்ந்தனையோ மிக எய்தினாயோ . இணங்க - பொருந்த . 

ஈற்றிடை - முடிவின் தண் . 


சிவதீர்த்தச் சருக்கம் 


121 


[ சிவதீர்த்தத்தின் பெருமை இயம்பெற் கரிதெனல் ) 


384 ஒருமைசேர் மனத்தோ டப்புனல் படிந்தோர்க் 

குறுபயன் யாவரே மொழிவார் 
மருமலர்க் குழலாய் என்றனன் இமய 

வல்லிகேட் டுளங்கனிந் தனளென் 
றருள் புரி தவுமி புரூரவா வினுக்கன் 

றருளிய முறைமையைச் சனகர்க் 


கிருளகல் முனியாக் கியவகி யுரைத்தா 

னெனவருட் சூதனோ தினனால் 


31 


[ சிவதீர்த்தச் சருக்கம் முற்றும் ] 


B84 மருமலர் 


- 


மணம்பொருந்திய மலர் . யாக்கியவகி யாக்ய வல்கியர் . 
தவுமி புரூரவாக்குக் கூறியதை முறையே சூதன் கூறினன் . 


சிவத் துரோகச் சருக்கம் 


( அறுசீர் ஆசிரியச் சந்த விருத்தம் ] 


[ விருபாக்கன் வரலாறு கேட்ட முனிவர்கள் உளந்தெளிதல் ) 


385 இன்ன தாஞ்சி வத்து ரோக 

மென்ற சூத ரைப்புகழ்ந் 
துன்னு நற்க தித்த வத்தர் 

ஓதுவார்கள் அண்ணல் நீ 
சொன்ன விக்ச ரித்தி ரந்து 

லங்கயாம்நி னைத்திடில் 
மன்னு சித்ர தீப மொத்த 

மனமிகத்து ளங்குமால் 


1 


( சூத முனிவர் விமலலிங்க தரிசனப் பெருமை கூறுதல் ] 


386 இதுசொ லத்தகா , மு னம்இ 

யம்பு நூல்வி ரோதமா 
மதிப டைத்த வன்பருக்கும் 

மற்றி டுக்க ணிலையெனும் 
விதிநி சத்ததாம லாமல் 

விமல லிங்க தரிசனம் 
உதயமுற்று ளோர்கள் சேர்வர் 

உம்ப ரென்று முச்சியில் 
287 அருமை யோடு காணி லேய்வர் 

அசுவ மேத பலமலிற் 
பரிவி னோடு காணின் முத்தி 

பலித மாகும் என்றுநெஞ் 


- 


885 சித்ரதீபம் - அணையாவிளக்கு . துளங்கும் - தெளிவடையும் . 
886 அன்பருக்கும் அன்பர்களானாலும் . இடுக்கண் நிலை - 

உரதி . உதயமுற்றுளோர் - உதயகாலத்திற்கண்டு வழிபட்டவர்கள் . 
உம்பர் - மேலுலகம் . உச்சியில் - உச்சிக்காலத்தில் . 


துன்பம் 


சிவத் துரோகச் சருக்கம் 


129 


சுருக வேபிர தோட கால 

முண்மை யோடு பரவினால் 
மருவு கால மூன்றி னும்வ 

ணங்கு பேற தென்னவும் 


3 


( மகேச நாமச்சிறப்புக் கூறுதல் ] 


388 திருந்த நாவி னோர்த ரம்ம 

கேச வென்று செப்புவோர் 
ஒருங்கு கோடி பிரம கத்தி 

யொழிவ ரோது பிறர்மனை 
விரும்பல் கோடி நீங்கும் வன்மை 

மேவு கூற்று பாதியும் 
பொருந்தி டாது ; மங்க லங்கள் 

புணரு மென்று மன்பொடு 


4 


[ சிவநாமச் சிறப்புக்கூறுதல் ) 


389 சிவாவென் றோர்த ரஞ்சொ லிற் 

செறிப வங்கள் திரளெலாம் 
ஒவாது விண்டு செலுமி ரண்டு 

தரமு ரைக்கி லுண்மையாய் 
அவாவ கன்று தூய நெஞ்ச 

னாவன் மூன்று தரமெனிற் 
பவாரி நண்ப னாவன் மேற்ப 

லங்க ணக்கின் றென்னவும் 


5 


887 பலம் 


பலம் - பயன் . அலிற் ( அல்லிற் ) - இரவுக்காலத்தில் . பலிவிக்கும் - 

சித்திக்கும் . பிரதோடகாலம் - சந்தியாகாலம் . பேறு - பாக்கியம் . 
888. ஓர் தரம் - ஒருமுறை . பிரமகத்தி - பிரமகத்திதோடம் . கூற்றுபாதி - 

யமனுடைய துன்பம் . புணரும் - வந்துசேரும் . 
889 ஓவாது - ஒவ்வாது - பொருந்தாது . விண்டு - வேறுபட்டு . பவாரி - 

பாவத்தைப் போக்குவபன் ( சிவன் ) . 
17-18 


130 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அர நாமப் பெருமை கூறல் ) 


890 ஒருத ரம்அ ராவெ னவ் 

உரைத்தி டிற்ப வமெலாம் 
மருவி டாது போம தைம 

றுத்தொ ருதரஞ்சொலிற் 
பெருக நன்மை யெய்த லாகும் 

பின்னு மோர்த ரஞ்சொலிற் 
கரிய கண்ட னாவன் மேற்க 

ழற்கி லெண்ணி லென்னவும் 


6 


[ சம்பு நாமப் பெருமை கூறல் ] 


391 சம்பு நாமம் நாவி லோர் 

தரமு ரைத்து ளோர்களே 
நம்ப ராம வர்க்குறாத 

நன்மை வேறொன் றின்மையால் 
உம்ப ருந்து தித்திறைஞ்ச 

வுற்று வாழ்வ ரென்னவும் 
எம்பி ரான்றி ருக்கணென் 

றியம்பு மக்க மணியினை 


7 


[உருத்திராக்கப் பெருமை கூறல் ) 


39 ? ஒன்று பூணில் அவதி தீரும் 

உபய மெய்த ரித்திடிற் 
றுன்று பாவ நீங்கு மூன்று 

சூட மேனி சுத்தமாம் 


890 அரா 


- 


ஹர ஹரா எனும் மந்திரம் . 

மருவிடாது பொருந்தாது . 
மறுத்து - மீண்டும் ( இருமுறை என்பது பொருள் ) . கரிய கண்டன் - 

சிவன் . கழற்கில் - சொன்னால் ( கழறினால் என்பது கருத்து ) . 
891 நம்பர் - தேவர் . உம்பர் - தேவர் . அக்கமணி - உருத்திராக்கம் . 


சிவத் துரோகச் சருக்கம் 


131 


சென்று நான்க ணிந்திடிற் 

சிரேட்ட னாவ னைந்தெனிற் 
பொன்ற லென்னு மச்ச மின்று 

பூணி லாறு தேவனாம் 


8 


393 பரிவி னேழ்த ரிக்கின் வச்ர 

பாணி யாவ னெட்டெனின் 
உரிமை கொள்சா லோக மெய்தும் 

ஒன்பதிற் சாமீ பமாம் 
திரிவிலாதீ ரைந்து பூணின் 

சேர்வர் சாரூ பம்பனொன் 
றரிய வாகு மணியை மெய் 

அணிந்தி டிற்சா யுச்சியம் 


9 


394 இதற்கு மேற்ப லன் சிவன் 

இயம்ப வேண்டும் என்றுமோ 
ததைத்த ரித்து ளோரைநோக்கி 

னாற்றெ ரிந்து ளோர்க்குமே 
உதித்த நாள்மு தற்செய் பாவம் 

ஒற்க மூன்று தாபமும் 
மதித்தி ராம லேகு மென்றும் 

மற்றவர்க்கு நட்பி னோர் 


10 


( திருநீற்றுப் பெருமை கூறல் ) 


395 ஈறிலாத பெரிய வின்பம் 

எய்து வார்கள் ; என்றும்வெண் 
நீறு பூசு வோன்ற னால்மெய் 

நிமல முப்பு வனமும் 


892 பூணில் 


அணிந்தால் . உபயம் இரண்டு . சிரேட்டன் 
மேலானவன் . பொன்றல் - இறத்தல் . 
393 தரிக்கிள் - அணிந்தால் . வச்ரபாணி - இந்திரன் . 
894 ஓததைத்தரித்து - ஓதுகின்ற அதனைப் பூண்டு . ஒற்க மூன்றுதாமமும் - 

நிலை தளரச் செய்யும் ஆணவ முதலிய முக்குற்றங்கள் . 


132 


திருப்பெருந்துறைப் புராணம் 


ஏறு மென்று மன்ன 

றிலங்க மெய்த ரித்திடிற் 
கூறும் ரோகம் அச்சம் இன்னல் 

கூற்ற மில்லை என்னவும் 


11 


[ சிவனடியார் பெருமைகூறுதல் ] 


396 விளங்கு பத்தர் மண்விணாக 

விண்ம ணாகச் செய்வர்கள் 
களங்கி யாத பனையு மாறு 

காண்பர் மேருவணு வதாய்த் 
துளங்க ணுவும் மேரு வாகத் 

தோற்று விப்பர் கடலையும் 
உளங்கை யாச மிப்பர் மாவெற் 

பூழிக் காலும் பேதிப்பார் 


13 


397 அரிய யன்ற னைத்திரண 

மாய்ம திப்பர் சீறினாற் 
றிரிபு வனமுந் தகிப்பர் 

சிவனை யொப்பர் கருணையே 
புரிவரவரை யொப்பு ளோர்கள் 

புவன மூன்றி னும்மிலைத் 
தெரியி னும்ப ரும்ப யந்து 

செய்வ ரேவல் என்று நூல் 


13 


398 சாற்று கின்ற யாவையும் 

சரத மாகு மேயெமக் 
காற்றல் சான்ற நீ மகிழ்வொ 

டருள் தலும்மந் நீர்மையே 


895 ஈறிலாத - அழியாத . ரோகம் - நோய்கள் . கூற்றம் - இறப்பு . 
396 ஆதபன் - சூரியன் . மேரு - மேருமலை . ஆசமிப்பர் 

ஆசமிப்பர் - உண்ணுவர் . 
பேதிப்பர் - வேறுபடுத்துவர் . 
897 திரணம் - தூசு . சீறினால் - வெகுண்டால் . 


சிவத் துரோகச் சருக்கம் 


ஏற்ற மாம் இவைக் கெலாம் 

இதுவி ரோத மாதலாற் 
றோற்ற மாமிச் சங்கையாந் 

துயர்க்க டலில் ஆழ்ந்தனம் 


399 பொருந்து மாறு வசனமென் 

புணையி னாலெமைக் கரை 
வருந்தி டாம லேற்றி வாழ 

வைக்க வேண்டு மென்றனர் 
திருந்து சூத னுங்கள் சங்கை 

செவ்வி தாயி னுமறம் 
ஒருங் கறங்கள் சூக்குமங்கள் 

உண்டு கேண்மி னோதுதும் 


15 


( பாவங்களின் நிலைகூறுதல் ] 


400 ஏது செய்தி டினுமுயிர்க் 

கீறி ழைத்தல் தீதறம் 
கோதில் கோவதைக் கொடுமை 

கூறொன ததனிலும் 
தீததாஞ்சி சுக்கொலை 

செயத்தகா ததனிலும் 
மாதர்தங் கொலைகள் தீது 

மற்றதினும் வேதியர் 


16 


401 தமைத்த டிதல் தீததின் 

தனிமகம் முடித்தவற் 
குமைத்த லாகுமூர் மிடை 

கோது காம மா தியாய் 


- 


398 சரதம் 
399 பொருந்துமாறு 


- 


உண்மை. சங்கை - ஐயப்பாடு . 

ஐயந்தெளிந்து அமைதிகொள்ளும் வண்ணம் , 
சூக்குமம் - நுண்மை . 
400 கோவதை - பசுக்கொலை புரிதல் . 


134 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அமைத்தல் தீத ரன்றெரி 

சனஞ் சிவார்ச் சனை புரிந் 
துமைக்கு நாதன் நாம மோதல் 

ஓங்க ருட்ப ணிவிடை 


17 


[ சிவபுண்ணியங்கள் இவை எனலும் அவற்றால் சிவத்து ரோகம் 

நீங்காதெனலும் ) 


402 சிவபுராண சிரவ ணங்கள் 

சேவை செய்த லன்பரை 
தவள நீறுபூசல் மேனி 

தாங்கல் அக்க மணியினை ; 
இவைக ளாலும் நூல்களால் 

இயம்பு சாந்தி யாலும்நின் 
றவியும் வேறொன் றாலுநீங்கி 

டாது பொய்ம்மை யதனிலும் 


18 


1 


403 பரம னன்பர் பொருளை வௌவல் 

பாவ மிச்ச மவர்கள் பாற் 
புரியி னிந்தை யதிகமான 

புன்மை தீர்ந்திடா சிவ 
திரவி யத்தை மன துவாக்குச் 

செய்கை யென்று மூன்றினாற் 
கருதல் கேட்டல் பரிசமாதல் 

கனவி னுஞ்செயத் தகா 


19 


404 இன்ப மாரும் ஈசரபி 

டேகதிர வியந்தனைத் 
தின்ப மென்ற பகரித்தல் 

செய்யினும் நினைக்கினும் 


401 


- 


- 


தடிதல் 

கொல்லுதல் . தனிமகம் பெரிய யாகம் ( வேள்வி ) . 
இரண்டாமடி சிதைந்துளது . மூன்றாமடி முதல் சிவபுண்ணியங்கள் 
கூறுகிறார் . 
சிரவணம் - கேட்டல் . தவளநீறு - வெண்ணீறு . 
வௌவல் பறித்துக்கொள்ளுதல் . மிச்சம் மிகை குற்றம் , 
பரிசமாதல் - மெய்யால் தீண்டுதல் . 


402 
408 


சிவத் துரோகச் சருக்கம் 


135 


கன்றி மெய்யும் நூறுகோடி 

கற்ப காலம் வரவஞ் 
சென்றமுந்தி னாலு மன்ன 

தீமை தீர்வ தின்றரோ. 


20 


405 எந்தமா நலஞ்செய் தாலும் 

ஏகு மாறி லப்பவம் 
தந்தி வீந்து ரித்தவர் 

தமக் கபிடே கத்தினால் 
வந்து நேரும்உளம கிழ்ச்சி 

மற்ற தொன்றி னால்வரா 
தந்தநற் றிரவி யத்தை 

அபகரித்த பாவிகள் 


20 


406 அருஞ்சி வத்து ரோகராய் 

அதோ ததிக்கண் ஆழ்குவார் 
திருந்த வீசர் புண்ணி யங்கள் 

செய்து நாளும் அன்பராய் 
இருந்து ளோர்க ளெனினுமபி 

டேக திரவி யந்தினிற் 
பொருந்து புண்ணி யங்கள் யாவும் 

போய் , வருந்து வார்களே 


22 


407 எரிநி கர்த்த தாகுமபி 

டேக நற்றி ரவியம் 
பரிவி லாமல் அபகரித்த 

பதகர் தம்மை யீசனும் 


404 தின்பம் - அனுபவிப்போம் . கன்றி - துன்புற்று . ரவரவம் - நரகம் , 
405 தந்தி - யானை ( கயாமுக அசுரன் ) . வீந்து - வேறுபடக்கிழித்து . 
406 அதோகதி - ஒரு நரகம். 


136 


திருப்பெருந்துறைப் புராணம் 


விரைவி னந்த வன்மைதீர்க்க 

வேண்டு மென்ன எண்ணினும் 
அரிய கற்பம் நூறுகோடி 

யாயினுந் தொலைந் திடா 


23 


408 இன்ன வாறு சூசகம் 

இருப்ப தாலறத்திர் காள் ! 
பன்னு மந்த முனிவிரூ 

பாக்க னல்லறம் பல 
என்ன வாற்றி னாலுமபி 

டேக நற்றிர வியம் 
தன்னை யுண்ட தன்மையன்று 

தந்த தாம் அதோகதி 


24 


409 அதனை ஐவ ருரைவிரும்பி 

அப கரித்த தாலுமிம் 
முதிய னெண்ணில் புண்ணியஞ்செய் 

முனிவ னாதலா னுமவ் 
விதியி னெய்து மனுபவத்தை 

விட்ட ரன்றன் வாவியாற் 
கதியி னெய்தி னானறத்திர் 

காள் , தெரித்தி ரென்றனன் 


25 


410 தவறில் சூதவிருடி சொல்லெ 

தார்த்த மென்று முனிவரர் 
சிவபி ரான்வி ரோதமொத்த 

தீமை யில்லை யாதலால் 
எவர்கள் உய்குவா ருலகில் 

என்றி ரங்கு நெஞ்சராய் 
உவமை வேறிலாத ஐய ! 

உண்மை நின்சொ லென்றனர் . 


26 


( சிவத் துரோகச் சருக்கம் முற்றும் ) 


வன்மை 


407 எரி 

நெருப்பு . பரிவு அன்பு . பதகர் பாதகர் ( பாவிகள் ) 

பாவம் . 
408 சூசகம் - நூல் உளவு . அறத்திர்காள் - முனிவர்களே . 

அரன் றன்வாவி - சிவதீர்த்தம் , தெரித்திர் - தெரிந்துகொண்டீர் . 
410 

எதார்த்தம் - உண்மை . 


தேவிக்கு நாரதர் 
தவநிலை கூறி மீண்ட சருக்கம் 


[ கலி விருத்தம் ] 


411 


மன்னனிம வான்மகள் மலர்ச்சரண் வணங்கிப் 
பின்னுமிசை யாழ்நன்முனி பேசலு றுகின்றான் 
தன்னிகரில் பேரொளிய தாகுமிறை தானே 
இன்னவகை குந்தமென வேயருள்பு ரிந்தே . 


1 


[ நாரதன் சூரன் வரலாறு கூறல் ] 


412 சிவபுரம் திற்றிகழ் செய் கின்றனன தன்கண் 

உவணவிறை யாதியிமை யோர்கள் பல ருற்றே 
தவமுயலு கின்றனர்கள் தானதைவி ரிக்கின் 
அவமிகும் ரக்கரிறை யாகுமொரு சூரன் . 


2 


[ சூரன் தவமியற்றிப் பேறுபெறல் ] 


413 தாதவிழ் கடுக்கையணி சங்கரனை யுன்னி 

மாதவ மகிழ்ந்து பல வைகல்களி யற்றி 
வேதையகல் வச்ரமணி மேனியுடை யோனாய் 
ஆதரவொ டாயிரத்தெட் டண்டபதி யானான் . 


3 


- 


411 இமவான் மகள் 

பார்வதி (உமை ) மலர்ச்சரண் - மலர் போன்ற 
பாதங்கள் . 
412 உவணவிறை ( உவணம் - கருடன் ) திருமால் . 
413 கடுக்கை - கொன்றைமலர் , வச்ரமணி - வைரம் . அண்டபதி - அரன் 


138 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ சூரன் தேவர்களுக்கு இடுக்கண் புரிதல் ] 


414 கொக்கிற கணிந்தகுழ கற்கவிகொ டேனென் 

றக்கிரம மாகமக மாற்றிநல மற்ற 
தக்கெனொடு கூடியரன் றன்னை மறந் திட்ட 
துக்கமலி தீவினைசு ரர்க்குறுத லாலே 


415 அரியயன்மு தற்புலவர் யாவரையும் வென்று 

தருவுலகி னன் பழுதில் தன்வசமெனச்செய் 
திரியுவெனவ் விண்ணவ ரிடம்பலக வர்ந்தே 
வெருவிட வடர்த்தனனவ் வெந்திற லரக்கண் 


5 


( தேவர்களின் கலக்கம் ) 


416 என்செயுவம் இனிப்புகுவ தெவ்விடம தென்னாப் 

புன்கணுறு புங்கவர்பு லம்புடனொ துங்கும் 
நன்புற மெவற்றினுமன் னோனடலை செய்யுந் 
துன்பமிக லால்மயல்து படங்குமனத் தோராய் 


6 


( தேவர்கள் சிவபிரானிடம் முறையிடச் செல்லுதல் ] 


417 வெண்கயிலை புக்கெவரும் வெண்பிறை முடித்தோன் 

தண்கருணை பெற்றவ்விடர் தள்ளுதலை யுன்னி 
நண்பொடு புகுந்துவெகு நாள் தவ மியற்ற 
ஒண்புவன நாயகனு வந்தெதிர் அ ணைந்தான் . 


7 


- 


- 


414 கொக்கிறகணிந்த குழகன் 

சிவன் . அவி 

வேள்வியில் தரும் 
அவிசுப்பொருள் . அக்கிரமம் - முறையற்றது . மகம் - யாகம் . 
415 தருஉலகு - தேவலோகம் . சுரர் - தேவர் . புலவர் - தேவர் . 
416 புங்கவர் - தேவர் . நடலை - துன்பம் , மயல் - கலக்கம் . 
( 17 தள்ளுதலை - போக்குதலை . 


தே . நா . தவநிலை கூறி மீண்ட சருக்கம் 


139 


( தேவர்கள் முறையீடு ) 


418 வந்தருளும் அண்ணல்முனம் மால்முதல வாய 

அந்தமகல் வானவர் அடித்தளிரி னிறைஞ்சி 
வெந்திறல்கொள் சூரனில்மெ லிந்திடர் வுழந்தோம் 
எந்தையவ னாற்றிடரின் இப்பொறைகே ளோமால் 


8 


419 யாங்கள் புரி தீவினைய வைக்குவிடர் போதும் 

தாங்கியெமை யாண்டருள்செய் தண்கருணை யாலென் 
றோங்கிவளர் காதலுடன் ஓதினர்ம கிழ்ந்தே 
ஆங்கவர் தமக்கரன் அஞ்சற்கரம மைத்தே . 


9 


[ இறைவன் தேவர்களை அமைதியுறச் செய்தல் ) 


420 அரந்தைதரு வல்லசுர னால்மிகமெ லிந்தீர் 

இரங்கலிர் பயந்தினி யெமக்கொருகு மாரன் 
உரங்கொடு பிறப்பனவன் ஓதுமவ்வ ரக்கன் 
வரங்களை யழித்துமது வாழ்பதியின் வைப்பன் 


10 


421 அதுவரையும் நீவிரவன் றன்முனம் நிலாமல் 

வதியுமென வோதிவட வாலடியில் உற்றான் 
புதியவருள் பெற்றவர்கள் பொற்கழல் பணிந்தே 
பதியிலுறை வம் , பரமர் பாலர்வரு காறும் . 


11 


( தேவர்கள் குருந்தவன மடைந்து இருத்தல் ) 


422 என்றுளம் நினைந்தசுரர் எய்தவரி தாமென் 

றன்றமரர் ஆதிகயி லாசபுர மதனிற் 
சென்றனர்கள் கண்டுதெரி சித்தனர்கு ருந்தை 
ஒன்றிய களிப்பினொடு றைந்தனர தன்கண் 


12 


419 அஞ்சற்கரம் அமைத்து - அபயக்கை காட்டி . 
420 அரந்தை - துன்பம் . வாழ்பதி - அவரவர்க்குரிய உலகம் . 
421 உறைவம் - தங்கியிருப்போம் . பாலர் - குமாரன் , 


10 


திருப்பெருந்துறைப் புராணம் 


423 அத்தல மகத்துவம தாலசுரர் கோமான் 

மொய்த்தடர வஞ்சிவர முன்னுகில னானான் 
வித்தகவிண் ணோர் மனதில் வேதையில ராகிப் 
பத்தியொடு குந்தநிழல் பற்றினரி ருந்தார் 


13 


14 


[ நாரதன் உமாதேவியை வேண்டுதல் ) 
424 கயிலைவட வாலினுறை கண்ணு தலு ணர்ந்தே 

அயில்விழி மடந்தையுனை யன்பொடும ணந்தே 
உயுநெறி யெமக்கருள வோர்குழவி தன்னைத் 

தயவுட னளித்தசுரர் தம்மையடர் வித்தே 
425 வன்றிறல்கொள் வாழ்விலமை வைத்திட நினைக்க 

என்று திரு வுள்ளமதிரங் கவரு மோவென் 
றொன்றியமெய் யன்புறையு ளத்தினர்க ளாகி 
வென்றிதரு நற்றவம் விருப்பொடு புரிந்தே 


15 


426 வருந்தியுறை கின்றனர்கள் மாதரசி நீயும் 

பெருந்துறை யெனும் பெயர்பெ றுந்தலம் திற்சென் 
றிருந்தவமி யற்றியல ரிட்டபல மாகும் 
குருந்தினை வணங்கிலுடன் கூடும் நினை வெல்லாம் 


16 


427 மழலை தரு வாயிலுரை வந்தபி தற்றுங் 

குழவியை மகிழ்ச்சியொடு கொள்ளுமனை போலக் 
கழுமலுடை யென் மொழி கனங்குழைய ணங்கே 
பழுதலவெ னக்கொளுதல் பண்பதுவு மாமே 


17 


428 அப்பொடு குளிர்ச்சிதெறு மங்கியொடு வெம்மை 

யொப்பநிறை பூரணமொ டொன்றிமகிழ் வுற்றே 
எப்புவன முந்தனிலி யற்றியுயிர் தோறும் 
தப்பறவி ருந்தமை தமக்கருளு மன்னே 


18 


முன்னு கி 


னான் 


428 மொய்த்தடர நெருங்கித் துன்புறுத்த . 

நினையாதவனாயினன் . வேதை - துன்பம் . 
427 கழுமல் - குறைபாடு . 
428 அப்பு - நீர் . அங்கி - நெருப்பு . 


தே . நா . தவநிலை கூறி மீண்ட சருக்கம் 


141 


429 உன்னலுரை செய்கையினி லொன்று துணை யன்றி 

இன்மை நிச மாதலினி யம்பியது நீயே 
யென்னதெரி யாதது கொல் என்னவரி தாகும் 
அன்னையுன தின்னருள் அறிந்திடவல் லார்யார் 


19 


430 என்றுபல புன்மொழி யியம்பிவிடை பெற்றுத் 

துன்றுமிசை யாழ்முனி தொகும்பலவா சூழும் 
நன்றிகொ ளயன் சபையி னண்ணியிம யத்திற் 
சென்றுபரை முன்பு புகல் செய்கையை விரித்தான் 


20 


( நாரதன் தேவியை வேண்டியதைக் கேட்டுத் தேவர்கள் மகிழ்தல் ) 


431 நாரதன் உரைத்தமைவிண் நாடர்செவி புக்க 

ஆரமுத மொத்தினியெவ் வல்லலும் கன்றோம் 
சூரன் உர மற்றுயிர்து டித்து விழும் நாளும் 
நேருதல டுத்ததென நெஞ்சுகளி கொண்டார் 


21 


432 இவ்வகைய தாமியலி யம்புபவர் கேட்போர் 

செவ்வியவ றம்பலசெய் தேசுடைய ராகி 
நவ்விமழு வேந்துமர னார் உலக மெய்தி 
எவ்வமில் மகிழ்ச்சிபல எய்திமிக வாழ்வார் 


231 


433 என்னவிறை யோடிவை யியம்பிமுனி பின்னுங் 

கன்னியில் வான் மகள்க னங்குழைமி குஞ்சீர் 
மன்னியபெ ருந்துறையில் வந்ததுவும் முக்கண் 
முன்னவன் மணந்தமுறை யும்மொழிய கிற்பாம் 


23 


[ தேவிக்கு நாரதர் தவநிலைகூறி மீண்ட சருக்கம் முற்றும் ) 


483 முக்கண் முன்னவன் - சிவபெருமான் . 


தவசுக்குத் தேவி சிவபுரத்துக் கெழுந்தருளிய 

சருக்கம் 


( எண்சீர் ஆசிரிய விருத்தம் ] 


[ தேவி தன் கருத்தைப் பெற்றோருக் கியம்புதல் 


434 மதுர வின்னிசை கனிந்தொ முகியசெவ் 

வாய்பெண் ணாரமு தாமுலை மடந்தை 
முதிரு மின்னிசை முனிசிவ புரச்சீர் 

மொழிந்த யாவையும் திருவுளத் தடைத்தே 
அதிக வன்பினோ டின்று சென் றென்றன் 

ஆத்ம நாதர் தம் அடிபணி வேனென் 
றெதிரி லாள்மன தினினினைந் தெண்ணம் 

இயம்பி னாள் , பிதா வனையிரு வருக்கும் 


1 


( தவத்திற்குக் கயிலையேசிறந்ததென இமவானும் மேனையும் கூறுதல் ] 


435 இமைய மன்னவன் மேனையோ டிறைவி 

இயம்பல் கேட்டுளந் தனர்ந்துடல் பதறி 
அமையை வென்றதோள் அமுதமே இவ்வா 

றறைவ தெவ்வித மடுத்தமெய் வரங்கள் 
தமைய லால் நிகர் வேறிலாக் கயிலைத் 

தாணு வொல்லையிற் றருகுவ னதனால் 
உமைமி னேமன தினிற்பிற விடங்கள் 

உன்னல் தானடா தென்ன , வோ துவளால் 


3 


434 இன்னிசைமுனி - நாரதன் . பிதா - இமவான் . அனை - அன்னை . 

( மேனை ) உமை தன் எண்ணத்தைப் பெற்றோருக்குக் கூறினாள் . 
485 இறைவி - உமாதேவி . அமையை - மூங்கிலை . தாணு 

மூங்கிலை . தாணு - இலிங்கம் . 

. 
( சிவன் ) ஒல்லை - விரைவு . உள்னல் - கருதல் . 
பொருந்தாது . 


த . தே . சிவபுரத்துக் கெழுந்தருளிய சருக்கம் 


( சிவபுரமே மிகச்சிறந்த தலமெனக்கூறி தேவி பெற்றோரிடம் 

விடை வேண்டல் ] 


436 மகிமை பற்பல நிறைசிவ யோக 

வனம திற்புணை புவனமூன் றினுமின் 
றகமகிழ்ச் சியினொரு தண்மதி யிற்சென் 

றாற்று நோன்புறும் பேற்றினுக் களவு 
புகல வல்லவர் இலர்பரம் பொருளே 

பூங்கு ருந்தெனெ முளைத்திருந் ததனாற் 
தகமை சேரதிற் சென்றுமீள் வதற்கே 

தருவீர் நீர்விடை என்றனள் தையல் 


( தேவி திருப்பெருந்துறை அடைதல் ] 


437 பரம காரணி திருவுளக் குறிப்பின் 

படியி னிற்பதே பண்பென வுன்னி வெற் 
பரையன் வேண்டிய வளமெலாம் நிறைவித் 

தலகி லாப்பரி சனம்புடை சூழ்வித் 
தெரிபசும் பொனின் மானமீ தேற்றி 

இறைஞ்ச மேனையோ டவர்மனத் திசைவால் 
விறைவின் வந்துசேர்ந் தனளுல கீன்ற 

விமலை நற்றிருப் பெருந்துறை விரும்பி 


[ தேவி குருந்தப் பெருமானை வணங்கி வழிபடல் ) 


438 வந்த வெம்பெரு மாட்டியப் புரத்தின் 

மகிமை யாவையுங் கண்டுகண் டுருகி 
அந்த மில்லதோர் மகிழ்வுடன ழல்நீர் 

ஆடி விண்ணவர்க் காவிட மருந்தும் 


நோன்பு 


487 


436 சிவயோகவனம் திருப்பெருந்துறை . 

தவம் . 
புகல - சொல்ல . பூங்குருந்து - பொலிவுடைய குருந்த விருட்சமாக . 
தையல் - தேவி . 
பரமகா ரணி - எல்லாவற்றிற்கும் மேலான காரணமாக இருப்பவள் 
எனத் தேவிக்குக் காரணப்பெயர் . 

உன்னி - கருதி . பரிசனம் - 
பணிபுரிவோர் . 

எரிபசும்பொன் - ஒளிவிடும்பொன் , மானம் 
விமானம் என்பதின் முதற்குறை . 


. 


திருப்பெருந்துறைப் புராணம் 


எந்தை யே திருக் குருந்தென வுருக்கொண் 

டிருத்த லாலள விறந்தபே ருவகை 
சிந்தை கூர் தர மலர்க்கர மிரண்டும் 

சிரத்திற் றாங்கிமுன் சென்றன ளணங்கு 


5 


439 கண்டு வீழ்ந்துவந் தித்தலர் புரையுங் 

கண்கள் தாரைகள் தரக்கரைந் துருகி 
மண்டு மன்பினாற் பூசனை யியற்றி 

வலம்வந் தண்ணல் தன் மகிமையி னலமும் 
எண்டராப் பெருங் கருணையும் மனத்தில் 

எண்ணி நண்ணிநின் றிறைஞ்சிநின் றெதிரே 
தொண்டை யங்கனி வாய்மொழி தளும்பத் 

துதிக்க லுற்றனள் தோகைபோ லியலாள் 


6 


( தேவி இறைவனைப்போற்றி நாமாவளி பாடுதல் ) 


440 பூர ணா ! கருணாகரா ! வமலா ! 

பொங்கு பேரொளி யே / தொகு மகில 
கார ணா ! நிரா தாரமே ! யகண்டா 

கார சற்சிதா னந்தமா மயமே ! 
ஆர ணா ! சரா சரவுயி ரெவையும் 

ஆகு வோய் ! மயா னந்தரு மடலைத் 
தார ணா ! பெருந் துறையில்வாழ் குருந்தா ! 

தாணு வே ! யருள் தரவுள மிரங்கே ! 


7 


441 கோ தி லா தநல் லமுதமே ! யடியார் 

கொண்ட கொள்கையே கொள்கையாக் குறிக்கும் 
நீத மே ! யருள் நிறைபரம் பொருளே ! 

நிரும லா ! நிரா லம்ப நிட் களமே ! 


438 அழல் நீர் - அக்கினிதீர்த்தம் . ஆடி - மூழ்கி . விடம் - ஆலகாலம் . 
489. வந்தித்து - பரவி . அலர்புரையும் - மலர்போன்ற . நலம் - சிறப்பு 

எண்ணி அளவுபடா . தோகை - மயில் . 
440 அமலா - . - 

குற்றமற்றவனே . ஆரணா - வேதமயமானவனே . அடலை - 
திருநீறு . தாரணா - தரித்தவனே . 


எண்டரா 


த . தே . சிவபுரத்துக் கெழுந்தருளிய சருக்கம் 


145 


பேதம் நீங்கவைந் தொழிலையுந் திருமுன் 

இயற்றி யேயுயிர்க் கிரங்குமேல் ஆத்ம 
னே ! பிரிந் திருந்தினி யாற்றேன் 
நான்பொ றேன் நலந் தரநினைந் தருளே . 


நாத 


8 


[ இறைவன் இத்தலத்தில் தவம்புரிகெனக் கட்டளை இடல் ) 


442 என்ற னேகநற் றுதிபுகன் றெவையும் 

ஈன்ற கன்னியாம் இறைவியவ் விறைமுன் 
நின்று தன்வச மற்றுள முருகும் 

நிலைமை கண்டருட் குருந்தரன ருளால் 
சென்ற தோர்மொழி விசும்பிடை , யணங்கே 

சிறந்த விப்பதி தனிற்றவ மியற்றில் 
உன்ற னார்வமெ லாமதில் வெகுவாய் 

உறுமென் றோதுதல் கேட்டன ளுவந்தே . 


9 


[ தவத்திற்கு ஊறுவராதிருக்கத் தேவி கணபதியைப் போற்றல் ] 


443 அனைய தாகவென் றெழுந்துவந் தழனீர் 

ஆடி வெண்பொடி யணிந்துகண் மணிபூண் 
டினைய செய்கையிற் றவறுவந் தடையா 

திருக்க வேண்டுமென் றிபமுக விறையைத் 
தனைய ! யான்புரி யருச்சனை யுவந்து 

தருக விவ்வர மெனப்பு கன்றிருத்தி 
வினைய மில்வெயி லுவந்தக ணேச 

விளங்கு நாமந் தரித்தருச் சித்தே 


10 


441 கோது - சக்கை , குறை . 

நீதம் - நியதி . நிராலம்பம் - ஆதாரம் 
வேண்டாமை . நிட்களம் உருவின்மை . 

நலந்தர 

அருள 
442 ஆர்வம் - விருப்பம் . வெகுவாய் - மிகுதியாக . உறும் - கைகூடும் . 
448 வண் பொடி 

திரு நீறு . 

கண்மணி உருத்திராக்கம் . 
இபமுக இறை - யானைமுகக்கடவுள் . தனைய - என்மகனே . 
19.20 


- 


146 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ தேவி தவம்புரிய பீடத்தமர்தல் ] 


444 உண்டி பற்பல வானிறைத் துதரம் 

ஒளிகொள் தூபதீ பமுத லியவால் 
மண்டு பூசனை யளித்திவ ணிருந்து 

வரங்க டந்துயிர்க் கருள்கவென் றுரைத்துக் 
கொண்ட தன்குறிப் பவரனு மதிமேற் 

கொண்டு குந்தமூ லத்தின் மேற் பாலாய் 
எண்ட ராப்பெருங் காதலாற் றவஞ்செய் 

தெய்த யோகபீ டத்தினி லிருந்தாள் . 


11 


[ வீரபத்திரர் முதலானோர் தேவியுடன் தவம்புரிதல் ) 


445 விமல நாயகி பரிந்தருச் சித்த 

வெயிலு வந்தவைங் கரன் திருத் தாளில் 
அமையு மன்புசெய் தருச்சனை புரிவோர்க் 

கரிய தொன்றிலை யரனருள் பெருகி 
நிமல ராகுவ ரிமையம்விட் டெமையாள் 

நிமலை நற்சிவ புரநினைந் தெழுங்கால் 
தமைநி கர்த்தமா வீரபத் திரரும் 

சகல லோகநா யகியுடன் சார்ந்தார் . 


12 


[ வீரபத்திரர் முதலானோர் காவலுடன் தேவி தவம்புரிதல் ] 


446 வந்த வீரரும் மலைமக ளுடனே 

வந்து குந்தநா யகர் தமை வணங்கி 
அந்த மில்லொளி யோகபீ டத்தின் 

அணங்கு வீற்றிருப் பதற்கரு காக 


வயிறு . 


- 


444 உதரம் 

அவரனுமதி கணபதியின்உடன் பாடு . 
மேற்பாலாய் - மேற்குத்திசையில் . 
445 பரிந்து - அன்பு கொண்டு . நிமலராகுவர் - குற்றமற்றவராவர் . 


த . தே . சிவபுரத்துக் கெழுந்தருளிய சருக்கம் 


147 


கந்த மாமலர்க் குழலவள் பாது 

காவ லாகமுன் னிருந்தன ரவரைச் 
சிந்தை யன்பொடு கண்டுளோர்க் கொழியாத் 

தீமை யாவையுந் தீர்ந்துறுந் தெளிவே . 


13 


[ தேவி தவம்புரியும் காட்சி ) 


447 தருண மங்கலைச் சேடியர் ஏவல் 

தாங்க யோகபீ டத்தினிற் றரித்துக் 
கரண நான்கையும் ஒருவழி நிறுவிக் 

கயிலை யங்கிரிக் கடவுளை நினைந்தே 
தெருளு மோனம தாய்நிறு விகற்பத் 

தியான சித்திர தீபமே போல 
அருண லந்தரு பசுங்கிளி யிருந்தாள் 

அரச மேலிமை யோர்செயல் புகல்வாம் . 


14 


( தவசுக்குத் தேவி சிவபுரத்துக் கெழுந்தருளிய சருக்கம் முற்றும் ] 


-ட 


446 கந்தம் 


-- 


நறுமணம் . 


அவரை தெளிவே வீரபத்திரரை 
வழிபடுவோர் எல்லாத் தீமையும் நீங்கித் தெளிவடைவார் . 
தருணமங்கலை - கன்னிப்பருவத்தோடு விளங்கும் தேவி . கரணம் 
மனம் , புத்தி , சித்தம் , அகங்காரம் . 


- 


447 


காம தகனச் சருக்கம் 


[ ஏழு சீர் சந்தவிருத்தம் ) 


[ திருமால் முதலான தேவர்கள் யாவரும் வந்து தேவியை 

வழிபட்டு வேண்டுதல் ] 


448 செம்பொன் மாமலை வல்லி யுஞ்சிவ 

புரமெ னும்பதி சேர்தலும் 
உம்பர் தம்பதி மால யன் முத 

லோரெ திர்ந்தடி தாழ்ந்து நின் 
றெம்பெ ருந்துயர் தீர்த்த ருட்புணை 

யாலெ மைக்கரை யேற்றுகென் 
றம்பி கைக்குள மகிழ வோ திநின் 

றாத ரித்தன ரன்பினால் 


1 


( அயனாதி தேவர்களின் சிந்தனை ] 


449 சூழ்ந்து நின்றிவை சொல்லி வாழ்த்திய 

சுரர்க ளுக்கருள் நல்கியே 
போழ்ந்த மாவகி ரன்ன கண்ணிபொ 

ருந்தும் யோகம துற்றனள் 
தாழ்ந்த சிந்தைய ராய்வ ருந்தய 

னாதி விண்ணவர் தாமெலாம் 
வாழ்ந்து யுந்திற மெவ்வ ணம்மினி 

வருவ தென்றெணி யோதுவார் 


2 


448 உம்பர் தம்பதி - தேவருலகம் . மால் - திருமால் . அயன் - பிரமன் . 
449 சுரர் - தேவர் . 

. தேவர் . போழ்ந்தமாவகிர் பிளந்த மா வடுவின் பகுதி . 
தாழ்ந்த சிந்தை - கிளர்ச்சி யில்லாத உள்ளம் , வணம் வண்ணம் . 
எணி . எண்ணி ( இரண்டும் இடைக்குறை ) 


149 


காம தகனச் சருக்கம் 


450 சிவபி ரான்வட கயிலை ஆலடி 

சேர்ந்து யோகம துற்றனன் 
புவன நாயகி சிவபு ரப்பதி 

போந்து யோகம துற்றனள் 
இவர்கள் தன்மையி தாகி லெப்படி 

யெய்து வன்றிறல் வேள் , மகக் 
கவதி தீர்வகை யெவ்வி தம்மரன் 

அமலை மோகித னாயினால் 


3 


451 விரைவின் வந்தருள் தரும ருந்தவம் 

விடும் நன் மங்களை மன்றலும் 
முரச திர்ந்திட முடியும் வந்திடும் 

முருக னுந் திறல் சூரனும் 
கரையில் தங்கிளை யொடுகெ டும்மவக் 

கவலை விண்டுட னாமெலாம் 
புரையில் நம்பதி யெய்தி யேபல 

புதிய போகம ருந்தலாம் 


4 


( மன்மதனைக் கொண்டு இறைவன் யோகத்தைக் கலைக்க 

முடிவு செய்தல் ) 


452 விரக காரணன் மதன னாகையால் 

வெள்ளி வெற்பர்முன் னேவுவோம் 
மரும லர்க்கணை தொடவெ னத்துணி 

மனதி னாலெணி யமரர் தாம் 


450 வடகயிலை ஆலடி 

கயிலையின் வடக்கே ஆலவிருட்சத்தின் அடியில் . 
வேள் - மன்மதன் . அவதி - துயரம் . மோகிதன் - விருப்புடையவன் 
451 மங்களை - தேவி . மன்றல் - திருமணம். வந்திடும் முருகனும் - 

குமரக் கடவுளும் தோன்றுவான் . கிளையொடு கெடும் 
சுற்றத்தோடழிவான் . அவக் கவலை - வீண்துயரம் , விண்டு - 
வேறு பட்டு நீங்கி . போகம் - நலம் 


150 


திருப்பெருந்துறைப் புராணம் 


குரும திக்குடை யண்ண லைத்தனி 

கூவி வைத்துரை கூறுவார் 
இருண்ம தக்கய ! வெம்மை வாழ்வில் 

இருத்த லுன்கட னேதெனில் 


5 


( மன்மதனிடம் நிலைமையைக் கூறுதல் ] 


453 சூர னால்நெடு நாள்மெ லிந்துயர் 

சோதி வெண்கயி லைக்கிறை 
யீர நாண்மல ரடியி னெய்தி 

இயம்ப வவ்விறை நம்மிடை 
நேரி லாவொரு குமரன் வந்துடன் 

நீக்கும் நுந்துய ரென் றருட் 
சீருலா வட வாலின் யோகுசி 

றந்தி ருந்தனன் தேவியும் 


6 


454 இத்த லத்தினில் மேவி நற்றவ 

மேயிய ற்றியி ருந்தனள் 
சித்த சா ! யிவர் தங்கள் தன்மையீ 

தென்னில் நாமுய்வ தெங்ஙனம் ? 
முத்த வாணகை தன்னை வேட்டுமு 

யங்க முன்னவன் றன்னுளம் 
வைத்தி டத்தகு மாறிய ற்றிடின் 

வாழ்வம் வேறிலை மார்க்கமே 


7 


- 


452 விரகம் காதல் வேட்கைப்பிணி . 

மருமலர் 

மணம் பொருந்து 
மலர் . கணை 

அம்பு . தொட - செலுத்த . குருமதிக் குடை 
ஒளிபொருந்திய சந்திரனாகிய குடை . அண்ணல் ஈண்டு மன்மதன் . 

இருள் மதக்கய - இருளாகிய யானையையுடையவனே | 
453 ஈரம் - குளிர்ச்சி . யோகு - தவம் . 
454 சித்தசாயி - மன்மதனே ! வாணகை - ஒளிபொருந்திய பற்களையுடைய 

தேவி . வேட்டு - விம்ருபி , தகுமாறு - தக்கதொருவழி , 


151 


காம தகனச் சருக்கம் 


[ தேவர்கள் மன் மதனை இறைவன் மீது மலரம்புகளை ஏவத்தூண்டுதலும் 

மன்மதன் அஞ்சி மறுத்தலும் ) 


455 ஆத லால்வட வாலின் மேவிய 

அண்ண லார் திரு முன்னர் நீ 
போது தூவுதல் செய்ய வேண்டும் நின் 

புடையின் யாவரும் வருதுமென் 
றோத வைங்கணை வேள்ப யந்தென் 

னுரைத்திர் நம்மிலொ ருத்தனோ 
வேத நாயகன் விரக மால் கொள , 

விளிவனிச் செயல் புரியிலே 


. 


8 


( மறுத்துரை கூறிய மன்மதனை வற்புறுத்தி வேண்டுதல் ) 


456 என்ற னாலிது முற்று றாது பின் 

னேது சொல்லினு மாமென , 
மன்ற லந்துள வோன்மு னாகிய 

வானு ளோர்பரிந் துய்யவே 
றொன்று மீதில்வ ராது யாமுளம் 

உன்னுடன் வரு கின்றனம் 
குன்ற வில்லிம னந்தி ருந்துதல் 

கூடு மோவுனை யன்றியே 


9 


( தேவர்கள் சாபத்தினும் இறைவனால் அழிவது நலமென 

மன்மதன் எண்ணுதல் ) 


457 துக்க சாகரம் மூழ்கி யாமுனம் 

துஞ்ச லின்றி வருந்துதல் 
தக்க தாமென வெண்ணின் நீயுமென் 

சாற்று வோமென மதனவேள் 


- 


455 போது தூவுதல் - மலர்க்கணைகளைத் தொடுத்தல் . புடை 

பக்கம் . 
விளிவன் - அழிந்து விடுவேன் . விரகமால் காமமயக்கம் . 
456 முற்றுறாது - நிறைவேறாது . துளவோன் - திருமால் . யாமுளம் - 

நாங்களிருக்கின்றோம் ( துணையாக என்ற பொருள்படும் ) . குன்ற 
வில்லி - சிவன் . 


152 


திருப்பெருந்துறைப் புராணம் 


இக்க டுஞ்சொலின் நோன் சொல் கின்றனர் 

இவர்கள் முன்னரவ் விறைமுனம் 
புக்கு வீதல் நன் றென்றெணித்தொகு 

புலவ ரோடிவை புகலுவான் 


10 


458 இவன்ற னாலிது தாழ்வு வந்ததென் 

றெண்ண லீர் அன தாகவென் 
றுவந்து நல்லுரை பேசி யேயவர் 

ஒக்க வந்திட ஏகியே 
நிவந்தெ முங்கயி லைப்பு றத்தயல் 

நிற்கயா வரும் மன்மதன் 
பவங்க டிந்திடு பரமன் முன் மலர்ப் 

பாண மேவந டந்தனன் 


11 


( மதனன் மலரம்பினை இறைவன் முன் எய்தல் ) 


359 தென்ற லந்தனி யிரத மீதுறு 

சின்னம் யாவும் நிரம்பிட 
வென்றி சேர்மல ரம்பு பைங்கழை 

விற்க ரந்திக ழப்புகழ் 
குன்றி டா தவன் மெள்ள வந்துகு 

ளிர்ந்த சோலைகள் தொ றுமுலாய் 
மன்றலந்தரு கொன்றை யந்தொடை 

வள்ளல் தன் முன் மலைந்தனன் 


12 


460 செஞ்ச டாடவி மகுட மும்பொடி 

சேர்ந்தி லங்கிய நெற்றியும் 
கஞ்ச நேர் திரு முகமு மன்பொடு 

கருணை தாங்கிய விழிகளும் 


. 


- 


457 துஞ்சலின்றி - உறக்கமின்றி . சாற்றுவோம் 

சபிப்போம் என்பது 
குறிப்புப்பொருள் . நோன் - வன்மை . தொகு - கூடியுள்ள . 
458 தாழ்வு வந்தது தடையாயிற்று . ஒக்க கூட்டமாக . 

ஏவ 
செலுத்த . 
459 இரதம் - தேர் ( மன்மதனுக்குத் தென்றலே தேர் ) . பைங்கழை - 

பசியகரும்பு . மன்றல் - நறுமணம் , மலைந்தனன் - மாறுபட்டனன் . 


காம தகனச் சருக்கம் 


153 


13 


அஞ்ச னந்தரு கண்ட முந்திகழ் 

அங்கை முத்திரை ஞானமும் 
மிஞ்சு பேரெழில் தோன்ற ஆலடி 

வீற்றி ருந்திடல் கண்டனன் 
461 கண்ட வேள் மன மஞ்சி மெய்யொடு 

கைகள் சோர்ந்து நடுங்கிநின் 
றண்ட ரேவலின் வந்தபோ தெயென் 

ஆருயிர்க் கழி வுற்றது 
முண்ட கம்முதல் ஏவி எண்ணம் 

முடிப்ப தேதுணி வாமெனக் 
கொண்டு பைங்கழை விற்குனித் தெதிர் 

கொய்யும் நாண்மலர் எய்தனன் 


14 


[ இறைவன் நோக்கால் மன்மதன் எரிந்தழிதல் ] 


462 போகி யாதலும் யோகி யாதலும் 

புவன வேதுவென் றோர்ந் திடா 
தேக மாகிய நன்மை யுந்தமில் 

எண்ணி யேவின ரிவனையம் 
மாக வாணர்கள் என்று ளத்தின்ம 

தித்த ழல்செய் நுதற்கணை 
வேக மாக விழித்து நோக்கினன் 

வின்ம தன்பொடி பாயினான் 


15 


( தேவர்கள் அஞ்சி ஓடி ஓரிடத்தில் கூடுதல் ) 


463 நெற்றி யம்பக முற்றெ ழுங்கண் 

நிலவு தூமம்வெள் ளிக்கிரி 
முற்று மின்னொடு மேக ராசிகள் 

மொய்த்தல் போலவி ளங்கல்கண் 


- 


460 சடாடவி சடையாகிய காடு . பொடி திருநீறு . கஞ்சம் - 

தாமரை . அஞ்சனம் - நீலம் . முத்திரை - சின்முத்திரை . 
461 அண்டர் தேவர்கள் . முண்டகம் தாமரை மலரம்பு . 
462 இறைவன் யோகியாதலும் போகியா தலும் உலக நன்மைக்கே 

என்பது முதலடியின் கருத்து . ஓர்ந்திடாது - ( தேவர்கள் ) ஆராய்க் 
துணராமல் . ஏகமாகிய நன்மை - தன்னலம் . அழல் செய்நுதற்கண் - 
நெற்றிக்கண் . 


154 


திருப்பெருந்துறைப் புராணம் 


டிற்ற தெம்முயிர் என்று விண்ணவர் 

எண்டி சைக்கணு மோடியே 
சுற்றி வந்தொரு பக்க மாய்மிகு 

துக்க மோடவர் கூடினார் 


( தேவர்கள் செய்வதறியாது திகைத்தல் ) 


464 என்செய் வோம்மத னைக்கெ டுத்தனம் 

ஏவி யன்ணல்மு னீ தலாற் 
பொன் செய் மேனிய னோடு மாறுகொள் 

புன்மை யோர்களு மாயினோம் 
வன்பு கொண்ட நாம் எங்ங னுய்குதும் 

மார வேளென மாய்த்திடின் 
துன்ப மின்றவை யுங்கி டைத்தில 

சூழல் யாதென வுன்னினார் . 


17 


[ திருமால் இறைவனையே தஞ்சமடைவோமெனல் ] 


465 இன்ன வாறிமை யோர்கள் மாயனொ 

டெண்ணி யென்செய்வ மென்னமால் 
தன்னை நேர்கட லூடு செல்கலன் 

தங்கு சம்புறை யுங்கொடிக் 
குன்னின் வேறுள தோவதன்றியு 

றுங்க தித்திற மொப்பிலா 
வன்னி மேனியன் அன்றி யாமினி 

வாழ்ந்தி டும்வகை யில்லையே . 


18 


466 தீமை பற்பல வாயி யற்றுதல் 

சிறிய ராம்நமக் குத்தொழில் 
ஏம வெற்புவின் நாத ருக்கவை 

யேச கிப்பது வேதொழில் 


463 தூமம் - நெருப்போடு கூடிய புகை . இற்றுது - அழிந்தது . 
464 மதனை - மன்மதளை . கெடுத்தோம் - அழித்துவிட்டோம் . சூழல் - 

எண்ணுதல் . 
465 மாயன் - திருமால் தன்னை நேர்கடல் - தன் நிறத்தை ஒத்த கடல் 

கலன் - கப்பல் , சம்பு - மரம் . வன்னி - நெருப்பு . கொடி - காக்கை . 


காம தகனச் சருக்கம் 


155 


நாமி னிச்சரண் நீயெ னச்சொலின் 

நாமு ஞற்றிய தீமையைத் 
தாமு ளத்தடை யாது நல்லருள் 

தருவர் வாருமின் என்றனன் 


19 


[ தேவர்கள் நந்திதேவர் வாயிலாக இறைவனிடம் செல்லுதல் ) 


467 தேற்ற மின்னண மால்சொ லத்திரள் 

தேவர் யாவரும் ஐயநன் 
மாற்ற மோ தினை யென்று வந்துடன் 

மால்பின் வந்தருள் நந்தியைப் 
போற்றி யெம்வர வண்ணல் முன்பு 

புகன்றே மக்கருள் செய்கெனச் 
சாற்ற , நின்மினிர் என்று விண்ணவர் 

சார்ந்த தோ தினன் நந்தியே 


20 


( தேவர்கள் இறைவனை வணங்குதல் ) 


468 தருக வென்றனன் முக்க ணெம்மிறை 

தாழ்ந்தெழுந்துவிண் ணவர்கடாம் 
அருகு வந்துமை யெம்மை யாளுடை 

அண்ணல் கூவினன் என்றனன் 
விரியு மன்புடன் நந்தி தாளினில் 

விழுந்தெ ழுந்தரி யாதி யோர் 
பெருகு மச்சமொ டேகி னாருயர் 

பிஞ்ஞ கன்றிரு முன்னரே 


21 


( திருமால் இறைவனிடம் கூறுதல் ) 


469 கண்டு வீழ்ந்துவ ணங்கி நின்றெதிர் 

கைக ளஞ்சலி கூப்பியே 
அண்ட நாயக யாம்செய் குற்றமெ 

லாம்பொறுத்தெமை யாள்கவென் 


466 ஏமவெற்பு - இமயமலை . சகிப்பது - பொறுப்பது . உஞற்றிய - 

செய்த . 
467 நன்மாற்றம் நலம் பயக்கும் சொற்கள் . நின்மினிர் - இருங்கள் . 

சார்ந்தது - தேவர்கள் வந்ததும் கூறியதும் . 
468 அரி - திருமால் . • வினன் - அழைத்தான் , 


156 


திருப்பெருந்துறைப் புராணம் 


றெண்ட ராப்பரி வோடி யம்பினர் 

என்ன வேண்டுமெனக்கடு 
வுண்டவன்றிரு வாய்ம லர்ந்தனன் 

உவண வாகன னோதுவான் 


22 


470 


தாரு கன்றுயர் கூறி னோமுனந் 

தருதும் யாமொரு குமரனை 
வீர னாமவ னாலுமக் குறு 

விதனம் நீக்குது மென்றனை 
நேரி லாயிது காறு மவ்வருள் 

நினைகி லாயெனி லென் செய்வோம் 
ரு லாவிய யோகம் நாள்பல 
செய்தி ருந்தனை நீயுமே 


23 


471 தனையை யாய்மலை யரையர் பாலவ 

தார மாகிய வன்னையும் 
உனைம ணஞ்செய்நி மித்த நற்சிவ 

யோக வாரணி யத்தினில் 
நினையு நற்றவ மாற்றி வைகினள் 

நீவி ரிச்செயல் பூண்டிடில் 
வினைகொ ளிச்சக மெவ்வி தத்தில் 

விருத்தி யாகுமென் னையனே 


24 


472 


மாது நின் மண வேட்கை யாற்றவ 

மாற்றி வைகினள் நாள்பல 
வாத லாற்சதுர் வேத நற்புர 

மதனி லெம்மனை முன்புசார்ந் 


- 


469 உவணவாகனன் கருடவாகனனாகிய திருமால் . 
470 தாருகன் அசுரன் பெயர் . 

விதனம் கவலை . 

நேரிலாய் 
ஒப்பிலாதவனே . 
471 தனையை 

மகள் . யோகவாரணியம் யோகம் புரியும் வனம் . 
சகம் உலகம் ( ஈண்டு உயிர்கள்மேல் நின்றது ). 


காம தகனச் சருக்கம் 


157 


தோது நல்வர மீந்து வேட்டொழி 

யாத துன்பம் விழைந்திடும் 
தீது சேர் தரு சூர னைத்தெறு 

செயம ளித்தெமை யாள்வரம் 


25 


[ இறைவன் கவலை நீங்குக என அருளுதல் ] 


473 தருக வென்றனன் யாம் வருந்து 

றாமலிவ் வருள் தாவென 
உருகு மன்பொடு வாழ்த்தி னாரிவர் 

உற்ற துன்பினை நோக்கியே 
கருணை நாயகன் அஞ்சல் நீவிர் நும் 

கவலை நீக்குதும் என்றவன் 
அருளி னான் திரு மால்மு னோர்களித் 

தார் ,பின் எய்திய தோதுவாம் 


26 


[ காமதகனச் சருக்கம் முற்றும் ) 


மாது 


472 

உமாதேவி . சதுர்வேதநற்புறம் திருப்பெருந்துறை 
அனை - அன்னை . வேட்டு - திருமணம் செய்துகொண்டு . தெறு செய்ம் 

கொன்று அழிக்கும் வெற்றி . 
473 பின் எய்தியது 

மேல் நிகழ்ந்த வரலாறு . 


தேவிக்கு சுவாமி காட்சி கொடுத்த சருக்கம் 


[ ஆறுசீர் ஆசிரிய விருத்தம் ) 


[ இறைவன் திருப்பெறுந்துறை செல்ல முனைதல் ] 


474 அரிய திருக் கயிலையினில் வீற்றிருந்து 

விண்ணவருக் கருளுங் கோமான் 
பரிவினொடு சிவபுரத்திற் கெழுந்தருளி 

திருவுளப்பாங் காவ தாகி 
விரியும்வட வாலினை விட் டொருவியந்தப் 

புரத்தணுகி விளங்கும் யோகத் 
துரியதவ அங்கமெலா மொழித்துமணக் 

கோலங்கொண் டுவந்தா னன்றே 


1 


( நந்தி விடையலங்கரித்து நிறுத்துதல் ) 


475 முன்னவன்றன் குறிப்புணர்ந்து கணநாதர் 

எம்மருங்கும் மொய்த்தார் தங்கள் 
பன்னரிய கணங்களொடு நந்திவிடை 

யலங்கரித்துப் பரிவ தாக 
மன்னியதன் றிருவாயில் தனில் நிறுத்தி 

மலர்க்கையின்வேத் திரத்தோ டேகித் 
தன்னிகரி லாற்றொழுது மறையெனும்பா 

துகையமைத்துத் தந்தான் , செய்கை 


2 


474 திருவுளப்பாங்கு அருள் செய்தலை உணர்த்தும் ஒருமரபு மொழி , 

ஒருவி - நீங்கி . தவஅங்கம் - தவக்கோலம் . 
475 முன்னவன் - சிவபெருமான் . கணகநாதர் சிவகணங்கள் . 

பன்னரிய - சொல்லுதற்கரிய பரிவாக . அன்பாக . வேத்திரம் - 
பிரம்பு . 


தேவிக்கு சுவாமி காட்சிகொடுத்த சருக்கம் 


159 


[ இறைவன் இடபத்தின்மேல் எழுந்தருளுதல் ) 
476 அவ்விடைமேற் றாளூன்றி நந்திகரம் 

பற்றியரு ளமல நாதன் 
செவ்வியமெய் யன்பரொடு சேர்ந்தனன் கோ 

புரவாயில் சென்று நேரே 
குவ்வுணுமால் விடைமுழங்கக் கொண்டு தண்டை 

கண்டைபல குழறி யார்ப்பக் 
கவ்வையிலா துற்றதுகண் டவ்விடைமேற் 

கொண்டனன் என் கருணை வள்ளல் 


3 


( தேவர்களும் கணங்களும் மகிழ இறைவன் புறப்படல் ) 


477 அண்ணல்விடை மேற்கொளல்கண் டார்த்தெழுந்தார் 

கணநாதன் மாரி யாரும் 
எண்ணமின்றி முற்றிய தென் றேமகிழ்ந்து 

செங்கைமல ரிறைத்துச் சூழ 
வண்ணமணிக் குடையெடுத்தேந் தினன் குண்டோ 

தரன் ,சங்கம் வாய்கள் தோறும் 
நண்ணவமைத் தூதினனண் டமுங்குலுங்கப் 

பானுகம்ப னாகுந் தூயோன் 


( இதுமுதல் தேவர்கள் சூழ்ந்து பல்வகைப் பணிபுரிந்துவரும் 

வருணனைகள் ) 


478 அடைப்பையெடுத் தணை தரவிந் திரன் விசிறி 

எடுத்திடக்கா லளகை வேந்தன் 
தொடுத்தநவ மணிமாரி சொரிதரத்தும் 

புரூவொடுநா ரதனும் வீணை 


- 


476 விடைமேல் தாள்ஊன்றி. குவ்வுணுமால் மண்பணுலகை உண்ட 

திருமால் ( கு - பூமி ) தண்டை , கண்டை முதலியன வாத்தியங்கள் . 
கவ்வை 

ஆரவாரம் . 
477 எண்ணம் - குமாரதேவர் அவதரிக்க வேண்டுமென்ற விருப்பம் . 

குண்டோதரன்குடைபிடித்தலும் - பானுகம்பன்சங்கம்முழங்கலும்மரபு 


160 


திருப்பெருந்துறைப் புராணம் 


எடுத்திசையா ரமுதொழுக்கி யியங்கிடவெங் 

கூற்றுடைவாள் எடுக்க நன்னீர் 
மடுத்தகர கந்தாங்கி வந்திடமேற் 

றிசைவருணன் மகிழ்ச்சி கூர 


5 


479 


வாய்களொரு நான்காலும் மறையெடுத்து 

முழக்கிவர மலரின் மேலோன் 
காயலரிக் கரமலர்கட் காயாம்பூ 

வண்ணனெமைக் காவென் றேத்தப் 
பாய்விடைமுன் முனிகணங்கள் பற்பலதோத் 

திரம்பகர்ந்து பரிவிற் செல்லச் 
சேயகதிர் மதிவேந்தன் றெறுங்கனலி 

கையின் விளக் கேந்திச் செல்ல 


6 


480 அருகிருபா லுங்கவரி கள் மிரட்ட 

ஆஆவென் றெவரு மார்ப்ப 
மருவிமுனஞ் சென்றிடமா காளர்முதற் 

கணநாதர் மகிழ்ந்து நந்தி 
திருமலர்க்கை வேத்திரத்தாற் செலவொதுக்கி 

முன் செலமா தேவன் ஊரும் 
நரைவிடைதென் றிசைநோக்கி நடந்ததுபல் 

லியவோசை நரலை யேய்ப்ப 


7 


( இறைவன் ஆதிகயிலாயத்துள் புகுதலும் தேவி வணங்கி வரவேற்றலும் ] 


481 இன்னவகை யாற்கயிலைக் கிறையா தி 

கயிலாசத் தெய்தி வெற்பின் 
மன்னவன்கன் னிக்கெதிரே மழவிடைமேற் 

காட்சிதர மறுவி லாத 


அடைப்பை - தாம்பூலப்பெட்டகம் . கால் - காற்று ( வாயுதேவன் ) 
அளகைவேந்தன் - குபேரன் . கூற்று - யமன் . நன்னீர் வருணள் 

( மழைக்கடவுள் ) கரகம் - நீர்குடம் . 
479 மலரின் மேலோன் - பிரமன் . காயம்பூ வண்ணன் திருமால் . 

பாய்விடை - விரைந்து செல்லும் ஏற்றூர்தி . சேய - செம்மையுடைய 

தெறுங்கனலி - வெப்பமுடைய அக்கினித்தேவன் . 
480 இரட்ட - சுழல . ஆ ! ஆ ! - ஆனந்த வியப்புக் குறிப்பொலி . நரை 

வெண்மை . விடை - இடபம் . நரலை கடல் . 


தேவிக்கு சுவாமி காட்சி கொடுத்த சருக்கம் 


181 


மின்னிடையாள் கண்டெழுந்து மெய்ப்பரிவால் 

அருவிதர விழிகள் நின்ற 
வந்நிலை நீங் காதிறைஞ்சி யா தரித்தாள் 

அஞ்சலிக்கை யமுதம் தாங்க 


[ பிரமன் தேவியிடம் கூறுதல் ] 
482 தன்றன்வச மற்றின்ப சாகரத்தில் 

மூழ்கிநிற்குந் தைய லாள் தன் 
முன்றுதிசெய் தயனமுதே முற்றிய துன் 

எண்ணமெலாம் முன்னோ னுன்னை 
மன்றல் புரி வதற்காக வந்தனனுன் 

றவப்பயனாம் வள்ளல் தன் முன் 
சென் றருகி லெழுந்தருளென் றான்றேவி 

கவிழ்ந்து முகஞ் செப்ப லுற்றாள் 


9 


[ தேவி தன் விருப்பத்தைக் கூறல் ] 
483 எக்குறையுந் தீர்ந்தெனவெள் ளேற்றிலுவம் 

தெழுந்தருளி யென்முன் நிற்க 
வக்கணமே யான்கேட்ப தாயுளது 

வரமதனை யளித்தால் மேன்மை 
மிக்கமரும் யோகபீ டத்தினையான் 

விட்டருகில் மேவ லாமென் 
றிக்குமொழி யாளிசைத்தா ளெம்மிறைவன் 

குறுநகைபூத் தியம்பு கின்றான் 


10 


[ தேவி வரங்கேட்டல் ) 
484 ஆரணங்கே நீபுகல்வ ததுவறிவோம் 

கேட்பதெலா மளித்தும் ஓதென் 
றேரிணங்கு செஞ்சடிலத் தெந்தை புகன் 

றனனெதிர்நின் றியம்ப வெண்ணி 


481 ஆதிகயிலாயம் - திருப்பெருந்துறை . வெற்பின் மன்ளவன் . 

இமவான் . ஆதரித்தாள் - போற்றித்துதித்தாள் . 
482 தன்றன் என்பதில் பின்னது சாரியை . அயன் - பிரமன் . எண்ணம் , 

இறைவனை மணக்க வேண்டுமென்ற விருப்பம் . மன்றல் - திருமணம் , 
483 இக்கு - கரும்பு ( கரும்பினும் இனிய மொழி ) 

21-22 


162 


திருப்பெருந்துறைப் புராணம் 


வாரிணங்கு முலையாள் பூ வதனியலாய் 

இவ்விடமெப் படியோ மூல 
காரணரா முமக்கெமக்கு மிப்பீடம் 

நிதமிருப்பாய்க் கருதல் வேண்டும் 


11 


485 சிவரூப மெவற்றினுக்கும் திருக்குருந்தம் 

மூலமெனத் திகழ்வ தேபோல் 
அவம்மாற்றும் சத்திபே தங்களுக்கெல் 

லா மூல மாக வேண்டும் 
தவயோக பீடமெனத் தக்கதிது 

மன்றலென்றன் தந்தை யில்லில் 
நவமாக முடித்துடன்வந் திப்பதியின் 

உடனிருக்க நல்க வேண்டும் 


12 


[ இறைவன் தேவிக்கருள் செய்து மேலும் கூறுதல் ) 


486 என்றனள் வெற் பரையன் மகள் ஈந்தனமென் 

றானிறைவன் பின்னுஞ் சொல்வான் 
வென்றிவியாக் கிரபா தன் பதஞ்சலியென் 

றிருமுனிவர் மிக்கோ ரிங்குச் 
சென்றிடுவ ரவர் பொருட்டுச் சிதம்பரத்தின் 

நடேசனெனச் செல்வோம் நீயும் 
மன்றல் முகிழ் சிவகாம வல்லியென 

வருவையுனை மருவி நாளும் 


13 


487 


கனசபை தனில் நடித்தெவ் வுயிர்களுக்கும் 

எஞ்ஞான்றும் கருணை செய்வோம் 
பினுமொருகா லிவணமர்விப் பிரர்முந்நூற் 

றொருவரெனப் பெயர்கொண் டன்னோர் 


484 புகல்வதது என்பதனுள் அதுபகுதிப்பொருள் . அளித்தும் - தருவேம் . 

ஏரிணங்கு - அழகு தங்கும் . சடிலம் சடைமுடி . வார் - கச்சு . 

பூவதனியல் - அழகும் மணமும் ஒன்றியிருக்கும் நிலை . 
485 அவம் - வீண்செயல் , தந்தைவீட்டில் திருமணம் நிகழ்த்தவேண்டும் 


என்றபடி . 


486 மிக்கோர் - தவஞானங்களாற் சிறந்தோர் . 


தேவிக்கு சுவாமி காட்சி கொடுத்த சருக்கம் 


163 


தனிமைதவிர்த் துடனமரத் தருவோம்பின் 

னொருகாலந் தன்னி லோவா 
ரினிமைதரு வழுதிபொருட் டெழுந்தருள்வோம் 

யாம்சுந்த ரேசர் என்றே 


141 


488 கயற்கண்ணி யெனவருவை நீயும் வெகு 

விதலீலை கருதி யாற்றி 
அயர்ப்பிலதா யிவணுறைவோம் அன்றியுமெய் 

யடியர்பொருட் டாக வெங்கும் 
நயப்புறும்லீலைகள் புரிந்து குருந்தமிதில் 

வந்துறைவோம் நாளும் நம்மை 
வியப்பொடுசிந் திக்கவல்லோர் மலபாசம் 

விட்டமல வீடு சேர்வார் 


16 


( உமையோடிறைவனைக் குருந்தடியிற்கண்டு வழிபடுவோர் 

எய்தும்பயன் முதலிய கூறுகின்றார் ) 


489 அபுத்தியினா லேனும் நாந் தங்குகுந்த 

மூலங்காண் பராயி னன்னோர் 
செபத்தினொடு குருதீக்கை முதலவிலா 

மற்கதியிற் சேர்வர் யார்க்கும் 
சுபுத்திதரும் நாம்வசிக்கும் தொல்லிடங்கள் 

தனிலறம்பா வங்கள் சூழ்ந்தால் 
உபத்திரமா மிரண்டும் வளர்ந் தோங்குமிதில் 

அறம்வளரும் ஒழியும் பாவம் 


16 


487 

கணகசபை பொன்மன்றம் . அன்னோர் தனிமை - முனிவர்களின் 
தனிமை . ஓவார் - ( ஓவு - ஆர் ) ஓவியம் போல நிறைந்த வழுதி , 

பாண்டியன் . 
488 கயற்கண்ணி மினாட்சி . அயர்ப்பு சோர்வு 

அமலவீடு 
குற்றமற்ற மோட்ச வீடு . 
489 அபுத்தி - நினைவற்றநிலை . 

குந்தம் குருந்தம். 

சுபுத்தி - 
உயாந்த ஞானம். 


164 


திருப்பெருந்துறைப் புராணம் 


490 பற்பலவுற் பவத்தறங்கள் பண்ணினார்க்கித் 

தலவாசம் பலித மாகும் 
கற்பனைய வெண்ணகையாய் நீகுருந்துக் 

காட்டிடமுன் கண்ட நன்னீர் 
அற்புடனா யிரஞ்சனனம் சுத்தமுடை 

யோர்க்கன்றி யாடக் கிட்டா 
துற்றதில்வா சமுமதிற்றா னமுங்கிடைத்தாற் 

பவமரணத் துன்ப மின்றாம் . 


17 


[ உமைக்குச் சிவயோகநாயகி என்னும் திருநாமம் வந்தகாரணம் கூறுதல் ] 
491 தவயோக பீடத்தி லினி திருந்து 

தவம்புரிந்த தன்மை யாலே 
சிவயோக நாயகியென் றுனதுபெய 

ரதைநினைதல் செப்பல் வல்லோர்க் 
கெவராலு மடையாத பதவியை நீ 

கொடுத்திடுக , எமக்காய் நீ செய் 
பவமாற்றும் புனலதனக் காத்மதீர்த் 
தமெனும் பெயர் பரிப்ப தாகும் . 

18 


492 அரும்பாவி யோருமதி லாடினரேல் 

சீவன் முத்த ராவர் , நீநம் 
மருங்கேவா வெனவுரைத்து மலர்த்திருநோக் 

கருள் மலர மங்கை , யின்று 
விரும்பாத வரங்களையு மிக்கடைந்தே 

னென்றுமன விருப்பம் பொங்கப் 
பெருங்காத லொடும்யோக பீடம் விட்டு 

வந்துவணங் கினள் பெட் போடும் 


19 


490 உற்பவம் - பிறவி . பலிதமாகும் - கைகூடும் . கற்பனைய வெண்ண 

கையாய் என்றது . கற்பின் தூய்மை போலும் வெண்மையான 
பற்களை உடையாய் என்றபடியாம் . ஆட்டிட - அபிடேகம் செய்ய - 
கண்ட - உண்டாக்கிய அற்பு - அன்பு . ஆட - குளித்து மூழ்க 
ஸ்நானம்என்னும் வடசொல் தானம் எனநின்றது ,. பவமரணத் 

துன்பம் - பிறப்பு இறப்புத் துயரங்கள் . 
491 பரிப்பதாகும் - தங்குவதாகும் . 
492 மங்கை - உமாதேவி . பெட்பு - விருப்பம் . 


தேவிக்கு சுவாமி காட்சிகொடுத்த சருக்கம் 


1105 


[ இறைவன் இறைவியோடு இமயம் சென்று மணம் முடித்துக் 

கொண்டுவந்து குருந்தவனத்தமர்ந்தருள் செய்தல் ] 


493 


வணங்கியெழு மலர்க்கொடியை மழவிடைமேற் 

கொண்டிடவம் மருங்கு மொய்ப்ப 
அணைந் திமயத் தெழுந்தருளி வதுவைவினை 

முடித்து , விடற் கரிய தாய 
பணங்கொளர வாபரணர் குருந்தவன 

மெய்திமலைப் பாவை யோடும் 
இணங்கிமகிழ்ந் திருந்தனர்வெந் துயரகற்றி 

எவ்வுயிர்க்கும் எந்த ஞான்றும் 


20 


494 எனக்கேட்ட விருடிகள் சூ தரைக்கேட்பர் 

எவ்விடத்த தாத்ம தீர்த்தம் 
மனக்கா தல் கொளுமகிமை யதற்கெவன் நீ 

சொல்லுகென , வகுப்பான் ஏறுஞ் 
சினக்கேண்மை யில்லாதீர் தேவிகுருந் 

திறைக்காட்டச் செய்த தாகும் 
இனத்தாவின் பாலாக எழுந்தது பா 

தலமதினின் றிருந்து நோக்கால் 


21 


495 குந்தமூ லத்தினுக்குக் குணக்காகும் 

அதிற்றானங் கூடு மாகில் 
அந்தமிலாச் சிவமயமே யாவர் செபந் 

தியானமொடு சிரார்த்த மாதி 


493 மருங்கு - பக்கம் , வதுவைவினை - திருமணச்செயல் . பணம் - படம் 

மலைப்பாவை - உமாதேவி . 
494 இருடிகள் - முனிவர்கள் . எவன் - என்ன , வகுப்பான் - ( சூதன் ) 

கூறுவான் . இனத்தா ( இனத்து + ஆ ) காமதேனு . 


166 


திருப்பெருந்துறைப் புராணம் 


புந்திமகிழ்ந் தாற்றிலவ ணொன்றனந்தம் 

தவம்யோகம் பொருவி லாத 
மந்திரசித் தியுமுடனுண் டாமீசர் 

திருவருளாய் மதிப்ப தாகும் 


496 ஒருவருக்கு மதிற்றானம் பெறலரிதா 

மொப்பிலதி லொருவிந் தேனும் 
பருகிடிற்றான் மூகைவந்தி பைசாசம் 

உன்மத்தம் பாறும் அந்த 
மருவிருக்கும் புனற்பெருமை வாக்குமனத் 

துக்கடங்கா தம்மாண் பிற்கும் 
திருவிளக்கு மிச்சரிதம் செப்புமவர் 

செவிக்கொளுவோர் சிவமே யாவர் 


23 


( தேவிக்கு சுவாமி எழுந்தருளிக் காட்சி கொடுத்த சருக்கம் 

முற்றும் ) 


** 


495 - குணக்கு - கிழக்கு தானம் - ஸ்நானம் . ஒன்றனந்தம் - ஒன்றுபல 

( ஆகும் ) பொருவிலாத ஒப்பில்லாத . மதிப்பது என்பதில் 

அதுபகுதிப் பொருள் . 
496 ஒரு இந்து - ஒரு திங்கள் . பருகிடின் - உண்டால் . 

மூகை 
ஊமைத்தன்மை . வந்தி - மலட்டுத்தன்மை . பாறும் - நீங்கும் . 
மரு - நறுமணம் , 


கலியாணம் 

குமார அவதாரம் 
சூர சங்காரச் சருக்கம் 


[ எண்சீர் ஆசிரிய விருத்தம் ) 


[ புரூரவா தவுமியரை இறைவன் திருமண வரலாறு 

முதலியவற்றைக் கூற வேண்டுதல் ) 


497 தவவேந்தே தவுமியமா தவமே யன்றேன் 

தண்ணிளியா லின்னமுத சாரம் போலும் 
நவமா நன் னலந்துய்த்துந் தெவிட்ட கில்லெம் 

நா தனிமை யத்தணங்கை வேட்ட வாறும் 
அவதாரம் முருகவே ளான வாறும் 

அசுரரிறைக் கெய்தியதும் அமரர் யாரும் 
கவைதீர வவருலகத் தேய்ந்த வாறும் 

கழறுதியென் றானொளிசேர் கழற்கால் வேந்தன் 


1 


( சவுமியர் மண வரலாறு கூறுதல் ) 


498 


அன்னதே யாகவென முனிவர் கோமான் 

அறைகின்றான் ஆதிகயி லாசந் தன்னை 
கன்னியென விருந்து தவம் புரிய முன்னோன் 

காட்சி கொடுத் தவள் தந்தை கருதும் இல்லின் 
மின்னனையா ளவள் தனை வேட் டருள வேண்டி 

வெள்ளிமலை செல்வதென விடையூர்ந் தண்ணல் 
பண்ணரிய வரிசையுட னெவரும் போற்றப் 

பனிமலையின் பாங்கணைத்தான் பணிலமார்ப்ப 


497 


தண்ணளி - கருனை . வேட்டவாறு - மணம் செய்து கொண்ட முறை 
அசுரரிறை - சூரபன்மன் . 

கவலை . கழறுதி - கூறுக.. 


கவை 


- 


வேந்தன் 


புரூரவன் . 


498 வெள்ளிமலை - பனிமலை - இழயமலை , பணிலம் - சங்கு . 


168 


திருப்பெருந்துறைப் புராணம் 


499 


மதிமுடிச்செஞ் சடைப்பரமன் மணமேற் கொண்டு 

வருஞ்செயலை மலையரசன் மன தி னோர்ந்து 
புதிய மணக் கோலவினை எண்ணி லாத 

புதுக்கி மண மண்டபச்சீர் புவனத் தெங்கும் 
இது நிகரொப் பதுவிலையென் றெவரும் எண்ண 

இயற்றிநவ மணிகளினால் எதிர்கொண் டேற்றின் 
புதியபர மானந்த மென்னும் வெள்ளம் 
பொங்கிவருந் தகைமையெனப் பொலிந்து 

தோன்றும் 3 


500 கடவுளர்தம் போரேற்றை மகள் தன் னோடு 

கண்ணாற்கண் டளவிறந்த களிமீக் கொள்ள 
வெடிமலர் தூய்த் தொழுதிரைஞ்சி யெழுந்து போற்றி 

வேண்டுகொள விடையினினின் றிழிந்து தெய்வப் 
பிடிநடைமா தொடுமணப்பூம் பந்த ரெய்திப் 

பிறங்குமணி மண்டபத்திற் பெருகு நாதம் 
இடிமுழக்க மெனவியங்க ளொலிப்பச் சங்கம் 

ஏங்கவரி யாசனமீ திருந்தா னன்றே . 


4 


501 அண்ணலுடன் அனைந்தகணா திபர்கள் மால்முன் 

னாமமரர் தம்மையும் சரித்துப் போற்றி 
வண்ணமணி யாசன மீந் திருத்துங் கோமுன் 

மதிமுடிச்செஞ் சடையர் மணக் கோலங்காண் பான் 
எண்ணளவைக் கிடமிலவாய்ப் புவன மோர்மூன் 

றினிலுமுளோ ரும்பலநல் வரிசை யேந்தி 
நண்ணினர்கண் ணு தலருளா லிமைய வேந்தன் 

நல்விருந்தேற் றளவளாய் நயமீந் தானால் . 


5 


- 


499 ஏற்றின் மீது பொலிந்து தோன்றும் என்க . 
500. களி - களிப்பு . வெடிமலர் அலர்ந்தமலர் . 

வேண்டுகொள 
விருப்பங் கொள்ள . இயங்கள் - வாத்தியங்கள் . 
501 மால் - திருமால் . எண் - எள்ளு . நண்ணினர் - வந்துசேர்ந்தனர் . 


கலியாணம் - குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 189 


[ திருமணம் காணவந்த கூட்டத்தால் வடக்குத் தாழ்ந்து தெற்கு உயர்தல் ) 


502 இத்தகைய குழுக்கள் பல மொய்த்த லாலும் 

எண்டிக்கும் யோசனை நூ றென்ன வன்னோர் 
சித்தமொடு கையுறைகொண் டுய்க்கும் வெற்பின் 

றிரளாலும் அதிபாரஞ் சேர்த லாலே 
உத்தரப்பூப் பிரதேசம் தாழ்ந்து தென்பூ 

உயர்ந்தது கண் டனரெவரும் உள்ளத் தச்சம் 
வைத்தனரச் செயலினைப்பூங் கொன்றை வேணி 

வள்ளல் தெரிந் தெவரையுமஞ் சலிரென் றோதி . 


6 


இறைவன் அகத்தியனையழைத்துக் கூறலும் அவன் மறுமொழியும் ] 
503 கும்பமுனி தனையழைத்திப் பூநே ராக்கும் 

கொள்கையுனை யன்றியெவ ராலுங்கூடா 
தும்பர் முத லனைவருமச் சுற்றா ருன்னை 

ஒப்பவர் வே றின்மையினா லுவந்து நீதென் 
வம்பணுகித் தென் மலையத் திருத்தி யென்று 

வாய்மலர்ந்தான் தமிழ்முனிவன் வணங்கி யெந்தாய் 
செம்பதும நின்னடிவல் லபமுண் டாயின் 

திரணமுமோ ரீமரிதாஞ் செயலு முண்டோ . 7 


504 அனைவருநின் மணக்கோலங் கண்டு வாழ 

அடியனேன் கொடும்பாவி யாவ னோவென் 
றினைய , முனி வனைத்தேற்றி யெமையொப் பாக 

எண்ணுதலா லுனையுலகு விடுக்கண் ணீக்கி 


சடை . 


502 கையுறை - பரிசுப்பொருள் . வெற்பின் - மலைபோல ( பரிசுப்பொருள் 

மிகுதிசுட்டியபடி ) உத்தரம் - வடக்கு . தென்பூ தென்னாடு . 

வேணி 
508 கும்பமுனி - அகத்தியன் . பூநேர் ஒக்கும் - பூமிசமமாகும் . 
அச்சுற்றார் - அச்சமுற்றுள்ளார்கள் . வம்பு - 

வம்பு - திசை . தென்மலை - 
பொதிய மலை . திரணம் - துரும்பு . 

ஈம் 

ஈயும் என்பதன் 
சுருக்கம்போலும் - இறைவன் அருள்பெற்றால் ஒரு துரும்பும் எல்லாச் 
செயல்களையும் செய்யும் என்பது கருத்து . 


( 170 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நினைவொடவ ணிருத்திமணக் கோல முன்றன் 

நேர்காண யாந்தருது மென்றா னண்ணல் 
கனைகழற்றா மரையிறைஞ்சி முனிவர் கோமான் 
கடுவிடைகொண் டனைந்தான்றென் கால் வெற் 

பின் பால் 8 


505 வருநெறியிற் சிலவிடையூ றகற்றி யங்கு 

வைகலும் மா தவன் வடக்குந் தெற்கு மொத்துச் 
சரிபடலாற் பூமகளென் பாள்த ராசின் 

தட்டினையொத் துச்சமமாய்த் தாங்கி நின்றாள் 
பரிவுளராய் எவருமண வினை மேற் கொண்டு 

பங்கயத்தோ னரசனுமுன் பணிந்து போற்றி 
அருகிருந்து மணச்சடங்காற் றிடப்பொற் பீடத் 

தம்பிகையும் அண்ணலையும் அன்பால் நோக்கி . 


( திருமணக் காட்சி ) 


500 மேனையுடன் மலையரச னருச்சித் தேத்தி 

மிளிர்கரக நீரெடுத்தென் விரைபென் கூந்தற் 
பானல்விழி யமுதினை வெண் கயிலை முக்கட் 

பரம்பொருளுக் களித்தனெனப் பகர்ந்து கையால் 
தானவறல் சொரிந்தனன் மங் களநாண் அய்யன் 

தரித்தணங்கின் பாணிபற்றச் சாலி நோக்கி 
வானமுற எழுமழல் சூழ்ந் தோம முத்தீ 

மணவாள னாயிருந்தான் மலைமின் னோடு . 


10 


504 . 

இனைய - வருந்த . தருதும் - காட்டுவோம் . கடுவிடை . - விரைவான 

உத்தரவு . கால் வெற்பு - தென்ரல் (சமம் ) மலை , பொதியமலை 
505 சிலவிடையூறு - விந்த மடக்கியது முதலிய அருஞ்செயல்கள் .. 

வைகலும் - தங்கியிருக்க . பரிவு - விருப்பம் , பங்கயத்தோன் - 

பிரமன் . 
506 கரகநீர் - குடர். விரை - நறு மணம் . பானல் - நீலோற்பலமலர் . 

தானவறல் - தாரைநீர் . தரித் - பூட்டி . பாணி - கை , சாலி 
அருந்ததி , ஓமம் - ஹோமம் . 


- 


கலியாணம்.குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 171 


( இரதிதேவி இறைவனிடம் முறையிடல் ] 


507 பாயொளிசேர் மாமணிப்பொற் பீடத் தின்கண் 

பைம்பொன்மலை வல்லிபடர் பவள வெற்பின் 
தூய திரு மணக்கோலம் கண்டோ ரெல்லாம் 

தொழுதிறைஞ்சித் துதித்தாடிப் பாடி வாழ்ந்தார் 
தாயொடு தந் தையுமாய்ப்பல் லுயிர்க்குங் காட்சி 

தந்திருந்தார் முன்னிரதி தாழ்ந்தென் கேள்வன் 
காயமிழந் தழியவர மகளிர் தம்மிற் 
கைம்மையெனக் கோவிதித்தாய் கருணை 

வாழ்வே . 11 


[ இறைவன் ரதிக்கு அருள்செய்தல் ) 


508 பூசிமுடித் துண்டுடுத்துத் தங்கள் சேள்வர் 

பொன்னகலஞ் சேர்ந்து நலம் பொருந்து வோர்முன் 
மாசுடையாள் கலன்கழிந்த மகளி ரென்ன 

வாழேனென் றிருவிழிநீர் வார நைந்தாள் 
நேசமுட னிரதியுரை யிறைவன் கேளா 

நேரிழை நீ துயரலினி நெற்றி நாட்டம் 
வீசழலால் வீய்ந்தவுன்றன் கணவ னுன் பால் 

மேவுவன் முன் போலுருவாய் , மிகும்மற் றோர் பால் 12 


509 அனங்கனா கித்தோன்றான் கருப்பு விற்பூ 

வைங்கணையாற் சகமவனா ணைக்குள் ளாக 
மனங்கவர்வன் நீசுபமங் கலையென் றோதி 

வரமளித்தான் அவனருளால் மகிழ்ந்து தாழ்ந்து 
கனங்குழையா மிரதிமண வாளற் பெற்றுக் 

களித்தனள்மற் றெவருமனக் கவலை தீர்ந்தார் 
இனங்கள் மிகு கணங்கள் முத லமரர் யார்க்கும் 

இமவான் மெய் வரிசைமிக வியற்றி னானால் . 13 


507 முன் இரதி - மணக்கோலத்தில் இருக்கும் இறைவன் முன்பாக வந்து 
ரதிதேவி . கேள்வன் கணவன் . 

காயம் - உடம்பு . 
508 

அகலம் - மார்பு . கலன் - மங்கலநாண் . நெற்றிநாட்டம் - நுதல்விழி . 
509 

அனங்கன் - உடம்பில்லாதவன் , சகம் - உலகம் . 


1172 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ தேவர்கள் மகிழ்ந்துபோற்றி இறைவனைக் குமாரக்கடவுளை 

தோற்றுவித்தருள வேண்டுதல் ] 


510 அனைவரும் வெற் பரையவுன்ற னருளா லெண்ணம் 

யாவையுமின் றெய்தினமென் றன்பா லோதித் 
தனை நிகர்வெண் பிறைமுடியோன் அடியின் விண்ணோர் 

தாமெல்லாம் வீழ்ந்திறைஞ்சித் தாணு வேநின் 
புனை மணக்கோ லங்கண்டு வாழ்ந்தோம் தீராப் 

புன்கணவை யும்மகன் றோம் பொருவில் சூர்க்கோர் 
தனையன்வரு மாறருள் செய் தருள்க வென்று 

தாழ்ந்து விடை கொண்டுபெருந் துறையிற் 


சார்ந்தார் 14 


511 மால்முதல்விண் ணவரெவரும் குருந்தை நாளும் 

வந்தனை செய் தடல்விறல்வேள் வருமா றுன்னிச் 
சால்புடனங் கிருந்தனர்மற் றெவரு மய்யன் 

தருமணக்கோ லங்கண்டு தாழ்ந்து போற்றிப் 
பால்பெறுதம் முலகிடைச்சென் றனர்கள் பின்சில் 

பருவமிமை யத்திடையெம் பரமன் றேவி 
நூல்பொரு நுண்ணிடையிறு வெம் முலைநற் போகம் 

நுகர்ந்திருந்தான் பல்லுயிரும் நுகர வின்பம் 


15 


( தேவர்களின் அச்சம் ) 


512 அதுகாலம் தேவர்கள் தம் வருடம் நூறாயிற் 

றஞ்சினர்க ளிமையவரிப் புணர்ச்சி தன்னில் 
எதுவருமோ வெப்பூதம் தோன்று மோவந் 

தெது தருகின் றதுவோவென் றினைந்தெல் லோரும் 


510 சூர் - சூரபதுமன் . தனையன் - குமாரன் , 
511 அடல்விறல் - போர் வெற்றி . 

பால் 

பகுதி ( வேறுபட்ட பல 
இடங்கள்.என்றபடி ) நூல்பொரு - நூல்போன்ற ,. 


கலியாணம் - குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 113 


கதுமெனச்சென் றெம்மிறையே தேவி என்றும் 

கன்னியென்றும் நீ பிரமச் சாரியென்றும் 
வதியுமுல கெவையுமுற வருள்வீர் இன்றே 
வாழ்வெமக்காம் பொருட்டுளத்தில் 

மதித்தா ளெந்தாய் . 16 


( தேவி தேவர்களைச் சபித்தல் ] 


613 என்றிரந்து வேண்டுமிமை யோருக் கண்ணல் 

ஈந்தனனஞ் சற்கரமாங் கீதுகண்ட 
குன்றவரை யன் மகள் தான் மறைந்து நின்று 

கொடுசினங்கொண் டென்வயிற்றோர் குமரன் றோன்றா 
தின்றிதுசெய் திடுமரர் எவர்க்கும் மைந்தர் 

இலராக வென்று சபித் திட்டா ளய்யன் 
வென்றிதரு மமரரைப்பார்த் தெம்பா லுண்டாம் 

வீரியத்தை யார் தரிப்பார் என்றான் விண்ணோர் 


514 பூமியலாற் றரிப்பவர்வே றில்லை யென்றார் 

பொள்ளெனவிட் டானிறைவன் பொங்கி வெப்பார் 
தூமவன லாய்ப்பரந்து சுடஆற் றாளாய்த் 

துய்யநில மகள் வெருவித் தொகும்விண் ணோர்பால் 
ஆமொவெனக் கித்துயரென் றரற்ற விண்ணோர் 

அண்ணலைவந் தித்தெமக்கிவ் வளலோ தந்தாய் 
சேமநிதி யெனக்கண்ண ரருளால் முன்னஞ் 

சிறுகிவர அதைமிதித்தான் தேவர் கோமான் 18 


515 மூவிருதீ யின்பொறியாய்க் குறுகி அண்ணல் 

முன்பு புகுந் தனவிவையை முறையிற் றாங்கிப் 
பாவகனும் அநிலனுங்கங் கையிற் கொண் டுய்த்தார் 

பகீரதிபின் சரவணத்திற் படுக்கு மாங்கு 


பா 


512 கதுமென விரைவாக . வதியும் - தங்கியுள்ள . மதித்து ஆள் 

எந்தாய் என்க . 
518 அஞ்சற்கரம் - அபயாஸ்தம் . தரிப்பர் - தாங்குவார் . 

வெப்பார் - வெம்மை நிறைந்த . தூம அனல் - புகைசூழ்ந்த நெருப்பு . 
வெருவி - அஞ்சி . அரற்ற - அழுது புலம்ப . வந்தித்து - வணங்கி 
கண்ணர் - முக்கண்ணர் . தேவர்கோமான் - இந்திரன் , 


174 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மேவிலுடன் அவதரிப்பாான் குமரன் யாரும் 

மேவியதைச் சூழ்மினென விளம்ப நாதன் 
தேவர்களே வலினநிலன் அழலுந் தாங்கிச் 

சேர்த்தனரப் பொறிகளை வானதிற் றேம்பி 


19 


516 அரிமுதல் விண் ணவரெவரும் மகிழ்ச்சி கூர்ந்திவ் 

வனற்பொறியே அசுரர்கள் தங் கிளையைத் தீய்க்கும் 
பெருநெருப்பாம் என்றுமனந் தேறிச் சற்றும் 

பெயராது சேர்ந்துவைவேற் பிள்ளை வைக 
விரிமலர்வெண் டாமரைநற் றவிச தாக 

வியன் புனலிற் றாளொன்றால் மிகநே ராக்குஞ் 
சரவணத்திற் புகுமனலின் றிரளைச் சுற்றிச் 

சதுமறைநற் றுதிகள் சொலிச் சார்வுற் றாரால் 20 


[ குமாரக் கடவுள் அவதரித்தல் ) 


517 அப்புனலிற் புகும் பொறியோ றாறு வெவ்வே 

றாங்குழவி யுருவுகொடங் கருளி னாலே 
செப்பமுற வொன்றினொடொன் றாடிப் பாடித் 

திருவிளையாட் டயர்ந்தனவச் செயலை வானோர் 
மெய்ப்பரிவிற் கண்டனர் கண் களிகூர்ந் தன்பின் 

விரைமலர் தூய்த் தொழுதிறைஞ்சி விருப்பி னேத்தி 
இம்புதல்வர்ப் போற்றுமினும் முலைப் பாலூட்டி 
என்றலுமின் களைவிடுத்தார் எய்தி யன்னார் 

21 


[ இறைவன் இறைவியோடு சரவணத்தின் பாங்கு வருதல் ) 


518 எடுத்தனைத்துத் தம்முலைப்பா லூட்டிப் போற்ற 

இளநகைசெய் தாடல் புரிந் தெவர்க்குங் காட்சி 
கொடுத்தவண்வை கியநாள்வெற் பரசி யோடும் 

கூறுவன் பொன் மலைவளைத்த கோமான் , மின்னே 


515 பாவகன் - அக்கினி . அநிலன் - வாயுதேவன் . பகீரதி - கங்கை . 

சரவணம் சரவணப்பொய்கை . வானதி - ஆகாயகங்கை . 
516 அரி - திருமால் . கிளை - சுற்றம் . தவிசு - இருக்கை . சதுமறை - 

கால்வேதம் . 
517 பொறி . நெருப்புப்பொறி . மின்கள் - கார்த்திகைப் பெண்டிர் . 


கலியாணம் - குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 15 


விடுப்பரிய சிவபுரத்தின் முன்பு போல 

மேவவுடன் வருக வென விடைமேற் கொண்டு 
தடுப்பரிய கணங்கள் புடை தழுவி யேத்தச் 

சரவணத்தின் பாங்காகச் சார்ந்தா னன்றே 


231 


( தேவி குழவிகளைத் தழுவி எடுத்தல் ] 


519 அத்தடத்தின் மேவிவிளை யாடல் செய்யு 

மாறுசிறு வருந்தந்தை யன்னை யோடும் 
சித்தமுவந் துறுவதுகண் டழுதா ரிங்குச் 

சேய்களழு குரலெது நீ செப்பு கென்ன 
முத்தனவெண் ணகையாய்நின் புதல்வ ராகும் 

முறையினிழிந் தெடுக்கவென மொழிந்தா னென்றன் 
புத்திரரோ வெனத்தேவி சென்றோ ராறு 

புதல்வரையும் தழுவியெடுத்த ணைத்துப் புல்ல 23 


( தேவி எடுத்தணைத்தலால் ஆறுமுகத்துடன் ஒருவடிவாதல் ] 


520 அறுவருமோ ருருவாகி முகங்க ளாறாய் 

அங்கைமலர் பன்னிரண்ட தாகி யையன் 
மறுவறு செம் பவளமணி வாய்க டோறும் 

மணிமுலைவைத் தமுதருந்தி மகிழ்ச்சி காட்ட 
முறுகியெழு மா தரவாற் கனிவாய் தோறும் 

முத்தமிட்டு மார் பொடணைத் துச்சி மோந்து 
பிரியமுடன் தேவி கொடு விடைமேற் கொள்ளப் 

பிஞ்ஞகனும் மகிழ்ந்து பெருந் துறைக்க ணுற்றான் 24 


[ தேவியின் சிலம்பினின்றும் முருகவேளுக்குத் துணையாக 

ஒன்பதுலட்சம் வீரர்கள் தோன்றி வளர்தல் ) 


521 மன் றல்வளர் குருந்திடத்தும் யோக பீட 

மது தனிலும் ஆத்துமநா யகரென் னுஞ்சீர் 
ஒன்று சிவ யோகநா யகித்தாய் என்றும் 

உவந் திருந்தார் சண்முகங்கொண் டுற்ற கோவும் 


- 


518 

கோமான் 
வெற்பரசி பார்வதி . பொன்மலை - மாமேரு. 
சிவபெருமான் . 

யேவ பொருந்திவாழ . புடை பக்கம். 
பாங்கு - வழி . 
519 தடம் - சரவணம் . புல்ல - தழுவிக்கொள்ள . 
520 

முறுகி - கனிந்து . கொடு கொண்டு . விடை இடபரறு . 


176 


திருப்பெருந்துறைப் புராணம் 


வென்றிவிளை யாடல்புரிந் தன்னை தாளாம் 

மென்மலர் நூ புரமணியின் பேத மாகச் 
சென்றுவரு மனுசெரொன்பா னிலக்க ரோடும் 

திகழ்மலர்ச்சோ லைகள் நதிகள் குன்றந் தெற்றி 25 


522 இவைமுதலாம் பலவிடங்கள் தோறு மாடல் 

இயற்றிமகிழ் வுடன் கயிலை யெய்தி நீங்கா 
நவைதரும்வேள் வித்தகரின் மீதி லேறி 

நடத்தியும் நான் முகற்புடைத்துஞ் சிறையி லிட்டுப் 
புவனமெவை யும்படைத்துந் தந்தை வேண்டப் 

பூவனை விட் டும்பிரண வத்தின் உண்மை 
சிவபெருமான் றனக்குரைத்தும் மற்றும் ஆடல் 

செய்து திருக் கந்தமாதனத்திற் சேர்ந்தார் 26 


( அறுசீர் ஆசிரிய விருத்தம் ) 
523 அரியயன் முதலாந் தேவர் 

அனைவரும் அரன்பா லெய்தி 
முருகவேள் தன்னை யெங்கள் 

முதல்வனா யாக்கித் துன்பம் 
தருதிற லசுரர் வெள்ளம் 

தனையறுத் தெம்மைக் காக்கக் 
கருணைசெய் யென்று சூழ்ந்து 

கைகுவித் திரந்தா ரன்றே 


27 


( இறைவன் குமரவேளுக்கு ஆணையருளல் ] 
524 திருவுள மிரங்கிச் சத்தி 

தனைத்திரு வேலாய் வேளை 
யருகுற வழைத்து நல்கி 

அன்பொடு நோக்கி ஐய ! 


521 நூபுரம் 

சிலம்பு . 

அனுசர் பின் பிறந்தவர் ( தம்பியர் ) . 
வேள்வித்தகர் - யாகத்திற்குரிய ஆட்டுக்கடா . பூவன் - பிரமன் . 
522 அரன் - சிவன் . 


கலியாணம் - குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 177 


பெருவலி யசுரர் தம்மை 

வேரொடும் பெயர்த்துப் போக்கி 
மருமலர்த் தருநா டெல்லாம் 

வழங்குதி யமரர்க் கென்றான் 


28 


[ முருகன் வீரபாகு முதலியவரோடு சூரசங்காரஞ் செய்யப் புறப்படல் ] 


525 சம்மதித் தயில் வேற் கந்தர் 

தாதைதாள் தொழுது தாயின் 
செம்மலர்ப் பாதம் போற்றிச் 

சிறப்பொடும் விடைபெற் றின்பம் 
தம்மைநேர் வீர வாகு 

வாதியாந் தம்பி மாரோ 
டெம்மையாள் இலக்கம் வீரர் 

யாவரும் புடையிற் சூழ 


29 


526 தென்றிசை தன்னை நோக்கித் 

திகழ்மணித் தேர்மீ தேறி 
நின்றிடும் பொழுது பூத 

நெடும்படை வெள்ளம் பொங்கி 
மின்றிகழ் வேல்வாள் நேமி 

முதலிய படைக ளேந்தி 
வன்றிறல் தலைவ ரோடும் 

வந்து சூழ்ந் தார்ந்து மொய்த்தார் 


30 


527 தேவர்கள் முதலோர் தத்தம் 

ஊர்திக ளேறிச் செய்ய 
பூவலர் பாகம் பொத்திப் 

புடைவளைந் துவகை யோடு 


மருமலர்த்தரு - 


524 வேலாய் - வேலாயுதமாக . 

வேளை - வேலவனை . 
கற்பகமரங்கள் . 
525 அயில் - கூர்மை . 

தாதை - சிவபிரான் . 
526 நேமி -- சக்கரம் , தலைவர் - வீரவாகுமுதலியோர் . 

23-24 


178 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நாவினாற் றுதிப்பப் பஞ்ச 

துந்துபி நாதம் ஆர்ப்ப 
மேவுபல் விருதி னோடும் 

விரைவுடன் வந்து சூழ்ந்து 


31 


( கிரவுஞ்சத்தையும் தாருகன் முதலியோரையும் அழித்தல் ) 
528 ஆரவா ரத்தோ டேகி 

யமர்விளை யாடல் செய்து 
கோரவாய் பிளந்து மாயைக் 

கொடுமைசெய் கிரவுஞ் சத்தை 
தாருகா சுரளை யன்னோன் 

தமர்களைக் கணத்திற் கொன்று 
சீருறு கடல்சூழ் இன்பச் 

செந்திலம் பதியில் வந்தே 


32 


( முருகவேள் செந்திலில் எழுந்தருளியிருத்தல் ) 
529 படைவீடு செய்து விண்ணோர் 

பணிகுரு வாம்வி யாழ 
நெடியமந் திரியை நோக்கி 

நீயெமக் கசுரர் செய்கை 
தடையறப் புகலென் றோதச் 

சரவண பவனைப் போற்றிப் 
புடையமர்ந் திருந்து சூரன் 

போந்தவா றுரைக்க லுற்றான் 


33 


[ வியாழன் சூரபதுமன் முதலியோர் வரலாறு கூறுதல் ] 


53. மாயையென் மெருபேர் கொண்டு 

மயக்குமோ ரசுரி முன்னாள் 
போயவள் குருவாம் மிக்க 

புகர் தனைப் போற்றி நின்று 


528 அமர் - போர் . கிரவுஞ்சம் - கிரவுஞ்சமலை . 
529 

படைவீடு பாசறை . தடை - ஐயம் . 


கலியாணம்- குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 179 


சேயெனக் கண்ட மாளும் 

திறமுடன் பெறுமா றுண்மை 
நீயுரை எனலும் வெள்ளி 

நினைந்தவட் குபதே சிப்பான் 


34 


( மாயை காசிபனிடம் செல்லுதல் ] 


531 தவஞ்செய்கா சிபனி டத்திற் 

சார்ந்தொரு கன்னி யாய்நின் 
றுவந்துடன் மயங்கி யேநின் 

றுனை விரும் பிடம ருட்டி 
யவன்றனைப் புணர்ந்தால் நீகேட் 

டதுவரு மென்று சொல்லப் 
பவந்தரு மதிக மோகப் 

படிவொடு மாயை என்பாள் 


35 


[ சூரபதுமன் சிங்கமுகன் கயமுகன் அசமுகி இவர்களின் பிறப்பு ) 
532 காசிப முனியை முற்சா 

மத்தினிற் கலந்து கூடி 
ஏசறு சூரன் றன்னை 

யீன்றுபின் யாமம் மூன்றில் 
ஆசகல் சீயம் யானை 

அசவுரு வாகிச் சேர்ந்து 
பேசுமம் முகங்க ளோடு 
பெண்ணொன் றாணிரண்டு பெற்றாள் 

36 


[ சூரன் சிவனை நோக்கித் தவம்புரிதல் ] 


533 வேர்வையி லனேக கோடி 

வெந்திற லசுரர் தோன்ற 
ஏர்வளர் சூரன் அந்நாள் 

எழிற்குல குருவின் சொல்லால் 


- 


580 புகர் - சுக்கிரகுரு . 

சேய் மகன் . 

வெள்ளி - சுக்கிரன் . 
581 மருட்டி - மயக்கி , கேட்டது : அண்டங்களை எல்லாம் ஆளும் ஒரு 

பவம் - பாவம் . படிவம் - வடிவம் . 
582 சீயம் 

சிங்கம் . அசவுரு - ஆட்டு வடிவம் . 


மகனை . 


- 


180 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சார்வுறு மேருச் சாயை 

தன்னிலோர் யாகஞ் செய்து 
போர்வையாக் கயத்தோல் கொண்டோன் 

போந்தருள் செயாத தெண்ணி 


37 


[ சிங்கமுகனுக்குச் சிவன் காட்சிதரல் ] 


534 மூளெரி தன்னில் வீழ்ந்து 

முடிந்து நீ றாகக் கண்டு 
கோளரி முகத்துத் தம்பி 

கோளுடம் புறுப்பைக் கொய்து 
நீளுமக் குண்டத் திட்டு 

நினைக்கும்போ தரன் முன் நின்று 
கீளுறா வரங்கள் கேளென் 

றுரைத்திடக் கேட்பான் சிங்கன் . 


38 


[ சிங்கமுகன் வரம் வேண்டுதல் ) 


535 அண்ணனாம் சூர னுய்ந்திங் 

கனலினின் றெழுந்து கேட்ட 
வண்ண நல் வரங்க ளெல்லாம் 

வழங்கிட வேண்டு மென்னக் 
கண்ணுதல் அவன் சொல் வார்த்தை 

கடந்திடா வாறு செய்யப் 
பண்ணவர் வெருவச் சூர 

பதுமனங் கெழுந்து கேட்பான் . 


39 


இறைவன் பதுமன் கேட்ட வரங்களை அருள்தல் ) 


536 ஆயிரத் தெட்டாம் அண்டத் 

தரசனா யிருந்தாள் வேண்டும் 
ஏயுமவ் வரசுக் குள்ளாய் 

அங்கமு மியைய வேண்டும் 
583 குலகுரு - சுக்கிராச்சாரி . போர்வையாக் கயத்தோல் கொண்டோன் - 

சிவபெருமான் ( கயம் - யானை ) 
684 எரி 
எரி . நெருப்பு . 

சாம்பல் . கோளரிமுகத்துத்தம்பி 
சிங்கமுகாசுரன் , 
585 பண்ணவர் - தேவர்கள் . வெருவ - அஞ்ச . 


நீறு 


. 


கலியாணம் - குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 


181 


நேயமோ டருள்செய் யென்று 

நிமலனை வணங்கத் தந்தோம் 
தோயும் நன் நெறிதப் பாமற் 

சுகமொடு வாழ்ந்தி ரென்று 


40 


[ சூரனின் ஆட்சி நிலை ) 


537 போயினன் கயிலை தன்னிற் 

போனபின் சூர னந்த 
ஆயிரத் தோரெட் டண்டத் 

ததிபனாய் நெறிவிட் டும்பர் 
சாயுமா றடர்ந்து பற்றிச் 

சயந்தனைச் சிறையி லிட்டுப் 
பாயும் நீர் சூழ்ம யேந்திர 

பட்டினத் திருந்தா னன்னோன் . 


41 


[ தேவர்கள் குமரவேளிடம் வேண்டுதல் ) 


538 தம்பியாய் வந்த தாரு 

காசுரன் றனக்கக் கஞ்சி 
உம்பர்கள் யாரும் மிக்க 

சிவபுரத் தொளித்து மேவி 
நம்பனைப் பூசை யாற்றும் 

நலத்தினா லிரங்கி நா தன் 
இம்பரி லுன்னை யெங்கட் 

குயிரென ஈயப் பெற்றோம் . 


42 


539 தாருகன் றுயரந் தீர்ந்தோம் 

சரவணத் துதித்த கோவே 
சூரனை யினிமேல் வென்றெந் 

துயரெலாந் தீர்ப்பாய் என்று 


586 அங்கம் 


- படை குடி கூழ் முதலிய அரச அங்கங்கள் . 
587 நெறிவிட்டு - அறநெறியைக் கைவிட்டு . உம்பர் - தேவர் . சயந்தன் - 

இந்திரன் மகன் . 
588 நம்பன் - சிவபிரான் , இரங்கி - தண்ணளிசெய்து , 


182 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சீரொடுந் தேவ ராசன் 

செப்பினன் செவ்வேள் கேளாப் 
பாரிடர் தீர்க்கும் வீர 

பாகுவை பார்த்துச் சொல்வான் . 


43 


[ குமரவேள் வீரவாகுவைத் தூதுவிடல் ) 


540 அசுரர்கோ வாகும் சூரன் 

அமரிடந் தன்னிற் சென்று 
சசிபுணர் மகவான் பெற்ற 

சயந்தனைச் சிறைவிட் டிங்கே 
யிசைவொடு மனுப்பென் றோர் சொல் 

இயம்பவன் விடேனென் றானேல் 
விசையமோ டீங்கு வாவென் 

றனுப்பினன் ; வீர வாகு 


44 


( கலிவிருத்தம் ] 
[ வீரவாகு கடல்கடந்து மயேந்திரபுரி சேறல் ) 


541 சண்மு கப்பிரான் தாள் தொழு தக்கணம் 

உண்ம கிழ்ச்சியோ டோரிமைப் போழ்தினில் 
மண்ம கட்குடை யாகிய வாரியைத் 
தண்மை யுற்றவிண் ணோர் தொழத் தாண்டினான் . 


45 


( வீரவாகு காவல் வீரர்களை அழித்தல் ) 


542 


மாம யேந்திர மாநகர்க் கோபுரச் 
சேம வாயிலிற் சேர்ந்த நிசாசரர் 
தும மேவுகண் ணார்பலர் துஞ்சிட 
நாம வேற்குமுன் னாட்பலி யூட்டினான் . 


46 


539 தேவராசன் - இந்திரன் . பாரிடர் - உலகின் துன்பம் . 
540 அமரிடம் - வாழுமிடம் . சசி - இந்திராணி , மகவான் - இந்திரன் . 

விசையம் - வெற்றி . 
541. வாரி கடல் . 
542 சேமம் 

காவல் . 

நிசாசரர் அசுரர் . தூமமேவு கண்ணார் - 
புகையெழும் கண்ணையுடைய அசுரர் . காமவேல் அச்சம் 
பொருந்திய வேல் , 


- 


. 


கலியாணம் - குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 183 


( மாடமாளிகைகளைக் காலால் அழித்தல் ) 


543 மறுகு தோறுமு லாவி மறித்திடும் 

தறுக ணார்பலர் பொன்றிடச் சாடியுட் 
பருவ தங்கனை யொத்தபன் மாளிகை 
விறல்கொள் தாளின் மிதித்தழித் தப்புறம் 


47 


544 சென்று சூரன் இருக்குந் திரண்மணிக் 

குன்று போலுயர் கோயிலி னுட்புகுந் 
தொன்று பன் மணி யாசனத் தோகையோ 
டன்ற வன்கொலு வருதலைக் கண்டனன் . 


48 


[ வீரவாகு சூரன் முன் மாயா ஆசனத்தில் அமர்ந்து கூறல் ) 


545 


காணு முன்னர்க் கடிதிலோ ராசனம் 
தாணு வின்மகன் ஏவலிற் சார்ந்திட 
மாணு றும்வீர வாகதின் மீதிருந் 
தேணி லாவவன் கேட்க வியம்புவான் 


49 


546 அறுமு கேசன் அனுப்பிய தூ தன்யான் 

உறுதி கூறிநீ உய்ந்திட வந்தனன் 
சிறையி லிட்டிடுந் தேவரை விட்டுவந் 
திறைவர் தாள் தொழு தாலுய்வை யில்லையேல் 


50 


547 தாரு கன்னுட லைத்தறித் திட்டவேல் 

சூர வுன்னுடல் தன்னையுந் துண்டுசெய் 
தோரு முன் கிளை முற்றும றுத்திடும் 
தேரு முன்கருத் தொன் கொல் நீ செப்பென . 


51 


543 - . 

மறுகு - வீதி . பொன்றிட - இறந்திட . சாடி - அழித்து . 
544 

ஒகை உவகை . கொலு - அரசவை மண்டபம் . 
545 
தாணு 

சிவபெருமான் . மான் - மாண்பு . ஏண் - பெருமை . 
547 ஒரும் - அசைமொழி . தேரும் - ஆராய்ந்த . 


184 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ சூரன் வெகுண்டுரைத்தல் ) 


548 வீர வாகு விளம்புசொற் கேட்டலும் 

ஆர டாவிவன் அஞ்சுத லின்றிவந் 
தோர டாமொழி சொல்லி யுலுக்கினான் 
போரொ ணாமற் பிடிமினி ரென்றனன் . 


52 


( தன்னைப் பிடிக்கவந்த அசுரர்களை வீரவாகு வெட்டிச் சாய்த்தல் ) 


549 சூரன் சொல்லுமுன் சுற்றினும் நின்றவர் 

ஆர வாரித் தடர்ந்து பிடித்தலும் 
பாரின் மீதவர் பட்டுவி மும்படி 
வீர வாள் கொடு வெட்டி யெறிந்தனன் 


53 


550 மைந்த ரிற்சிலர் தம்மையு மாய்த்தெதிர் 

தந்தி ரப்படை யாவையும் சாய்த்துவக் 
திந்து வைப்புனை வோன்மக னெய்திய 
செந்தில் நற்பதி சேர்ந்துசெவ் வேள்முனம் . 


54 


( வீரவாகு குமரவேளிடம் கூறுவது ) 


551 பாத பங்கயம் வீழ்ந்து பணிந்தெழுந் 

தோது நன்றியொன் றேனுமில் சூரனுன் 
போதந் தோய்மொழி கேட்டிலன் புங்கவர் 
ஏதந் தீர வெழுந்தருள் என்றலும் 


55 


[ முருகவேள் சூரனை வெல்லப் புறப்படல் ) 


552 


மால யன்மக வான் முதற் றேவரும் 
பால நீற்றொளிப் பாரிடச் சேனையும் 
வேலு லாவுகை வீரரும் சூழ்ந்திட 
ஓலம் ராதசூ ரூர்போய்ச் சூழ்ந்ததில் 


56 


548 அடாமொழி - பொருந்தாதசொல் . போரொணாமல் - போரிட்டுக் 

கொல்லாமல் . 
550 இந்துவைப்புளைவோன் - பிறைச் சந்திரனை அணிந்தவன் ( சிவன் ) . 
551 போதந்தோய்மொழி அறிவார்ந்த நன்மொழி . புங்கவர் - 

தேவர் கள் . ஏதம் - துன்பம் . 
552 பாலம் - நெற்றி , ஓலம் - ஆரவாரம் . சூர் - சூரபன்மன் , 


கலியாணம் - குமார அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் 185 


[ சிங்கமுகனையும் பானுகோபனையும் அழித்தல் ] 


553 பந்தி பந்தியாய் வந்தமர் செய்திடும் 

அந்த மில்லா வசுரர்கள் யாரையும் 
சிந்த மோதிவன் சிங்க முகத்தனை 
மைந்த னாம்பானு கோபனை மாய்த்தனன் . 


57 


[ சூரனுடன் போரிடல் ) 
554 ஆறு நாள் மட் டளவகல் மாயையோ 

டீறி லாவமர் செய்திழைத் தெய்த் தொளித் 
தூறு நீர்க்கடற் குட்புகுந் துற்றொரு 
மீறு மாமர மாயினன் வேலினால் . 


58 


[ சூரனாகிய மாவினை இருகூறாகப் பிளந்து சேவலுமயிலுமாக 

ஆக்கிக்கொள்ளுதல் ] 


555 துங்க மேவுமச் சூரெனும் மா வினைப் 

பங்கி ரண்டு படவெறிந் தொன்றைநற் 
செங்கை யிற்கொடிச் சேவலாத் தாங்கியொன் 
றங்கு நன்மயி லாயிட வேறியே . 


59 


( தேவரைச் சிறைமீட்டருளல் ) 


556 மேவு தேவர் சிறையினை மீட்டு நற் 

றேவர் சேனா பதியுமாய்ச் சேய்மகிழ்ந் 
தாவ லோடும் பெருந்துறை யப்பர் தம் 
பூவ டித்தலம் போற்றும் விருப்பொடும் 


60 


557 வந்து கண்டு வணங்கி மகிழ்ச்சியோ 

டந்த மில்லா வருள்பெற் றிருந்துடன் 
இந்தி ரன் முதல் யாவரும் நும்பதி 
சிந்தை வேறின்றிச் சேர்மினிர் என்றலும் 


61 


. 


554 


558 பந்தி - வரிசை . சிந்த - அழிய . எய்த்து - இளைத்து . 

மாயை - வஞ்சனை . மீறு - ஆற்றல்மிகுந்த . 
555 துங்கம் - சிறப்பு . ஏறி - ஊர் தியாகக்கொண்டு ஏறி . 

சேய் - முருகக்கடவுள் . பூவடி - மலர்ப்பாதங்கள் . 


186 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ முருகப்பிரானை தேவர்கள் துதித்துப்போற்றுதல் ) 


62 


558 கந்த நாயக போற்றி கடம்பணி 

மைந்த சண்முக போற்றிவன் சூர்கிளை 
சிந்த வேல்விடு சேவக போற்றியெம் 

எந்தை போற்றியென் றேத்தி யிறைஞ்சியே . 
559 விடைபெற் றும்பர்பின் மேயவர் முன் கொடுத் 

திடர்முற் றுந்தவிர்த் தாள் குருந் தீசர்பொன் 
னடியி னுக்கலர் தூய்த்தொழு தன்பொடும் 
தடையற் றேத்தியெம் மாற்றருந் தண்புனல் 


63 


560 மேன்மை சேர்வகை செய்யென விண்ணவர் 

பான்மை சேரும் முனிவர ரும்பரி 
வான்மொழிந்திட வள்ள லயன் முகர் 
தான்றெ ரிந்தது தந்தனம் யாரையும் 


64 


561 தங்கள் தம்பதி யிற்புகச் சாற்னெத் 

துங்க வானவர் யாருந்தொ முதுடன் 
பொங்கு தம்பதி புக்கனர் மன்னகேள் 
இங்கி யம்பிய விச்சரி தந்தனை 


65 


[ இச்சருக்கத்தை ஓதுவார் உறுபயன் கூறல் ] 


562 


காதிற் கொள்பவர் காதலோ டோதுவார் 
மீதுவ ராவினைப் பகை , சந்ததி 
தீதி லாதநற் செல்வமு மேய்ந்துபின் 
மாது பாகன் மலரடி சேர்குவார் . 


66 


( கலியாணம் குமாரர் அவதாரம் சூர சங்காரச் சருக்கம் முற்றும் ) 


559 எம்மாற்றரும்புனல் - தேவர்கள் இறைவனை வழிபட உண்டாக்கிய 

தேவதீர்த்தம் . வள்ளல் - குருந்தீசர் , 


தேவதீர்த்தச் சருக்கம் 


( ஏழுசீர் விருத்தம் ) 
[ தேவதீர்த்தத்தின் மாண்பினைப் புரூரவன் கேட்கத் தவுமியர் கூறல் ] 
563 தீதிலா மறை நூற் றிறம்பல வுபதே 

சித்ததே சிகசிகா மணியே 
ஓதிய விமையோ ராலுள தாக்கும் 

உதகமெவ் விடையதன் நலமென் ? 
போதமுற் றுணர வருள் கென , முகமும் 

புந்தியு மிகமலர்ந் தவனி 
நாதநீ கேளென் றதன் வள முரைக்க 
நற்றவர்க் கரசன்மே யினனால் . 

1 


[ தேவதீர்த்தப் பெயர்க்காரணம் கூறுகிறார் ) 


564 தேற்றமி லசுரர்க் கஞ்சிவிண் ணவர்கள் 

திருப்பெருந் துறைநகர்ச் சேர்ந்து 
நோற்றவ ணுறைகா லவர்கள் செய் ததனால் 

நுவலுவர் தேவதீர்த் தமதென் 
றேற்றுவர் கண்ணோ டிமையவர் ஆம்பேர் 

ஏல்வையின் மூழ்கினர்க் கிருநூல் 
சாற்றுமா பாத கங்களோ டுறுபா 

தகமதி பாதக மெவையும் . 


2 


[ இத்தீர்த்தத்தில் மூழ்கினோர் எய்தும் பயன்கள் ] 


565 தழல் முனர்ப் பஞ்சின் அழித்துன தருளும் 

தந்திடென் றுரைத்திடக் கடற்பால் 
மழவினுக் களித்தோன் அருள்செயப் பெற்ற 

மகிமையுற் றிடுமது குருந்துக் 
523 உதகம் 

தீர்த்தம் . 

எவ் விடை எவ்விடத்தில் உளது. 
அவனிநாத - பூமிக்கு அரசனே . 
564 தேற்றம் தெளிவு . உறைகால் தங்கியிருந்த காலத்தில் . 
ஏவ்வையின் 

தடாகத்தில் . பாதகம் - பாவம் . 


- 


- 


188 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கெழில்வளர் தென்பால் கருநெலி நாப்பண் 

இருள்வளர் பொழில்கள் சூழ்ந் திலங்கும் 
தொழுபுன லதனை நினைந்திடிற் காணிற் 

றுய்த்திடிற் றுயரெலா மொழியும் . 


3 


566 சென்றதின் மூழ்கப் பெறினுடல் நூறு 

செனனத்திற் புரிபவந் தீரும் 
பொன்றிகழ் சுவர்க்க வாசிகள் மகிழ்வார் 

புண்ணிய தினங்களிற் படிந்தால் 
கொன்றைவே ணியன்றன் உருவமே யாவர் 

கோதகல் பிதிர்க்கட னியற்றின் 
நன்றவன் பிதிர்கள் வழிமுறை யொருநூ 

றமலன்வா முலகுபெற் றமர்வார் . 


4 


567 


நரை திரை மூப்பு நணுகிடா நானம் 

நண்ணினோற் கப்புனற் பெருமை 
உரையினுக் கடங்கா வதனிடை மூழ்கி 

உறுவன் வான் மீகியென் றுரைப்போன் 
பிரமன்வாய் மொழியால் இராகவன் சரிதம் 

பேசினன் இறப்பிலா திருந்தான் 
நிருபனே யெனுமத் தவுமியர்த் தொழுது 

நிகழ்த்துமம் முனிவரன் யாவன் 


5 


[ வான்மீகியின் வரலாறு கூறுதல் ) 


568 கஞ்சனவ விருடிக் கதைமொழி கெனச்சொல் 

காரண மேதவை முழுதும் 
எஞ்சிடா தருள் நீ செய்கென மகிழ்வுற் 

றியம்புவ னம்முனி வரனும் 


- 


565 கடற்பால் - பாற்கடல் , மழவு - அபிமன்யு முனிவர் . அனித்தோன் 

சிவன் . கருநெலி - கருநெல்லி மரங்கள் . 
566 கோது - குற்றம் . 
567 கானம் 

ஸ்நானம் ( தலைமுழுகுதல் ) . உறுவன் மிக்கவன் . 
இராகவன் சரிதம் - இராமன் வரலாறு ( இராமாயணம் ) . 


தேவதீர்த்தச் சருக்கம் 


189 


அஞ்சுநீள் கானந் தனிற்றினஞ் சரிப்பன் 

அருங்கலை நூன்மதி யறியான் 
தஞ்சனாய்த் திரியும் காலை முற் றவத்தால் 

சார்ந்தனன் குந்தமா வனத்தில் . 


6 ) 


569 வந்தவான் மீகி தேவநீர் படிந்து 

வளர் குருந் தீசரை வணங்க 
அந்தநன் னலத்தால் பல்கலை யெவைக்கும் 

ஆகர மிவனென வமைந்தான் 
முந்துணர் வுதித்த துளத்தி லப்பொழுது 

முகுந்தனே இராகவ னாக 
அந்தமி லரசு புரிதருங் காலம் 

அவன் சரி தஞ்சுர ருலகின் 


? 


( பிரமன் வான்மீகியைத் தேடி அடைதல் ] 


570 கிரந்தமோர் நூறு கோடிய தாகக் 

கெழுமிய வவையுணர்ந் தலர்மேல் 
வரன் றறை யினுமெப் பொழுதினும் விளங்க 

வைக்கவேண் டிடுமதை யதனுக் 
குரந்தரு புருட னியாவனிவ் வுலகில் 

உளனென ஓர்ந்தெவ ரினுமிக் 
கிருந்தவன் ஆவான் உறுவன்வான் மீகி 

யென் றவன் றன்னிடை யெதிர்ந்தான் . 


8 


( வான்மீகி பிரமனைக்கண்டு வணங்கி மகிழ்தல் ) 


571 பொன்னிறக் கடவுள் தன்முனந் தோன்றும் 

பொலிவுகண் டெழுந்துவீழ்ந் திறைஞ்சித் 
தன்வச மகலப் புளகமீ தெழநீர்த் 

தாரைகள் விழிதர விருகை 


568 கஞ்சன் - ( தாமரை மலரில் உதித்த ) பிரமன் . சரிப்பான் - திரிவான் 

தஞ்சனாய் - மிக எளியனாய் . 
569 ஆகரம் - கடல் . முகுந்தன் - திருமால் . 
570 அலர்மேல்வரன் - பிரமன் . ஒர்ந்து - சிந்தித்து . 


180 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சென்னிமேற் றாங்கி மறை முத லெனலாந் 

திசைமுகத் தண்ணல்நிற் காண 
என்னமா தவம்யான் இயற்றினன் முனமென் 

றியம்பிவாய் குழறிநின் றிசைத்தே 


9 


572 குரவனைத் தன தா சிரமத்தி னகவை 

கொண்டுசென் றாசனத் திருத்தி 
உரியபூ சனைகள் பலவுநன் கியற்றி 

உவப்புடன் நின்றுதோத் திரத்தாற் 
பரவும் வான் மீகி யறிவுகண் டுவந்துன் 

பாலொன்று கருதிவந் தனமென் 
றருமறைக் கிழவன் மொழிந்தன னென்பால் 

ஆவதென் அண்ணலே என்றான் . 


10 


( பிரமன் வான்மீகியிடம் இராமகாவியம் செய்யக் கூறுதல் ) 


573 தானவக் களையைக் கட்டறப் பைங்கூழ் 

தனை வளர்த் திடக்கருங் கொண்டல் 
போனிறத் தைய்யன் தசரதன் றனக்குப் 

புதல்வனென் றவதரித் திந்த 
மானில மதனிற் புரிசெய லெவரும் 

மதித்தறிந் திடப்பல பலநன் 
னூனலந் தெரியுன் வாக்கினா லதனை 

நுவலுதி காவிய முறையால் . 


( வான்மீகி அச்சத்தோடு வினவல் ) 


574 என்றலும் முனிவன் அனந்தரா யிரவர் 

எண்ணருங் காலமோ திடினும் 
துன்றிய புகழ்சேர் இராகவ சரிதம் 

சொற்றிட முற்றுமா குவதோ 


571 பொன்னிறக் கடவுள் - பிரமன் . புளகம் - மயிர்ச்சிலிர்ப்பு . 
572 

அகவை - அகம் . பரவும் - வழிபடும் . 
573 தானவக்களை அசுரர்களாகிய களைகளை . கட்டு 

களைந்து 
அறப்பைங்கூழ் - தேவர்களாகிய பயிர்களை , கருங்கொண்டல்போல் 
மேகம்போல் , ஐயன் - திருமால் , 


தேவதீர்த்தச் சருக்கம் 


191 


ஒன்றிய கேள்வி கல்வியி லெனையும் 

ஓது தி யதனை யென் றுரைத்தல் 
நன்றுன தேவல் மறுக்கவஞ் சுவனென் 

னால் முடி வாகுமோ வென்றான் . 


19 


( உன்னால் தான் முடியுமெனப் பிரமன் கூறுதல் ] 


575 ஆவதுன் றன்னா லன்றிமற் றொருவ 

ராலரி தென் றருந் தவன் றன் 
நாவினற் கலைமான் றனை மகிழ்ந் திருத்தி 

நான் முகன் றன்னுல கடைந்தான் 
பூவுல குடையோர் தவப்பய னெனலாம் 

புனிதனு மிராகவன் செயலைக் 
காவிய மாக்க நினைத்தன னுதித்த 

கருத்தினிற் கதைவிரி வவையும் 


13 


( வான்மீகி இராமகாவியம் செய்ததையும் அதை உணர்வோரெய்தும் 

பயனும் கூறுதல் ) 


576 மறைமுத லருளால் வாணிநா விருத்தும் 

மகிமைசேர் தேவநீர் வளத்தால் 
அறைதருந் தடையி லாக்கவித் துவமாம் 

அமுதினால் நிறைமுனி மேகம் 
இறையிரா கவன்றன் சரிதையைப் பொழிந்த 

தெவ்வுயிர் களுமிகத் தழைக்க 
நிறைகதை யதுதேர்ந் துணருவோ ரெவரும் 

நீந்துவர் சென்னவா ரிதியே . 


574 அனந்தர் - ஆதிசேடர்கள் . துன்றிய - நிறைந்த . 
575 கலைமான் - நாமகள் . புனிதன் - வான்மீகி .. 
576 மறைமுதல் - இறைவன் . தேவநீர் - தேவதீர்த்தம் . சென்னவாரிதி - 

பிறவிக்கடல் . 


192 


திருப்பெருந்துறைப் புராணம் 


577 


நினைத்தநல் வரங்கள் எய்துவர் பிதிர்கள் 

நிறுத்துவர் சந்ததி விருத்தி 
மனத்துய ரகன்று சாந்தமே யடைவர் 

வானவர் தீர்த்தநன் மகிமை 
அனைத்தையும் உரைத்தோம் அப்புனற் பெருமை 

அறைந்துளோர் கேட்டுளோ ரவர்செய் 
வினைக்கரி சகற்றிச் சிவபுரம் புகுவார் 

வேண்டினுண் டாகும்விண் ணுலகே . 


15 


( தேவதீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


577 அறைந்துளோர் - கூறுபவர் . கரிசு - குற்றம் . விண்ணுலகு - வீடுபேறு . 


இருடிகள் தீர்த்தச் சருக்கம் 


( கலி விருத்தம் - சந்தம் ) 


[ இருடி தீர்த்தம் அமைந்துள்ள இடம் ) 


578 இறைவர்க்கர சேகேளிரு 

டிகள் தீர்தமென் றொருநீர் 
குறைவற்றெழு குருந்திற்குவங் 

கூழ்மூலையி லிலையேழ் 
அறமொய்த்தக ருப்பூரவ 

ரம்பைப்புனம் நடுவே 
நிறைபெற்றதண் ணளியோடது 

நின்றோங்குவ தென்றும் . 


1 


( இத்தீர்த்தத்தின் பெருமையும் இதில் மூழ்கிய ஓர் எருமை 

முத்தியடைந்த வரலாறும் கூறுதல் ) 
579 அந்நீரிடை மூழ்கிற்பெற 

லாகுஞ்சிவ ஞானம் 
முன்னாளுறு பவம்வெங்கதிர் 

முன்னம்மிரு ளிற்போம் 
எந்நாளினும் நலமேயுற 

வேற்றும்முயர் கதியின் 
வன்னாசிரமம் நீங்கின்ன 

வர்க்குந் தரும்வானம் 


2 


578 இறைவர்க்கரசே - 

அரசர்க்கரசனே . வங்கூழ் காற்று ( வாயு 
மூலையில் என்றபடி ) . அரம்பை - வாழை . 
579 முன்னாளுறுபவம் - பழவினைகள் . இருளிற்போம் - இருள்போதல் 

போலப்போகும் . வன்னாசிரமம் - வர்ணாசிரம ஒழுக்கம் . வானம் - 
வீடுபேறு . 


25-26 


1941 


திருப்பெருந்துறைப் புராணம் 


580 அறிவற்றவன் மிருகாதியு 

மது துய்த்திடி லறிவு 
செறிவுற்றிடும் பிதிர்க்காரியம் 

செய்தாலதன் கரையில் 
உறமுற்புரி பவமற்றவர் 

உயர்வானடை குவரால் 
மறுவற்றுயர் மதிபெற்றதொர் 

மயிடம் அதின் என்ன . 


| புரூரவன் அந்த எருமையின் வரலாறுகூற வேண்டுதல் ) 


581 ஒரு மேதிமு னென் செய்ததங் 

குறுகாரண மேதத் 
திருநீர்படி தருமோதுறு 

செயல்யாதவை முழுதும் 
அருணீயென முகமன்சொலி 

யரசன்பகர் தலுமே 
தருமாதவ னவையாவையும் 

சாற்றப்புகு கின்றான் . 


[ முனிவன் எருமையின் வரலாறு கூறல் ) 
582 ஆசின்றொளிர் திருமாமக 

ளகம்வைத்துறை கின்ற 
வாசந் தரும் மரையாசனம் 

அதுபோலும்வி ராட 
தேசந்தனில் மறைவேதியர் 

திரள் நாடொறு மருவி 
நேசந்தரு மோரூர் தனில் 

பெயர்மாணிந் தனமாம் . 


5 


- 


580 வன்மிருகாதியும் வலிய விலங்குகளும் . 

மதி - மதிப்பு (சிறப்பு ) 
மயிடம் எருமை . 
581 மேதி - எருமை . திருநீர் - இருடி தீர்த்தம் . 
582 ஆசின்றொளிர் குற்றமற விளங்கும் . மரையாசனம் தாமரை 

மலராகிய இருக்கை . மாணிந்தனம் - மாண்புடைய இந்தனம் 
என்னும் வார் . 


- 


இருடிகள் தீர்த்தச் சருக்கம் 


195 


583 அந்தப்பதி யின்வாழ்மறை 

யவனோர்வயி ணவன் முன் 
சந்தப்பல நூல்கற்றவன் 

சடகோபன வன்பேர் 
இந்தப்புவி யில்கல்வியி 

லிணையாரெனக் கென்பான் 
நிந்தைக்கெரு வித்தீக்குணன் 

நீங்கான்மனத் தழுக்கும் 


6 


584 சிவபத்தரென் றால் நிந்தனை 

செய்யாதிருந் தறியான் 
அவசத்தமொர் கணமாயினும் 

அறையாமலி ரான்றன் 
பவமுற்றிடு நியதித்தொழில் 

பண்ணானொரு நாளும் 
உவமித்திட வொருபாவியும் 

ஒவ்வாக்கொடி யோனே 


685 கருமாவென மிகுசந்ததி 

களையீன்றனன் மிடியான் 
ஒருவாமலி னந்தன்னினும் 

ஊணுக்கிட மின்றிப் 
பெருகார்வமொ டயலூரினும் 

பேராதுழல் கிற்பான் 
மருவாரிலர் கொடும்பாதகன் 

தனகேவல்செய் வாரே 


8 


588 வயினவள் - திருமால் நெறியீனன் . கெருவி - கர்வமுடையவன் , 

தீக்குணன் - தீய குணமுடையவள் . 
584 அவசத்தம் 

பொல்லாத பேச்சுக்கள் . அறையாமல் - பேசாமல் , 
பலம் - பிறப்பு . நியதி - தருமம் , உவமமில்லாத பாவி என்றபடி . 
585 கருமா . பன்றி . மிடியன் - வறுமையாளன் . இனம் - சுற்றம் . 


196 


திருப்பெருந்துறைப் புராணம் 


586 இவ்வூரர்கொ டார்சென்றினி 

யெங்கேனுமி ரந்து 
மைவாள்விழி வருவேனென 

மனைவிக்குரை செய்தே 
செவ்வேபல தேசங்களி 

றந்தேசட கோபன் 
வெவ்வேல்கவு ரியனாடுவி 

ரும்பிப்படர் கின்றான் 


9 


587 அருங்கானகம் நடுவேதனி 

அவனேகிய காலைப் 
பெருந்தாகமும் பசியும்மலர் 

பெருமா மய லுற்றுப் 
பொருந்தா நடை யினனாயினிப் 

போக்கெங்கென வயர்வோ 
டிருந்தோர்ந்தன னப்போதயல் 

எட்கொல்லைகண் டனனே 


10 


588 திலதம்பலித் திருக்கின்றது 

தின்றாற்பசி போமென் 
றுலையும்மனந் தனிலுன்னியங் 

குற்றான்சிறு நடைகொண் 
டிலகும்பல எட்டூர்பறித் 

திடையாடைவி ரித்தே 
தலைகீழுற வுதறித்திலந் 

தன்னைவாரியெ டுத்தே 


11 


586 இறந்து - கடந்து . கவுரியனாடு - பாண்டியநாடு . 

படர்கின்றான் 
சேலசத்சன் . 
587 அலர்பெருமையல் - மிகும் பெரியதுன்பம் , எட்கொல்லை - எள்ளுச் 

செடிகள் வியந்துள்ள கொல்லை . 
588 திலம் - எள்ளு . பலித்திருக்கின்றது - விளைந்துள்ளது . உலையும் - 
துன்புறும் . உன்னி 

எட்டூர்பறித்து . எள்ளிணைத் 
தூரோடு பறித்து . 


நினைத்து . 


இருடிகள் தீர்த்தச் சருக்கம் 


197 


589 தின்றான் வயி றடையப்பசி 

தீரப்புனல் வேட்கைக் 
கென்றான் செய என்றேயவன் 

எங்குந்துரு வுங்கால் 
ஒன்றாவறற் கயமொன்று கண் 

டுண்டானுள மகிழத் 
தன்றாழ்வினை நினையானற 

பகல்மேற்கடல் சார்ந்தான் 


18 


590 வழிவந்தவி ளைப்பாலுமெய் 

மயல்மீறுத லாலும் 
கழியும்பக லாலூம்துணை 

காணாதத னாலும் 
விழிகண்டுசெல் வழியுந்தெரி 

விலனாகையி னாலும் 
பழிதங்கிய சடகோபனெட் 

படப்பைக்கு ளிருந்தான் 


13 


( சடகோபன் பொருந்தா உண்டியால் இறத்தல் ) 


591 


ஊணற்றுட லோட்டற்றதி 

னுதகத்தினொ டெண்சால் 
காணந்தின லிற்பேதிக 

ணக்கற்றெழ நிசியில் 
மாணற்றபுன் மறையோனொரு 

வருமின்றிம யக்கால் 
ஏணற்றுயிர் போனான்வனம் 

எங்கும்புரள் வுற்றே 


14 


- 


589 வயிறடைய 

வயிறு நிரம்ப , துருவுங்கால் ஆராயும்பொழுது . 
அறற்கயம் - நீருள்ள குளம் . பகல் சூரியன் . எட்படப்பை 

எள் விளைந்துள்ள தோட்டம் . 
591 ஓட்டற்றதினுதகம் - நீரோட்டமில்லாமல் தேங்கியிருந்த குளத்துநீர் .. 
என்சால் - பெரிய அளவில் . 

காணந்தினலின் 

எள்ளைத் 
தின்றதனால் . பேதி - வயிற்றுப்போக்கு . 

நிசி - இரவு . 
மாண்பு ( பெருமை ) 

பெருமை ( இங்கே காவல் என்னும் 
பொருளில் நின்றது . 


மாண் 


ஏண் 


198 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அவன் பேய்வடிவுற்றுத் திரிதலும் நரகர்தியுள் துன்புறலும் ) 


592 தகனாதிக ளில்லாதத 

னாலும் தவ றாலும் 
அகலாதுட னேபேய்வடி 

வாகித்துயர் தீர 
வெகுகாலமு லைந்தந்தகன் 

மிகுதண்டனை பலபெற் 
நிகலாகுபுள் எரகாதிக 

ளெல்லாம் றுழை வுற்றே 


15 


1 


[ சடகோபன் மயிடமாகப் பிறந்து ஏரிமுத்தல் ) 


593 மாறாத புன் கண்ணோடொரு 

மனுகாலமுள் ளளவும் 
ஏறாதுகிடந் தன்னியன் 

எட்டின்ற பவத்தாற் 
றேறாதுகி டாவென்றுசெ 

னித்தானவ னுந்தான் 
வேறாய்நினை யாதேவுழ 

வேண்டிப்புகு கின்றான் 


16 


594 இதனுக்கிணை யில்லென்றுள 

மேமாந்தன னுழவில் 
அதனைப்பிணித் துக்கோலின் 

அதட்டிச்சகுனத்தில் 


592 தகனாதி ஈமச்சடங்கு முதலியவை . தவறு 

பாவச்செயல் . 
உலைந்து - வருந்தி . அந்தகன் - யமன் . இகல் - வருத்தம் . 
598 புள்கண் - பெருந்துயர் . மனுகாலம் - அண்டகோசச் சருக்கத்தில் 
காண்க . எட்டின்றபவத்தால் - ( பிறர் ) எள்ளைத் தின்ற பாவத்தால் . 

எருமை . செனித்தான் - பிறந்தாள் . அவன் என்றது 
எட்கொல்லைக்குரியவனை . 


இருடிகள் தீர்த்தச் சருக்கம் 


199 . 


உதிரப்புனல் காலப்பணி 

யுமுதானவன் வெகுநாள் 
அதிதுக்கமொ டவனுக்கல 

மதுவீர்த்துழைத் ததுவே 


17 


595 தன்காலமுள் ளளவும்மவன் 

றனக்கேயல மீர்த்து 
வன்கால் தளர் நடையோய்ந்துரு 

மாறிக்கிழ டாகி 
நன்காமிரை கொள்ளாமல் 

நடக்கச்செய லற்று 
வென்கீழுற வுதைகாலொடு 

வீழ்ந்தேயிறந் ததுவே 


18 


596 மறுவன்பவ மவனுக்கென 

மயிடம்முன வினையால் 
உறுகின்றமை யாலேயவன் 

உழவாட்க ளடிக்கக் 
கறையங்கமெ லாம்பீரிட 

வேகண்புனல் காலத் 
தெரிதுன்பம தாற்றாதுமை 

திரிதந்திடு காலை 


19 


597 வனமத்தியி ன திமுற்பவ 

மயிடத்தலை பெரிதாய் 
கனமுற்றிடு வளைகொம்பொடு 

கானத்துறை தரவே 


- 


- 


594 ஏமாந்தனன் ( உழவன் ) இன்புற்றனன் . 

கோலின் அதட்டி - 
தார்க்கோலால் புடைத்து . கால 

ஒழுக . 

பணி பண்ணி . 
அலம் - கலப்பை , ஈர்த்து - இழுத்து . 
595 வென் ( வெரிந் ) - முதுகு . 

உதைகாலொடு - கால்களை உதைத்துக் 


கொண்டு . 


596 மறுவன்பவம் - பின்னும் உண்டாகிய வலிய பிறப்பு . கறை - குருதி. 

எருமை , 


மை 


200 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சினமொய்த்தவன் குந்தாடவி 

சேர்வேடுவ னொருவன் 
தன திச்சையின் நேர்கண்டது 
தன்னைக்கொடு போகி 

20 
598 எட்டித்தொடு கொம்பொன்ற 

லேற்றித்தின மெருவை 
கொட்டிப்பயிர் தனதாய்விளை 

கொல்லைப்புற மாட்டிற் 
றிட்டிப்பரி காரம்மது 

செயுமென்றதை நட்டு 
மட்டற்றதன் மகிழ்வோடுதன் 
மனை போயின னன்றே 

21 
599 விழிகண்டவர் வெருவும்வகை 

வெகுநாளவண் மேவும் 
கழிவெண்டலை கொழுவுங்கழி 

கட்டோடுமு றிந்தே 
ஒழியும்படி கீழ்வீழ்ந்தவ 

னுருள்கின்றதை யொருநாய் 
இழிவென்றறி யாதேகவி 

22 
யீர்த்தெங்குமு ருட்டி . 
[ சடகோபன் எருமைப் பிறப்பு நீங்கிச் சிவபதம் அடைதல் ) 
600 கொடுபோகிய லைத்தேமுனி 

குண்டந்தனில் வீழ்த்த 
மடுநீரதன் மேற்பட்டிடு 

மளவிற்கொடு வினைகள் 


597 தலை பெரிதாயும் கொம்புகள் பருத்து வளைந்திருந்தமையாலும் 

இதனை ஒரு வேடன் கொண்டுசென்றான் என்றபடி . குந்தாடவி - 
குருந்தவளம் . தன திச்சையின் 

நேர்க்கண்டதென்றது அந்த 
எருமையின் தலையை , 
598 எட்டித்தொடு கொம்பு கைக்கெட்டும்படியானதொரு மரக்கிளை . 

திட்டிப்பரிகாரம் - திருஷ்டிப்பரிகாரம் . 
599 கழிவெண்டலை சதைப்பற்றுக் கழிந்த அந்த எருமையின் தலை . 

கொழுவுங்கழி நட்டுவைத்த கொழுகொம்பு . கவி - ( கவ்வி ) 
வாயால்பற்றி . 


- 


இருடிகள் தீர்த்தச் சருக்கம் 


2011 


விடவேயுட னெருமைத்தனு 

விட்டுச்சிவ வறமே 
லிடமா தவர் பெறுமாகதி 

எய்தித்திகழ் வுற்றான் 


23 


[ இருடிதீர்த்தத்தின் பெருமை இயம்ப அரிதெனல் ] 


601 கவரிக்கழி தலைநாய்பலிற் 

கடித்தீர்த்ததில் வீழ்த்த 
அவன் பெற்றிடு பேறிதெனின் 

அறிவோடதின் மூழ்குந் 
தவருக்குறு நலமீதெனச் 

சாற்றற்கெளி தன்றே 
உவமித்திட வுறுவோர் புனற் 

கொன்றாகினு மின்றே . 


241 


[ இச் சருக்கத்தின் பயன் கூறல் ) 


602 இம்மாநல முறுகாதையை 

இயம்பும்மவர் கேட்போர் 
தம்மாலுள பவம்யாவையும் 

தணந்தே நலமெல்லாம் 
செம்மாந்துற வெய்திப்பல 

செல்காலமி ருந்தே 
கைம்மான்மழு வுடையாருல 

கத்திற்புகு வாரே . 


25 


[ இருடிகள் தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


800 முனிகுண்டம் - இருடி தீர்த்தம் . எருமைத்தனு - எருமை உடம்பு . 

மாகதி - பெரும்பதம் . 
801 பலிற் - பல்லினால் . பேறு பாக்கியம் . தவர் முனிவர் . 

உறுவோர் - இருடிகள் . புனல் - தீர்த்தம் . 
802 தணந்து - நீங்கி . கைம்மான் மழுவுடையார் - சிவபெருமான் . 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


[ ஏழுசீர் சந்த விருத்தம் ! 


[ இரணியன் 


ரணியாக்கன் வரலாறு கூறத்தொடங்குதல் ) 


603 சீரு லாவுமுனி யரச னோடசுர 

தீர்த்த பெருமையது செப்புவான் 
ஏரு லாவருமவ் வேல்வை யப்பெயரின் 

எய்து காரணம தேதெனில் 
தாரு லாவுபுய வலியி னாலுலகு 

தனைய டர்த்தவிற லிரணியன் 
காரு லாவுமன விரணி யாக்கன்றறு 

கண்ணர் பற்பல வரக்கர்கள் . 


1 


[ அசுரரிருவரின் மறச்செயல்கள் ) 


604 இவர்கள் மா தவமி யற்றி மிக்கவரம் 

எய்தி னார்கொடிய கடல்விடம் 
புவன மீதிலிவர் உருவ மாகிவரு 

புன்மை யாரெவரு நிகரிலார் 
அவனி விண் முதல் உலகம் யாவையும் 

அடர்த்தும் ஆக்கிணை செலுத்தியும் 
தவறி ழைத்தன அனேகம் , வானவர் 

தமைத் துரந்திடர்ப் படுத்தினார் . 


2 


808 அரசனோடு 

புரூரவா அரசனிடம் , ஏல்வை - குளம் . விறல் - 
வெற்றி . காருலாவுமனம் - கருமை (வஞ்சனை ) பொருந்திய உள்ளம் . 

தறுகண்ணர் - அச்சமில்லாதவர் . 
604 ஆலகாலவிடம் உருவெடுத்து வந்தாற்போன்றவர் இவர்கள் என்பது 

கருத்து . அடர்த்தும் - துன்புறுத்தியும் . ஆக்கிணை - ஆட்சி . 
துரந்து - வெருட்டி , 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


203 


( திருமால் இரணியன் இரணியாக்கரை அழித்தமை ] 


605 இன்ன வாறவர் இயற்று தீமையினை 

எண்ணி வெங்கருட கேதனன் 
சின்ன பின்னம்வ ராக வேகநர 

சிங்க மாகிய வுருக்கொடு 
துன்னி யட்டவரை விண்ணை நட்டிடாது 

துடைத்து நீதியை நிறுத்தினன் 
தன்னி னத்தர்பலர் அற்ற தன்மை ... 

மாவலி யறிந்தளள் . 


3 


( மாவலி சிந்தித்தல் ] 


606 தங்கி ளைக்கிட ரிழைத்த விண்ணவரை 

தானொ றுத்துமிகை செற்றவர் 
தங்கிளைக்குமக லாத வெந்துயர்கள் 

தந்து வீண்முத லெவற்றையும் 
பொங்கு தன்குடை நிழற்கண் வைத்திடல் 

பொருந்த வோர்ந்திவை வரும்வகை 
எங்கு ஞற்றுவமெய் மாதவங் களென 

எண்ணி மிக்கபதி யீதென 


4 


( மாவலி பெருந்துறையிற்றவமியற்றல் ] 


607 வந்து சன்னவன மதனில் முக்கணிறை 

வடிவ மாகுமிது வரமெனும் 
குந்த மூலமத னுக்கு நேர்நிருதி 

குண்ட மொன்றவண மைத்தல் செய் 


805 கருடகேதனன் திருமால் ( கேதனம் - கொடி ). சின்னபின்னம் - 
உருமாற்றம் . 

வராகம் 

பன்றி அவதாரம் . அட்டு - அழித்து . 
நட்டிடாது நச்சிடாமல் . மாவலி மாபலிச் சக்கரவர்த்தி , 
இரணியனுடையபெயரன் - பிரகலாதன் மகன் ,. 
உயர்வை அழித்து , உஞற்றுவம் 

முயன்று 
செய்வோம் . மிக்கபதி - உயர்ந்ததலம் . 


606 மிகைசெற்று - 


- 


204 


திருப்பெருந்துறைப் புராணம் 


திந்து வார்சடிலி தன்னை நெஞ்சினு 

ளிருத்தி வெங்கொடிய மாதவம் 
உந்து மாவருட மீரைஞ் ஏற்றினும் 

உயர்ந்து சென்று வியற்றினான் 


5 


[ இறைவன் மாவலியின் முன் வெளிப்படுதல் ] 


608 நிருதர் வெந்துயர் பொறுத்த ருந்தவம் 

நெடும்பல் காலமதி யற்றவும் 
எருது வாகன மதன்கண் மறுகணம் 

ஏத்தல் செய்து புடை சூழ்வரப் 
பருதி யாயிரவ னேக கோடியொளிர் 

பான்மை யென்னவெளி வந்து நின் 
றருள்தரும்படிகு ருந்தவாணர் அசுர 

ராசன் முன்னரி னணைந்தனர் . 


6 


[ இறைவனைக்கண்டு மாவலி பேரானந்தமடைதல் ] 


609 இலங்கு வேணிமகு டஞ்ச ரிந்தசைய 

வேயெ முந்தருள் தல் கண்டடி 
துலங்கு மாவலி விழுந்தி றைஞ்சிவிழி 

சோர நீர் , சிரம திற்கரம் 
விலங்கி லாதுபர வசம தாகவுடல் 

விண்ணின் மால்விடையின் வந்தருள் 
கலந்த நாதனெதிர் அளவி லா தமிகு 

காதல் கூரமொழி வானரோ 


7 


- 


சடிலி 


607 சன்ளவனம் - திருப்பெருந்துறை . குண்டம் -- தீர்த்தம் . இந்துவார் 
சந்திரனை உடைய நீண்ட சடையுடைய 

றைவன் . 
உந்தும் - வளரும் .. 
808 திருதர் - அசுரர் ( மாபலி ) . வெளிவந்து - குருந்தப்பெருமான் 

வெளிப்பட்டு , 
809 வேணிமகுடம் - சடைமுடி. விலங்கிலாது - விலகாமல் , காதல்கூர . 

அன்புமிக . 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


205 


( மாவலி இறைவனைப் புகழ்ந்து போற்றுதல் ) 
610 அண்ட கோடிகளெ வற்றி னுக்கு முத 

லாய தூயகரு ணகரர் 
சண்டன் மார்புறஉ தைத்த மங்கள 

சரோரு கங் , கொடிய கடல்விடம் 
உண்டகண்ட / ஒளிர் துண்ட விந்து நுதல் 

உமைம ணாள ! சரு வேச / நல் 
தொண்டர் நெஞ்சமலர் கோயில் கொண்டவர்கள் 

துன்ப கற்றும்வளர் சோதியே 


8 


611 என்ற னேகதுதி சொற்றி றைஞ்சிமிக 

எளிய னாகுமடி யேன்முனம் 
நன்றி சேருனது காட்சி தந்தருள் 

நண்ணு நின்கருணை யென்சொல்கேன் 
கொன்றை வேணிமதி யைய வென்ன , வொளிர் 

கோல மால்விடையின் மீதெதிர் 
நின்ற நாயகனும் ஒன்றி நீ புரியும் 

நேர்மை கண்டுளம் மகிழ்ந்தனம் 


9 


[ இறைவன் உன் விருப்பம் யாதென , மாவலி வேண்டல் ] 


612 விளம்பு நின்னுள விருப்பம் யாதென 

விழுந்தி றைஞ்சியெதி ஏசுரர்கோன் 
உளங்க லந்ததிக தீமை சேரெனையும் 

ஒருவ னாகவுள மதினினைந் 
தெழுந்து வந்தருளும் இதனின் மிக்கவரம் 

என்கொ லரக்கனு முரைக்குவன் 
களங்க மற்றுலகம் மூன்று மென்றனது 

காவ லாணைவழி நிற்கவும் 


10 


610 முதலாய - மூலகாரணனாகிய . சண்டன் - இமயன் . சரோருகம் . 

தாமரை ( இங்கு இறைவனுடைய பாதங்களை உணர்த்திற்று ) . 

துண்ட இந்து - பிறைச்சந்திரன் . 
611 துதி - தோத்திரம் . சொற்றிறைஞ்சி - சொல்லி வணங்கி , நேர்மை . 

தவம் . 
612 

அசுரர்கோன் - மாபலி . உளங்கலந்து - மகிழ்ந்து . களங்கமற்று - 
தவறாமல் . ஆணை - ஆட்சி . 


266 


திருப்பெருந்துறைப் புராணம் 


613 இறந்தி டாவரமும் விண்ணில் வாழ்பவர்கள் 

எவரு மென்வசம தாகவும் 
புறந்த ராவெனது கிளைஞ ராமிவர்கள் 

புகலு கின்றனவு மருள்புரிந் 
தறந்த வாத்தடம் ஒன்று செய்தனமி 

தாகுமிப் புனலின் மூழ்கினோர் 
மறந்த விர்ந்துளம் விரும்பும் யாவும் 

வரமன்னவும் தயவு செய்கென 


11 


( இறைவன் அவன் கேட்ட வரங்களை அருளி மறைதல் ) 


614 அன்ன தாகவென வென்னை யாளுடைய 

அண்ண லுங்கிருபை செய்து நீ 
உன்னி ஓர்வருகு ரூர மா தவமு 

வந்து செய்தமையின் மாவலி 
என்னு நாமமுள தாக வென்றவனி 

னங்க ளுக்கும்வர மீந்துதாம் 
மன்னி வாழ்தருகுருந்தில் வந்துரு 

மறைந்து வைகுதல் புரிந்தனன் 


13 


[ அசுரர்களின் மகிழ்ச்சியும் விருப்பமும் ] 
616 சிவபி ரானுதவு தவம தோர்ந்தசுரர் 

திரள்கள் எண்டிசையும் வெங்கயம் 
கவன மாவிரத முடனெ ழுந்தமரர் 

களைகளைந் தெமர்கள் வளரவே 
தவம னேகபரு வம்பு ரிந்து பெறு 

தான வக்குரிசி லேயெனா 
அவளி மீதிலவ னடியில் வீழ்ந்தெவரும் 

அண்டமும் பிதிர வார்த்தனர் 


13 


618 புறந்தரா - காக்கப்படுகின்ற . அறந்தவாத்தடம் - அறம் கொடாத 

தோர் தீர்த்தத்தடம் , மறந்தவிர்ந்து - பாவம் நீங்கி . வர - வரவும் . 

பள்ள - நிலைபெறவும் . 
814 விருபை - அருள் . ஓர்வரு - எண்ணுதற்கரிய . குரூரமாதவம் 

கடுமையான தவம் . 
- 615 அமரர்களை களைந்து - தேவர்கள் கூட்டத்தை அழித்து . 

குரிசில் - அசுரர் தலைவன் . 


தாளவக் 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


207 


[ மாவலி மூவுலகத்திற்கும் தலைவனாக விளங்குதல் ] 


616 வந்து வந்து தொழு கின்ற வர்க்குமுக 

மன்வ ழங்கியெழு சேனையோ 
டிந்தி ரன் திசைவ லாளர் வானவர்கள் 

எவரு மஞ்சிட வெதிர்ந்துபோர் 
சிந்தி யோடும் வகை வென்று வாகைபுனை 

செல்வ னாகியவர் திருவெலாம் 
சொந்த மாகவுல கெவைக ளுக்குமொரு 

தோன்றல் தானென விருந்தனன் 


இந்திரன் முதலிய தேவர்கள் அவனுக்கஞ்சி அவன் ஏவல் வழி நிற்றல் ) 
617 எதிர்க்க அஞ்சியக லிந்தி ராதிபர்கள் 

எங்கி னிப்புகல்வே றிவனலால் 
விதுக்கொ முந்துபுனை வேணி யண்ணல் தரும் 

மிக்க நல்வரம் தெய்தினான் 
மதிக்கி லிங்கிவனை வெல்லு தற்கொருவர் 

வருவ ரேலறிவன் மற்றிவற் 
றுதித்து வாழ்தல் துணி வென்று வந்துகுறை 
சொற்றி ரந்தனர்கள் அசுரனும் 

15 


618 நீவீர் முற்செய்வது கொடிய வெம்பழிரி 

னைப்பி லாதவை யாத்திரோ 
ஆவ தாகவென வற்பு றுத்தவர் 

அஞ்சி யஞ்சியவ னேவலின் 
மேவி வாயின் வெளி நின்று மங்குளவர் 

விரும்பு நன்மொழி விளம்பியும் 
தாவி லாதகொலு விற்பு குந்துமருள் 

தந்தி டென்றுபல சாற்றியும் 


16 


616 சிந்தி - சிதறி . அவர் திரு தேவர்கள் செல்வம் . தோன்றல் - 

தலைவன் . 
617 புகல் - புகலிடம் . விது - சந்திரன் , வேணி - சடை . துணிவு - தக்கது . 
618 - பாத்திரோ செய்தீரோ . 

அரசன் அத்தாணியில் 
வீற்றிருக்கும் நிலை . 


கொலு 


208 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அதிதி தேவர்களின் துயர்களைவான் தவமியற்றல் 


619 நெடிது காலவன் அருளை யுன்னியயல் 

நீங்க லின்றிமிக வெளியராய் 
முடிவி லாததுயர் எய்தி னார்தனை 

முன்னி யன்னையெனு மதிதியும் 
விடியு மாறெனது மக்களுக்கு மருள் 

வேண்டி யொன் றுசெய வல்லனென் 
றொடிவி லாவருடம் நூறு கேசவனை 

உன்னி நற்றவ மியற்றினாள் 


17 


[ திருமால் அதிதிக்குக் காட்சிதரல் ] 


620 சங்கு சக்கர முராரி யும்மதிதி 

தவ மறிந்தெதிர வேயருட் 
செங்கண் மால்பசிய கொண்டல் மேனியொளிர் 

தேசு முண்டக மெனத்திகழ் 
அங்கை செஞ்சரண வம்பகப்பொலிவும் 

அருள்வழிந் தொழுகு வதனமும் 
பொங்கி ரத்னமணி மகுட மும்விழி 

பொருந்த நேசமொடு கண்டனள் 


18 


1 அதிதி திருமாலிடம் தேவர் துயர்களைய வேண்டுதல் ) 


621 கண்டு வந்தெதிர் வணங்கி யன்பொடிரு 

கைக ளஞ்சலிசி ரத்தளாய் 
மண்டு கண்கள் பொழி தாரை யோடதிக 

மதுர வாயின் மொழி குழறிட 


619 கால் - காலம் . அதிதி காசிபரின் மனைவியும் தேவர்களின் 
தாயுமாகியவள் . 

விடியுமாறு துன்பம் நீங்கும் வழி . ஒடிவு - 
இடை முறிவு . கேசவன் - திருமால் . 
620 முராரி - திருமால் , எதிர - காட்சிதர . கொண்டல் . கார்முகில் . 
தேசு ஒளி . 

முண்டகம் - தாமரை . சரணம் பாதம் . 
அம்பகம் 


கண் . 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


209 


முண்ட காசனிம ணாளனைத் துதிநன் 

மொழிக ளிற்பரவி யேபசுங் 
கொண்ட லேயுனது கிருபை யாலெனது 

குறைத விர்த்தருள வேண்டுமால் 


19 


622 தேவர் தாயதிதி தானியம் புதல் 

திருச்செவி வித்தலம் தேற , மால் 
ஆவ தேதுரைசெய் யன்னை நீயென , வென் 

அருமை மைந்தரெனு மனைவரும் 
மாவலித் திறல் கொள் அசுர னால்மெலிவ 

தாயிழிந் துயர் பதங்களும் , 
ஏவ லுக்குரிய பெயர்க ளாகியிட 

ரேமி குந்தனர்கள் நாள்பல 


20 


( திருமாலைத் தன்வயிற்றில் மகனாகத் தோன்றியருள அதிதி வேண்ட 

அவ்வாறே முராரியருளுதல் ) 


623 அந்த மாவிதன மொன்றி னாலுமெனக் 

காறு கின்றதிலை ஐயனே 
புந்தி கூரவென் வயிற்றின் நீயுமொரு 

புதல்வ னாகுமவ தாரமாய் 
வந்தென் மக்கள் துயர் மாற்ற வேண்டுமிவ் 

வரம்வ ழங்கென விளங்கும் , வை 
குந்த நாதனும தற்கி யைந்ததிதி 

குழவி யாயவத ரித்தனன் 


21 


041 மூண்டகாசனி - இலக்குமி ( தாமரையைப் பீடமாக உடையவள் ) . 
822 இழிந்துயர்பதங்களும் 

தம் பதவிகளை இழந்து தாழ்ந்து . 
இட - துன்பம் . 
628 மாவிதனம் ( விசனம் ) - பெருந்துன்பம் . ஆறுகின்றதிலை - நீங்கவில்லை . 

27-28 


210 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ காசிபரும் அதிதியும் மகிழ அக்குழவி வளர்ந்து ஒளிர்தல் ] 
624 தந்தை காசிபரும் வந்து வந்ததிதி 

தவம் கத்துவம தால்வரும் 
எந்தை தந்தையென்மூ தாதை யோவென 

எடுத்தணைத் திவர்கள் மகிழ்தர 
அந்த மின்றிவள் ரொளித யங்கமன 

மயலி னேதுமுரை யாமலே 
முந்து மாகமபு ராண வேதகலை 

முற்று மோர்ந்தமர் கின் றநாள் 


22 


( மாவலி வேள்வி செய்தலும் ; இல்லையென்னாது வழங்குதலும் ] 


625 மாவ லித்தறுக ணசுர னோர்மகம் 

மதித்தி யற்றியவண் வருமவர் 
ஆவ லுற்றுரைசெய் கின்ற யாவையும் 

அளித்து வைகினன் அவன்கணம் 
மேவல் பெற்றிட வுளங்கு றித்திடில் 

விரும்பி நிற்பணி செய் தொழுகுவம் 
நாவ லத்திலுய ரண்ண லேயென விண் 

ணவர்கள் வந்துமொழி தந்தனர் 


23 


( இதுவே பருவமென எண்ணித் திருமால் குறளாக வருதல் ) 


626 இவர்கள் வாய்மொழியும் அவனி யற்கையையும் 

இந்திரற் கிளைய கோநினைந் 
தவனை வென்றிவர்கள் தமையு யர்த்தவிது 

வாகும் நற்பருவ மென்றெணி 


624 மகத்துவம் - பெருமை . ஓ - வியப்பிடைச் சொல் . அயலின் . 

புறத்தில் , 
625 மகம் 

மகம் - வேள்வி . மதித்து - கருதி . அவன்கணம் - அவன் கூட்டத் 
தாராகிய அசுரர்கள் . நாவலம் - நாவலந் தீவு . 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


211 


உவண மூர்த்திசிறு மறைவ லாளனென 

வுன்னு நற்பிரம சாரியாய்ப் 
புவன மூன்று மொரு குடையிலாள் அசுர 

புரவ லன்கணணை வானரோ 


24 


( கலித்துறை ] 


( வாமனனாகிய திருமால் மாவலியினிடம் வருதல் ] 
627 அன்ன காலையி லசுரனும் அருமகம் முற்றி 

மன்னு பேரர சியற்கொலு வாகவீற் றிருக்கத் 
தன்னின் நேரிலா வழகெலாந் தயங்குபே ரொளிசேர் 
பொன்னின் மாமணி மண்டப மாங்கொன்றிற் புகுந்து 


25 


( மாவலியின் ஓலக்கச் சிறப்பு ) 
628 அரிய தன் கிளை முதியர் நின் றருகுப சரிப்ப 

விரியுந் தானையங் காவல ரமைச்சர் தம் மிகுதி 
உரிமை பெற்றவன் குறிப்பினின் ஒழுகிட விமையோர் 
பரிவு பெற்றிடு முளத்தராய்ப் பணித்தன புரிய . 26 


629 அரும்பு மென்முலை யரம்பையர் அசுரர் தம் மகளிர்க் 

கரங்கள் வெள்வளை யார்த்திடக் கவரிநின் றிரட்ட 
உரங்கள் யாவர் தம் காதினும் அமுதொழுக் குவபோல் 
நரம்பின் மேற்கரந் தும்புரு நாரதர் நடத்த . 

27 


630 தேவ கீதமும் நாட்டிய விதங்களும் செறிய 

நாவி னாலெவ ரும்புகழ்ந் தேத்திவிண் டாருப் 
பூவின் மாமழை யரக்கர் தங் குழுவெலாம் பொழியத் 
தாவி லாமுனி வரர்கணம் ஆசிகள் சாற்ற . 


28 


626 இந்திரற்கிளையகோ உபேந்திரன் ( திருமாலுக்கொருபெயர் ). 

உவணம் - கருடன் . மூர்த்தி - திருமால் . அணைவான் - நெருங்கினான் . 
827 நேரிலா - ஒப்பிலா . 
628 தானை - சேனை , பரிவு - இரக்கம் . 
680 விண்டாரு - கற்பகத்தரு முதலியவை . தா - குற்றம் . 


212 


திருப்பெருந்துறைப் புராணம் 


631 வாத்தி யங்கட முழக்குமா திரமெலா மதிர 

வேத்தி ரக்கர மாகதர் மிடைசனம் விலக 
நேத்தி ரம்படு திசையெலாம் வெளிதர நினைத்த 
மாத்திரம்பல வளமவண் வேண்டுவ மலிய . 


29 


632 பாந்தள் வேந்தனும் உரைப்பரும் பன்னகத் துடனே 

காந்து பன்பணி யழுத்திய கடுந்திறல் மடங்கல் 
ஏந்து மாசனத் தெழில்மிகு வெண்குடை நிழற்கீழ் 
போந்து வீற்றிருந் தனன் திரி புவனமும் புரப்போன் . 30 


[ மாவலி வரையாது கொடை வழங்குதல் ) 
633 வந்து வீற்றிருந் தருமறை யவர்முனி வரர்கள் 

சிந்தை கூரியர் எவர் கள்வந் தேற்பினும் சிறப்பான் 
முந்து மாமணிக் கலன் நிதி முதலிய தானம் 
புந்தி யின்மகிழ் வுடன் கருங் கொண்டல்போற் 

பொழிந்தான் 31 
634 நிதிக ளீந்தனன் கோப்பல வீந்தனன் நிறைநீர்ப் 

பதிக ளீந்தனன் புரவிக ளீந்தனன் பணியிற் 
புதிய தீந்தனன் மதகரி யீந்தனன் பொன்றாத் 
திதிக ளீந்தனன் இரதங்க ளீந்தனன் திரிய 

32 


635 விருப்பம் யாதென விளம்பிய தீந்தனன் விரும்பும் 

பருப்பி னோடுநெய் சறிவிர வன்னமும் பகுத்தான் 
தருக்கி லாதவிண் ணவர்க்கும் வேண் டுவபல தந்தாள் 

33 
மருக்கு லாந்தருக் களுங்கொடு மின்னென வைத்தான் . 


681 மாதிரம் - திசைகள் . வேத்திரம் - பிரம்பு . மாகதர் - நின்றேத்து 
வோர் . மிடைசனம் - நெருங்கியுள்ள மக்கள் . 

நேத்திரம் - கண் . 
682 பாந்தள் வேந்தன் - நாகமன்னன் . 

நாகமன்னன் . பன்னகம் - பாம்பு . மடங்கல் - 
கிங்கம் . 
688 கலன் - அணிகலன் . கருங்கொண்டல்போல் - கார்முகில்போல , 
684 கோ - பசுக்கள் . பதி - நாடு . புரவி - குதிரை . பணி - அணிகலன் . 

திதி - ( ஸ்திதி ) பதவிகள் . திரிய - மீண்டும் . 
685 பகுத்தான் . வழங்கினான் . மருக்குலாந்தரு 

மணங்கமமும் 
தேவதருக்கள் . 


- 


அசுர தீர்த்தச் சருக்கம் 


213 


( வாமனர் மாவலியை நேர்ப்படுதல் ) 


636 அந்த வேலையி லழகெலாந் திரண்டு சிந்துருவாய் 

வந்த தாமென முஞ்சிநாண் கோவண மருங்கில் 
உந்தி மத்தியிற் கட்டுடை தண்டுமுப் புரி நூல் 
இந்து வின் முகம் நீற்றணி யிலங்கவந் தனன்மால் . 


34 


[ யாதுவேண்டுமென வாமனரை மாவலி வினவலும் அவர் காட்சியால் 

உளமகிழ்ந்துரைத்தலும் ] 
637 நிருதர் கோனிவன் வருமெழில் கண்டுளம் நெகிழ்ந்து 

பரிவி னோடெழுந் தஞ்சலி கூப்பிநற் படிவத் 
தரிய மா தவத் தையவந் தருளுக வென்றென் 
றுரிய வாசனம் அளித்தத தினிருத்திநின் றுரைப்பான் 35 


638 முன்னம் யான்புரி தவங்கொலோ என் குல முதியோர் 

நன்ன யம்பெறச் செய்தநல் லறங்கொலோ நாளும் 
மன்னி யோங்குமென் குடை நிழல் வாழ்பவர் வரங்கொல் 
என்ன காரண மிருந்ததோ வடிகள்வந் தெய்த . 

36 


539 அய்ய யானுமோ ரருமகம் இயற்றிவந் தடைந்த 

துய்ய மாதவர் மறையவர்க் காவன தொகுத்தேன் 
உய்யு மாறெனக் குதவிதந் தருள் செய வுவந்தே 
செய்ய தாமரைச் சீறடி சேப்புறச் சேர்ந்தாய் 


( வாமனர் தன் மனக்கருத்தை நயமாகக் கூறல் ) 
640 தனக்கு நேரிலாத் தவக்கொழுந் தாகிய தலைவா ! 

நினக்கு வேண்டுவ தென்னென , வாமனன் நிகழ்தும் 
சினக்கும் வேற்கர ! நின்னறச் செய்யைார் தெளிவர் 
எனக்கு வேண்டுவ தொன்றது தருகுவா ரில்லை 


38 


686 சிந்துரு - குறள் வடிவு . 

இந்து - நிலா . நீற்றணி - திருநீற்றுப் 
பொலிவு . 
689 உய்யுமாறு - மேன்மைகொள , சேப்புற - சிவப்புற . 
640 வேற்கர - வேலேந்தியகையனே . வெண்ணெயுண்டருளிய மறையவன் 

என்றது கண்ணன் அவதாரத்தைக் கருதி , தெள்ளு - தெளிந்த 


214 


திருப்பெருந்துறைப் புராணம் 


641 உள்ளம் நல்லறத் தோங்கிய பெருநல முடைய 

வள்ளல் நீதரற் குரியனென் றெண்ணிவந் தனமென் 
றள்ளி வெண்ணையுண் டருளிய மறையவ னுரையைத் 
தெள்ளு சீலமோ டுரைக்குவன் , அசுரர்கள் திலகன் 


( யாது வேண்டினும் தருவேனென மாபலி கூறலும் , வாமனர் 

மூன்றடி மண் வேண்டலும் ) 
642 அரிய தாயதொன் றில்லையென் பாலுனக் களிக்க 

விரியு மாதவ ! தருகுவன் உரையென விரும்பிப் 
பிரிவி லா திருந் தருந் தவம் செய்மனம் பெயரா 
துரிய தாகமண் மூன்றடி கொடுத்தியென் றுரைத்தான் 


40 


643 தருகின் றேன் புவி மூன்றடி யென்செயச் சாற்றென் 

றுருமு மன்புடன் மொழிந்திட வாமனன் ஒருவர் 
மருவு தம்மிட மெனச்சொலா மாநிலத் திருந்து 
பெருகு மா தவம் செய்திடும் விருப்பெனப் பேச 


( மாபலி கொடை வழங்கும் போது சுக்கிரன் வந்து சூழ்நிலை கூறித் 

தடுத்தல் ] 
644 அன்ன தாகவென் றவனியில் மூன்றடி யென்றும் 

உன்ன தாகவென் றுதகமோ டவன்கையி லுதவும் 
நன்னர் வேலையில் வெள்ளிவந் துரைக்குவ னலனன் 
றென்ன காரியஞ் செய்தனை புவனமா ளிறைவா ! 


42 


645 சிறிய வோர்மறை யவனிவ னெனமனந் தேறல் 

நறிய தாமரை நாயகி கணவன் விண் ணவர்க்காய் 
பிரிய நல்லுரு வெடுத்துனைப் பேதிக்க வெவரும் 
அறிய வந்தனன் மூன்றடி மண்ணினுக் கன்று 


43 


642 விரியுமாதவ - விரிந்த பெரிய தவமுடையோய் . 
644 உதகமோடவன்கையிலுதவும் - நீர் வார்த்துக் கையில் கொடுக்கும் . 

வெள்ளி சுக்கிராச்சாரியார் . புவனமாளிறைவா உலகாளும் 

தலைவனாகிய மாபலியே . 
845 தேறல் - எண்ணாதே . பேதிக்க - வஞ்சிக்க , 


- 


அசுர தீர்த்தச் சருக்கம் 


215 


646 தொடுத்த பல்சரா சரவுயிர்த் தொகுதிகள் தோறும் 

விடுத்து நின்றிலாப் பூரணமெய்ப் பொருள் , வினையம் 
எடுத்து வந்தனன் பின்னருந் திரங்கிடா தவனுக் 
கடுத்த செய்கையோர்ந் தளிக்குதி யென்றலு மரசன் 44 


[ சுக்கிரன் தடையை மீறி மகிழ்வுடன் மாபலி தாரைவார்த்தல் ) 
647 தன்னை யொப்பலாப் பசுந்துழாய் மவுலியன் றானே 

என்னி டைப்புகுந் திரந்தன னென்றிடி லிதுபோல் 
நன்ன யப்புக ழுளகொலோ வென்றுடன் நன்னீர் 
அன்ன வன்கரத் துதவினன் தானம் ஆதரவால் 


( வாமனர் விசுவரூபமெடுத்தல் ] 


648 உள்ள தோதிய வெள்ளியைக் கலுழனை யுணவந் 

தள்ளி யேக , நின் றசுரனும் அஞ்சவிண் ணடங்காத் 
தெள்ளு பேருரு மணிமுடி தோள்கரந் திருத்தாள் 
எள்ள லில்விழிக் கீறிதென் றறிகிலா தெடுத்தான் 


46 


[ மூன்றடியால் அளந்து மாவலியைப் பாதலத்தழுத்தித் தேவரை காத்தல் ) 
649 அவனி முற்றுமோ ரடியினால் அளந்தன னுயர்ந்த 

புவனம் யாவும் ஓரடியினாற் போர்த்தன னினிநம் 
உவமம் அற்றவோ ரடிக்கிட மீதென வோர்ந்து 
தவறி லாதுரை யென , முடி யசுரர் கோன் சாய்த்தான் 47 


650 கறுத்த னன்றிரு வுளந் திறன் மாவலி கலங்கப் 

பொறுத்தி ராதிவ னுக்கெனப் பா தலம் புகுத்தி 
மறுத்தொ ராசையுற் புகாவகைக் காரக மாக்கி 
நிறுத்தி னானிமை யவரைவிண் ணாட்டினின் நிலைக்க 48 


646 விளையம் - மாயச்செயல் . திரங்கிடாது - மயங்காமல் . 
647 பசுந்துழாய் மவுலி பசிய துளசி முடியினனாகிய திருமால் . 
தானம் 

கொடை . 
648 கலுழன் - கருடபகவான் . நையுண - வருந்த . ஈறிதென்றறிகிலா - 

முடிவு இதுவென்று அறியவியலாமல் . 


649 மூடி - தலை . 


650 கறுத்தனன் - வெகுண்டனன் . காரகம் - சிறை . 


216 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( மாபலி இறப்பிலனாய் இருப்பானெனத் திருமால் கூறலும் 

அவன் செயலுக்கேற்ற நிலையே எய்தினான் எனக்கூறலும் ] 
651 சிவபு ரந்தனிற் றீர்த்மொன் றமைத்தருந் தவமும் 

தவறி லாதுசெய் தானருள் பெற்றிடுந் தகையால் 
உவண மூர்த்தியாற் காரகத் துறுமது பொழுது 
நவம தாகமும் மூர்த்திகள் கிருபையும் நணுகி 


49 


652 ஏவரும் புகழ்ந் தேத்திடற் குரியனாய் என்றும் 

சாவி லாதிருக் கின்றன னென்றனன் , தவத்தோர் 
பாவை பங்கன தருள் பெறும் பான்மையோ னவனுக் 
காவ தோசிறை யிழிவஃ தென்னென வறைய 

60 


653 அசுர ராயினோர் அரியமா தவங்களும் புரிவார் 

வசிய மாகநல் வரங்களும் பெறுவர்பல் வரங்கள் 
நசிவி லாதனுப விப்பர்மற் றெவருக்கும் நடலை 
கசிவி லாதுசெய் தழிவரின் னணர்பலர் காண்கில் 


51 


654 அன்னர் தங்களி லொருவனாம் இவனுமாண் மையின் 

இன்ன தெய்தினன் உயிர்கள் செய் இதமகி தங்கள் 
தன்னை யோர்ந்ததற் கின்பமும் துன்பமுந் தருதல் 
முன்ன வன்செய லாதலால் முறைமையா வதுவே . 


52 


655 ஆயி னுஞ்சிவ புரத்தினோர் நீர்த்தட மமைத்துத் 

தூய நல்வரம் பெற்றதா லெவர்களுந் துதிப்ப 
மேயி னானிற வாமையும் பெற்றனன் விளங்கத் 
தோய மேன்மையார் சொல்பவர் என்றனன் சூதன் . 53 


652 பாவைபங்கன் - சிவபெருமான் . அறைய - முனிவர்கள் கூற . 
858 நசிவு - அழிவு . நடலை - துன்பம் . இன்னணர் - இத்தன்மையர் . 
654 இதமகிதம் - நன்மைதீமை . 
855 தோயம் - நீர்த்தடம் . துகடீர் - குற்றந்தீர்ந்த , 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


217 


[ அசரதீர்த்தமென்னும் பெயர்க்காரணத்தை விளக்கி 

அதன் சிறப்புக்கூறுதல் ] 


656 இன்ன வேதுவி னசுரனா லியற்றலி ளதற்குத் 

துன்னு நாமமு மப்பெய ராயிற்றுத் துகடீர் 
வன்னி நற்றரு சூழ்தர வைகுமாங் கதிற்சென் 
றுன்னி யாடினர்க் களவிலாப் பாதக மொழியும் . 


54 


657 விறலுண் டாம்நலம் மேவுமா யுளுமிகப் பெருகுந் 

திறலுண் டாகுநற் புத்தியும் விருத்தியும் செருநர் 
அறலுண் டாமதில் முனங்குரங் கொன்று வந்தாடி 
இறலின் றாங்கதி பெற்றதென் றிசைத்தனன் இருடி 55 


658 நிருபன் மாதவன் வாய்மொழி கேட்டலும் நெகிழ்ச்சி 

தருநெஞ் சோடவன் றாள் தொழு தய்ய நீ சாற்றும் 
ஒருகு ரங்கதன் செய்கையின் விரிவினை யுவந்தேன் 
கரிசு தீர்வகை மொழிகென முனிவரன் கழறும் 


56 


659 விழைவு தக்கவர் மிக்கசெல் வத்தர் தம் மிகுதி 

பழமை பெற்றுநற் பண்புநல் வளம்பல பலித்தோர் 
பிழையு மற்றொளிர் புளிந்தமாம் பெயருள தேசம் 
உழைவி லாதசே ணாலய மென்றதி னோரூர் 


57 


660 விமல விப்பிர ரிருப்புமற் றன்னவர் விருப்பம் 

யமுனை யின்கரை யாமதில் வாழ்வனோர் மறையோன் 
அமல நெஞ்சினன் பெயர்விசு வேசன்மற் றவற்கு 
அமல மற்றிடு தனையரோ ரிருவர்கள் உளரால் 58 


857 விறல் - வெற்றி . செருநர் - பகைவர் . அறலுண்டாகும் - நீங்குத் 

லுண்டாகும் . இறல் - சாவு . 
858 விரிவினை - வரலாற்றினை . கரிசு - குற்றம் . கழறும் - கூறும் . 
659 உழைவு - ( உளைவு ) துன்பம் . 
860 விப்பிரர் - பார்ப்பார் . 


218 


திருப்பெருந்துறைப் புராணம் 


661 முன்ன வன் றனக் குறுபெயர் முதுவிரூ பாக்கன் 

பின்ன வன் பெயர் சிவன் இவ ரிருவரும் பிதாப்போல் 
நன்னர் பெற்றுள நெஞ்சினர் நியதிகள் நழுவார் 

அன்னை தந்தைதம் மொழிவழி யொழுகுவ ரறத்தால் 59 
662 மக்க ளோடுதம் வைதிக நெறிவழு வாமல் 

தக்க தேபுரிந் தறத்தொடும் சரித்துவே தியரில் 
மிக்க னாம்விசு வேசனும் வார்த்திக மேவித் 
தொக்கு நீத்தயன் றன்னுல கடைந்தனன் தொடர்பால் 60 


663 மைந்த ராமிவர் தம்பிதா மரித்திடு மதனால் 

அந்த மில்துயர்க் கடல்தனில் வீழ்ந்தெழுந்தவற்கு 
முந்தும் வைதிக மொழிவழி செய்கடன் முறையே 
தந்து முந்துபோற் றணந்திடா திருந்தனர் தம்மில் 


61 


664 சிறிது வைகலொத் திருந்தபின் சேர்வில ராகிப் 

பிறிது செய்துகொண் டவரவர் விருத்தியைப் பெருக்கிச் 
செறியு மில்லறச் செயற்கையைத் திருத்தி 

நேர்ந்தொழுகிக் 
கறுவி லாதநெஞ் சினர்களாய் இருந் திடுங் காலை 

62 


665 பிதிர்சி ரார்த்தம்வந் ததுவுணர்ந் திருவரும் பேணத் 

திதிதம் இல்லிடைச் செயத்துணிந் தியற்றிடு மமையத் 
ததிக நன்மையன் மூத்தவன் கொல்லையி னகத்துப் 
புதிய பாகலின் காய்பறித் திளையவன் புறம்போய் 

63 


666 தன்ன கத்திடைச் சமைத்திடப் பணித்தவன் பிதிரை 

உன்னி வேதியர் தமைவிளித் துதவினன் சிரார்த்தம் 
முன்ன வற்குரித் தாகிய கூரலின் முதுகாய் 
தன்னை யன்னவர் கேட்டிடா தபகரித் துதவும் 

64 


662 சரித்து - ஒழுகி . வார்த்திகம் - வளர்ச்சிமுதுமை . தொக்கு - உடம்பு 
863 தணந்திடாது - பிரியாமல் . தம்மில் - தமது மனையின் கண் . 
664 பிறிது - பாகப்பிரிவினை . விருத்தி - தொழில் . செயற்கை 

செய்தல் . கறுவிலாத - வஞ்சனையில்லாத . 


அசுரதீர்த்தச் சருக்கம் 


219 


667 தீமை யாலவன் புரிதரு சிரார்த்தமும் பிதிர்கள் 

தாமதித் திடா தசுரர்கள் தமக்குரித் தாகத் 
தோமுறப் பல தருக்குலம் யாவையும் சுழலும் 
ஏம மற்றபுன் குரங்குரு வெய்தின னிளையோன் 

65 
668 உடனு தித்தவன் பாகலின் காய்பறித் துதவும் 

திடன் மிகுத்தநற் றிதிதருஞ் செயலிதா கையினால் 
இடன்மு தற்பல திரவியஞ் சுத்தியோ டியற்றல் 

மடன கற்றுமா சிரார்த்தத்தின் மாண்பெனல் வழக்கே 66 
669 

ஈன ரஞ்சித மில்குரங் காகிய இளையோன் 
வான ரங்களி னோடுபல் வனங்களிற் புகுந்து 
தோன ரம்புரோ மங்களும் பறிபடச் சுழன்று 
தானருந்து காய் பழங்களும் தின்றுசஞ் சரித்தே 67 


670 திரியுங் காலையக் கவிமுனைத் தவத்தினாற் றெருள்சேர்ந் 

தருமை யாயகுந் தாரர ணியத்தினை யடைந்து 
தருவெ லாஞ்சுழல் காலையி னசுரநீர்த் தடத்தைப் 

பரிவி னோடுகண் டுற்றவண் வன்னிமேற் பாய்ந்தே 68 
671 சமியின் காய்பறித் தருந்தியத் தடத்துநீர் பருகிற் 

றமுதின் மேற்படும் அப்புன னுகருமந் நலத்தாற் 
றமசு மற்கட வுருமுதற் பவமெலாங் கதிர்முன் 
இமமெ னத்தணந் திடத்தொழுந் தேவுரு வெய்தி 69 


( இளையவன் பெற்ற பேறு ) 


672 ஒளிவி மானமீ தும்பராற் புகுந்தவ ணுளவாங் 

களிகொ ளின் பெலாம் நுகர்ந்துபல் காலங்கள் கழித்துத் 
துளியு லாவரும் கண்ணெகிழ் கொன்றையந் 

தொடையோன் 
தெளிவு தந்திடக் கயிலையில் இருந்தனன் சிறந்தே 70 


667 தாம் மதித்திடாமல் , தோமுற - குற்றமுற . ஏமம் - பதுகாவல் , 

இன்பம் . 
870 கவி குரங்கு . குந்தார் அரணியம் குருந்தமரமுள்ள காடு . 

வன்னி வன்னி மரம் . 
671 . 

சமி - வாழை . மற்கடம் - குரங்கு . இமம் - பனி . தணந்திட - நீங்க . 
672 கள் நெகிழ் கொன்றை . 


- 


220 


திருப்பெருந்துறைப் புராணம் 


673 


ஆத லாற்சொலு மசுரநற் றடமதின் மகிமை 
ஓத லாந்தகைத் தன்றொரு வருக்குமவ் வுதகத் 
தேத மற்றிடப் படிந்துயர் கதியிலெய் தினருக் 
கீதி லக்கமென் றறைந்திடற் கரிதுகா ணிறையே 


71 


[ இச்சருக்கம் பயில்பவர் பெறும் பயன் ] 


674 இன்ன மாக்கதை யோதினர் செவிப்படுத் திசைத்தோர் 

அன்ன தீவினை யனைத்தும்விட் டகம்விரும் பியபெற் 
றுன்னும் வெந்திற லீகையந் துறையராய் ஓங்கி 
மன்னி வாழ்ந்திருந் தீற்றிடை வதிர்வா னுலகே 

72 


[ அசுர தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


873 இலக்கம் - எண்ணிக்கை ( அளவு ) 


மானவ தீர்த்தச் சருக்கம் 


( கலிவிருத்தம் ] 


675 


( மனுவின் வரலாறு கூறத்தொடங்குதல் ] 
மானவ தீர்த்தநன் மரபு கூறுதும் 
ஊனமர் வேலர சுவந்து கேட்டியால் 
பானுவின் குலமகன் பகைஞ ராங்கரிக் 
கானவெங் கோளரி மனுவென் பானரோ 


1 


[ மனு அரசன் திருப்பெருந்துறை சேரல் ] 
676 உலகெவர் தமைமன முவந்து காக்குநற் 

குலமுதல் அரியசெங் கோல்ந டாத்து நாள் 
புலவர்கள் தொழுசிவ புரநன் மா நகர்த் 
தலநல மறிந்ததிற் சார வந்தனன் 


2 


( அக்கினி தீர்த்தத்தில் மனு நீராடி இறைவனைப் போற்றிப் பசனை புரிதல் 
677 வந்தழல் மடுவினில் மகிழ்வி னாற்படிந் 

தந்தமில் மகிழ்வினோ டமல ரூபமாம் 
குந்த லத்தின் முன் குவித்த கையொடும் 
சந்தணி புயந்தினான் தாழ்ந்து போற்றியே 


678 குருந்தெனும் பெருந்துறைக் கொன்றை வேணியன் 

திருந்துளங் களிதரச் சிறந்த பூசனை 
புரிந்துசெய் தனனருட் பான்மை கண்டதில் 
இருந்துநோற் றிடமனம் எண்ணி னானரோ 


675 ஊளமர்வேல் - புலால் தங்கிய வேலாயுதம் . பானு - 

கோளரி - பகையை வென்றி கொள்ளும் சிங்கம் . மறு - அரசன் பெயர் . 
676 புலவர்கள் - தேவர்கள் ஞானியருமாம் . 
677 சாந்தணிபுயம் - சாந்தணிந்த தோள் . 


222 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( மனு ஒரு தீர்த்தமுண்டாக்கி அவ்விடத்திருந்து தவம்புரிதல் ] 


679 புடவியின் பொதுப்பிதா புரிந்து நோற்றிடும் 

இடமதற் கடுத்தவக் கினியின் றிக்கினிற் 
றடமதொன் றமைத்தனன் சார்பின் மாவின்கண் 
மடமக லருந்தவம் மரபி னாற்றினான் 


5 


680 காமமே முதலிய கடிந்த னேக நாள் 

தாமரை நாயகன் றனது காதலன் 
சேமமார் தவஞ்செயும் திறத்தை நோக்கியே 
வாமமே கலையுமை மாது பாகனும் 


6 


[ இறைவன் குருவடிவில் எழுந்து காட்சிதரல் ] 


681 குருந்துவிட் டருள் தருங் குருவின் மூர்த்தமாய்ப் 

பொருந்துசின் முத்திரை புத்த கந்திருக் 
கரங்களும் அருள் பொழி கடைக்க ணோக்கமும் 
இருந்தொளி திகழ்தர வெதிர் தந் தானரோ 


7 


[ இறைவனைக் கண்ட மனு பேரானந்தமுற்றுத் துதித்தல் ] 


682 கண்டனன் கருணையங் கடலைக் கண்களால் 

மண்டனில் வீழ்ந்தடி மலரிற் சூழ்ந்தனன் 
கொண்டனன் புளகமெய்க் குமுளி பாய்தர 
விண்டனன் தாரைநீர் விளம்பி னான்றுதி 


8 


683 ஆதியும் அந்தமும் அருவும் ரூபமும் 

ஏதுவுங் குணங்களும் இன்பம் துன்பமும் 
போதலும் வரவுமில் லாத புண்ணிய 
நாதனும் மனுமுகம் நாடிக் கூறுவான் 


9 


- 


மாவின் கண் 


பொதுப்பிதா - பிரமதேவன் . 


.679 புட்வி - உலகம் . 

மாமரத்தின் கீழ் . 
தாமரை நாயகன் 


680 . 


பிரமன் . 


காதலன் 


புதல்வன் . 


வாமம் 


ஒளி , அழகு. 


மானவ தீர்த்தச் சருக்கம் 


[ இறைவன் மனுவுக்குப் பல வரங்களையருளுதல் ] 
684 உன்னருந் தவத்தினா லுவகை பூத்தனம் 

மன்னர்கள் மன்னனாய் மன்னி வையகந் 
தன்னை நீ நாட்பல தாங்கிப் பற்பல 
நன்மொழிக் குமரரை நல்கி வாழ்குவை 


10 


. 


685 உனக்கெவை விருப்பவை யுதவ வோதெனத் 

தனக்கிணை யில்லவன் தாளில் வீழ்ந்தினி 
எனக்கெவன் வேண்டுவ தெந்தை யேயுனை 
மனக்கொளக் கொண்டிடும் வரம்பெற்றேனுக்கே 


11 


[ இந்த மானவதீர்த்தம் புகழ்பெற மனுவேண்ட 

இறைவன் அவ்வாறேயருளல் ) 


686 செடியனேன் புரியுமித் தீர்த்த மென்பெயர் 

படியெலா முரைத்திடும் பான்மை தந்தருள் 
அடியனேற் கென்றனன் அதனை வெள்விடைக் 
கொடியனுங் கொடுத்துடன் குருந்தின் மேவினான் . 


12 


687 வரந்தரக் குருந்தரன் , மனுவும் பூவினிற் 

புரந்தரற் கொப்பெனப் பொலிவு தோன்றவாழ்ந் 
தரந்தையில் சந்ததி யளவி லாதபெற் 
றிருந்தன னீற்றினில் ஏம நாட்டினில் 


13 


[ மனு உண்டாகியதனால் அது மானவதீர்த்தமெனப் பெயர்பெற்றது எளல் ] 
688 சாத்தணி திகழ்மனுத் தரவின் மானவ 

தீர்த்தமென் றொரு பெயர் சிறந்த தப்புனல் 
காத்திர மதனிடைத் கழுவி னோர்புரி 
தீத்தகற் கல்லர்பின் சேர்வர் வானகம் . 

14 


687 புரந்தரன் - இந்திரன் . அரந்தை - துன்பம் , கேடு . ஏமநாடு 

இன்பபுரி , 
688 தரவின் - தந்ததனால் . காத்திரம் - உடம்பு . கழுவுதல் - மூழ்கிக் 

குளித்தல் . 


224 


திருப்பெருந்துறைப் புராணம் 


இத் தீர்த்தத்தின் பெருமைகள் ] 


689 முக்கடன் களுமதில் மூழ்கத் தீர்ந்திடும் 

தக்கநன் னிய தியிற் றானஞ் செய்திடின் 
மக்களைப் பெறுகுவர் மலட ராயினும் 
மிக்கதன் குலங்களும் விருத்தி யாகுமே 


15 


[ இத் தீர்த்தத்தில் மூழ்கி வாழ்வு பெற்ற சவுபரிமுனிவன் 

வரலாறு கூறத்தொடங்குதல் ) 
690 தீதகல் மானவ தீர்த்தம் தள்னிலோர் 

காதையுண் டதனையும் கழறு கின்றனம் 
மாதவன் ஒருமுனி வரன்வந் தாடியே 
பேதமில் சந்ததி பெருகி னானென 


16 


691 என்றருள் புரிந்ததை இறைவன் கேட்டலும் 

நன்று நன் றருந்தவ நாதநின் மொழி 
துன்றிய துறவுடைத் தூய ருக்குரித் 
தன்று சந்ததிகளுக் கார்வங் கூருதல் 


17 


692 பெற்றனன் முனிபல பிள்ளை யென்று நீ 

சொற்றதற் கேதுவென் சொல்லு கென் றலும் 
முற்றுணர் தவுமிய முனிவன் கூறுவான் 
பற்றிக லறுசவு பரியென் றோர் முனி 


18 


693 கலைக்கடல் யாவையுங் கரைகண் டோனுயர் 

மலைக்கெதிர் காட்சியன் வரம்பில் கேள்வியன் 
அலைக்குமைம் பொறிவழி யடைக்கு மாண்பினன் 
நிலைத்திடு முணர்வினன் நெகிழ்ந்த சிந்தையான் 


19 


889 முக்கடன் - தேவர் கடன் , முனிவர் கடன் , பிதிரர் கடன் , 

கொடை , 


- தர்னம் . 


690 காதை 


வரலாறு . 


மானவ தீர்த்தச் சருக்கம் 


225 


694 திருவெழுத் தைந்துமே சிறந்த நாவினன் 

மருவிய தவமெலாம் வாய்த்த மாண்பினன் 
அருள்மிகு குணத்தினன் ஆகும் அம்முனி 
இருடராப் பயோகினி என்னு மாற்றினில் 


20 


[ சவுபரிமுனிவன் தவம் புரியுங்காலை மடுவினில் 

குழாத்தொடு விளங்கும் ஒரு மீனைக் காணுதல் ] 
695 அறனிறை நிலையிலா மடுவொன் றாங்கதிற் 

புறனறி யாவகை புதைய மூழ்கிநற் 
றிறமுட னருந்தவம் செய்யுங் காலையில் 
விறலுள தாமொரு மீன மானது 


21 


696 குஞ்சுகளினங்கள் பல் குழாந்தற் சூழ்தர 

நெஞ்சகங் களிகொள நிருவி சாரமா 
யஞ்சிறை யடிக்கொடங் கமர்ந்து நின்றது 
விஞ்சையம் முனிவனும் விரும்பி நோக்கினான் 


22 


[ முனிவனின் எண்ணம் ] 
697 வாம்புனல் திரியுமோர் மச்ச மானது 

தாம்பெறு சிசுக்களைச் சார்ந்து சூழ்தர 
வாம்பல நலங்களை யடையப் பெற்றது 
நாம்பிற ரிருந்தென வென்று நாடியே 


23 


( தானும் இல்லறம் பூண்டு மக்கள் சுற்றத்தோடு வாழ விரும்புதல் ) 
698 புத்திரர் களத்திரர் பொருந்து மித்திரர் 

அத்தகை யவரோடும் அமர்ந்து வாழ்வுறும் 
சித்தம தாகியத் திருநன் மாமுனி 
வித்தக மடுவொரீஇ வெளியில் மேவினான் 

24 


693 மலைக்கெதிர் காட்சி - மலையையொத்த புகழாளன் . அலைக்கும் - 

துன்புறுத்தும் . 
695 அறனிறை நிலையிலாமடு - நீர் நிறைந்த ஆழமான மடு ( அறல் - நீர் ) 

விறல் - செருக்கு . மீனம் - மீன் . 
698 நிருவிசாரம் - கவலையின்மை . விஞ்சை - வித்தை . 
697 பிறரிருந்தென - ( சுற்றமின்றி ) தனித்திருக்கின்றோமே என எண்ணி. 
698 வித்தகடுவொரீஇ - தவம்புரிந்த மடுவினின்றும் நீங்கி , 

29-30 


226 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ சவுபரி துருவாசரிடம் உபாயங் கேட்டல் ) 
699 ஆசகல் முனிவெளி யணையுங் கால் , துரு 

வாசநன் முனிவர மகிழ்வு கூர்ந்து தன் 
ஆதர வுரைத்திதற் காமு பாயமொன் 
றேசலி லாதுரைத் திடுதி யென் றலும் 


25 


[ மானவ தீர்த்தமாடின் பெறுவை எனத் துருவாசர் கூறல் ] 


700 முனிவரன் மனத்தவா முற்று மோர்ந்துனக் 

கினியவை வருங்குருந் திறைவன் வாழுமூர் 
தனிலொரு மான தத் தடமுண் டாங்கதிற் 
புனிதமுற் றாடுதல் புரியென் றோதியே 


26 


701 வருந்துரு வாசநன் மாத வன்செல 

இருந்தவச் சவுபரி என்னும் யோகியும் 
குருந்திறை புரத்தினிற் குறுகி மானவப் 
பெருந்தட மதிற்றனுப் பெயர்கொள் திங்களில் 


27 


(சவுபரி மானவதீர்த்தமாடிப் பின் மாந்தா என்னும் அரசனிடம் செல்லுதல் 
702 விதியொடு மூன்று நாள் விழைவி னாடிவிண் 

நதியணி குருந்திறை நாதர் தம்மையும் 
து திபல சொல்லிவீழ்ந் திறைஞ்சிச் சூழ்ந்துபோய் 
சதிரர சளிக்குமாந் தாவைக் கண்டனன் 

28 


( அரசன் வரவேற்று மகிழ்ந்து வினவல் ] 
703 கண்டனன் ஆசிகள் கழறி னான் முனி 

மண்டலா திபனுமம் மாத வன்வர 
வெண்டர வேற்றுவீழ்ந் திறைஞ்சிப் போற்றியே 
தொண்டனே னேவலென் சொல்க என்றனன் 


29 


699 ஆசு - குற்றம் . ஆதரவு - உடன்பாடு . ஏசல் - இகழ்ச்சி . 
700 மானதத்தடம் - உயர்ந்த தீர்த்தம் . 
701 - தனுப்பெயர்கொள் திங்கள் - மார்கழி . 
702 விழைவு - விருப்பம் . சதிர் அரசு - நாற்படையுடைய அரசு . 


மானவ தீர்த்தச் சருக்கம் 


227 


[ சவுபரி தன் விருப்பத்தைக் கூறல் ] 


704 உண்ணெகிழ் மனக்கருத் தொன்றி னானிவனின் 

நண்ணின மென்னெனின் நாம னேக நற் 
புண்ணியப் புதல்வரைப் பெற்று வாழ்வதற் 
கெண்ணினம் இல்லறத் தியல்பின் மேவியே 


30 


705 ஆதலின் நீ பெறு மறுப தாயிழை 

மாதரி லொருத்தியை வதுவை யாற்றியே 
நீதர வேண்டுமென் றுரைக்க நீள்சக 
நாதனு முனிமொழி நன்றென்றுன் னுவான் 


31 


( மன்னன் குழப்பமுற்றுப் பின் தன் கருத்தை மொழிதல் ) 


706 இம்முனி வரன்வடி விருப்ப தோர்விதம் 

நம்மனை மகளிரோ ராச கன்னியர் 
செம்மையன் றளிப்பது சீறி மாதவன் 
வெம்மொழி சொலுமிலை யெனவி ளம்பிலே 


32 


707 என்சொலத் தகுமென வெண்ணிக் கூறுவான் 

உன்றனுக் கென்பெணை யுதவல் கிட்டுமோ 
நன்குலத் தரசர்க ணல்கு கன்னியர் 
தன்கருத் துணர்ந்து பின் றருவ ராதலால் 


[ அரச கன்னியரிடம் எனை அழைத்துச்செல்க என்னை விரும்புபவளை 

மணம் செய்து தருக என முனிவன் கூறல் ] 


708 ஓதுவன் அவர்மன முணர்ந்து மன் , றவ 

நாதவென் றுரைத்தலும் நம்மை யவ்வழிப் 
போதர விடுத்தியுன் புதல்வி மாரிலென் 
ஆதர வுடையளை அளித்தி நீயென 


34 


705 வதுவை - திருமணம் . சகநாதன் - உலகாளும் மன்னன் . 
706 சீறி - வெகுண்டு . வெம்மொழி - சாபம் . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


709 மன்னவன் முனிவரன் மாற்றங் கேட்டுநங் 

கன்னியர் இவருருக் காணின் காய்வரென் 
றுன்னியென் செய்வனென் றுரைப்பன் பின்னெனா 
அன்னதே யாகவென் றரிய யோகியை 


35 


( முனிவன் தன் வடிவை மன்மதனைப்போல் ஆக்கிக்கொள்ளுதல் ) 
710 புதல்விய ரிருப்புழிப் புகுமென மாதரோ 

டிதமுட னனுப்பினன் இருடி யேகியக் 
கதிர் நகை வதனியர் காணக் கோடிமன் 
மதவடி வாமென மகிழ்ந்து தோன்றினான் . 


36 


[ அரச கன்னியர் முனிவரின் பேரழகில் மயங்குதல் ) 
711 கண்டவ ரறுபது கன்னி மாரும்விண் 

கொண்டல்கண் டிடுமயிற் குழாங்க ளொத்து நாண் 
பெண்டகை மடம் தமிற் பிரிய மால்மிக 
அண்டினர் விழிகளா மலரிட் டேத்தினார் 


37 


அரச கன்னியர் காதல் மயக்கால் உறும் மெய்ப்பாடு கூறுதல் ) 
712 நாணுவர் சற்றுளே நகைப்பர் பேரெழில் 

காணுவ ரிவரெவர் காணு மென்பர்கள் 
பூணுவர் அணிகளைப் புணர வேமனம் 
பேணுவர் கலைகளைப் பிரித்து டுத்துவார் 


38 


713 பாடுவர் இசைகளைப் பகர்வர் நன்மொழி 

கூடுவர் போல் நயங் குறிப்பிற் காட்டுவர் 
மூடுவர் முலைகளை முயங்க வேறிடம் 
தேடுவர் அவ்வணந் திரிய லாயினர் 


39 


[ அரசகன்னியரின் நிலையைத் தோழியர் மன்ளனிடம் கூறுதல் ) 


714 முனிசவு பரியெழில் மூரி வேலையிற் 

கனிவுட னறுபது கன்னி மார்களும் 
தனித்தனி வீழ்ந்தெழாத் தகைமை கண்டவர் 
பனிமதிக் குடையன் முன் பணுகிக் கூறுவார் 


40 


711 விண்கொண்டல் - மேகம் . மால் - காம மயக்கம் . 
714 மூரிவேலை வலிய கடல் . 


மானவ தீர்த்தச் சருக்கம் 


229 


715 தாதவிழ் மாலைமாந் தாவின் முன்னிவை 

ஓதலும் அற்புதத் தொடும் எம்வெரீஇ 
மாதவர் செயலெவர் மதிக்கப் பாலரென் 
நாதரம் பெருகவுள் ளரங்கில் வந்தனன் 


41 


[ அரசன் நேரேகண்டு மணஞ்செய்துதர உடன்படல் ] 


716 ஆக்க நன் முனிகொள்பே ரழகின் நேர்மையும் 

தாக்கணங் கனையதம் மகளிர் தன்மையும் 
நோக்கினன் வேறினி நுவல்வ தென்னையென் 
பாக்கியம் மருகன் இப் பரம யோகியே 


42 


717 என்றுளத் தெண்ணியவ் விருடி தாளில் வீழ்ந் 

துன்றன்மா மகிமையை உணர்தற் பாலர்யார் 
நன்றறி நீ மரு காகி நண்ணயான் 
முன்றரு தவமென முகமன் கூறியே 


43 


718 சவுபரி முனிக்கு மாந்தா பயந்தரு 

புவி புகழ் அறுபது புதல்வி மாரையும் 
அவிர் தரும் மன்றலென் றானை மேலடி 
குவிமுர சறைதரக் கூறி மன்னனும் 


மன்னன் நகர்க்கு அறிவித்துத் தன் அறுபது மகளிரையும் 

முனிவருக்கு மணஞ்செய்து கொடுத்தல் ) 


719 வினைக்குரி யமைச்சரை விளித்து மாநகர் 

தனைப்புதுப் பித்தெலாம் தருமென் றோதியே 
மனக்கினி வதுவைநன் மண்ட பத்து நற் 
றினத்தறு பதுமலர்த் திருவன் னாரொடும் 


45 


715 மாந்தா - அரசன் பெயர் . வெரீ இ - அஞ்சி . ஆதரம் - பேரன்பு . 

உள்ளரங்கு - அந்தப்புரம் . 
718 பயந்தரு - பயந்த அரிய . ஆனைமேலடிகுவிமுரசு அறைதரக் கூறி - 

மணச்செய்தியை யானைமேல் முரசு அறைந்து தெரிவித்து , 


230 


திருப்பெருந்துறைப் புராணம் 


720 வாலுறு முடுத்திரள் வயங்கு மாமதி 

போலரி ஏந்திய புதிய வா தனம் 
மேலுற விருத்தியவ் விருடி கையினில் 
சாலுநன் மொழிசொலித் தாரை வார்த்தனன் . 


46 


[ அவர்கள் இன்புற்று வாழ யாவையும் அமைத்துக்கொடுத்தல் ) 
721 மணவினை முற்றிய மருக னோடு தன் 

பிணைவிழி யறுபது பெண்ம காருமொத் 
திணைபிரி வற்றுவந் தென்றும் வாழ்ந்திடப் 
புணர்மணி மாளிகை புதிதி னாற்றியே 


47 


722 ஆதன மூரணி யாடை தாதியர் 

நூதன வரும்பொருள் நுவலின் எண்ணில 
சீதன மாகநற் றிருவெ லாங்கொடுத் 
தோதனம் பாலுடன் உண்ண வைத்தனன் 


48 


723 தவமகி மையிற்சவு பரிநற் றாபதன் 

உவமையி லாதவொவ் வொருத்திக் கோரொரு 
நவமண வாளனாய் நயந்தன் னார்கள் தம் 
குவிமுலை நலமெலாங் கொள்ளை கொண்டனன் . 


49 


( முனிவன் விரும்பியாங்குக் கிளை பலகுழும வாழ்தல் ) 
724 இன்னவா றாகவவ் வெழினல் லாரொடும் 

மன்னிவாழ்ந் தளவிலா மக்கள் பெற்றனன் 
அன்னவர் பெறுமகார்க் களவு மில்லைமற் 
றுன்னிடின் முனிகிளை யுலகம் யாவுமே 


வி 


725 புதல்வரப் புதல்வர்கள் புதல்வர் மற்றவர் 

மதலைய ரவர்பெறும் மக்கள் மற்றுள 
துதையுநற் கிளைபல சூழ மீனினும் 
பதின் மடங் காய் நலம் பயப்ப வாழ்ந்தனன் 


51 


720 வாலுறுமுடுத்திரள்- தூய்மையுடைய விண்மீன் கூட்டம் . அரியேந்திய 

ஆதளம் - அரியாசனம் . 
722 ஓதலம் - ( சோறு ) உணவு, 


மானவ தீர்த்தச் சருக்கம் 


231 


726 நிகரகல் மானவ நீரின் ஆடிய 

தகுதிகொள் மேன்மையாற் சவுப ரித்தவன் 
இகலறு புதல்வர்கள் எண்ணி லாதபெற் 
றகலிடம் போற்றவாழ்ந் தனன்மற் றாதலால் . 


52 


[ இவ்வரலாறு பயில்வோருறும் பயள் கூறுதல் ] 


727 அப்புனல் மேன்மையை யறைகு வாரெவர் 

ஒப்பதற் கில்லையென் றுறுவன் மன்னொடு 
செப்பினன் இக்கதை செவிபுக் கோரெலாம் 
மைப்புரை மகமொரீஇ மரபும் மல்குவார் 


53 


( மானவதீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


726 அகலிடம் - உலகம் . 
727 உறுவன் - தவுமிய முனிவன் . மன்.- பூரூரவ மன்னன் . 


வாயுதீர்த்தச் சருக்கம் 


( தரவு கொச்சகக் கலிப்பா ] 


( தவுமியர் வாயுதீர்த்த வரலாறு கூறத்தொடங்குதல் 


728 திருந்து நலந் தரும் வாயு 

தீர்த்தமென வொன் றுளது 
பொருந்துமதன் வரலாறும் 

புனிதவந்நீர் மேன்மையையும் 
இருஞ்செவிக்கா ரமுதமென 

இயம்புதும் யாம் நீகேளென் 
றருந்தவமா முனிவரனும் 

அரசனொடும் மொழி தருவான் . 


1 


( பிரமள் வாயுவைப் படைத்தலும் அவன் மொழியும் ] 


729 நூலகத்தாட் டாமரையோன் 

நுவலரிய முதற்சிருட்டி 
காலமதில் வாயுவையும் 

கற்பிக்கக் காலவனும் 
நீலநிற மால்புதல்வன் 

நீளடியிற் றாழ்ந்தடியேன் 
ஏலும்வகை செய்பணிகள் 

இன்னதென ஓதுகென 


2 


( பிரமன் வாயுவைச் சிவபுரஞ்செல்கென ஆற்றுப்படுத்தல் ] 
730 அவனிதனில் ஆதிகயி 

லா சமென வொருநகரம் 
சிவபெருமான் குருந்துருவம் 

சேர்ந்ததனில் வாழ்குவன் மற் 


பிரமன் , 


காலவன் 


வாயு . 


729 நூல் அகத்தாள் தாமரையோன் 

மால்புதல்வன் - பிரமன் , 


வாயுதீர்த்தச் சருக்கம் 


றுவமையதற் கீதாமென் 

றோதவொருங் காருமிலை 
பவனெனும்பே ருடையாயப் 

பழம்பதியாம் அதிற்சார்ந்து 


3 


731 அருந்தவம்நீ யாற்றிலிமை 

யவர்க்கிரங்கி மிகவடர்ந்து 
வருங்காலக் கொடுங்காள 

மாந்தியருள் தரும்பெருமான் 
குருந்தினைவிட் டெழுந்தருளிக் 

கூறுகென வுனக்கெவையும் 
தரும்பொழுதோ டேகென்று 

சாற்றவயன் , அப்பதியின் . 


[ வாயு பெருந்துறைவந்து தவம்புரிதலும் - தீர்த்தமுண்டாக்கலும் ] 


732 வந்தகுருந் தீசனடி 

வந்துவந்து வந்தனை செய் 
தந்தமிலாப் பேருவகை 

யாற்று திவா சகமியம்பிச் 
சிந்தைகளி கூரவலஞ் 

செய்தவர் தம் பேரருளாற் 
சந்தனநீ முற்றருவில் 

தன் திசைக்குத் தென்பாலாய் 


5 


733 அங்கணொரு நீர்த்தடமுண் 

டாக்கியந்தத் தாருவின் கீழ்த் 
தங்கியித யத்தையரன் 

தாளிணைக்கண் ணே நிறுவிப் 


730 ஒருங்கு - முழுதும் . பவனம் 

பவனம் - காற்று ( வாயுதேவன் ) 
731 காலக்கொடுங் காளம் - ஆலகால நஞ்சு . 
782 தன் திசை - வாயுதிசை , 


234 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பொங்கியெழு சதவருடம் 

புசிப்பின்றி யரிய தவம் 
செங்கனலோன் தந்தைவெளி 

செயவிரும்பி யாற்றினனால் . 


6 


( வாயு தவம்புரிதலும் இறைவன் காட்சிகொடுத்தலும் ) 


734 உலவைபுரி தருதவங்கண் 

டோங்குகுருந் திறைமகிழ்வுற் 
றுலகிலருள் தருகுருவ 

மாகவெழுந் தருளியொளி 
நிலவியதந் திருக்கோயில் 

நேர்கொளக்கால் காணவெமுந் 
திலகியசெஞ் சடைமுடியும் 

ஏந்துசிறு மதியொளியும் 


735 கருணைவழிந் தொழுகு திருக் 

கண்களும் வெண் மதிமுகமும் 
பொருளிதென வருள்கனிவாய்ப் 

புன் சிரிப்பும் நீற்றொளியும் 
தெருள் தருவெண் பளிங்கொளிபோற் 

றிருமேனிப் பேரழகும் 
அருள் தருமுத் திரைக்கரமும் 

அருங்கமலச் சேவடியும் . 


8 


[ இறைவனை வாயுதேவன் போற்றித்து தித்தல் ) 


736 கண்டனன் கண் ணார அந்தங் 

காணவொணாப் பெருமகிழ்வு 
கொண்டனன்பே ரானந்தம் 

கூரமனம் பரவசமாய் 


738 சதவருடம் - நூறாண்டுகள் . புசிப்பின்றி - உண்ணாமல் . செங்கன 

லோன் - முருகன் . வெளிசெய - காட்சிதர . 
784 உலவை - ( காற்று ) வாயுதேவன் . கால்காண 

வாயு காணுமாறு . 


- 


வாயுதீர்த்தச் சருக்கம் 


235 


மண்டுளைசூ கரமெகின 

மாயகழ்ந்தும் தாவியும் நேர் 
பண்டறியாய் நீயெளியைப் 

பாவியேற் காயினையே . 


9 


[ அறுசீர் ஆசிரிய விருத்தம் ) 


737 


நாதனே ! யிமைய வல்லி 

நாயகா ! மறைக ளோதும் 
நீதனே ! மாசி லாத 

நிமலனே ! யமனைக் காய்ந்த 
பாதனே / யிமையா முக்கட் 

பவளமால் வரையே ! பாந்தட் 
காதனே ! மேருத் தாங்கும் 

கையளே ! கருணை வாழ்வே ! 


10 


738 ஆலின் கீழ் மறைகள் நால்வர்க் 

கருளிய அமுதே ! துய்ய 
கோலமால் விடையாய் / திங்கட் 

கொழுந்து தங் கியகோ டீரா ! 
மாலினா ரிட்ட செந்தா 

மரைவிழி துலங்குங் கஞ்சக் 
காலனே ! யாத்ம நாதக் 

கடவுளே ! கோ / என் றோதி . 


11 


1 


[ இறைவன் மகிழ்ந்து வாயுவுக்கருள்புரிதல் ) 


739 துளியுலாங் கண்ண னாகித் 

தொழுதகை தலைமேற் கொண்டு 
வளிநிரம் பார்வத் தோடு 

வாய்மையிற் றுதித்தல் கேளாக் 


786 மண்டுளை குகரம் பூமியைக்குடைந்த பன்றி ( திருமால் ) எகிளம் - 

அன்னம் ( பிரமன் ) 
787 பாந்தள் - பாம்பு . 
738 கோடீரா - சடைமூடியனே ! 


திருப்பெருந்துறைப் புராணம் 


களிவரு முளத்த னாகிக் 

காரிகை பாகத் தண்ணல் 
அளிவரு மொழியால் காலின் 

ஆனனம் நோக்கிக் கூறும் 


12 


740 வாதமே ! அன்பா லுள்ளம் 

மகிழ்ந்தனம் உலகுக் கெல்லாம் 
ஓதரும் பிராண னாகி 

உன்றிசைக் கதிப னாகிப் 
பேதமி லாம லெங்கும் 

பிறிவற நிறைந்து வாழ்தி 
நீ தயங் கிடமே சத்து 

நீங்கிடம் அசத்தா மென்றும் . 


13 


( வாயுதேவன் இத்தீர்த்தம் புகழடைய வேண்டுதல் ) 


741 உன்றனக் கென்ன வேண்டும் 

உரைமன விருப்பென் றோத 
என்றனக் குன்றா ளன்றி 

என்செய மற்றொன் றிந்த 
மன்றலந் தடநீர்ப் பொய்கை 

வரநதி தனிலும் மிக்காய்த் 
துன்றிய அகவி ருட்குச் 

சுடரென விளங்க வேண்டும் 


14 


742 இவ்வர மொன்றும் எந்தாய் 

ஈந்தரு ளென்று வேண்ட 
அவ்விய மில்லாய் நீயுண் 

டாக்கலின் வாயு வுப்பேர்ச் 


- 


வாயுதிசை . 


பிறிவற: 


740 வாதம் 

காற்று ( வாயு ) உன்றிசை 
நீக்கமற . சத்து - உயிருள்ளது , 


வாயுதீர்த்தச் சருக்கம் 


230 


செவ்விய தீர்த்த மாமித் 

தீம்புனல் படிவோர்க் குள்ள 
வெவ்வினை முழுதும் போம்நம் 

மெய்யிலொன் றாவை நீயும் 


15 


743 என்றருள் புரிந்து குந்தத் 

தெய்தினார் எம்மை யாளும் 
கன்றிள மறிமா னேந்தும் 

கையரப் பொய்கை தோய்வோர்க் 
கொன்றிய பாவம் யாவும் 

ஒழியும்வே ண்டியவந் தெய்தும் 
முன்றிகழ் பெருவி யாதி 

முதலிய பிணிகள் தீரும் . 


16 


[ இந்தத் தீர்த்தத்தால் பேறுபெற்ற ஒரு வணிகனுடைய வரலாறு கூறுதல் ] 


744 அத்தடந் தன்னில் முற்கா 

லத்திலோர் வணிகன் நாளும் 
குத்திர வினையாற் கொண்ட 

கொடுந்தொழு நோய்தீர்ந் துய்ந்தான் 
சத்திர நிழற்கீழ் வையம் 

தனைக்குளிர் விக்குங் கோவே 
எத்தகை விரிவென் றோதில் 

இயம்புவன் அதனைக் கேண்மோ 


17 


( காஞ்சி என்னும் நகரச்சிறப்பு ) 


745 நாமகள் தனக்கு வேதன் 

நாவென நவிற்ற லாகும் 
தாமரை மகட்கு மாயன் 

தன்னுரம் எனலாம் ஒரூர் 


742 மெய்யில் ஒன்முதல் இறைவனின் அட்டமூர்த்தங்களில் வாயுவும் 

ஒருகூறாதல் . 
744 குத்திரவினை - வஞ்சகச்செயல் , சத்திரம் - குடை . விரிவு . வரலடி . 


238 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பூமகள் தனக்குக் காஞ்சி 

போல் விளங் குதலால் மிக்கோர் 
ஏமமா ரதற்கு நாமம் 

இட்டனர் காஞ்சி யென்றே . 


18 


[ மாடன் என்னும் வணிகன் தன்மை ) 


746 அப்பதி தன்னில் வாழ்வோன் 

அழுக்குடை மனத்தன் சாதி 
பப்பன வன்பேர் யாரும் 

பகருவர் மாட னென்றே 
கைப்பொருள் தன்னை வாசிக் 

கடுவட்டி யாக நாளும் 
செப்பியீந் திடுவான் வாஞ்சை 

செய்குவன் றனத்தின் மிஞ்ச 


19 


747 சாதுவஞ் சனைவியா பாரம் 

தன்னில்வஞ் சகமே யாக்கிப் 
பாதகன் தேடு வான் பொன் 

பகர்மொழி மோகத் தாலே 
ஏதிலார் பொருள்கள் தம்பால் 

எய்திடப் புரிவன் , கள்ள 
நீதிசேர் தராசின் நாளும் 

நிறுப்பனிப் படிப்பன் னாட்கள் 


20 


748 ஈட்டினன் பொருள னேகம் 

எவ்விதச் சரக்குங் கொண்டு 
மீட்டுவிற் றொன்று பத்தாய் 

மிகப்பெருக் கினன் பொல் லாத 


- 


745 வேதன் - பிரமன் . உரம் - மார்பு . ஏமம் - காவல் . 
746 பப்புனவர் . ஒரு சாதியர் . 

வாசி 

வட்டிக்குமேல் அதிகமாகக் 
கழித்து எடுக்கும் கழிவுத்தொகை , வாஞ்சை - விருப்பம் . தனம் - 

செல்வம் . 
747 சாது - பேதைமை . 


வாயு தீர்த்தச் சருக்கம் 


239 


மாட்டியல் புடைய மாட 

னாகையின் வளர்க்கும் பொன்னின் 
தாட்டிறந் தொருகா சேனும் 

தன்மனைச் செலவுஞ் செய்யான் 


21 


749 அடுத்தவர் அந்த ணாளர் 

ஆதுலர் கிளைஞர் யார்க்கும் 
கொடுத்தறி யானோர் காசும் 

கொடாவிடந் தன்னி லீவான் 
விடுத்துடன் விதிரா அங்கை 

வியன் கொடி றுடைப்பார்க் கன்றிக் 
கடப்பரிக் கயவர் என்னுங் 

கட்டுரை யவன்க ணுண்டால் 


22 


[ மாடனின் கொடுவினையை அரசனறிந்து அவன் பொருளைக் 

கொள்ளையிடச் செய்தல் ] 


750 இவ்வணம் எவரும் எள்க 

இரும்பொருள் விருப்ப றாத 
மைவண வுளத்தன் அவ்வூர் 

வாழுநாள் அந்நா டாளும் 
செவ்விய இறைவ னிந்தத் 

தீயவன் செய்கை யாவும் 
அவ்வவர் புகல மெய்யென் 

றறிந்துபா தகனென் றெள்ளி 


23 


751 முறையறி யாத மாடன் 

மூடன் ஆடகமும் வௌவி 
உறையுளுங் கொள்ளை யிட்டவ் 

வூர்க்குமா காதென் றுய்த்தான் 


748 தாட்டிறந்து - ( பெட்டியின் ) தாளைத் திறந்து . மனை - வீடு . 
749 ஆதுலர் 

இரவலர் . விதிரார் - கைவிதிர்த்தலைச் செய்யார் . 
1 ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறுடைக்கும் கூன்கையரல்லாத 

வர்க்கு என்னும் குறட்பாவை நோக்கியது . 
750 எள்க - இழித்துப் பேச . மைவணம் - கருமை . 
751 ஆடகம் - பொன் . உறையுள் - வாழும் மனை . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அறநெறி யின்றி யீட்டும் 

அரும்பொருள் யாவும் கொள்வார் 
பிறரென நூல்கள் யாவும் 

பேசிய பொய்ப டாதே 


24 


762 கைப்பொருள் யாவுந் தோற்றுக் 

காவலன் ஆணைக் கஞ்சி 
அப்புரம் அந்நாட் டாசை 

அற்றுமற் றோர் நா டுற்று 
வைப்பெலாம் போன வன்றே 

மாய்ந்திடா திருந்தே னென்னான் 
எப்படி உய்கு வேனென் 

றிடருறு மனத்த னாகி 


25 


( மாடன் தொழு நோயுற்று வருந்துதல் ) 


753 நகரமொன் றதனைச் சார்ந்தான் 

நல்குநர் அங்குக் காணான் 
இகல்பசிக் காற்றா னாகி 

இரந்துதின் றேக்க முற்றுத் 
தகுவன வொன்று மின்றித் 

தானவ ணுழலுங் காலை 
மிகுதிகொள் பெருவி யாதி 

மேனியில் விரவிற்றன்றே 


26 


754 கரசர ணாதி யங்கங் 

களுங்குறைந் தளிபுண் ணாக 
விரவிய முடைநாற் றங்கால் 

மெய்யெலாங் கிருமி மொய்ப்பப் 
பரிவுளத் தாற்றா னாகிப் 

பதைபதைத் தருகண் ணீரோ 
டொருவரு முதவ லின்றி 

யுற்றனன் பலநாள் துன்பம் 


27 


754 சரசரணாதி - கைகால் முதலிய உடலுறுப்புக்கள் , 


வாயு தீர்த்தச் சருக்கம் 


241 


755 என்னினிச் செய்வன் நாளும் 

இருந்தவூர் மனையும் , தேடும் 
பொன்னையுந் தோற்றேன் வேறோர் 

புரம்புகுந் திருந்தும் உண்டேன் 
துன்னிய வினையேற் கிந்தத் 

துயரெலாம் போதா தென்று 
மன்னிய குட்ட நோயும் 

வந்தெனை வருத்து தந்தோ ! 


28 


[ முன்வினைப்பயனால் மாடன் கம்பைநதியில் மூழ்கல் ] 


756 என்றுசொற் றிரங்கி மாழ்கும் 

இவன் முதற் பிறவி தன்னில் 
வென்றிகொள் புராணம் ஓதும் 

விப்பிர னொருவற் கஞ்சு 
பொன்றரு நலத்தால் கம்பைப் 

பூம்புன லாடச் செல்வோர் 
பின்றொடர்ந் தவனும் போயப் 

பெருநதி யாடப் பெற்றான் 


29 


( அவன் சிவபுரம்செல்ல எண்ணிச்சென்று வாயு 

தீர்த்தத்தைக் காணுதல் ] 


757 அக்கதை யதனின் அப்பேர் 

அதனில் நற் றீர்த்த மேன்மை 
மிக்கதென் றுரைத்துக் குட்ட 

வியாதியைப் போக்கு மென்று 
தொக்கவர் கேட்பச் சொன்ன 

சொல்லிவன் காதில் வீழ 
க்கணம் போக வேண்டும் 
என்றுளத் தெண்ணங் கொண்டான் 


30 


758 சிவபுர மகிமை கூறும் 

திருமறை யவரைப் போற்றி 
அவர்விடை பெற்று மீண்டே 

அமுகுறு தொழுநோய் தீர்க்கும் 
31-32 


242 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பவனநீர் இருக்குந் தானம் 

பயப்பய வந்து சேர்ந்து 
கவரிலா மனத்த னாகிக் 

கண்டன னந்த நீரை 


31 


( வாயுதீர்த்தத்தில் ஆடித் தொழுநோய் நீங்கல் ) 


759 


வணங்கியுள் புகுந்தோர் பக்கம் 

ஆடினன் தொழுநோய் முற்றுந் 
தணந்தது பினுமோர் பக்கம் 

தானதி னாடுங் காலைப் 
பிணங்கிமுன் குறுகுங் கைகால் 

பிறையென வளர்ந்த தந்தக் 
குணங்களைக் கண்டு மாடன் 

குளிர்ந்துகண் களிப்ப தானான் . 


32 


( இவ்வரலாற்றை விரித்துறைக்குமாறு புரூரவா தவுமியரைக் கேட்டல் ] 
760 என் றருள் புரியுந் தெவ்வ 

விருடியை அரசன் நோக்கி 
முன்றரு பவத்தின் மாடன் 

முதுமறை யவர்க்கீ பொன்னின் 
நன்றியி னெய்திற் றந்த 

நலமென வுரைத்தா யந்தத் 
துன்றிய செயலைத் தோன்றச் 
சொல்கென முனிவன் சொல்வான் 

33 


( கொச்சகக் கலிப்பா ) 

( மாடனின் முற்பிறப்பு வரலாறு ) 
761 செல்வமிக மலிதருமுச் 

சினியென்னுந் திருநகரில் 
அல்லகல மாடனென 

லாகுமிவன் முதற்பவத்தின் 


758 பவன நீர் - வாயு தீர்த்தம் . கவரிலா - வேறுபடாத . 
760 நன்றி ( அறம் ) துன்றிய - நெருங்கிய . 


வாயு தீர்த்தச் சருக்கம் 


243 


மல்லல்வளந் தரும்வணிகர் 

மரபினில்வந் துற்பவித்துப் 
பல்வகைச்சீர் மிகவுளனாய்ப் 

பார்மதிக்க வாழ்ந்தனனால் 


34 


762 எப்பொருளும் பெற்றிருந்தும் 

ஈத்துவக்கு மின்பறியான் 
மைப்புரைவன் நெஞ்சனிவன் 

வாழ்மறுகில் ஓர்மறையோன் 
செப்பருமி ராகவன்றன் 

சீர்மருவு காதைதனை 
அப்பெரியோர் யாவருங்கேட் 

கத்தொடங்கி வாசித்தான் 


35 


763 அவரவரக் கதைகேட்டவ் 

வந்தணனை யுபசரிப்பர் 
இவனொருபோ துங்கேளான் 

ஈந்தறியான் ஓர்காசும் 
தவறகலக் கதைமுடிவிற் 

சாற்றியவே தியர்க்குதவ 
இவறகலப் புரமுதியோர் 

எழுதினர்கள் ஊரில்வரி 


36 


764 அந்தவரி ஏட்டிலிவற் 

கஞ்சுவிரா கன்வரைந்து 
தந்திடுநீ எனக்கேட்கத் 

தருவதிலை யானென்றான் 
இந்தநகர் தனிலிருந்தால் 

எங்களினோ டொத்தவரி 
வந்தவிடத் தில்லையெனில் 

வாய்த்திடுமே வென் றுரைத்து 


37 


- 


761 உச்சினி - உச்சினி நகரம் . அல்லகல - இருள் நீங்க . முதற்பவத்தின் 

முற்பிறப்பின் பயனால் . 
762 இராகவன் சீர்மருவுகாதை - இரமாயணம் . 
768 இவறகல - லோபத்தனம் ரீங்க . புரமுதியோர் - ஊர்ப்பெரியவர்கள் 


திருப்பெருந்துறைப் புராணம் 


765 தடுத்துமறித் தடாமொழிகள் 

சாற்றவினித் தீராதென் 
றெடுத்துமனத் துயருடனீ 

தென்னகுடி கேடென்று 
கொடுத்தனன்மற் றதைவாங்கிக் 

கோதில்கதை யோதினர்கைப் 
படுத்தினரப் புண்ணியமிப் 

பவத்தவற்கே தாயின தால் 


38 


766 என்றறிக மன்னேயவ் 

விளங்கோவா யுவின் புனலின் 
ஒன்றியமெய்ப் பிணிகழிய 

ஓங்கியபே ருவகையொடு 
நன்றிதரு மிப்புனலே 

நற்கதிக்கே தாகுமெனச் 
சென்ற திலா டிக்குருந்தைச் 

சேவித்தங் கினிதிருந்தான் 


39 


767 இன்னவகை யவனிருப்ப 

இடைகழிய நாட்சிலபின் 
றன்னுடல்நீத் தான்கமலத் 

தாளடைபே றுற்றனனால் 
மன்னியவப் புனல்படிந்து 

வான்கதியுற் றோர்க்களவில் 
துன்னுமந்நீ ரின் பெருமை 

சொல்லவல்லார் தாமரிதே 


40 


765 அடாமொழி - பொருந்தாத சொற்கள் , தீராது - கொடுத்தாலன்றி 

அவர்கள் வற்புறுத்தல் தீராது . பவம் - பிறப்பு . 
767 கமலத்தாள் - இறைவன் திருவடிப்பேறு . 


வாயு தீர்த்தச் சருக்கம் 


245 


[ இத்தீர்த்த வரலாறு கேட்டோர் எய்தும் பயன் கூறல் ) 


768 வளிதீர்த்த மேன்மையினை 

வாசிப்போர் உரையகர்வோர் 


அளிபெருகச் செவிக்கிடுவோர் 

அவருறுமெய்ப் பிணிமுதலா 
எளிவருந்தீ வினையகலும் 

எய்துமிவண் வேண்டிய , பின் 
களிவருபே ரின் பவளம் 

காண்பர் பிற வார்மீண்டே 


41 


( வாயுதீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


768 அளி - கருணை . எளிவரும் - இழிவுபடுத்தவரும் , 


கந்திருவ தீர்த்தச் சருக்கம் 


( கலித்துறை ) 


[ ஆவாவூவூ என்னும் கந்திருவர் வரலாறு ) 


769 


நாவார் செல்வி பூமக ளுக்கிட மாமன்னோ 
தாவா மேன்மைக் கந்திரு வப்புனல் தானென்றோர் 
பூவார் பொய்கை யுண்ட தன் வருவாய் புகல்கிற்பேன் 
ஆவா வூவூ என்றிரு கந்தி ருவரன்னோர் 


1 


770 பேரெழி லாளர்க ளிருவரும் நட்பிற் பேராதார் 

கூரிய நெஞ்சினர் மேன்மைய னேகம் கொண்டுள்ளோர் 
தாருநி ழற்கண் வாழ்பவ ருக்குந் தலையானோர் 
யாரும்வ ழுத்திடு மெய்ப்புக ழாளர்க ளறமுள்ளோர் 


2 


[ கந்திருவரிருவரும் பிரகஸ்பதியிடம் அரனருள் பெற உபாயங் கேட்டல் ] 
771 இவரிரு வோருந் தமதுல கின்கணி ருக்குங்கால் 

உவமையில் பிறகற் பதிவரல் காணூஉ வுபசாரம் 
தவறில வாகவ னேகமி யற்றித் தாழ்ந்தெந்தாய் 
புவனமெ வைக்கும் சற்குரு வாகப் பொலிகின்றோய் 


3 


772 நின்றெரி சனம்யாம் எய்தினம் யாவும்நி ரம்புற்றோம் 

ஒன்றுரை செய்யவி ரும்பின மென்றனர் உயர்பொன்னும் 
நன்றும் செய்கையு ரைக்குதும் யா ததை நவில்வீர்நீர் 
என் றருள் செயவவ ரரனருள் பெறுமா றெணுகுற்றோம் 4 


- 


- 


769 நாவார் செல்வி கலைமகள் , பூமகள் இலக்குமி , வருவாய் 

வரலாறு . ஆவா , ஊவூ இவை கந்தர்வர்களின் பெயர்கள் , 
770 தாரு - கற்பக முதலிய ஐந்தருக்கள் . 
771 பிறகற்பதி - வியாழ பகவான் (தேவகுரு ) காணூ உ - கண்டு . 
772 தெரிசனம் - காட்சி , பொன்னும் - வியாழனும் . எணுகுற்றோம் - 

எண்ணுகின்றோம் . 


கந்திருவ தீர்த்தச் சருக்கம் 


247 


[ பிரகஸ்பதி சிவபுரம் சென்று தவம் புரியக் கூறல் ] 


773 அதுவரு மாறருள் செய்யென ஆசனு மறைகிற்பான் 

துதிபெறு கந்திரு வர்க்கிரு வீர்கடல் சூழ்பூவிற் 
சதிருள நலமிக சிவபுர மெனுமொரு தலமுண்டாம் 
பதியினி லெய்தி யிருந்தவ மாற்றிற் பரனெய்தி 


5 


774 நீவிர் விரும்பிய யாவு மளித்திடும் நீர்போமென் 

றேவிய கன்றன னந்தணன் மகிழ்வினொ டிருவோருக் 
தாவில் பெருந்துறை வந்துகு ருந்திறை தாள் போற்றி 
ஆவலி னெய்தினர் கீழ்த்திசை தேமா வருகின்கண் 


6 


( கந்திருவர்கள் தீர்த்தத் தடமொன் றமைத்து அங்கே தவம்புரிதல் ] 


775 நீர்த்தட மொன்று செய் தங்கணி ருந்து நெடுங்காலம் 

சேர்த்தறி வைம் பொறி யாக்கிவ சத்திகழ் செயலின்றிக் 
கார்த்திகழ் கண்டனை யுன்னிய ருந்தவங் கைக்கொண்டு 
பேர்த்தொரு செய்கையும் நீக்கியி யற்றினர் பெயராமல் 

7 


[ இறைவன் அவர்களுக்கு காட்சிதரல் ) 


776 கந்திரு வத்தவர் சிந்தைவி ரும்புதல் கடனாகச் 

சிந்தையில் வைத்துயர் குந்தவ னத்திறை திருமேனி 
அந்தம தற்றவ னப்பமர் குருவுரு வாய்நேரே 
வந்திரு வர்க்கெதிர் நின்றுகொ டுத்தனர் வளர்காட்சி 8 


( கந்திருவர் இறைவனைப்போற்றி வணங்கிப் பின் வரம்வேண்டல் ] 
777 அண்ணலெ ழுந்தமை கண்டுடல் புளகாங் கிதராகி 

மண்ணினில் வீழ்ந்துவ ணங்கி யெழுந்தும கிழ்ந்தாடிக் 
கண்ணிறை நீர்பொழி யச்சிர மீது கரங்கோலி 
எண்ணமு டிந்ததி னிக்குறை யேதென் றிசைக்கின்றார் 9 


773 ஆசன் - ஆசாரியன் ( குறுக்கல் விகாரம் ) சதிர் - சதுரப்பாடு . 
774 அந்தணன் - ( ஈண்டு ) வியாழன் , தேமா - தேமா மரம் . 
775 ஆக்கிவசத்தி - வசமதாக்கி , கார்திகழ்கண்டன் - நீலகண்டன் (சிவன் ) 
776 கரங்கோலி - கைகுவித்து வணங்கி , 


248 


திருப்பெருந்துறைப் புராணம் 


778 திருவளர் தருவே ! யருள் நிறை கடலே ! தேவே ! நற் 

குருவளர் வடிவே ! சதுமறை முடிவே ! கோவே ! மெய்ப் 
பொருள்வளர் கலையே ! யமுதநன் மலையே ! பொன்னே ! நன் 
மருவளர் குந்தம தாமிறை யே ! யெமை வாழ்விப்போய் ! 10 


779 அரவொடு சிறுமதி விரவிய சடையாய் ! மலர் திண்டோள் 

கரமலை யுரிசெய் ததளணி புயனே ! கங்காளா ! 
சிரமொரு கரவா ! மலைமகள் கணவா ! திகழ்சேர் பொன் 
வரைசிலை யுடைய குருந் திறை வாவெமை வாழ்விப்பாய் 11 


780 சிற்சபை வாசா ! பொற்புரி நூலா தேசாரும் 

அற்புத ரூபா ! கற்றவர் வாழ்வே ! அளகேசன் 
நற்றுணை வா ! கண் நெற்றியி லுடையாய் ! நசையேதும் 
அற்றவர் பெற்றகு ருந் திறை வா ! வெமை யாள்வாயே ! 12 


( இறைவன் யா துவரம் வேண்டும் எனல் ) 


781 இன்னவை பற்பல பன்னிவ ழுத்திய விவர் தம்மை 

முன்னவ னாகிய சன்னவ னத்தமர் முதல் ,பாரா 
மன்னிவ முத்தும நற்றுதி யாலுளம் மகிழ்வுற்றோம் 
என்னவு மக்கிவண் வேண்டுவ தென்ன , விசைக்கின்றார் 13 


[ கந்திருவர் இத்தீர்த்தம் புகழ்பெற வேண்டுதல் ) 


782 அய்யவெ மக்குன தருளல தொன் றினில் யாமாசை 

செய்தில மதுவுத வன்றியு னருள் கொடு செயுமிந்தப் 
பொய்கையு மேன்மைய தெய்திட வருணீ புரிகென்ன 
செய்யச டைப்பெரு மான் மகிழ் வற்றருள் புரிகின்றான் 14 


779 கரமலை - யானை ( கயாமுகாசுரன் ) 

அதள் - தோல் . சிரம் - பிரம் 
கபாலம் . பொன் வரை - மேருமலை , சிலை - வில் . 
780 தேசு - ஒளி . அளகேசன் - குபேரன் . 

பற்று , 
781 முதல் - மூலகாரணன் , பாரா - பார்த்து . 


கசை 


29 


கந்திருவ தீர்த்தச் சருக்கம் 


[ இறைவன் அவ்வாறே அருளி மேலும்பல வரங்களைத் தரல் ) 
783 கந்திரு வர்க்கிறை யாகுவி ரெய்து விர் கதிர்ஞானம் 

சிந்தையி லுற்றன யாவையு மெய்துவிர் தெளிவீர்நம் 
முந்துரு வுற்றிடு வீர்கடை யிற் , றிரு முதுவாவி 
நந்தமி யற்பெயர் ஆகுக விதனில் நுவல்கிற்பேம் 


15 


784 


எங்குள நீரினும் மிக்குள தாகு மிதிற் றோய்வோர் 
தங்களி ருட்பவம் யாவும் கன்றருள் தாமெய்திப் 
பொங்கொளி நற்கயி லைத்தலை யெய்துவர் புகுதார் பூத் 
துங்கந லத்தறி வீரென வன்பொடு சொற்றண்ணல் 

16 


785 


திருந்திய நற்றவர் பூதக ணத்தொகை திசைவாழ்வோர் 
மருந்தச னத்தர் நெருங்கி வரச்சிவ மணம் வீசும் 
குருந்தினில் வந்துபு குந்தனர் கண்டிவர் கொண்டாடிப் 
பொருந்திய தம்முல கெய்தி யிருந்தனர் புகழோடும் 

17 


[ இத்தீர்த்தத்தில் ஆடிப்பெருமையுற்ற நந்தி வரலாறு கூறுகின்றார் ) 
786 சிந்தைம கிழ்ந்து சிலாதநன் மாமுனி சேயிந்தக் 

கந்திரு வப்புனல் வந்துப் டிந்துமா கதியுற்றான் 
அந்தம கத்துவ மேதெனில் அம்முனி யருநோன்பால் 
நந்திபி றந்தனன் மைந்தனெ னச்சொன்மு னாளின் கண் 18 


787 


[ நந்தி பிறந்து கலைஞானம் நிறைதல் ) 
கைம்மலை யீருரி யாரரு ளால்வரு கனிவாய் நற் 
செம்மலை நங்குலம் உய்ந்திட வந்தருள் சேயாமென் 
றம்முனி வன் வளர் வித்தொளி நாலும் ணிந்துள்ளத் 
தெம்மலை வும்கழ லக்கலை யாவுமியம் புற்றான் 


19 


783 கதிர்ஞானம் ஒளிபொருந்திய மெய்யறிவு . வாவி கந்திருவ 

தீர்த்தம் . 
784 இருட்பவம் மயக்கமுடைய பிறப்பு . புகுதார்பூ பூமியின்கண் 

பிறவார் . 
785 மருந்தசனத்தர் - தேவர் . ( மருந்து - அமிழ்தம் அசனம் - உணவு 
786 சிலாதமாமுனியின் சேய் - நந்திதேவர் . 
787 கைம்மலை - யானை . ஈருரி - குளிர்ச்சிபொருந்திய தோல் . ஒளிநூல் - 

பூணூல் . மலைவு - ஐயந்திரிகள் . 


250 


திருப்பெருந்துறைப் புராணம் 


788 ஆகம வேதபு ராணமுன் னாகு நூ லாமெல்லாம் 

சோகம லாமலு ரைத்திடு முன்னுணர் சூழ்வுற்றோர் 
பாகம தைக்கவு ரிக்கென வருள்பவர் பதமல்லால் 

மோகம கற்றுதல் வேறிலை யென்றுள முழுதெண்ணி 20 
நந்தி சிவபுரம் வந்து இத்தடத்தில் மூழ்கி இறைவனை வழிபட்டு வருதல் ) 
789 அந்தந் லந்தரு கின்றது குந்தா டவியின் கண் 

கந்திரு வத்தடம் ஒன்றது 6 ன்றியோர் கயமூழ்கிற் 
சந்திர சேகரர் அருள் சேர் தற்கா காதென்றே 

வந்தனன் நற்சிவ யோக வனத்திடை மகிழ்வோடும் 21 
790 மிக்க பவுத்திர மொடுசங் கற்பமும் மிகவோதி 

யக்கய மூழ்கி யெழுந்து குருந்திறை யடிதா ழா 
நெக்குள முட்கனி வோடு தரக்கணில் நீர்வாரத் 
தக்கது ரைத்திவை நியதிய தாகவே சாருங்கால் 


22 


[ அறுசீர் விருத்தம் ) 

[ இறைவன் காட்சி தந்தருளல் ) 
791 கொந்தலர் கொன்றை யலங்க லணிந்த 

குருந்துறை சங்கரனார் 
சிந்தைம கிழ்ந்து சிலா தநன் மாமுனி 

சேய்முன் எழுந்தருளி 
வந்தனர் நீற்றொளி மேனியும் முக்கணும் 

வார்ந்தொளிர் செஞ்சடைமேல் 
தங்குமி ளம்பிறை யும்மழு மான்மறி 

தங்கிய சங்கரமும் 
792 உரகப டப்பணி யும்விட கண்டமும் 

உமையொரு பாகமுமாய் 
நரைவிடை மீதள வற்ற கணத்தொடு 

நா தன ணைந்தமைகண் 


23 


788 கவுரி 

உமாதேவி . பதம் - திருவடி . மோகம் - மூவாசை . 
789 குந்தாடவி - குந்த + அடவி 

வனம் . சிவயோகவனம் - 
திருப்பெருந்துறை. 
790 பவித்திரம் - தூய்மை , நியதி - வரையறை . 


அடவி 


கத்திருவ தீர்த்தச் சருக்கம் 


251 


டுருகினன் நந்திப ணிந்து மகிழ்ந்துகை 

யுச்சிகு வித்தாடி 
இருகணி றைத்திட நீர்மொழி குழறா 

வேத்துதல் மேயினனால் 


24 


[ பேரானந் தமுற்று நந்தி இறைவனைப் போற்றி வேண்டுதல் ) 
793 அரகர ! சங்கர / சம்புச தாசிவ 

அமலாதி கம்பர !வேள் 
எரிபட அழல்கொளு வியநுத லம்பக 

டேறணியுந்துவ சா ! 
கருவளர் திருமிட றுடைய பரம்பர ! 

காரண ! பூரண ! நற் 
பரைசிவ யோகமி னாளொரு பாகநின் 

பாதமெ னக்கருளே 


25 


794 அம்புலி யோடர வம்புனை செஞ்சடை 

யாயயன் மாலறியா 
நம்பர மா / பர வம்பல மீது 

நடம்புரி நாயக ! நீள் 
செம்பொன் மலைத்தனு வங்கையி னிற்றிகழ் 

சேவக ! மால் விடையாய் ! 
பைம்பொழில் சுற்று குருந்துறை நாதநின் 

பாதமெ னக்கருளே ! 


26 


[ இறைவன் நந்திக்குப் பதவிமுதலிய வரமருளல் ) 
795 இன்னன வாயள வற்ற துதித்தனன் 

எம்பெரு மான் மகிழா 
உன்னைம தித்தெதிர் வுற்றனம் நீநம் 

உருப்பொலி வுற்றெமது 


792 உரகபடப்பணி பாம்பு . நரைவிடை வெள்ளேஎறு . 
798 அம்பகடு ஏறு - 

இடபம் . துவசம் 

கொடி . கரு கருமை . 
794 பரவம்பலம் சிதம்பரமாகிய பொன்னம்பலம் . 

மால்விடை - பெரிய இடபம் , திருமாலாகிய விடை . 


252 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நன்னல மேவு கணங்கள் தமக்கொரு 

நாயக மாகியுயர் 
பொன்னணி வாயிலின் மேவுதி யென்றொரு 

மோன பிரம்புதலி 


27 


796 


நாயக நந்தியெ னத்திரு வாய்மொழி 

நல்கியிருத் தியொளி 
பாயும் ணித்திரு மாமுடி சூட்டினன் 

பல்லிய மார்த்திடநற் 
நூயதி ருக்கையி னாலருள் பெற்றிடும் 

சுந்தர ருந்தியுமஞ் 
சாயல ணங்கர னாரிரு தாள் மலர் 

தண்ணில் வணங்கினனால் 


28 


797 


வணங்கிய நந்தியை முன்செல ஏவிநன் 

மா துடன் மால்விடையார் 
இணங்கிய நற்கண நாதர்கள் சூழ்வர 

ஏசியிருந் தனனால் 
மணங்கொள் குருந்தினன் நந்தியை வைத்தது 

நாள் முதல் வாயிலவாய்க் 
கணங்கள் தமக்கிறை யாயயன் மால்அடி 

கைதொழ வைகினனே 


29 


[ இவ்வரலாறு கேட்போர் உரைப்போர் உறும்பயன் ) 
798 செப்பிய விச்சரி தந்தனை யாவர் 

செவிக்கொளு வோர் ,பகர்வோர் 
இப்புவி பாற்புகழ் பற்பல வோடும் 

இருந்துவி ளங்கொளிசேர் 
துப்புறழ் வேணியன் நற்கயி லைக்கிறை 

தொண்டர் தமக்குறுபே 
றொப்பக லப்பெறு வார்க ளிதற்கிலை 

யுன்னிடி லையாதே 


30 


( கந்திருவ தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


796 அஞ்சாயலணங்கரனார் - உமையை இடப்பாகாமடைய சிவனார் . 
798 துப்புறழ்வேணி - பவளம் போன்ற நிறமுடைய சடை . 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


[ அறுசீர் விருத்தம் . வேறு ) 


[ இந்திர தீர்த்த வரலாறு கூறத் தொடங்கி அதன் புகழ்சிறப்புக் கூறுகின்றார் ) 


799 வாசநற் றாரு நீழல் 

வாசவன் றடமொன் றுண்டு 
பேசுது மதன் சீர் மன்னா 

பெருவிருப் புடன் ஈ சான 
ஆசையி லோடை ரூப 

மாயமர்ந் திலங்கு மந்தத் 
தேசுள நீரின் மூழ்கிற் 

றிருவுடை யோர்க ளாவார் 


1 


800 


மனமொடு வாக்குக் காயம் 

ஆமிவை களினாற் செய்தீ 
வினையெலாங் கழியு மாயுள் 

மிகவளர்ந் திடுமோர் நூறு 
கனமகப் பலனுண் டாகும் 

காசினி தன்னி லந்தப் 
புனலினுக் கொப்பில் லென்று 

புகலமா முனி , வேந் தோதும் 


2 


( தேவதீர்த்த மொன்றிருக்கவும் இந்திர தீர்த்த மொன்று ஆக்கியதற்குக் 

காரணம் யாதென மன்னன் வினாவல் ] 
801 இந்திரன் முதலா வானோர் 

எவரும்வந் தொருநீர் வாவி 
சிந்தனை மகிழ்வி னோடு 

செய்தலிற் றேவ தீர்த்தம் 


தடம் 


தீர்த்தம் . 


799 

தாரு - ( தரு ) மரம் . வாசவன் இந்திரன் . 

ஆசை - திக்கு . தேசு - ஒளி . 
800 நூறு கனமகம் - நூறு சிறப்புடைய யாகம் . 


காசினி 


உலகம் . 


254 


திருப்பெருந்துறைப் புராணம் 


முந்துள தென்றாய் வானம் 

முழுவதும் ஆள்வோன் பின்னும் 
தந்ததோர் நீருண் டென்று 

சான்றின தென்னை எந்தாய் ? 


802 பாகசா தனன்வந் தோர்நீர்ப் 

படுகருண் டாக்கற் கேது 
நீகழ றுகவென் றண்ணல் 

நிகழ்த்திட முனிவன் சொல்லும் 
ஆகம்பொன் னிறத்த னாகும் 

அந்தணன் உலக மெல்லாம் 
மோகமார் சிருட்டி செய்து 

முறைமையின் நிறுத்தி வாழ்நாள் 


4 


( முனிவர் காரணங்கூறி விளக்கல் ) 


803 வச்சிர பாணிக் கோவா 

வசைவரும் ஊழ்நல் வேதற் 
கிச்சையொன் றுள தாய்ப் பெண்கள் 

எவரினும் அதிக ரூபம் 
நச்சுமால் விழியி னாள்ஓர் 

நங்கையைப் படைக்க எண்ணி 
வைச்செழி வெல்லாம் சேர்த்தோர் 

மங்கை நல்லுருவு செய்தான் 


( பிரமன் அகலிகையைப் படைத்தல் ) 
804 ஏர்குடி யிருந்த கொங்கைக் 

கிடைக்குடி வாங்கு மானாட் 
பேரக லிகையென் றிட்டப் 

பெண்ணமு தினுக்கு மாதர் 


801 வானமுழுதும் ஆள்வோன் - இந்திரன் . 
802 பாகசாதனன் - இந்திரன் . படுகர் - வாவி , குளம் . ஏது - காரணம் 

ஆகம் பொன்னிறத்தந்தணன் - பிரமன் . 
808 வச்சிரபாணி - இந்திரன் . ஓவாவசை - நீங்கா தபழி , நச்சு - நஞ்சு . 

மால் - மயக்கம் , பெரிய , வைச்செழிவு - உலகத்துள்ள அழகு . 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


255 


நேரொரு வருமில் லென்று 

நெஞ்சகங் கனியக் கஞ்சன் 
சீரருட் புதல்வி யாகச் 

சிறந்தினி திருந்தா ளன்றே 


8 


[ அகலிகையின் பேரழகைப் பற்றிய வருணனை ) 


805 மலரயன் உலகில் உள்ள 

வனப்பெலாம் திரட்டி வைத்தோர் 
சிலைநுத லரிவை யாகச் 

செய்தனன் என்றா லந்த 
அலககல் எழில னாள் தன் 

அவயவ மதனுக் கிந்த 
உலகள வுவமை தன்னை 

உரைத்திடி லென்னா மன்றே 


806 ஆதலால் அவளு றுப்புக் 

கவளுறுப் புவமை யன்றி 
ஓதவே றிலைய ரம்பை 

ஊர்வசி திலோத்த மைப்பெண் 
காதல்கொ ளிரதி விண்ணோர் 

காவலன் தேவி மற்ற 
மாதரா மவள்காற் பக்க 

வனப்பிலா யிரத்தொன் றாகார் 


B 


[ இந்திரன் பிரமனிடம் வருதல் ) 


807 இன்னபே ரெழிலாள் கஞ்சத் 

திறையுள மகிழ்வு தோன்றச் 
சின் மொழி மழலைத் தீந்தேன் 

செவிக்கினி தருந்தி வைகும் 


804 ஏர் - அழகு . குடிவாங்கும் - இளைக்கும் . கஞ்சன் - பிரமன் . 
805 சிலைநுதல் - வில்லையொத்த புருவமுடைய நெற்றி . அலகு - அளவு . 
806 விண்ணோர் காவலன் தேவி - இந்திராணி . வனப்பு - அழகு . 


256 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அன்னதோ ரமையந் தன்னில் 

அசுரர் தங் குருதி மாந்தி 
வன்னிநெட் டுயிர்க்குஞ் சீற்ற 

வச்சிர பாணி வந்தான் 


9 


( இந்திரன் அங்குள்ள அகலிகையைக் காணலும் பேரவாக் கொள்ளுதலும் ) 
808 வந்தவிந் திரன்எண் கண்ணன் 

மலரடி முடியாற் றாழ 
உந்தியி னுதித்தா னாசி 

உரைத்து நன் மொழிகள் கூறித் 
தந்தனன் இருக்கை யந்தத் 

தவிசிடை பரிவு கொன்றச் 
சுந்தரி கணவன் கஞ்சற் 
றுதித்தினி திருக்குங் காலை 

10 


809 அயற்புற மதனிற் றெய்வ 

அணங்கக லிகையைக் கண்கள் 
நயப்புறக் கண்டான் கண்ட 

நயனங்கள் மீட்கி லானாய் 
உயப்புக லினிவே றில்லென் 

றுலைமெழு காக நெஞ்சம் 
செயப்பெறும் மாரன் வாளி 

தனுவெலாம் துளைக்க நின்றான் 


[ இந்திரன் காமவேட்கை மீதூரப் பிரமனை வினவல் } 


810 அடிமுதல் முடிகா றிந்த 

வணங்கெழில் வனப்புக் காணும் 
படியொரா யிரங்கண் ணேனும் 

பாரிக்கப் பெற்றி லேனென் 


807 வள்னி - நெருப்பு . சீற்றம் - வெகுளி . வச்சிரபாணி - இந்திரன் . 
808 

எண்கண்ணன் பிரமன் . உந்தியினுதித்தான் - பிரமன் , பரிவு - 

களைப்பு . சுந்தரி - இந்திராணி , 
804 : உயப்புகல் - காமத்துன்பத்தினின்று உய்யும் புகலிடம் . 

அம்பு . தனு . உடம்பு . 


வாளி 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


257 


றிடிநெடுந் துவசத் தண்ணல் 

இரங்கிய உளத்த னாகிக் 
கடிமல ரயனைப் பார்த்திக் 

கன்னியார் என்ன வேதன் 


12 


( பிரமன் மறுமொழி கேட்டு மீண்டும் வினவித் தனக்கு அகலிகையை 

மணஞ் செய்துதர வேண்டுதல் ) 


811 மகபதி ! நமது பெண்ணாம் 

மாதினுக் குரிய நாமம் 
அகலிகை யிவள் தன் மேன்மைக் 

கடுத்தநற் குமரற் றேடித் 
தகுமண மியற்றி யீயத் 

தகுமென வெண்ணி யிந்த 
நகைமுகத் தமுதை வைத்து 

நாம்வளர்த் திடுது மென்றான் 


13 


812 


தாமரைத் தலைவன் கூற 

சதகிரு துளத்திற் பின்னும் 
காமவெந் தீயில் நெய்யைக் 

கவிழ்த்தது போல வாகி 
நாமகள் கணவ வொன்று 

நவிலுவ னிரங்கென் பாலுன் 
சேமநல் லருளாற் றந்த 

திருவெவர் பெறப்பெற் றார்கள் ? 


14 


813 முதியவா னவரெ வர்க்கும் 

முதன்மைவிண் ணாடு காவல் 
அதிகநல் வளங்கள் ஆயுள் 

ஐந்தரு நிதியந் தேனுத் , 


810 பாரிக்க - வாய்க்க . துவசம் - கொடி . அண்ணல் - இந்திரள் .. 
811 மகபதி - இந்திரன் . மேன்மை - தகுதி . 
612 சதகிருது - இந்திரன் . ( நூறுயாகஞ் செய்தவன் என்பது பொருள் ) 

33-34 


258 


திருப்பெருந்துறைப் புராணம் 


துதிபெறு கரடக் கும்பத் 

துணையிரு மருப்புத் தந்தி 
புதியநல் லமுதம் மற்றும் 

போத நீ யளித்திட் டாயால் 


15 


( பிரமன் அவனுக்குக் கொடுக்க விருப்பமின்றி மறைத்துக் கூறல் ] 
814 அத்திரு வதனுக் கேற்ப 

ஐயவிவ் வணங்கென் பால் , உன் 
சித்தம திரங்கி யீயத் 

திருவுளஞ் செய்கென் றோத 
மத்தவா ரணனுக் கீய 

மனமில னாகி வேதன் 
வைத்தநின் விருப்பம் பின்னாம் 

வளநகர்க் கேகு கென்றான் 


16 


[ அகலிகையை கவுதம முனிவருக்கு மணஞ்செய்துதர எண்ணிப் 

பிரமன் அவரிடம் அழைத்துச் செல்லல் ) 
815 ஆசையி லாமற் கூறும் 

அயன் றனை யிறைஞ்சித் தன்னூர் 
வாசவன் புகுத விந்த 

மாதினுக் குரியன் யாரென் 
றேசலில் வேதா வுள்ளத் 

தெண்ணிநற் கவுத மன்றான் 
மாசக லிவளுக் கேற்ற 

மணமக னாகு மென்று 


17 


816 கன்னியைக் கொண்டு வேதன் 

கௌதமன் றன்பால் நண்ண 
நன்னய முகமன் கூறி 

நற்றவன் இறைஞ்சி வந்த 


813 ஐந்தரு - கற்பகம் முதலிய ஐந்து தேவதருக்கள் . தேனு - காமதேனு 

துணையிருமருப்புத்தந்தி - நான்கு தந்தங்களையுடைய வெள்ளையானை . 
814 மத்தவாரணன் - இந்திரன் ( வாரணம் யானை ) 
815 வாசவன் - இந்திரன் . ஏசலில் - குற்றமில்லாத . வேதா - பிரமன் . 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


253 


தென் னெனத் தவவேந் தேநின் 

ஏவலின் பொருட்டிம் மாதைப் 
பன்னியாக் கோடி நிற்காய்ப் 

பயந்தனம் இவளை என்றான் 


18 


( கௌதமனுக்கு அகலிகையை மணஞ் செய்து கொடுத்தல் ) 


817 கஞ்சன்வாய் மொழியும் நிற்கும் 

கன்னியின் வனப்பும் நோக்கி 
நெஞ்சகங் களிக்க வாய்ச்சொல் 

நேர்ந்தனன் முனிவன் றேனார் 
அஞ்சொலி னாளை யந்த 

அருந்தவர்க் கழல்சான் றாகச் 
செஞ்சொலா ரணன்றான் மன்றல் 

செய்தனன் மதிக்க யாரும் 


191 


| இந்திரன் அகலிகை மையலால் மயங்கியிருத்தல் ) 
818 இப்பரி சிது வீதாக 

இந்திரன் மலரோ னேவ 
மைப்படி கன்னி யந்த 

மாதருள் மால்மீ தேறி 
எப்படி யுய்கு வேனென் 

றிடருறு மனத்த னாகித் 
தப்புற னுலகில் மெள்ளத் 

தளர்நடை கொண்டு புக்கான் 


20 


819 புக்கவன் மனம்வே றாகிப் 

புலோமசை முகமும் நோக்கான் 
தக்கது புரியான் துய்ய 

தண்ணமு துண்ணான் தேவர் 


816 பன்னி - (பத்தினி) மனைவி . பயந்தனம் - உண்டாக்கினோம் . 
817 அழல்சான்றாக - அக்கினி சாட்சியாக . ஆரணன் பிரமா . 
818 பரிசு - நிலைமை , மால் - மயக்கம் . தப்புறனுலகு - அந்தப்புரம் . 


260 


திருப்பெருந்துறைப் புராணம் 


தொக்கவ ரெவர்க்கும் ஏவல் 

சொல்லுவ சொல்லான் பைங்கண் 
இக்குவேள் கணைக்கி லக்காய் 

யெரிமெழு காகி நின்றான் 


21 


820 அரசியற் கொலுவின் வாரான் 

அரியநா டகமும் பாரான் 
விரவிய தேவ கீதம் 

விருப்பொடு காதிற் கேளான் 
பரவவோ ரிடத்தி ரான்றன் 

பரிசொரு வருக்குங் கூறான் 
அரவகல் காஞ்சி யல்குல் 

அகலிகை மயம் தானான் 


22 


( இந்திரன் நிலைகண்டு தேவர்கள் வருந்திக் குழப்பமுறல் ) 
821 இவன் மனக் கவற்சி யைக்கண் 

டிமையவர் சங்கை எண்ணி 
அவரவர் தெளிவு மாற்றம் 

அறைவதை யொன்றும் கேளான் 
துவளிடை யரம்பை மாதர் 

தொழும்ஊர் வசியு முன்னாய் 
பவளவாய் வரவி னோதப் 

பயில்விழி யாளும் பாரான் 


23 


[ அகலிகை மணஞ் செய்துகொண்டமையறிந்து இந்திரன் மயங்குதல் ) 
822 வானவர்க் கிறைவன் றானிவ் 

வணமனம் மருளுங் காலைக் 
கானவா ரளகத் தாமக் 

கன்னியைக் கௌத மற்குப் 


- 


- 


819 புலோமசை 

இந்திராணி . பைங்கண் இக்கு 

பசியகணுக்களை 
யுடைய கரும்பு . வேள் 

மன்மதன் . 
820 பரவ - மற்றவர்கள் வந்து வணங்க . காஞ்சி - மேகலையாடை , அணி . 
821 சங்கை - ஐயப்பாடு . 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


261 


பானிறத் தெகினப் பாகன் 

பண்ணினன் மன்ற லென்று 
போனசொற் கேட்டா னுள்ளம் 

புழுங்கி நெட் டுயிர்த்து மாள்கி 


24 


[ அகலிகையை வஞ்சனையால் நுகர எண்ணி இந்திரன் சூழ்ச்சி செய்தல் ) 
823 அகலிகை காமச் செந்தீக் 

காற்றல னாகி யுள்ளத் 
தகுதிக ளிழந்து கள்ளத் 

தாலனு பவிப்பான் அல்லின் 
மகபதி தவசிக் கௌத 

மாமுனி பர்னசாலை 
அகமக லுதய கால 
மாங்குறி காட்டி நின்றான் 

25 


( இந்திரன் அகலிகையை முனியுருவில் துய்க்குங்கால் கௌதமன் 

வந்து காணல் ) 


824 


வைகறை யாயிற் றென்று 

மாமுனி எழுந்து தூநீர்ப் 
பொய்கையின் வாயிற் சென்றான் 

புரந்தரன் உள்புக் கந்த 
மொய்குழ லாளைச் சேர்ந்து 

முயங்கினன் முனிவ னின்னும் 
வெய்யவ னுதிக்குங் காலம் 

மிக்குள தென்று மீண்டான் 


26 


[ முனிவன் வெகுண்டு மகபதியைச் சபித்தல் ) 


825 வந்தமா முனிவன் இல்லின் 

வாயிலிற் புகுத , வில்லாள் 
பரந்தன முலையிற் சேர்ந்த 

பாகசா தனன் விண் டோட 


822 


எகினப்பாகன் - இந்திரன் ( எகினம் - அன்னம் . பாகன் - செலுத்து 


பவன் ) 
கள்ளத்தால் 


அகமகல் 


828 

வஞ்சனையால் . 

அல்லின் - இரவில் . 
புறத்தேசெல்லும் . குறி - அடையாளம் . 
824 மாமுனி - கௌதமன் , வெய்யவன் - கதிரவன் . 


262 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அந்தமில் வெகுளி பூண்டிவ் 

வசடன் யார் என்று நோக்கி 
இந்திர னாகு மென்றோர்ந் 

தெரிவிழி காலச் சொல்வான் 


27 


826 முனிவரன் பன்னி யென்றும் 

முன்னிவன் அற நூல் சாற்றும் 
தனியர சியலும் பாரான் 

தருமமும் கருதான் புல்லன் 
நனியறக் கடையன் இந்த 

நாரியின் பகத்தி னார்வம் 
மன தினிற் கொடுவந் தோர 

வஞ்சனை புரித லாலே 


28 


827 புவனமோர் மூன்றுந் தீய 

புன்றொழில் புரிந்த தீய 
அவமதிப் புடைய னாமென் 

றசதிசெய் திழிக்க நாளும் 
உவமையி லரசு நீங்கி 

உடம்பெலாம் யோனி யாகி 


இவனிடர் கூர்க வென்றே 

இட்டனன் கொடிய சாபம் 


29 


[ அகலிகையைக் கல்லாகச்சபித்து தேவமாதர்களும் 

கற்பு நிலை தவறுக என முனிதல் ) 


828 


வாசவன் றனக்கிச் சாபம் 

வழங்கி , யுள் நடுங்கி நிற்கும் 
பாசிழை மனைவி தன்னைப் 

பார்த்தய லானென் றோர்ந்தும் 


825 எரி விழிகால - கண்கள் நெருப்பைக்கக்க . 
827 அசதிசெய்திழிக்க - உலகம் இவனை எள்ளி நகையாடிப் பழிகூற , 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


263 


நேசம்வைத் திணங்கு பேதாய் 

நீயுங்கல் லாக வென்று 
பேசிவிண் மாதர் கற்பும் 

பிரிந்தெலாந் தழுவு மென்றான் 


30 


( அகலிகை அஞ்சிச் சாபநீக்கம் வேண்டுதல் ) 


829 அருந்தவன் சாபங் கேட்ட 

அணங்கக லிகைதா னஞ்சிக் 
கருங்குழற் கற்றை தாழக் 

கட்புனல் சோர வீழ்ந்தென் 
மருங்கணை யவன் வே றென்று 

மனந்தெளி கில்லேனாகி 
இருந்தனன் தலைவ நெஞ்சம் 

இரங்கிடென் றிரந்து வேண்ட 


31 


( அகலிகையை இராகவன் திருவடி தீண்டலால் உய்வை என அருளல் ) 
830 பன்னியின் வருத்த மந்தப் 

பண்ணவன் கண்டு பேதாய் 
என்னுரை வழுவா நீகல் 

லெனச்சில காலந் தங்கும் 
அன்னெறி யிடை யிராக 

வன்வரு மவன்றா ளுன்னை 
முன்னை நல் வினையாற் றீண்ட 
முன்னுரு வாவை யென்றான் 

32 


[ இந்திரன் தன்னிலைக்கு வருந்தி மறைந்துவாழ எண்ணுதல் ) 
831 உடன் சிலை யுருவ மானாள் 

ஒண்டொடி சசிம ணாளன் 
திடந்தரு மேனி யெங்கும் 

செறிந்தன யோனிக் குப்பை 


828 ஓர்ந்தும் - காரணங்களால் தெரிந்தும் . இணங்குபேதாய் - உடன் 

பட்ட அறிவில்லாதவளே விண்மாதர் கற்பும் பிரிந்தெலாம் தமுவும் 

என்றது - தேவமாதர்களும் கற்பு நிலை கெடுவர் என்றபடி . 
830 என்னுரைவழுவா - எண்சாபம் தவறாது , 


264 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அடங்கமில் லாத போகி 

யக்குறி யுடம்பெ லாங்கண் 
டிடந்தரா மனத்த னாகி 

என்செய்வே னிதற்கென் றேங்கி 


33 


832 கண்களாற் காண்போ ரெள்ளக் 

கடவுளர் நாப்பண் மெய்யிற் 
பெண்குறி யோடும் வைகப் 

பெறுதலின் இறத்தல் நன்றென் 
றெண்கொளா , உலகில் என் போல் 

இவ்வசை யெவர்பெற் றாரென் 
றொண்குண ரெவருங் காணா 

தொளிக்குவன் என்று வெட்கி 


34 


[ இந்திரன் தாமரைத்தண்டினுள் மறைந்துறைதல் ) 
833 மேருவின் புறத்திற் சார்ந்தோர் 

விரைமரை யோடை யிற்றன் 
பேருடல் ஒடுக்கிப் புக்கோர் 

பிரசநாட் கமல நாளத் 
தானுறுப் படக்கும் ஆமை 

யாமென வொடுங்கிப் பன்னாள் 
சீரிழந் தொருவ ராலும் 

தெரிந்திடா திருந்தா னன்றே 


35 


( தேவர்கள் இந்திரனை எங்கும் தேடிக் காணாது வருந்துதல் ) 
834 தாமரை நாளந் தன்னில் 

சதக்கிரு திருத்தல் காணார் 
ஏமநாட் டிமையோர் , வேந்தன் 

எவ்வழிப் புகுந்தா னென்று 


831 சிலை - கல் . சசிமணாளன் இந்திரன் . அடங்கம் - அடக்கம் . 

போகி - இந்திரன் . 
832 எண்கொளா எண்ணி . 

வசை பழி . 
883 விரைமரையோடை மணம் பொருந்திய தாமரைப்பொய்கை , 

பிரசம் - தேன் , நாளம் - தண்டு . 


-- 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


1051 


வேமனத் துடனெண் டிக்கும் 

விரைந்து சென் றெங்குந் தேடிக் 
காமுறக் காணா ராகிக் 

கவலைகொண் டிருந்தா ரன்றே 


36 


[ பிரகஸ்பதி தன் ஞானத்தால் இந்திரன் நிலையும் இருப்பிடமும் அறிதல் ) 
835 விண்ணவர்க் கிறைவ னில்லா 

விண்ணுல கொளியிழந்த 
கண்ணென வெகுநாள் துன்பக் 

காரிரு ளழுந்தல் நோக்கி 
எண்ணின னாண்ட ளப்பான் 

இந்திர னெங்குற் றானென் 
றுண்ணிக முணர்ச்சி யாற்றேர்ந் 
தோர்ந்தன னுற்ற தெல்லாம் 

37 


[ பிரகஸ்பதி இந்திரனிருக்குமிடம் வந்து அழைத்தல் ) 


836 இவ்விதி வருமோ வென்றென் 

றிரங்கிய வுளத்த னாகிக் 
கவ்வைகொ டண்ணல் வைகுங் 

கமலநீ ரோடை எய்தி 
அவ்விய மில்லா நெஞ்சத்து 

ஐய இந்திரவோ ! 
நைவரு மளப்போன் கூவி 

னான் புரு கூதன் கேட்ப 


என்னா 


38 


837 கேட்டவிந் திரன் றன் னாசான் 

கிளர்த்தொலி யாமென் றெண்ணித் 
தாட்டுணை பணிவே னென்று 

தாமரை நாளம் நீங்கிக் 


884 ஏமநாடு - தேவலோகம் . வேமனம் - வேகும் நெஞ்சம் . 
885 

ஆண்டளப்பான் பிரகஸ்பதி . ( அறுபதாண்டு முறை குருவின் 

சுழற்சியால் வருதலின் இப்பெயர் வந்தது ) 
886 அவ்வியம் - சுருக்கம் . அளப்போன் - குரு . புருகூதன் - இந்திரன் . 


266 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கோட்டமில் குருவின் முன்னர்க் 

குறுகவும் நாணி நாணிப் 
பாட்டளி முரலுந் தாரான் 

பையவந் திறைஞ்ச ஆசான் 


39 


[ பிரகஸ்பதி இந்திரனைக் கழறி அவன் நிலைமாற உபாயங் கூறல் ) 
838 தருத்திரு நாடு சேராத் 

தானெடு நாணித் திந்த 
மருத்திக ழோடை யின் கண் 

மறைந்தனை விதியி தென்றாற் 
கருத்தினிற் றுயரே னுள்ளங் 

கலங்கின தடா தென்றெண்ணி 
நெருப்பினைத் தொடுவா ருண்டோ 

நிகழ்த்தியென் பாலென் றோத 


40 


839 புரந்தரன் வெட்கி யானென் 

புகலுவன் என்று கண்ணீர் 
சொரிந்திட நிலம்பார்த் திந்த 

துரிசுடல் எங்கு மாக 
அருந்தவ னுரைத்த சாபம் 

அகலுமா றுளதோ வென்றான் 
வருந்தல் நீ யதற்கு பாயம் 

வழங்குவ னென்ன லோடும் 


41 


340 அருளினா லுரைத்தா யுன்றன் 

அருளலாற் புகல்வே றின்றுன் 
திருவுள மிரங்கி யிந்தத் 

தீவினை முழுதுங் தீர்த்தல் 


887 பாட்டளி - பாடும் வண்டுகள் . 
888 நாணித்து - நாணமுற்று . அடாது - பொருந்தாது , 
839 துரிசு - குற்றம் , களங்கம் , 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


267 


மருவுநின் கடனா மந்த 

மறையினை யருள்செய் கென்னப் 
பொருவகல் வியாழப் புத்தேள் 

புகலுதல் மேயி னானால் 


42 


[ சிவபுரம் சென்று குருந்திறைவனை வழிபடுக எனக் குருமொழிதல் ) 


841 


மாதவர் சீற்றச் செந்தீ 

வசனம் , வெண் பிறைசேர் சென்னி 
நாதனை யன்றித் தீர்ப்பார் 

நாடில்வே றிலையன் னோற்குப் 
பூதலந் தனில னேக 

புரங்களுண் டவையின் மிக்க 
தா திநற் கயிலை என்றோர் 

அருந்திரு நகருண் டங்கண் 


43 


842 நிறைபரம் பொருளாய்ச் சத்தாய் 

நிமலமா யறிவா யின்பாய்க் 
குறைவொடு நிறைவி லாதாய்க் 

குணங்குறி கடந்த வொன்றாய் 
மறைகளின் வடிவாய்ப் பொங்கும் 

வளர்பரப் பிரம மேவண் 
டறைதரு குருந்து ரூப 

மாயமர்ந் திருந்த தன்றே 


843 அத்திரு நகரில் நீ சென்று 

அருட்குருந் திறைய வன்முன் 
பத்தியிற் பணிந்து போற்றப் 

பசுபதி யிரக்கஞ் செய்துன் 


840 மறை - இரகசியம் . வியாயழப்புத்தேள் - பிரசஸ்பதி .. 
841 வசனம் - ( ஈண்டுச் ) சாபம் . நாடில் - ஆராய்ந்தால் . 
842 வண்டறைதருகுருந்தம் - வண்டுகள் இசைபாடிச் சூழும் குருந்தமரம் . 


268 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சித்தநோய் முழுதுந் தீரத் 

திருவருள் புரிவ னென்னக் 
கைத்தலங் குவித்தீ தேநற் 

கருமமென் றமரர் கோமான் 


45 


இந்திரள் இறைவனைப் பலவாறு போற்றி வழிபடுதல் ] 


844 வந்தனன் புகுந்தவ் வூரை 

வணங்கினன் அழனீர் தோய்ந்து 
சிந்தையின் மகிழ்வு பொங்கத் 

திருவருட் பெருமை காட்டும் 
குந்தமூ லத்தின் முன்பு 

குவிந்தகைத் தலைமே லாக 
இந்திர னுவந்து தாழ்ந்தங் 

கிறைஞ்சினன் நிறைந்த வன்பால் 


46 


845 அண்ணலே / கருங்கட் செவ்வாய் 

அம்பிகை பாகத் தெந்தாய் ! 
விண்ணுலாம் மதியந் தோயும் 

விரிசடைக் குழகா ! நெற்றிக் 
கண்ணினாற் காமற் காய்ந்து 

காரிகை யிரதி வேண்ட 
உண்ணெகிழ்ந் திரக்கஞ் செய்த 

உயர் குருந் திறைவா போற்றி ! 


846 


வேலைவாய் எழுந்த நஞ்சை 

விரும்பியுண் டெமைக்காத் தாண்ட 
நீலகந் தரனே ! யுன்றாள் 

நேசர்கள் நால்வர்க் காக 


848 சித்தநோய் - மனத்துயர் . 
844 அழல்நீர் - அக்கினி தீர்த்தம் . 

அழகுடை யவனே . காமற்காய்ந்து - மன்மதனை எரித்து . 


-845. குழகா 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


260 


ஆலின் கீழிருந்து வேதத் 

தரும்பொருள் உரைத்த செல்வா ! 
காலனைக் காய்ந்து மாணிக் 

கருள் குருந் திறைவா போற்றி ! 


48 


847 


அமுக்குடை மனத்த னாகி 

அடியனேன் புரிந்த தீய 
இழுக்கினா லெய்தி னேனிவ் 

விழிபுன தருளி னாலே 
வழுத்துடைத் தருளல் வேண்டும் 

வானதி முடித்த கோவே ! 
புழுத்தலை புலைய னேனுன் 

பொன்னடிக் கபயங் காவாய் ! 


19 


848 என்றுசொற் றிரந்து வேண்டி 

இறைஞ்சியீ சான திக்கிற் 
றுன் றுமா மலக நாப்பண் 

சுரர்பதி தடமொன் றாக்கிக் 
கொன்றைவே ணியனை யுள்ளம் 

குறித் திருந் தீரைஞ் நூறென் 
றொன்றிய ( ! ருட மூணற் 

றுறுதவ மியற்றி னானால் 


60 


[ இந்திரன் தவத்திற்கிரங்கி இறைவன் குருவடிவாய்க் காட்சி தரல் )] 


849 புரந்தர னரிய நோன்பு 

புரிவதைக் குருந்தின் மேவும் 
கரந்தைவார் சடில மோலிக் 

கண்ணுத லெந்தை யன்னோன் 


மாணி 


846 வேலை - கடல் . கந்தரனே - கண்டத்தையுடையவனே . 

மார்க்கண்டேயன் . 
847 வழு - குற்றம் . வானதி - ஆகாய கங்கை . 
848 ஆமலகம் நெல்லி ( மரம் ) . சுரர்பதி - இந்திரன் . வாணற்று - 

உணவுண்னாமல் . 


270 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அரந்தை தீர்த் தருள வேண்டி 

யருட்குரு மூர்த்த மாகப் 
பரந்தெழு மடியார் சூழப் 

பண்ணவர் கோமுன் உற்றான் 


51 


850 சிரித்தநன் முகமு மையன் 

திருவடி நிலையுங் கையிற் 
றரித்தபுத் தகமுங் கங்கை 

ததும்புசெஞ் சடையும் மேனி 
விரித்தநல் லொளியுஞ் சூழும் 

மெய்யடி யவரு மாய்முன் 
தெரித்திடக் கண்டா னந்தஞ் 

சேர்ந்து முன் னிறைஞ்சி வீழ்ந்தான் 


52 


இறைக் காட்சி கண்டு இந்திரன் போற்றித் துதித்தல் ) 


851 வீழ்ந்தவ னெழுந்து நின்று 

விம்மியா னந்த வெள்ளத் 
தாழ்ந்தன னிருகை சென்னி 

அஞ்சலி கோலி யன்பிற் 
சூழ்ந்தனன் விழிகண் மாரி 

சொரியநின் றேத்து கின்றான் 
போழ்ந்தவெண் மதியி னானைப் 

புரந்தர னென்னும் கோமான் 


63 


852 கருணையங் கடலே / முக்கட் 

கன்னலே / யண்ட கோடிக் 
கொருபெருந் தலைவா ! அன்பர் 

உளந்திருக் கோயி லாக 
மருவிய பரமா னந்த 

வள்ளலே ! யயன்மால் காணாத் 
திருவுரு வுடைய ஞான 

தேசிகா ! போற்றி போற்றி 


54 


849 சடிலமோலி - சடைமுடி . அரந்தை - துன்பம் . 
851 போழ்ந்தவெண்மதி பிறைச்சந்திரன் , 


- 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


201 


853 ஆதியும் ஈறு மில்லா 

அமலமே ! விமல ஞானச் 
சோதியே ! உமையாள் நங்கைத் 

துணைவனே / மறைக ளோதும் 
நீதியே ! ஆல முண்ட 

நித்தனே ! முடியிற் றங்கும் 
சீதவெண் பிறையாய் ! குந்தத் 

தேசிகா ! போற்றி போற்றி ! 


55 


854 பருப்பத வில்லாய் போற்றி 

பவளமால் வரையே போற்றி ! 
கருப்பனைக் காய்ந்த நெற்றிக் 

கண்ணனே போற்றி ! வெள்ளிப் 
பொருப்புநேர் விடையாய் போற்றி 

புரிசடைக் குழகா போற்றி ! 
திருப்பெருந் துறையில் வாழும் 

தேசிகா போற்றி போற்றி ! 


56 


[ இந்திரன் வேண்டுதல் ] 


855 அடியனேன் புரிந்த தீமை 

யாலுளம் கனன்று வேதப் 
படிவமாங் கவுத மன்றான் 

பாவியேன் றேக மெங்கும் 
கொடியிடை வளைக்கை மாதர் 

குறிபல தோன்ற வென்றான் 
செடியனேன் பொருக்க லாற்றேன் 

தீர்த்தருள் செய்தி என்றான் 


57 


- 


853 சீதவெண்பிறை - குளிர்ந்த வெள்ளிய பிறை . 
854 பருப்பதம் 

மேருமலை . கருப்பன் மன்மதன் ( கரும்பு வில்லை 
யுடையவன் என்றும் கரிய நிறமுடையவனென்றும் பொருள் ) 
855 செடியனேள் - குற்றமுடையேன் . 


22 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இறைவன் முனிவன் சாபத்திற்கு மாற்று அருளுதல் ] 
856 தேக்குநீர்ச் சடிலத் தெந்தை 

தேவர்கோன் மாற்றங் கேளா 
ஊக்கமார் கௌத மப்பேர் 

உறுவனம் அன்ப னன்னோன் 
வாக்குரை வழுவா நீசெய் 

மாதவ மதும் வீண் போகா 
தாக்கமுண் டாகு மாறொன் 

றறைகுதுங் கேளென் றோதும் 


58 


857 இழிவுதங் கிடவுன் றேகத் 

தேய்ந்த பெண் குறிகள் மாறி 
விழிகளா யிரமாய் என்றும் 

விளங்குறு மதனால் யாரும் 
பழியுரை பகரார் நீயும் 

பலவளம் பொழிவிண் ணோடுன் 
மொழிவழி நிற்கத் தேவர் 

முதல்வனா யளவில் காலம் 


59 


858 


வாழ்ந்துபி னாயு ளந்தம் 

வரும்வழி நம்பே ரின்பத் 
தாழ்ந்திடு நலமுஞ் சேர்வாய் 

அஞ்சல் நீ யாக்கும் நீரின் 
வீழ்ந்துமூழ் கினர்க்கும் ஈய்தும் 

விருப்பெலா மென்று கூறிப் 
போழ்ந்தவெண் மதியன் சென்று 

புக்கனன் குருந்து தன்னில் 


60 


[ அருள்பெற்ற இந்திரன் அமரருல செய்தி ஆளுதல் ) 
859 அவ்வருள் பெறும் வலாரி 

ஆயிரங் கண்ண னாகி 
நவ்விசேர் கரத்துக் குந்த 

நாதரை யிறைஞ்சி யேத்திச் 
858 ஆயுளந்தம் ஆயுள் முடிவு . 

நீயாக்கும் நீர் நீ உண்டாகிய 
இத்தீர்த்தம் . 


இந்திர தீர்த்தச் சருக்கம் 


273 


செவ்விடை பெற்று வானஞ் 

சேர்ந்துவா னவர்கள் போற்றக் 
கௌவையொன் றேனு மின்றிக் 
காவல்செய் திருந்தா னன்றே 


61 


[ இச்சருக்கம் பயின்றோர் உறும்பயன் ] 


860 இம்முறை மையினால் வந்த 

திந்திரன் றீர்த்த மேன்மை 
விம்முமப் புனலின் றன்மை 

விளம்புதற் கரிய தென்றான் 
செம்மைநற் றவனும் ராச 

சிங்கமு மகிழ்ச்சி கொண்டான் 
அம்மவிச் சரிதங் கேட்போர் 

அறைபவர் பிறவி சேரார் 


62 


( இந்திரதீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


859 வலாரி - இந்திரன் . நவ்வி - மான் . கௌவை அலர்மொழி . 
860 மற்றவன் - தவுமியன் . 

ராசசிங்கம் புரூரவன் . அறைபவர் 
கூறுபவர் . பிறவிசேரார் - முத்தியடைவர் . 
35-36 


பராச தீர்த்தச் சருக்கம் 


[ தரவு கொச்சகக் கலிப்பா ] 


861 அருந்தவனா கியபரா 

சரமுனிவன் றடமுளது 
பொருந்துமதன் றனக்கிணையாப் 

புகலவொரு நீரிலையப் 
பெரும்புனலின் மேன்மையினைப் 

பேசரிதென் றோதமுனி 
திருந்தியசெங் கோலரசன் 

செப்பலுறு வான்பரிவால் 


1 


( தவுமியரைப் புருரவன் பராசதீர்த்தம் தோன்றக் 

காரணம் யாதென வினவல் ) 
862 சகலமுமுற் றுணர்ந்தருள்செய் 

தவுமியமா தவவேந்தே 
புகலருமம் முனிவரன்றான் 

போந்தொருநீ ராக்குதற்கே 
தகலமுற வுரைத்தருளென் 

றவன்மொழியப் புகல்வனறம் 
மிகநெருங்கி வளர் தருமா 

விரதிபரா சரமுனிவன் 


2 


பராசரன் மகவாசையால் திருப்பெருந்துறை நண்ணினன் 

எனத் தவுமியர் கூறல் ) 
863 அலககலும் பலகலைக்கும் 

ஆகரமா மிவனெனுமோர் 
நலமருவு மகவாசை 

நண்ணினனங் கெண்ணமொடு 


861 இணையாப்புகல - ஒப்பாகக்கூற . நீர் - தீர்த்தம் . அரசன் - புரூரவன் . 
862 ஏது அகலமுற உரை காரணத்தை விரித்துக் கூறுக . மாவிரதி - 

பெரியதவசி . 


பராச தீர்த்தச் சருக்கம் 


275 


தலமதனி லதிகமெனும் 

சன்னவன மதுசார்ந்தான் 
நிலவியமுற் காலமதில் 

நிகழ்திரே தாயுகத்தில் 


3 


[ பராசரன் குருந்தீசரை வணங்கித் துதித்தலும் 

தீர்த்தமுண்டாக்கித் தவமியற்றலும் ] 


864 சார்ந்தமுனி வரனழல் நீர் 

சார்ந்துவந்து தோய்ந்து நலம் 
சேர்ந்தகுருந் தீசர்முனம் 

சென்றிறைஞ்சிக் கண்ணருவி 
வார்ந்தொழுகச் சூழ்ந்து மறை 

வாசகங்க ளாற்றுதிசெய் 
தார்ந்தமகிழ் வுடன் குழவி 

யாசையினை முன் புகன்று 


865 வேண்டுதல்செய் தருந்தவத்தை 

மேற்கொண்டு செயமனது 
பூண்டணிக்கை யொடுமேற்பால் 

போயொருகூப் பிடுதூரம் 
தீண்டுபுனல் வெள்ளாற்றின் 

தெற்கரம்பை சூழ்நடுவோர் 
நீண்டவசு வத்தமயல் 

நீர்த்தடமொன் றாக்கியவன் 


5 


866 மோதிவரும் முக்குறும்பு 

மூச்சவித்து நோன்பொடுநற் 
காதலனைத் தரவேண்டும் 

கண்ணுதலே யென்றரன்றன் 


888 அலகு - அளவு . ஆகரம் - கடல் . மகவு - புதல்வன் . அதிகம் - 

சிறப்பு . 
864 அழல்நீர் - அக்கினி தீர்த்தம் . ஆர்ந்த - நிறைந்த . புகன்று - கூறி 
865 மனது பூண்டு 

உளத்தில் எண்ணி . அணிக்கை 
கூப்பிடு தூரம் - ஓர் அளவு . 

கரம்பை படுகை . அசுவத்தம் - 
அரசமரம் . 


அருகில் . 


276 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பாதமல ரிணைமறவாப் 

பண்பினனாய்ப் பன்னெடுநாள் 
ஆதரவின் மா தவமங் 

காற்றியிருந் தானன்றே 


6 


[ இறைவன் குருவடிவாய் வந்து காட்சி கொடுத்து வரங்கேள் எனல் ] 
867 பராசரன்பன் னாட்டவசு 

பண்ணுதலால் வெண்மதியோ 
டராவணிசெஞ் சடைக்கற்றை 

யண்ணல்குருந் தீர்சமகிழ்ந் 
தொ ராலின் மறைப் பொருள் விரித்த 

உயர்குருவின் வடிவு கொடு 
புராதனமா முனிவனெ திர் 

போந்தனன் சூழ் தரக்கணங்கள் 


7 


868 மாதவனும் பூங்கொன்றை 

வார்சடையன் தோன்றுதல்கண் 
டா தரவின் வீழ்ந்திறைஞ்சி 

யானந்த பரவசனாய் 
வேதமுடி வெனுங்குருந்தில் 

வீற்றிருக்குங் குருபரன் முன் 
காதல்கனிந் தேயொழுகக் 

கைசிரமேற் கொண்டிசைப்பான் 


[ பராசரன் இறைவனைப் போற்றிப் புகழ்தல் ] 
869 மாலொடுநான் முகனறியா 

வள்ளலே வானவர்க்காய் 
ஆலமமு தாகவுணும் 

அண்ணலே பாற்கடலோர் 
866 முக்குரும்பு - ஆணவ முதலிய முக்குற்றம் . காதலன் மகன் . 

ஆதரவு - அன்பு . 
867 அராவணி பாம்பினையணிந்த . ஒராலின் - ஓர் ஆலமரத்தின் 

கீழிருந்து . புராதனமாமுனிவன் - பழமையான பராசரன் . 
868 சடையன் சிவபிரான் . குருபரன் குருவடிவாக வந்துள்ள 

இறைவன் . 


பராச தீர்த்தச் சருக்கம் 


277 


பாலகனுக் காயழைத்த 

பண்ணவனே யோர்முனிசேய் 
காலனைக்கண் டேங்கவருட் 

கண்ணுதவுங் குருந்தேசா 


9 


870 முப்புரந்தீ யூட்டுமன்று 

மூவர் தமைக் காத்தருள்செய் 
துப்புறழ்வே ணித்தலைவா 

தொண்டருள முங்குருந்தும் 
எப்பொழுதும் நாடியெழுந் 

திருக்குமிட மென்றிருக்கும் 
அப்பா ! அப் பார்சடிலத் 

தய்யாவென் குருந்தேசர 


10 


871 போதமறி யாச்சிறிய 

புன்மையே னைப்பொருளாய் 
நாத / எழுந் தருளினையுன் 

நல்லருளின் பாங்கவனென் 
றோதுகே னெந்தாய்என் 

றுள்ள முரு கிப்பரவச் 
சீதமதி வேணியனும் 

தெய்வமுனி வற்குரைப்பான் 


11 


[ பராசரன் சிறந்த புத்திரப் பேறு வேண்டுதல் ) 


872 யாவரெமக் குன்போல 

வன்பர்நெடு நாளிருந்து 
நீவருந்திச் செய்தவத்தால் 

நேர்ந்தனம் வேண் டியதுரையென் 


மால் - திருமால் , ஆலம் - ஆலகாலவிடம் . பாலகன் - அபிமன்யு 
முனிவர் . ஓர்முனி - மிருகண்டு . சேய் மார்க்கண்டேயன் . 

அருட்கண் - அருள் நோக்கம் . உதவும் - செய்த . 
870 துப்பு - பவழம் . 

உறழ் - ஒப்பு . வேணி - சடைமுடி . 

அப்பார் 
சடிலம் - கங்கையாகிய நீர் நிறைந்துள்ள சடாமுடி . 
871 போதம் - மெய்யுணர்வு . 

பாங்கவன் - பக்கத்தவன் . சீதமதி - 
குளிர்ந்த பிறை . 


278 


திருப்பெருந்துறைப் புராணம் 


றேவமுனி வரன்மகிழ்ந்துன் 

இணையடித்தா மரைமறவா 
மாவரம்நற் சேயருளிவ் 

வாவிக்குந் தாநலமே ! 


12 


( இறைவன் அவ்வாறே வியாசமுனிவனை மகவாக அருளுதல் ) 
873 முனிவரன் கூ றியவிருப்பம் 

முக்கணிறை வன்கேளா 
இனிதுமகிழ்ந் துரைத்தவெலாம் 

ஈந்தனன் நீ தருங்குழவி 
புனிதமுறு பரஞானப் 

பொருள்களுமா யுளும்பெருகித் 
தனிமறையா கமமுதல் நூல் 

தனை முழுதும் ஆய்ந்தெவர்க்கும் 


13 


874 குருமுதலா யிருந்தருளுங் 

குணமுடையோ னாவனென 
அருள் புரிந்து போந்துகுருக் 

தத்திருந்தா னெம்பெருமான் 
திருமுனிவன் அவ்விறைவன் 

திருவருளின் பெருமைநினைந் 
துருகியநெஞ் சுடன் மிகவும் 

ஓங்குகளிப் பினனாகி 


14 


[ பராசரன் யமுனைக்கரையில் மச்சகந்தியைக் கண்டு அவள் மூலம் 

மகனைப்பெற எண்ணிக் கூறல் ) 
875 வந்து திருக் குருந்திறையை 

வந்தனை செய் தனுமதியாற் 
சிந்தைமகிழ் வுடன் றனதா 

சிரமநினைந் துத்தான் போய் 
872 நேர்ந்தனம் - உன்முன் காட்சிகொடுத்தோம் . 

ஏவ - கட்டளையிட , 
நற்சேய் - நல்லபுதல்வன் . வாவி - பராச தீர்த்தம் . 
878 தேருங்குழவி - நீ பெறப்போகும் புதல்வன் . பரஞானப்பொருள் - 

மெய்ப்பொருள் . 
874 குருமுதலாய் - ஆசாரியர்களுக்குத் தலைவனாய் . 


பராச தீர்த்தச் சருக்கம் 


279 


முந்தும்யமுனைக்கரையில் 

முன்னலும்நெய் தற்றலைவன் 
தந்தமச்ச கெந்தியெனும் 

தாழ்குழலைக் கண்டனனால் 


15 


1 


876 மட்டகலுங் கூர்விழியாள் 

மன்மதபா ணம்போனின் ( று ) 
இட்டமுடன் றான் நாவாய் 

எற்றுதொழில் பூண்டொழுகும் 
கட்டெழிலாள் காதலினாற் 

கைத்தூங்கு குண்டிகைநீர் 
தொட்டவள் மேற் றான் றெளித்தான் 

துர்க்கந்தம் போயொழிய 


16 


( மச்சகந்தி பரிமளகந்தியாதல் ] 


877 நீதிதரு மா தவன்கை 

நீருடம்பிற் சேர்த்தலுமம் 
மாதுபரி சுத்தபரி 

மளகந்தி யாய்முனிவன் 
பாதமல ரிற்பணியப் 

பைந்தொடிகேள் நீயுமொரு 
காதலனைப் பெற்றிடுவை 

காலமிது போற்கிடையா 


17 


( பரிமளகந்தி முனிவருக்கு உடன்பட்டு வியாச முனிவரை ஈன்றுதரல் ] 


878 என்னலுமம் மா துமும் 

திச்சைவழி நிற்பனென 
மன்னியவன் பொடுபுணர 

வாசமலர்க் குருந்திறைவன் 


875 யமுனை - யமுனை நதி . முன்னலும் - நெருங்க . நெய்தற்றலைவன் 

மச்சகந்தியின் தந்தையாகிய செம்படவன் . 
876 மட்டகலும் 

அளவின் விரியும் ( கள்போன்ற மயக்கம் திகழு 
மெனலுமாம் ) 

நாவாய் படகு . கைதூங்கு கையினிடத்தில் 
தொங்கும் . குண்டிகை - கமண்டலம் . துர்க்கந்தம் - புலால் நாற்றம் . 
877 அம்மாது - மச்சகந்தி . காலம் - மகப்பெறுதற்காங் காலநிலை . 


( 280 


திருப்பெருந்துறைப் புராணம் 


றன்னருளால் வேணிமுடி 

தண்டுகமண் டலமிலக 
மின்னிகர்தே சுடனுதித்தான் 

வியாசனெனும் மா தவர்கோன் 


18 


( வியாச முனிவன் பெற்றோரை வணங்கித் தவம்புரியத் 

திருப்பெருந்துறை சேர்தல் ) 
879 வந்துதித்த மைந்தனெனும் 

வாதரா யணன்றனது 
தந்தையைவந் தித்துணர்விற் 

றன்னிகர்வே றிலனாகிச் 
சிந்தையருந் தவம்புரியச் 

செல்கின்ற ததற்குரிய 
தெந்தவிட கற்றலஞ்சொல் 

எந்தாயென் றோதினனே 


19 


880 அரிய திரு மகன்மொழிகேட் 

டருந்தவனாம் பராசரனும் 
பெரிதுமகிழ்ந் தருகிருத்திப் 

பேசவேண் டியபேசித் 
திருமருவுங் குருந்தூரிற் 

சேர்கெனத் , தாயொடு தந்தை 
மருமலர்த்தா ளிணையிறைஞ்சி 

வந்தனன்குந் தாடவியில் 


20 


881 வாதரா யணன் றந்தை 

வாவியிற்சென் றாடியுடன் 
ஆதரவாற் குந்தமூ 

லத்தைவலங் கொண்டிறைஞ்சிப் 


- 


878 இச்சை - விருப்பம் . வேணிமுடி சடைமுடி . 

இலக - விளங்க , 
தேசு - ஒளி . வியாசன் - வேதவியாசன் . 
879 வாதராயணன் - வியாசமுனிவன் . வந்தித்து - வணங்கிப் போற்றி . 

ஓதினன் - கேட்டான் . 
880 , குரும்தூர் - திருப்பெருந்துறை . தாய் - பரிமளகந்தி , அடலி - காடு . 


பராச தீர்த்தச் சருக்கம் 


281 


போதநெடு நாட்டவத்திற் 

புக்கிடச்செய் தெக்கலைக்கும் 
நாதனிவ னாமென்னும் 

நல்வளம்பெற் றானன்றே 


21 


( பராசதீர்த்தத்தின் பெருமையும் படிந்தார் எய்தும் பயனும் கூறல் ) 


882 சகல நலங் களும்பரா 

சரன்றடநீர் தருதலினால் 
மகிமைதிக ழப்புனலின் 

வந்து மூழ் குதல் புரிய 
வெகுசனனம் " புரிதருநல் 

வினையுளதே லுளதாகும் 
தகுநலஞ்சேர் வார்புகலும் 

சரிதமிது கேட்பவரே 


22 


[ பராசதீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


நாதன் - 


881 தந்தைவாவி 

பராச தீர்த்தம் . ( போத - நிறைந்த . 
தலைவன் . 
082 நல்வினை - புண்ணியம் . தகுநலம் - மிக்க செல்வம் , 


சூரிய , சந்திரர் தீர்த்தச் சருக்கம் 


( கலிவிருத்தம் ] 


( தவுமியர் சூரிய தீர்த்தத்தின் சிறப்பை முன்னர்க் கூறத்தொடங்குதல் 
883 சூரி யன்சந்தி ரன் றட மென்றிரு 

நீர்க ளுண்டுநி கழ்த்துவன் முன்கதிர்ப் 
பேரின் வாவியின் பெற்றியென் றோதுவான் 
நாரு லாமன மன்னன் முன் னற்றவன் 

1 


[ கதிரவன் தன் மனவிருப்பம் உணர்த்துதல் ) 
884 ஆயி ரங்கதி ரோனண்ட மா மனைக் 

கேய வேற்றுநற் றீப மிருட்பிழம் 
போய நுங்கு மொருதிகி ரிப்பதம் 
வாயு மாவிர தத்தினிற் பண்ணவன் 


2 


885 சிருட்டி காலம் வரத்தவஞ் செய்துநாண் 

சுருட்டு வேணியன் றொல்லருள் பெற்றெலாம் 
இருட்டி ராவகை யெய்துவ னென்றதன் 
பொருட்டு வந்தனன் பூங்குருந் தூரினில் 


3 


[ கதிரவன் திருப்பெருந்துறை வந்து தவம்புரிதல் ) 


886 வந்த பானு வசுப்புன லாடிநற் 

குந்த மூலத்தைக் கும்பிட் டிறைஞ்சியே 
சிந்தை மாமயல் தீர்த்துன் றிருவருள் 
தந்தி டென்று துதிபல சாற்றியே 


4 


- 


883 கதிர்ப்பேரின்வாவி சூரிய தீர்த்தம் . பெற்றி தன்மை . நார் 

அன்பு . மன்னன் புரூரவன் . 
884 இருட்பிழம்புஓய இருளின் திட்ரசி நீங்க , நுங்கும் விழுங்கும் . 

பதம் - நிலை . வாயும் வாய்க்கும் , பண்ணவன் பிரமன் . 
885 வர - வருமளவும் . 

நாகம் . வேணியன் - சிவபெருமான் . 
எய்துவன் - விளங்குவேன் . 
888 பானு - சூரியன் . வசுப்புனல் - அக்கினி தீர்த்தம் . மயல் - மயக்கம் . 


- 


நாண் 


- 


சூரிய , சந்திரர் தீர்த்தச் சருக்கம் 


283 


887 அனுக்கை பெற்றனி லன்றடத் துக்கன 

லினுக்கி சைதிசை யிற்றட மொன்றுசெய் 
மனத்த னாகி யமைத்தயல் வைகியே 
பனிப்ப கைவெகு நாட்டவம் பண்ணினான் 


6 


( இறைவன் காட்சிதரக் கண்டு கடரோன் மகிழ்ந்து போற்றி வேண்டுதல் ) 


888 பானு வின்றவம் பார்த்துக் குருந்துறை 

ஞான நாயகன் நண்ணினன் வெய்யவன் 
றானெ முந்தடி சாய்மரம் போல்விழுந் 
தூனெ கிழ்ந்துகை யுச்சியிற் றாங்கியே 


6 


889 செய்யனே திரு மாமறை தேடிய 

மெய்ய னேவட மேருவிற் றாங்கிய 
கைய னேகரு ணைக்கட லேகுருக் 
தைய னேயுன் னடித்தொண் டருள்வையே ! 


7 


890 மூவ ருக்கு முதற்பொரு ளாகுமா 

தேவ ! சங்கர ! சிற்குண ! பொன்மலைப் 
பாவை பங்க ! பரனே ! குருந்தமர் 
காவலா! கடன் காப்ப துனக்கெனா 


8 


[ இறைவன் கதிரவனுக்குப் பல சிறப்புகளை அளித்து மறைதல் ) 
891 போற்றி னானருள் பூத்தனன் பொற்சடை 

யாற்றி னான்கதி ரானனம் நோக்கியுன் 
றோற்று மேனி சுடர்ப்பிழம் பாகியே 
சாற்று மவிர்கிர கங்கள் தலைவனாய் 


9 


- 


887 அனுக்கை ( அநுஞ்ஞை ) - ஆணை . 

அனிலன் - வாயு . 

அனல் 
அக்கினி . ( இவையிரண்டும் ஈண்டுத் தீர்த்தங்களை உணர்த்தும் ) 

பனிப்பகை - சூரியன் . 
888 வெய்யவன் கதிரவன் . சாய்மரம் போல் - மரஞ்சாய்ந்தது போல . 

ஊன் - உடம்பு . 
889 மேருவிற்றாங்கிய - மேருமலையை வில்லாக ஏந்திய . 
891 பொற்சடையாற்றினான் - சடையில் கங்கையையுடையவன் , சதிர் - 

சூரியன் . ஆனனம் - முகம் , 


284 


திருப்பெருந்துறைப் புராணம் 


892 கரும நாதனு மாயுல குக்கெலாம் 

மருவு சாட்சிய தாய்நல் வலக்கணாய் 
உருவில் நீயுமொன் றாவையிவ் வொண்புனல் 
பொருவி லுன்பெய ராற்பொலிந் தோங்குறும் 


10 


893 அகலும் நோய்களெ லாமதி லாடினோர் 

உகவை எய்துவர் நாளுமென் றோதியப் 
பகல வன்றனை நோக்கிப் பரிந்தருள் 
மிகவி ருத்திக் குருந்திடை மேவினான் 


11 


[ கதிரவன் பெற்ற பேறுகூறிச் சந்திரனைப்பற்றிக் கூறத் தொடங்குதல் ] 
894 சரிக்கு மாத்ம வருக்கந் தமக்கெலாம் 

பிரிக்கொ ணாதபெ ருந்துணை யாய்மிக 
விரிக்கும் பேரொளி யாகி விளங்கினான் 
உரித்தி றச்சொல்வன் , உடுபதி நீரினி 

12 
895 விளங்கு திங்களின் தீர்த்தநன் மேன்மைகண் 

டளந்து சொல்ல வரிதரி தப்புனல் 
உளங்கு ளிரக்கு டைபவ றாற்றமெய் 
துளங்க லின்றி விளங்குவர் சோதியாய் 

13 


1 


( சந்திர தீர்த்தம்பற்றிப் பேசுவதே புண்ணியமெனல் ) 


( 896 தேசு டைச்சிவ ஞானிய ராகுவர் 

மாசெ லாமக லும்மதின் றன் வரல் 
பேசு கின்றனன் முனச்சி பெட்புடன் 
ஈசன் நல்லருள் எய்துத லெண்ணியே 


14 


- 


892 கருமநாதன் வேள்வி 

முதலிய கருமங்களுக்குத் தலைவன் . 
வலக்கணாய் இறைவனுடைய வலது கண்ணாகி . உருவில் 

இறைவனின் எண் வகை உருவங்களுள் . பொருவில் - ஒப்பில்லாத . 
898. உகவை 

உகவை - உவப்பு . மிகவிருத்தி - மிகவும் செய்தருளி. 
894 சரிக்கும் - இயங்கிவரும் . ஆத்மவருக்கம் - உயிரினங்கள் . உரித்து 

இறச் சொல்வன் - விளக்கி முழுதுங் கூறுவேன் . உடுபதி - சந்திரன் . 

நீர் இனி - நீர்மையை ( வரலாற்றை ) இப்பொழுது . 
895 குடைபவர் - மூழ்கித்திளைப்பவர் . துளங்கல் - நடுங்குதல் . 
பாவம் . வரல் வரலாறு . 

நச்சி - விரும்பி . பெட்பு - 
விருப்பம் . 


மாசு 


சூரிய , சந்திரர் தீர்த்தச் சருக்கம் 


285 


( சந்திரன் குருந்தீசரை வணங்கி உளமுருகுதல் ) 
897 சேர்ந்த னன் சிவ யோகவ னத்தருள் 

ஆர்ந்த குந்தம தாமரன் றன்முனம் 
நேர்ந்த னன்மிக நெக்கழு தான் மிக 
வார்ந்து கட்புனல் மார்புற விம்மவே 


16 


898 


அடிய னேனையு மாண்டருள் செய்வது 
கடிம லர்க்குருந் தண்ணல் கடனென 
ஒடிவி லாப்பரி வாலுவந் தேத்தியம் 
முடிவி லானரு ளாற்பிறை முன்னவன் 


16 


( சந்திரன் தடமுண்டாக்கித் தவமியற்றல் ) 
899 வெய்ய வன்றட மேற்புற மாகவோர் 

பொய்கை தன்பெய ராற்பொலி வித்தயல் 
செய்ய மாதவம் நாட்பல செஞ்சடை 
ஐயன் றன்னை நினைந்திருந் தாற்றினான் 


17 


[ இறைவன் காட்சி தரல் ] 
900 சந்தி ரன்றவம் நோக்கிநற் றாணுவும் 

குந்தம் நீங்கிக் குருவின் வடிவமாய் 
வந்து தோன்றினன் மாதவர் போற்றிட 
இந்து வுங்கண் டெழுந்தடி வீழ்ந்தனன் 


18 


901 வீழ்ந்தெ முந்துவி ரைநறுங் கொன்றைசேர் 

தாழ்ந்த வேணியிற் றண்புன லின்னொடு 
போழ்ந்த வெண்மதி சூடும் புனிதர்முன் 
ஆழ்ந்த சிந்தைய னாய்நின்று வாழ்த்துவான் 


19 


897 அரன் - சிவபெருமான் . நெக்கழுதான் - மனம் உருகியழுதான் . 
898 ஓடிவிலா - முறிந்து நீங்குதலிலாத . பிறை - சந்திரன் . 
899 வெய்யவன்றடம் - சூரிய தீர்த்தம் , பொலிவித்து - உன்டாக்கி ,, 
900 தாணு - இறைவன் . இந்து - சந்திரன் . 
901 தண்புனல் - கங்கை . போழ்ந்த வெண்மதி - பிறைச்சந்திரன் . 


28 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இறைவனைப் போற்றிச் சந்திரன் துதித்தல் ] 
902 மாலும் நான்முக னுந்தெரி யாததோர் 

கோல மே யருள் சேர்தரு குன்றமே ! 
நீல கந்தர னே ! புரம் நீறெழப் 
பால லோசனம் பாரித்த பண்பனே ! 


20 


903 குந்த மேவடி வாக விருந்தருள் 

எந்தை நீவர வேதவஞ் செய்தனன் 
சந்த மாமறை போற்றுந் தலைவ ! உன் 
முந்து பேரரு ளின் முறை யீ தென 


21 


[ இறைவன் வேண்டுவ கேளெனலும் பல வரங்களையருளுதலும் ] 


904 திங்கள் கூற்றுத் திருச்செவிக் கிட்டருள் 

சங்க ரன்புகல் வான் சசி யேயுனக் 
கிங்கு வேண்டுவ தெத்திரு வென்றனன் 
பொங்கு தண்மதி போற்றிப் புகலுவான் 


22 


905 வேண்டும் நின்னடித் தாமரை என்றருள் 

பூண்டு கொண்டு புகன்றிடக் , குஞ்சித 
தாண்ட வப்பெரு மானது தந்தனம் 
ஈண்டு நம்மருள் மெய்விழி யாகுவை 


23 


906 துகிர்நம் வேணிக்கோர் சூளா மணியுமாய்ச் 

சகமெ வைக்குமோர் சீவநற் றாதுவாய் 
நிகரி லாநிசி நாதனு மாகுக 
தகுதி சேர்நலம் தாங்குக நன்புனல் 


24 


902 நீலகந்தரன் - நீலகண்டன் . பாலலோசனம் - நெற்றிக்கண் . 
904 சசி - சந்திரன் . எத்திரு - எவ்வகைச் செல்வம் . 
905 தாண்டவப்பெருமான் - சிவபெருமான் . மெய்விழி - ( என்உடம்பில் ) 

இடக்கண்ணாகுவை . 
906 துகிர் - பவளம் . வேணி சடை . 

நிசி - இரவு . 


சூரிய , சந்திரர் தீர்த்தச் சருக்கம் 


287 


907 என்று பற்பல நல்வரம் ஈந்துபொற் 

குன்ற வில்லி குருந்திடை மேவினான் 
துன்று மவ்வரு ளின்படி சோமனும் 
வென்றி சேர் தரு நீரும் விளங்கினார் 


25 


[ இச்சருக்கம் கேட்டலின் பயன் ] 


908 இன்ன தாங்கதிர் இந்தறல் மேன்மையென் 

றுன்னு மாதவ னோதின னிச்செயல் 
தன்னை யார்சொல் பவர்செவி தாழ்ப்பவர் 
பொன்னி னாட்டவர் போற்ற விருப்பரே 


26 


[ சூரிய சந்திரர் தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


907 குன்றவில்லி - மேருவை வில்லாகவுடைய சிவன் . சோமன் - சந்திரன் . 
908 கதிர் இந்து அறல் - சூரியச் சந்திர தீர்த்தங்கள் . தாழ்ப்பவர் 

கேட்பவர் . 


- 


சரசுவதி இலக்குமி தீர்த்தச் சருக்கம் 


[ அறுசீர் விருத்தம் ) 


( இலக்குமி தீர்த்த வரலாற்றை முன்னர்க் கூறத்தொடங்குதல் ] 
909 பாற்கடலிற் பிறந்ததிருப் பாரதிதக் 

திடுமிரண்டு பட்ட முண்டாற் 
சாற்றுதுமுன் பொறிதடத்தின் றகமைதிருக் 

குருந்தவனந் தன்னி லெய்தி 
நோற்றருள் பெற் றிடத்திருவாம் நுண்ணிடைவந் 

தருமறைகள் நுவறற் கெட்டா 
நீற்றழகர் வடிவாகும் திருக்குருந்தை 

இறைஞ்சினள் நன் நேய முற்றே 


1 


910 அக்கினிதீர்த் தம்மதனுக் குத்தரத்திற் 

புகுந்தாங்கோர் அரவி யாக்கித் 
தக்கநிய மத்துடன்பன் னாளரிய 

தவம்புரிந்து தகைசேர் குந்த 
முக்கணிறை வன் அருளால் சக்கரமால் 

மனைவியெனும் முதல்வி யாகி 
மிக்கவளம் பலபெருக வீற்றிருந்தாள் 

அந்தமலர் மின்னின் வாவி 


[ இலக்குமி தீர்த்தம் எல்லாச் செல்வத்தையும் தருமென்று கூறிச் 

சரசுவதி தீர்த்த மேன்மையை சொல்லத்தொடங்குதல் ] 
911 இலக்குமியோ டையெனப்பேர் எய்தியிடும் 

புனலிற்சேர்ந் தெழிலி னாடின் 
அலக்கணறும் அடைதருமெண் ணளவிறந்த 

திரு , வாணி யிலந்தை மேன்மை 
909 திரு . இலக்குமி . பாரதி - சரசுவதி . பட்டம் - தீர்த்தக்குளம் . 

பொறி - இலக்குமி . நீற்றழகர் - சிவன் ( நீறு - திருநீறு ). 
910 உத்தரம் - வடதிசை . அரவி - குளம் . சக்கரமால் - சக்கரத்தை 

யுடைய திருமால் . 


289 


சரசுவதி இலக்குமி தீர்த்தச் சருக்கம் 


சொலத்தகுமா றன்றுமுனஞ் சன்னவனஞ் 

சேர்ந்து சொலின் தோகை யென்பாள் 
நிலத்துறவீழ்ந் தருட்குருந்தே சரைவந்தித் 

தருள் செய்வாய் நிமலா வென்று 


3 


[ சரசுவதி பிரமன் மனைவியாய்ச் சிறப்புறுதல் ] 
912 பரிவுபெரு கப்போற்றி யழல்மடுவின் 

றென்பாற்புன் னாகத் தின்கீழ் 
மருமலர் நீர்த் தடமொன்று மாணவமைத் 

தப்புனலின் மாடு வைகிப் 
பொருவகல்மா தவநெடுநாட் புரிந்துகுருக் 

திறையருளாற் புவன மீன்ற 
திருமலர்ச்செல் வனுக்குரிய தேவியாய்க் 

கலைஞானச் செல்வி யானாள் 


4 


( சரசவதி தீர்த்தப் பெருமையும் இச்சருக்கங் கூறுவோர் 

உறும் பயனும் கூறல் ) 
913 அக்கலைமான் புரிதருமத் தீர்த்தமதில் 

ஆடினவர் மூக ரேனும் 
எக்கலையும் கற்றுணர்வர் எந்நாளும் 

அவ்வலர்மின் னிருந்து நாவிற் 
தக்க நட மிடுவளவர் , தமையகலும் 

புரிந்தவினை ; சாரும் நன்மை 
தொக்கவிவர் தடப்பெருமை சொல்பவர்கேட் 

பவர்கள் வளந் துய்த்து வாழ்வார் . 


5 


( சரசுவதி இலக்குமி தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


குளம் . 


911 ஓடை - தீர்த்தம் . அலக்கணறும் 

வாணி 

துன்பம் நீங்கும் . 
சரசுவதி . 

சொலின் தோகை 
இலந்தை ( இலஞ்சி ) 
கலைமகள் . 
912 அழல்மடு - அக்கினிதீர்த்தம் . புன்னாகம் - கொன்றைமரம் , 
918 மூகர் - ஊமையர் . அலர்மின் - கலைமகள் , தொக்க - ஒன்றுபட்ட 

37-38 


பாண்டவ , கௌதம தீர்த்தச் சருக்கம் 


( பாண்டவ தீர்த்தச் சிறப்பை முன்னர்க் கூறத் தொடங்குதல் 1 


914 பாண்டவருங் கௌதமரும் பரிவொடுதந் 

திடுமிரண்டு பட்ட முண்டால் 
ஈண்டு முறை யிற்பகர்தும் பாண்டவ நீ 

ரின் மேன்மை இறைவ கேண்மோ 
வேண்டிய நல் வளம்பெருகத் தினபுரத்தி 

னேர் உயர்ந்த வெய்யோன் றுய்ய 
மாண்டமனத் தருமர் முத லைவரொடு 

மாறுகொளும் மனத்த னாகி 


1 


( மகாபாரத வரலாற்றைச் சுருக்கிக் கூறல் ) 


915 பலபலவஞ் சனைகள் புரிந் தரக்குமா 

ளிகைமுதற்பல் லிடங்கள் தன்னிற் 
கொலை புரிதற் கெண்ணிமனங் கொண்டனன் மற் 

றவரிவன்றன் கொடுமை நாணி 
விலகியிந்தி ரப்புரத்தில் வளமோங்க 

விருந்தரிய ராச சூயம் 
நலமருவப் புரிந்தனர்கள் இவன்காண 

மனத்தழுக்கம் நண்ணித் தன்னுள் 


2 


916 


எவ்வகையா லிவரைவெல்வ தென்றென்று 

சகுனிமுத லெவரி னோடும் 
கவ்வைமனங் கொண்டளந்து சூததனால் 

வெல்வதெனக் கருத்து முற்றிச் 


914 கேண்மோ - கேட்பாயாக . வெய்யோன் - ( ஈண்டுத் ) துரியோதனன் . 
915 நாணி - நீதிக்கொவ்வாமையால் நாண முற்று . அமுக்கம் - பொறாமை . 


பாண்டவ , கௌதம தீர்த்தச் சருக்கம் 


291 


செவ்விழியி லாத்தந்தை யோலையினால் 

அழைத்தறத்தின் செம்ம லோடும் 
பொய்வகைச்சூ தியற்றியவர் திருவெல்லாங் 

கவர்ந்தனன் றீப் புன்மை மிக்கோன் 


3 


917 ஆண்மையினற் றிறத்தினில்மிக் கோரெனினும் 

ஐவருநல் லறத்தா றெண்ணிப் 
பாண்மொழிகற் பரசியெனும் பாஞ்சாலி 

யொடுமந்தப் பழன நாடு 
நீண்மருவு மெல்லையினைக் கடந்தருங்கான் 

அகம்புகுந்து நிலவுங் காலைச் 
சேண்மலிநற் பெரும்புகழ்சேர் திருக்குருந்தா 

டவிவந்து சேர்ந்தா ரன்றே 


4 


918 வந்தவவ ரத்தலத்தின் மாண்பெவையும் 

நோக்கியழல் மடுவின் ஆடிக் 
குந்தமு லத்தின் முனம் சென்றிறைஞ்சி 

மெய்யன்பு குலவப் போற்றிச் 
சிந்தனைமுற் றிடும்படியத் திருநகரி 

னிருந்து தவஞ் செய்ய வெண்ணி 
முந்துமழற் புனற்கங்கி மூலையிற்சென் 

றோர்வாவி முயன்று செய்து 


5 


919 பன்னெடுநா ளந்நீரின் பாங்கிருந்து 

நோற்றருளின் படிவாங் குந்த 
முன்னவன்றன் பேரருளாற் பாரதப்போர் 

முயன்றெவையும் முடித்துத் தீய 
புன்மையனாஞ் சுயோதனன் செய் புன்மையவன் 

உயிரோடும் போக்கிப் பின்னர் 
நன்னர்முடி கவித்துலகு தன்னை நெடு 
நாட்புரந்து நலமுற் றாரால் 

6 
916 கௌவைமனம் வஞ்சனையுள்ளம் . 

முடிவு - செய்து . 
அறத்தின் செம்மல் - தருமராசன் . 
917 ஐவர் - பஞ்சபாண்டவர் . பாண்மொழி - பண்ணிசைபோலும்மொழி 
918 குலவ - நிறைய் . அங்கிமூலையில் - அக்கினித் திசையில் 


முற்றி 


292 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( பாண்டவ தீர்த்தச் சிறப்புக் கூறிக் கௌதம தீர்த்தம்பற்றித் 

கூறத் தொடங்கல் ) 
920 அவர்கள் தரும் பொய்கையின் பேர் பாண்டவதற் 

றீர்த்தமென அறைவ ரந்த 
உவமைதவி ரும்புனலி னாடுமவர் 

பவமெவையும் ஒருவித் தீர்வர் 
கவர்மருவும் வகையெவையும் பின்வருநீர் 

கௌதமன் விண் காவ லாளன் 
தவறிழைத்தல் தனைக்கண்டு மனையாளைக் 

கல்லாகக் சபித்தா னன்றே 


7 


( அகலிகையை மீண்டும் பெறக் கவுதமன் குருந்தூர் வந்து தவமியற்ற 

எண்ணுதல் ] 


921 கல்லுருவா யவள்புகுத கௌதமனவ் 

வகலிகைதன் கவினுஞ் சீரும் 
மெல்லியலும் பண்புமவள் மேன்மையுஞ்சிக் 

தித்துலையின் மெழுகாய் நெஞ்சம் 
புல்லவெழும் விரகமோ கிதனாகி 

யவள்மனையாய்ப் பொருந்து தற்கோர் 
சொல்லருமா தவம்குருந்தூர் தனிலியற்றிப் 

பெறுவனெனத் துணிந்து வந்தான் 


8 


[ கௌதமன் நீர்த்தடம் அமைத்தல் ) 


922 வந்ததிரு முனிவனழல் மடுவினிற்சென் 

றாடிமன மகிழ்ச்சி பூப்பக் 
குந்தமூ லத்தினைவந் திறைஞ்சியன் பின் 

வலங்கொண்டு போற்றிச் சூழ்ந்து 
சந்தமலர்த் திருக்குருந்துக் கிரண்டுகுரோ 

சத்தளவு சார்ந்து கீழ்பால் 
உந்துதிரைப் புனற்றடமொன் றுவப்புடன் செய் 

தன்னருகின் உறுதி கூற 


9 


920 விண்காவலாளன் இந்திரன் . 
821 புல்லவெழும் - பொருந்தியெழும் 
322 குரோசம் . ஒரு நீட்டலளவை . அருகின் - பக்கத்தில் 


வாண்டவ , கௌதம தீர்த்தச் சருக்கம் 


293 


( கவுதமன் தவமியற்றலும் இறைவன் தோன்றியருளலும் ) 


923 கனகமணி மன்றினருட் காரிகையி 

னுடனடிக்குங் கருணை வாழ்வை 
மனதினின்வைத் தரியதவம் மாண்பொடுபல் 

காலம்மறை மரபிற் செய்தான் 
இனமருவுங் கணந்தழுவக் குருந்திறைவந் 

தெதிர் தோன்ற வெழுந்து தாழ்ந்து 
புனனிறைசெஞ் சடிலமுடி புங்கவரே 

றே ! என்று போற்றி செய்தான் 


10 


924 அன்பொடுபற் பலது திகள் சொற்றிரக்கும் 

முனிக்கண்ணல் அகலிகைப் பெண் 
முன்போலுன் பணிசெய்தற் குரியவனாய் 

வருவள் நம துருவ மாகும் 
மன்பரவும் புகழிரா கவனடியின் 

பரிசத்தால் , மயங்க லென்று 
நன்கருள்செய் துடன் குருந்தில் வந்து புகுந் 

தனனாத்ம நாத னன்றே 


11 


925 மாதவனா குங்கௌத மாமுனிகுந் 

தேசரருள் வரத்தி னாலே 
சீதைமண வாளனடி தீண்டுதலாற் 

கல்லுருவந் தீர்ந்து முன்போல் 
தா தவிழுங் கூந்தலக லிகைமனையாய்ச் 

சாரமுனி தாக மோகம் 
ஏதுமில னாகிமகிழ் வெய்தினனம் 

மாதுவட மீனை யொத்தாள் 


12 


- 


923 நடிக்கும் - நடம் புரியும் . 

கருணை வாழ்வு - இறைவன் . கணம் - 
உருத்திர கணங்கள் . அடியின் பரிசத்தால் - பாதம் தீண்டுதலால் . 
925 வடமீன் - அருந்ததி . 


294 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இச்சரிதம் சொல்பவர் கேட்பவருறும் பயன் கூறல் ) 


926 அம்முனிசெய் தடமதற்குக் கௌதமதீர்த் 

தம்மதப்பேர் ஆயிற் றந்தச் 
செம்மைதரு நீர்மடுவிற் றோய்பவர் தம் 

காமியம்போம் சேரும் நன்மை 
இம்மையினிற் பெறுவர்கதி யம்மையினி 

லிச்சரிதம் இயம்ப வல்லார் 
தம்மொடுகா திற்கொளுவோ ரும்பெறுவர் 

நீங்காமற் றழையு மின்பம் . 


13 


( பாண்டவ , கௌதம தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


926 காமியம் 


- 


ஆகாமிய கன்மம் . 


பத்த தீர்த்தச் சருக்கம் 


( எழுசீர் ஆசிரிய விருத்தம் ) 


927 பத்த தீர்த்தநல மோது தும்மது 

பரிந்து கேட்கென வியம்புவான் 
உத்த மத்தவுமி யத்த வக்குரிசில் 

உலகம் யாவுமொரு குடைநிழல் 
வைத்து நாடொறும்வ ளர்த்தி டும்புரூர 

வாவி னோடுகிரே தாயுகம் 
வித்த கம்பெறுசெல் கால மாமதில் 

விரும்பி மெய்த்தொழில் செயுந்தவர் 


1 


[ முனிவர்களின் தவவொழுக்கம் ] 
928 அளவி லா தவர்கள் கிருபை நெஞ்சருல 

காசை யற்றபரி பாகர் தம் 
உளம ரன்சரணிடத்த லாது பிறி 

தொன்றை யுங்கருதி லார்மிகும் 
வளமி குந்தசிவ சத்தி வந்துபதி 

மகிமை தங்கினர்கள் நீறணிந் 
தொளிரு மேனியர்கள் அஞ்செ ழுத்து நிதம் 

ஓது நாவுள புராதனர் 


2 


( முனிவர்கள் வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்களோடு இறைவனைத் 

தரிசித்து மகிழ எண்ணுதல் ) 


929 பவள மொத்திலகு மேனி மா மகுடர் 

பந்த முற்றவர்கள் கண்களாற் 
சிவபி ரானினுடன் வாழ்வு கண்டுதெரி 

சிக்கு மாசைகள் செனித்துளார் 
நலம் - மகிமை . வித்தகம் - ஞானம் . தவர் - தவமுனிவர்கள் . 
928 கிருபை நெஞ்சர் - கருணை வாய்ந்த உள்ளத்தவர் . அரன்சரண் 

சிவனுடைய பாதங்கள் . அஞ்செழுத்து - பஞ்சாட்சரம் . புராதனர் 
பழமையானவர் . 


927 


296 


திருப்பெருந்துறைப் புராணம் 


இவர்கள் தம்மொடுவாழ் அன்பி னிற்பெரிய 

வினையி லாதபுலி முனிவனும் 
தவமு தற்றலைவ னாகு மென்றிடுப் 

தஞ்ச லிக்கருணை வள்ளலும் 


3 


930 சேர்ந்தி ருந்தளவ ளாவி நற்செயல் 

தெரிந்த சிந்தையர்க ளாகியே 
நேர்ந்து றும்பொழுது நடன மேன் றருளும் 

நிமல னென்றெவரும் விழிகணீர் 
வார்ந்து சோரவுரை செய்ய மெய்யரெனும் 

மாத வத்தரச ரிருவரும் 
ஆர்ந்த காதலுற வுங்க ளுக்கெதிரின் 

றருளும் முக்கணிறை யைய்யர்காள் ! 


SI 


931 பரம பூரணம தாகு மப்பொருள் 

பரிந்து யிர்க்கருள் புரிந்திடற் 
குரிய பற்பல விடங்க ளுண்டுசிவ 

யோக மாவன மவைக்கெலாம் 
பெரிய நற்றலம தாம தன்கணொளிர் 

பிள்ளை வெண்மதியர் குந்தமாய் 
அரிய பற்பலவ ரங்கள் வேண்டுவ 

தளித்து யிர்க்கினி திருந்தனர் 


5 


( பதஞ்சலி முதலியோர் திருநடக் காட்சி காண வேண்டி குருந்தவனம் 

சென்று சேர்தல் ) 


932 


ஆத லாற்சொலுமி டத்த னைந்து நம 

தாசை சொற்றவ ணமர்ந்துயாம் 
நீத மார் தவ மியற்றி னாலரன் 

நிருத்த வாழ்வருள் கொடுத்திடும் 


929 பந்தம் - தொடர்பு . செனித்துளார் - தோன்றியுள்ளார் . 

கர்மம் . புலிமுனி - வியாக்கிரபாதர் . 
980 நிமலன் - சிவபிரான் . இருவர் - பதஞ்சலி , வியாக்கிரபாதர் , 
981 மாவனம் - பெரிய வனம் . 


பத்த தீர்த்தச் சருக்கம் 


போது மின்னென வெழுந்து மெய்யருள் 

பொருந்து மா தவ கணங்களோ 
டோது மவ்விருநன் முனிவ ரும்பெருமை 

யுற்ற குந்தவனம் நண்ணினார் 


6 


[ குருந்தீசரை வணங்கி வழிபட்டு முனிவர்கள் வேண்டுதல் ) 


933 நண்ணு மாதவர்கள் அந்த மாநகர் 

நலங்கொள் சீரெவையும் நோக்கியே 
புண்ணியத்தலமி தென்ற கங்களி 

பொருந்தி யக்கினி புனற்படிந் 
தண்ணல் வெண்ணில வணிந்த செஞ்சடையெ 

மைய்யன் மெய்யுருவ மாகியே 
விண்ணு லாவியுயர் குந்த மூலமுன் 

விருப்பின் வந்துதெரி சித்தனர் 


7 


934 அரவ மாமுனிவி யாக்கி ரச்சரண 

வண்ணல் மாதவன் முன் னாகிய 
விரவு தாபதர்கள் அனைவ ருந்திகழ்வி 

ரைக்கு ருந்திரைமுன் வீழ்ந்தெழாப் 
பரவ சத்தொடுடல் புளக முற்றுவிழி 

பரிய முந்துதவ மகிழ்வொடுங் 
கரமலர்த் தொகைகள் சிரமி ருத்திகடம் 

கருது மிச்சையொடு கழறுவார் 


8 


935 வேத மந்திரசொ ரூப / சம்புசரு 

வேச ! தேசிக ! பராபரா ! 
நாத ! வுன் றனட னம்வி ரும்பிவெகு 

நாள லைந்துமஃ தெய்திலேம் 


- 


982 நீதம் - 

முறைமை. நிருத்தவாழ்வு திருநடனக்காட்சி . 
போதுமின் - வாருங்கள் . 
984 அரவமாமுனி - பதஞ்சலி முனிவர் . யாக்கிரச்சரணவண்ணல் 

புலிக்கால் மாமுனிவர் . விழிபரிய ஆனந்தக்கண்ணீர் வழிய . 
கழறுவார் - வேண்டுதல் செய்வார் , 


20g 


திருப்பெருந்துறைப் புராணம் 


போத மின்பநட வனுப வத்தலது 

புகுதல் கண்டில மிரங்குவாய் ! 
நீத மாரொருகு ருந்து ரூபமென 

நின்றி டும்பரம நிமலனே ! 


9 


( மாதவர்கள் நீர்த்தட முண்டாக்கித் தவமியற்றி வழிபடல் ) 


936 


என்று மெய்ப்பரிவி னோடி யம்பியல 

ரிட்டி றைஞ்சிமறை மொழிகளால் 
மன்ற லந்து திகள் எண்ணி லா தன 

வழுத்தி யவ்விறை யளிக்கையாற் 
பொன்றி டா தவட திக்கி லெய்தியொரு 

பொய்கை செய்ததி லிருந்துதாம் 
துன்று நற்பொருள்நினைந்து நோற்றனர்கள் 

சுருதி மாதவர்க ளனைவரும் 


10 


937 உண்டி யாதியவெ லாம்வெ றுத்துநடம் 

ஒன்றுமே மன தின் இச்சையாக் 
கொண்டு நாள் பல வருந்து மெய்த்தவர் 

குறிப்பு ணர்ந்து தல வாண ராம் 
வண்டு லாவும்வளர் குந்த வாணர்வெளி 

வந்த வர்க்கருள் புரிந்தி 
அண்ட வாணர்கண நாதர் மாதவர் 

அளப்பி லார்புடை நெருங்கவே 


[ இறைவன் காட்சிதரல் ) 
38 வேத கீதவிசை விம்ம நாரதர் 

விரும்பு தும்புருநல் வீணையின் 
நாத மெங்கணும் முழங்க விண்ணவர் 

நலங்கொள் பூமழை சொரிந் திடப் 


986 மன்றலந்துதி பக்தி மணங்கமழும் துதிகள் . பொன்றிடாத 

அழியாத . 
987 உண்டியாதி - உணவு முதலிய . நடம் - இறைவனுடைய திருக்கூத்து 


பத்த தீர்த்தச் சருக்கம் 


299 


பூத மற்றவர் நெருங்கி டாவகை 

புடைத்தொ துக்கிவர நந்தியும் 
கோதில் மால்விடையி னிமைய மாதினொடும் 

குந்த நாதரெதிர் நண்ணினார் 


12 


939 இருமு னித்தவர்க ளொடுமெய் நற்றவர்கள் 

எவரும் அற்புதவெள் விடையின்மேல் 
மரும லர்க்கரிய குழலு மைப்பெணாடு 

மகுட முற்றுவளர் பிறையுட 
ன ரவி ருத்தியக ணுதல ருற்றமை 

யறிந்தெ முந்துபரவ சர்களாய்க் 
கரமெ டுத்துரிய சிரசின் வைத்தரிய 

காதல் வெள்ள மதின் மூழ்கினார் 


940 அளவி லா தபரி வெழவு ளந்தழைய 

அருவி பொங்கவிழி யலர்கடாம் 
புளக மூழ்கவுட லலகி லாதமகிழ் 

பொருந்த வார்சடைநன் மகுடமும் 
வளரும் வெண்பிறையும் நெற்றி யம்பகமும் 

வாய்ந்தி லங்குமதி வதனமும் 
தவள மூரலுமை யிடமு மற்றுமுள 

தயங்கு பேரழகு நோக்கியே 


141 


( முனிவர்கள் இறைவனைக் கண்டு ஆடிப்பாடி மகிழ்தல் ) 
941 தட்ட மிட்டகர மலர்க ளோடதி 

சயத்த ராயக மகிழ்ச்சியால் 
வட்ட மிட்டுநட மாடு வார்துதி 

வழுத்து வார்சிவ மயத்தராய் 
இட்ட முற்றனமெ னச்சொல் வார்கள் ,விழு 

வாரெ ழுந்தழுவர் மெய்ம்மையாற் 
குட்ட மிட்டெ தீர்வி ழிக்கு வார்கள் நிரை 

கோலி நின்று துதி செய்வரால் 


15 


938 மால்விடை - பெரிய ரிஷபம் - திருமாலாகிய ரிஷபமெனலும் ஆம் . 
989 அரவிருத்திய - பாம்பினை யணிந்த. காதல் - அன்பு , பக்தி . 
941 தட்டமிட்ட கரமலர் தாளமிட்டு ஒலிக்குங், கைகளோடு : குட்ட 

மிட்டு - கரணமிட்டு . விழிக்குவார் - நோக்குவார் . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


942 சோதி ரூப / வக ளங்க ! சங்கர ! 

சுயம்பு வே ! கருணை மேருவே ! 
நீதி யே யுலகெ லாம்வி ராவிநிறை 

கின்ற பூரண / நி ராமயா ! 
வேத சாரமென நின்ற சுந்தர ! 

விடங்க வங்கண ! வசஞ்லா ! 
மாது லாவுமொரு பாக ! குந்தவுரு 

வாயிருந் தருள் புராதனா! 


16 


943 மால யன்றனுடல் கழியெ லும்புதலை 

மாலை யாகவணி மார்பனே ! 
காலன் மார்பிறவு தைத்தொ ரன் பனுயிர் 

காத்தி டுங்கமல பாதனே ! 
நீல கந்தரதி கம்பரா ; சகள 

நிட்க ளா / பரம நின் மலா ! 
சூல நின்றிலகு கைய ! மெய்யகுருந் 

தென்ன நின்றருள் சுராதிபா ! 


17 


944 தக்கன் வேள்வியவி யுண்ண வந்தகரர் 

சலம டைந்துபய மெய் தியெண் 
டிக்கி னுஞ்சிதற மோது ருத் திர ! நல் 

இரதி வேண்ட எரிவிழியழற் 
புக்கு வெந்தடலை யான வேள்வரல் 

புரிந்த பூதகண நாயகா ! 
முக்க ணாமணமி குங்கு ருந்தென 

முளைத்தி ருந்தநிச வின்பமே 


18 


942 விடங்க - செய்யப்படாதவனே . அங்கண நெற்றிக்கண்ணுடைய 
வனே . 

அசஞ்சலன் - துயரமற்றவன் . 
948 காலன் யமன் . திகம்பரா - திக்குக்களையாடையாக உடையவனே . 

சுராதிபா - தேவர்தேவனே . 
944 - கார் - தேவர்கள் . சலம் நடுக்கம் . 

மோதும் 

- புடைக்கும் . 
அடலை - சாம்பல் . வேள் மன்மதன் , 


- 


2011 


பத்த தீர்த்தச் சருக்கம் 


945 முடிவி லாதமல மூலவா ணவ 

முயக்கி னால்விழிக ளிருளினிற் 
படியு மாறென விருந்த பல்லுயிர் 

பதைப்பு ணர்ந்து தனு வாதியை 
விடியு மாறுள வரைக்கு மாயையின் 

விளக்க தென்னவரு வித்தணைத் 
தடிய ராக்கியள வற்ற வின்பமய 

மாக்கு குந்தவுரு வண்ணலே 


19 


946 வானும் மாருதமும் அனலும் அப்புமுயர் 

மண்ணும் எண்ணில் புவ னங்களும் 
ஈன முற்றிடுச ராசரங் களெனும் 

எண்னி லாதவுயிர் வர்க்கமும் 
தானெ னப்பிரிவி லாது நின்று நட 

னந்தருங் கருணை வெள்ளமே 
ஞான நாயக திருப்பெருந் துறைநன் 

நகரின் வாழ்வுசெயு நம்பனே 


20 


இறைவன் காட்சி தந்தருள முனிவர்கள் வேண்டல் ] 


947 அய்ய உன்னருளை நாடி நாள்பல 

அலைந்தனங் கிருபை வள்ளலே 
எய்தி னேமெமது காதலென் றுதவர் 

எவரு மன்பொடு புகன்றிடத் 
துய்ய மால்விடையின் மீது வந்தருள் 

சுரந்த சுந்தர விடங்கரும் 
மெய்யர் காளும துதிம கிழ்ந்தனம் 

விருப்ப மோதுவிர் எனத்தவர் 


21 


948 கொன்றை வார்சடில மோலி யாய்கருணை 

கூரு நாடக விருப்பெமக் 
கென்று தந்திடுவை என்றிருந் தமையுன் 

இதய முந்தெரிவி லாததோ 


945 பதைப்பு - துன்பம் . தனு - உடம்பு . 
946 மாருதம் - காற்று . அப்பு - நீர் . 


302 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மன்ற லங்குழல் பொன் வல்லி பங்கவென , 

வளர்புன் மூரலொடு வாய்மலர்ந் 
தொன்று நல்லமுத தாரை போலவர் 

உவப்ப முக்கணிறை யோதுவான் . 


23 


( திருநடம் புரிதற்கித்தலமாகாது எனக்கூறிச் சிதம்பரத்தில் வந்து 

காணுவீர் என அருளல் ) 


949 உவமை யற்றநம தடியர் காணநடம் 

உதவு தற்கிவிடம் ரகசியம் 
கவன மற்றநிரு மலம தாமிது 

கடுப்ப தொன் றிலையெந் நாளும்யாம் 
விவக ரிக்குமொரு மூன்ற வத்தையும் 

விளக்க மாமெவையும் விட்டுநம் 
சிவம யப்பொருள தாயி ருந்துவளர் 

திருவிருந் தலமி தாதலால் 


23 


950 நடன மிவ்விடம டாதெ மக்குமது 

நற்றவப் பயன தா மருட் 
டிடமி குத்தபர ஞான வம்பரம் 

சிறந்த நற்றல மதன் கண்யாம் 
வடுவில் நற்றவர் வாயிரத் தர் நட 

வரமெ மக்கரு ளெனப்பனாட் 
கடுமுயற்சியர்க ளவர்பொ ருட்டுமுயிர் 

களினி மித்தமும் நடித்திட 


24 


951 ஏகு தும்மகிழ்வின் நீவி ரும்விரைவி 

னெய்து மின்களும தாவியிற் 
தாக மோடுபடி வார்கள் தீவினைகள் 

தவிரும் வந்திடுந லுயர்கதி 


948 சடைமோலி சடாமகுடம் . - நாடகம் ஆனந்தத்திருகடனம் . 

புன்மூரல் - இளஞ்சிரிப்பு . 
949 கவனம் - கலக்கம் . விவகரிக்கும் - செயற்படும் . மூன்று அவத்தை - 

சாக்கிரம் , சொப்பனம் , சுழுத்தி . இருந்தலம் - பெரியதலம் . 
950 ஞானவம்பரம் - சிதம்பரம் . நடவரம் - நடனக் காட்சியாகிய வரம் . 


பத்த தீர்த்தச் சருக்கம் 


303 


மோக மாகநமை நீர்வ முத்துதுதி 

மொழிகு வோ ரிதய கமலமென் 
றேக நாதன் மன மகிழ்வி னிவ்வரம் 

இசைத்து வந்துகுருந் தெய்தினான் 


25 


[ இறைவன் அருள்மொழி கேட்டு முனிவர்கள் ஆனந்தமுறல் ) 


952 ஆத்ம நாதர்வெளி வந்து தில்லை தனில் 

ஆடுதும் நடனம் நீவிரும் 
போற்ற வாருமென ஏகலும் விழிகள் 

பொழிய நீர்கள் முனி வரர்கள் தாம் 
ஈற்றி லிவ்வருள் பெறக்கி டைத்தனம் 

தென்ன வற்புதமிவ் வைகலிற் 
றோற்ற லுற்றனமெய் யருளி லென்று பல 

சொல்லி நற்றவர்கள் துள்ளினார் . 


26 


( முனிவர்கள் தில்லை வனம் சென்று சேர்தல் ) 


953 அளவி லாதமன மகிழ்வொ டங்கு நிகழ் 

பவர்க ளிப்பவர்கள் புகலுவார் 
புளக மேனியர்க ளாக வந்தருள் 

பொருந்து குந்தவுரு வாமரன் 
உளம கிழ்ந்திட இறைஞ்சி யிவ்வருள் 

உவந்து தந்தனை எனச்சொலி 
இளகு கின்றமன வன்பர் தில்லைவனம் 

எய்தி னார்கள் விடை கொண்டுடன் 


27 


954 வந்த மாதவர்கள் இதய புண்டரிக 

மாகு மத்தல மதிற்குருந் 
தெந்தை யென்று நட னந்த ரற்குளமி 

ரங்கி வந்தருளு மென்றவர் 


951 எய்துமின்கள் - வந்துசேருங்கள் . ஆவி - குளம் ( பத்ததீர்த்தம் ) 
952 வைகல் - இப்பொழுதில் . துள்ளினார் - மகிழ்வாற் குதித்தாடினர் 


104 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சிந்தை வைத்தவ ணிருந்து சில்பகல் 

செலுத்த நாடகம் நடித்திடக் 
குந்த வாணர் திரு வம்ப லத்து மகிழ் 

கூர்ந்தெ ழுந்தருள வெண்ணியே 


28 


( இறைவன் பொதுவில் ஆனந்தத் திருக்கூத்தாட எண்ணுதல் ] 


955 ஆறைஞ் நூறுதவ வாணரும் பொதுவில் 

அடைமி னாடலருள் தரவெனக் 
கூறி மங்கல தினங்கு றித்திரவி 

கோடி யோர் திசை யுதித்தென 
மாறில் சோதிமய மாக நந்திமுதல் 

மாக ணந்தழுவி வாழ்த்தவே 
வேறு சீர்கொள்சிவ யோக நாயகி 

யீடந்த ரப்பொதுவி லெண்ணியே 


29 


[ தேவர்கள் முனிவர்கள் யாவரும் திருநடங்காண மொய்த்தலும் 

கண்டுபேரானந்த முறுதலும் ] 
956 வேத மங்கல முழக்க மும்பொருவில் 

விபுதர் துந்துபி முழக்கமும் 
மாத வத்தர்கள் காண்கெ னச்சொலும் 

மதுர வாசக முழக்கமும் 
சீத ரன் முதல்வி ணாடர் போற்றொலி 

சிறந்த தின்பெரு முழக்கமும் 
ஓது தண்கடலொர் ஏழ்மு ழக்கினும் 

உயர்ந்து தில்லைவன மொய்த்திட 


30 


957 சோதி நாயகனெ திர்ந்த னன்னருள் 

துலங்கு நாயகனெ திர்ந்தனன் 
வேத நாயகனெ திர்ந்த னன்னுமை 

விரும்பு நாயக னெதிர்ந்தனன் 


954 இதயபுண்டரிகம் - உளத்தாமரை . சிந்தைவைத்து - எண்ணி . 
955 அறைஞ்நூறு - மூவாயிரம் . பொது - அம்பலம் . இரவி - சூரியன் 
956 மதுரவாசகம் - இனிய மொழி . சீதரன் - திருமால் , தில்லைவனம் - 

சிதம்பரம் . 


பத்த தீர்த்தச் சருக்கம் 


305 


பூத நாயகனெ திர்ந்த னன் அளவில் 

புவன நாயக னெதிர்ந்தனன் 
ஆதி நாயகனெ திர்ந்த னன்கருணை 

யாத்ம நாயக னெதிர்ந்தனன் 


31 


958 என்று சங்கினொடு தாரை காளமோ 

டெழுந்து சின்னமு முழங்கவே 
யொன்ற லாதபல பல்லி யங்களுரு 

மேற தொத்தெதிர் தழங்கவே 
மன்றுள் நின்றுபத செஞ்ச ரோருகமென் 

மலரி னொன்றினை யெடுத்துடன் 
துன்று பேரருள் இன்ப நாடகம் 

தொடங்கி யாடல் புரிந்தனன் 


32 


959 எண்ண லாது பெரு கொலியு மாதவரோ 

டிந்தி ராதிபர்க ளெய்தலும் 
அண்ணல் வந்து நட மாட லுந்திகழும் 

அரிய தாபதர்க ளொடுபுலி 
வண்ண மாமுனிப தஞ்ச லித்தவனும் 

மருவு மற்புதம தாயெழாக் 
கண்ணி னாலெவையும் நோக்கி மன்றின்வளர் 

கருணை வாழ்வையெதிர் கண்டனர் 


( திருநடனக் காட்சியின் வருணனை ) 


960 விரித்த செச்சடைம திக்கொ ழுந்துநதி 

வெள்ளம் வெண்டலை துளங்கலும் 
சிரித்த வானனமு மாடு தோடுகுழை 

சேர்ந்த காதழகு முக்கணும் 


958 பல்லியங்கள் 

- பலவகை வாத்தியங்கள் . சரோருகம் - தாமரை . 
959 புலி - வியாக்கரதபாத முனிவர் . 

39-40 


366 


திருப்பெருந்துறைப் புராணம் 


உரித்தெ னுந்துடியொ டங்கி வீசபயம் 

உறுங்கரங் கரிய கண்டமும் 
தரித்த புலியத ளெடுத்த சேவடி 

தயங்கு மெய்யொளி விளக்கமும் 


34 


961 


வாம மேவுசிவ காம வல்லி தன் 

வனப்பை நோக்கு மகிழ்ச்சியும் 
தாம மார்பிடை கபால மாலிகை 

தருக்கு சூகர முதிர்த்தகோ 
டாமை யின் முது கெலும்பு நூலுடன் 

அசைந்த சைந்தவைகள் புரள் தலும் 
சேம வாழ்வெனவென் னைய னாடுதல் 

செயுந்தி றங்களையும் நோக்கினார் 


35 


( முனிவர் கள் ஆனந்த பரவச முறல் ) 


962 ஆடி னார்பதறி யோடி னார் விழிகள் 

அருவி பாய்தர விரைந்துடன் 
கூடி னார்புளக மூடி னார் தலை 

குவித்த செங்கைகளி னோடெதிர் 
பாடி னாரழுது விம்மி னார் பரவ 

சத்த ராயனு பவத்தராாய் 
நீடி னார் நடன வின்ப வாரிதி 

நிலைப்ப டாததி லழுந்தினார் 


36 


903 அவர்க னின்பநட அனுபவத்தையெவர் 

அறைய வல்லவர்கள் தவரெலாம் 
சிவபி ரான் றனெதிர் நின்ற னேகது தி 

செப்பி யன் பினோ டிறைஞ்சினார் 


960 ஆனனம் - முகம் . துடி 

துடி - உடுக்கை . அங்கி - நெருப்பு . அபயம் 
அபயக்கை . 
961 வாமமேவும் - தென்பால் பொருந்தும் . மாலிகை - மாலை . சூகரம் - 

பன்றி . கோடு - கொம்பு . 
962 இன்பவாரிதி - இன்பக்கடல் . 


பத்த தீர்த்தச் சருக்கம் 


301 


புவன நாயகனு மளவி லாவருள் 

புரிந்து மாதினொ டுயிர்ப்பொருட் 
டுவமை யற்றமணி மன்றில் வைகினன் 

உயர்ந்த இன்பநட னத்தொடே 


37 


[ இறைவன் திருக்குருந்தில் சென்று சேர்தல் ] 
964 அன்ன வாறவர் தமக்கு நல்லருள் 

அளித்து வைகுமந் நாளினில் 
துன்னு மண்டம திர்ப்ப வோசைகள் 

தொனிக்கு நீர்மை செவிக்கொளா 
துன்னி நாடும் வர்க்கு நாளுநல 

முதவு மாறவனும் வைகிநேர் 
தன்ன திச்சையரு ளோடு குந்தமது 

சார்ந்தி ருந்துமகிழ் கூர்ந்தனன் 


38 


[ பத்த தீர்தத்தின் சிறப்பினைக் கூறவியலாதெனல் ] 


965 அரும்ப தஞ்சலி புலிப்பதன் முதல 

வாகு மாதவர்க ளனைவரும் 
பெரும்ப யன்பெறுத லுற்ற றாததிலை 

பெயர்ந்தி டாதவணு றைந்துவாழ்ந் 
திருந்து மேவினர்மு னிவர்கள் செய்தபுனல் 

எந்த நன்னலம் தெய்துறா 
விரும்பு மாதவர் செய் பொய்கை யின் பெருமை 

விள்ளு தற்கெவர்கள் விரகுளார் 


39 


966 அன்ன தாகுமற லின்கண் மூழ்கவழி 

யாத பாவம ழிந்திடும் 
துன்னு மைவித மறங்க ளுந்தமச் 

சுடரின் முன்னென விலகுமால் 


965 அசாதிலை - நீங்காத தில்லையம்பதி . புலிப்பதன் - வியாக்கிரபாதர் . 


808 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கன்னர் பற்பலம கப்ப லங்கள் சுர 

நதிமுன் னாய்புனல் படிபலந் 
தன்ம சோடசமு னாய தானவிர 

தங்க ளாதிய தரும்பல 


40 


[ இவவியல் படிப்பவர் கேட்பவர் உறும்பயன் ) 


967 


இகத்தி லின்பமறு மைக்கண் நற்கதியும் 

எய்து மையம திதற்கிலைத் 
தொடுத்த றைந்தமதன் தன்மை என்று முனி 

சொற்ற னன் முடி துளக்கினான் 
மிகுத்து ளங்கனிய மன்ன னிவ்வியல் 

விரும்பி யோதுபவர் கேட்பவர் 
சகத்து தித்தலையொ ழித்து மெய்க்கதி 

தழைத்து வாழ்குவர்கள் சரதமே 


41 


( பத்த தீர்த்தச் சருக்கம் முற்றும் ) 


- 


966 ஐவிதமறங்கள் பஞ்சமாபாதங்கள் . தமச்சுடர் 

சூரியன் . 
மகப்பலம் - வேள்விப்பயன்கள் . சுரந்தி - கங்கை . தன்மசோடசம் - 
பதிருறு தருமங்கள் . 


தலவிசேடக் சருக்கம் 


( எண்சீர் ஆசிரிய விருத்தம் ] 


[ புரூரவா முனிவரை வேண்டிக்கொள்ளுதல் ) 


- 


968 திருந்தியநற் றவத்தரதி பதியே யன்பர் 

தீர்த்தமரன் திருநடனச் செய்கை யாவும் 
விரும்பியளித் தலின் றெளியப் பெற்றேன் குந்தம் 

விமலரக சியம் நடனம் இங்கா காதென் 
றிருந்தவருக் கரன் வெளிவந் தளித்த னென்றாய் 

இத்தலத்தின் மாண்பெவையும் அரசி வேன்பாள் 
தெரிந்துயுமா றருள் புரியென் றிரந்து வேண்டத் 

திருமுனிவன் அரசனொடு செப்ப லுற்றான் 


1 


[ இத்தலமகிமை சொல்லுமிடம் தூயதாகவும் கேட்போர் தவஒழுக்கங்களால் 

தூயராகவும் இருத்தல் வேண்டுமெனல் ) 
969 கேட்டதுநற் சங்கையிர கசிய மாகும் 

கிளர்ந்திடவொண் ணாதெவர்க்கும் கெழுவு பாசம் 
வீட்டுமவர்க் குரைத்திடலாம் அசுத்த பூமி 

விரிந்தசபை களிற்புகலின் மேவும் பாவம் 
தேட்டமர னன்புணர்வி லோர்க்கு நாளும் 

திரோதஞ்செய் திடல்வேண்டும் செவிக் கொள்வாரும் 
வாட்டமிலந் தணராகக் கேட்டல் வேண்டும் 

வந்ததுரைக் குதுந்தொகையாய் மகிழ்ந்து கேண்மோ 2 


968 இச்சருக்கம் முழுதும் தத்துவ விளக்கமாக அமைந்துள்ளது . 

பாடல்கள் செம்மையாக அமையவில்லை யாப்பமைதியைவிடக் கருத் 
திற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் ஆசிரியர் . தவத்தர தியதி - 

தவுமிய முனிவர் . அரசன் - புரூரவச் சக்கரவர்த்தி .. 
969 சங்கை - ஐயப்பாடு . கிளர்ந்திட - பேச . அகத்தபூமி - தூய்தல்லாத 

இடம் . புகலின் - சொன்னால் . தேட்டம் - தெளிவு . திரோதம் . 
மறைப்பு , தொகை - சுருக்கம் , 


310 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அண்டத்தில் உள்ள இத்தலத்தோடு பிண்டத்தை 

ஒப்பிட்டுக் கூறுகின்றார் ) 


970 அண்டத்தின் இயல்புமுனம் அறைந்தோ மே , பிண் 

டத்தினுக்கு மதற்குமிலை பேத மந்தப் 
பிண்டத்தி னியல்புபுகன் றாத்ம நாதர் 

பிரிவிலிர கசியமதின் பெற்றி யீதென் 
றெண்டிக்குந் திகிரி செலுத் தரச ரேறே 

இயம்புதுமெத் தேவதைக்கு மிருப்பாய் வட்டங் 
கொண்டொளிசக் கரம்போலும் குந்த வாணர் 

குலவிடமும் ஆகுமுனங் கூறும் பிண்டம் 


3 


[ ஆறாதார விளக்கம் ) 


971 அதனியல்பே தெனிற்புகல்கின் றனம்யாம் மூலா 

தாரமொடு சுவாதிட்டன , மணிபூரக , மனா 
கதம்விசுத்தி ஆக்கிணையென் றாறா தாரங் 

களுங்கமலம் போன்றிருக்கும் தானங் கூறின் 
இதனிரையாய் மூலமுடன் லிங்கம் நாபி 

இதயங்கண் டம்புருவ நாப்ப ணாம்சேர் 
பதுமநிரை யாகநா லிருமூன் றெட்டுப் 

பன்னிரண்டீ ரெட்டி ரண்டு பருந்தளங்கொள் 


972 அக்கமல மூலநாளத் தினினாற் கொப்புண் 

டலங்கார தீபம்போல பிமுகமா யிருக்கு 
மிக்கவிதின் மேற்பரம் , பரற்பரநற் பரமம் 

விரும்பானந் தம்பரான ந்தமகா னந்தம் 


970 அறைந்தோம் - கூறினோம் . பேதம் - வேற்றுமை . பெற்றி - தன்மை . 

குந்தவாணர் குலவிடம் - குருந்தப்பெருமான் திகழும் திருப்பெருக் 

துறை . 
971 நிரையாய் வரிசையாய் , நாபி 

நாப்பண் 
தளம் 

இதழ் . 


வயிறு . 


நடு . 


தலவிசேடச் சருக்கம் 


311 


தொக்கவிவை மூவிரண்டுங் குணரகிதம் முன்னஞ் 

சொன்னவிரு மூன்றிட மும் சகுனமிரு வகையாய்ப் 
புக்கிடமீ ராறிவையி னோடு நான் காகப் 

பொருந்திடமீ ரெட்டனெவே புகன்றிடுஞ் சாங்கியமே 5 


[ ஆறாதாரத்திற்குரிய தேவர்கள் ) 
973 இயங்கியபிண் டத்திலிட மீராறா மென்னும் 

இவைக்கதிபர் மூலமுதல் நிரனிரையாக் கொள்க 
தங்குகணே சன் பிரமன் விட்டுணு ருத்திரன் 

மகேசன் சதா சிவன்கலைநா தம் விந்து சோதி 
முயங்குபரஞ் சோதியாத்மா வா மாக்கி ணைக்கு 

மொழிந்தசதா சிவர் தமக் குருவென்றும் பெயராம் 
நயங்கொளுமத் தானப்பேர் சபைதிருத்தத் தானம் 

நவிலிடமீ ராறினுக்கப் புறம்பரமாத் மாவாம் 


6 


[ மூலத்தானங்கள் மூன்றின் விளக்கம் ) 


974 அவராத்ம நாதரென அறிககிருத் தியங்கள் 

ஐந்துக்கும் காரண நிட் களம்குண மதாகும் 
இவரிடமீ ராறுடனா லிடமுளதா மென்றல் 

இயம்புது மூர்த்தமூலமத்திம மூலத்தொ டுவமை 
தவிரதோ மூலமென மூன்றாத மொன்றை 

யுரைக்குதும்பின் மூலமூன்றினி லூர்த்த மூலம் 
தவறில் நிரா தாரத்தி னிடமத்திம மூலம் 

சமேசன்வீ ட.தோமூலம் கனேசன் வீடாமே 


7 


976 மூலாதா ரமுதல்மத் திமமூல வரைக்கும் 

மொழிந்திடலா குந்துரியா தீதமெனச் சபையாய்க் 
கோலுநடு மூலமுத லதோ மூல மளவும் 

கூறலுமா குந்து ரியா தீதமெனச் சிருட்டி 


972 அபிமுகம் - நேர்முகம் . குணரகிதம் குணமின்மை . 

சகுணம் - 
குணங்களுடையது . பொருந்திடமீரெட்டு - பொருந்துமிடம் பதினாறு . 
1 . சாங்கியம் - சாங்கிய தத்துவம் . 
973 - அதிபர் - ஆதாரச் சக்கரத் தேவர்கள் . 
974 கிருத்தியம் - தொழில் மூலத்தானம் மூன்றையும் விளக்குகிறது .. 


312 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சீலமுறுஞ் சங்காரக் கிரமமிரு வகையும் 

செப்பிடலா குந்துரியா தீதமெனச் சிறந்த 
மேலெனுமூ லஞ்சருவா தீதகடு மூல 

மிதற்கதுமூ லம்பிரமத் தினுடைய வீடே 


8 


( வியக்த - அவ்வியக்த குணவிளக்கம் ) 
976 இடமீரா றுக்கு மூலமூலா தார 

மிம்மூல மூலமதாகு மூர்த்த மூலம் 
விடலரு மூர்த்தமூல மதோமூலந் தனிலும் 

மேவியதெய் வமுமொன்று மேல்மூல முந்தன் 
படர் தருசா யைகள் கீழு மிருந்திடுமோ வெனிலப் 

படியிருக்கு மென்று சுரு திகள் பகரு மதனில் 
வடுவகலுந் தேவதைகள் வசித்திடுவர் பிரம 

மாமாத்ம நாதரிட மாமூர்த்த மூலம் 


977 அவ்விறையிச் சையிலுண்டா னவராத்மாக் கீழத் 

தானமதா கும்பனிரண்டி லமர்ந்துவியா பகராய் 
திவ்வியசதா சிவமென்றி ருந்தனர்மற் றவர்க்குத் 

திகழ்குணங்க ளவ்வியத்தம் வியத்தமென விரண்டு 
கவ்வையிலவ் வியத்தமென லாத்மதத் வத்துடனே 

கலந்தைந்து பேதமதாய் ஊர்த்தமூ லக்கீழ் 
மெய்வகையா மைந்திடத்தும் நிற்கும் வியத் தந்தான் 

மிகு புருட தத்துவத்தோ டைந்துவித மாகி 


10 


978 மத்திமமூல முதலைந்திடத் தினிலு நிற்கும் 

வளருமவ்வி யத்தவியத்தங் களினா லிடங்கள் 
பத்துமுத லோடிடங்கள் பன்னிரண்டின் றன் மேல் 

பராசத்தி வீடென்று பதுமசக்கி ரத்தோ 
டத்தினடுப் பரமேட்டி யெனுமவரோ டிருப்பாள் 

அவளுக்கு மவ்வியத்த வியத்தமிரண் டுண்டு 
வித்தகமா மூர்த்தமூல முதற்கீ ழாறாம் 

வீட்டினிலா யிரவிதழ்வெண்டா மரையின் கண்ணே 11 


976. சுருதிகள் - தத்துவதூல்கள் , வடு - 

வடு - குற்றம் . 


515 


தலவிசேடச் சருக்கம் 


979 பரமகுரு வாகுசதா சிவருடனே கூடிப் 

பராசத்தி என்று பிர காசிக்கப் படுவள் 
மருவிவயச் சத்திதனில் ஆதார சத்தி 

வந்துமத்தி மூலத்துக் கீழாறாம் வீட்டில் 
பெருகுமுல கச்சுமையைத் தரித்துவசித் திடுவாள் 

பிறங்குசத்தி மயமாகும் அவ்வியத்த வியத்தம் 
இருவகையி லாதாரம் பனிரண்டும் வேதத் 

தியம்பியநிச் சயப்பொருளென்று ரைத்திட்டோதும் 12 


980 ஆறாதா ரத்தினியல் பனைத்தினையும் புகன்றீர் 

அவைகடனில் வசித்திடுதே வதைகளமைப் பினையும் 
மாறாத வவ்வியத்த வியத்தங்க ளுண்டாம் 

மாண்பினையும் அருள்கவென மாதவன் கூ றிடுவான் 
வீறாகும் பனிரண்டுங் கடந்தவந்த ராத்மா 

விச்சையினாற் றுவாதசாந்தத்தான் மேவும் 
தேறாமாத் மாவிடத்திற் பரஞ்சோதி தோன்றித் 

திகழ்பதினொன் றாமிடஞ்சேர்ந் திருந்ததது தன்னில் 13 


981 சோதியுற்ற தீரைந்து தனினின்ற ததனிற் 

றோன்றியொன்ப தாமதனி னாதநின்ற ததனில் 
நாதவிந்து தோன்றி யெட்டின் நின்றதிது வரைக்கும் 

நிகழ்த்துமவ் வியத்தவியாப் பகமென வோர்ந் தறிக 
ஓதுமிதின் கீழ்த்தானம் பிரணவத்தின் வடிவாய் 

ஓங்கமுத மண்டலமத் தியின் சத்தி தடமென் 
ராதரவின் முனமுரைத்தோ மவ்வியத்த தான 

மாறுக்குங் கீழ்த்தான மாம்வியத்த முணரே 


14 


982 விளங்குவியத் தங்களொரா றினுக்கு முதன் மைப்புருடன் 

மிகுமாறா தாரபரா சத்தியியக் கியராய்க் 
களங்கமில வருவுருவாய் ஐமுகமீ ரைந்து 

காமவேல் கடகஞ்சூலம் கட்டுவாங்கம் வரதம் 
வளங்கொள்வல மிடந்துடிமா துளங்கனி பரம்பக்கம் 

வடநீலம் பிறைவேணி பணிப்பூணூ லிருதாள் 
துளங்கலிலா விவ்வடையா ளமுமுளராய் எவையும் 

தோற்றுவிக்குங் காரண ராய்ச் சிவவளத்துக் கிடமாய் 15 


314 


திருப்பெருந்துறைப் புராணம் 


983 பேசுதுரி யாதீத ராய்விபுவாய்ச் சகுண 

பிரமமாயனுக்கிரகப் பேற்றையுடை யோராய்த் 
தேசுதவுஞ் சதாசிவரென்றிருப்பரவர் தானஞ் 

சிற்சபைமற் றதிலுலகச் சிருட்டி முதற் றொழில்கள் 
ஏசலிலா துளவாக அனவரத நடனம் 

இயற்றுவர் பின் சத்தியொடு பிரிந்து தொழில் புரிய 
ஆசையுள தாயிற்றப் போது மகே சுரருண் 
டாயினார் திரோதகிருத் தியமுடைய ராகி 

16 


984 ஒளிவிடுவெண் படிகநிற நான் சோப வீதம் 

உடுத்து சிங்கத் தோல்யானைத் தோல்மதியின் பாதி 
தெளிவிழிமூன் றெண்கரத்தில் வலமிடத்திற் கதிர்வாள் 

தெறுசூலஞ் சரமுத்தி ராக்கவட மபயம் 
அளிமிகுகுண் டிகைவரதம் கமலமுமுள் ளவராய் 

ஆச்கிணையின் கீழ்ப்படியா கும் விசுத்தி யென்னும் 
களிமிகுமானக் கயிலை யாமதன் மே வியப்பாம் 

கருதிலிவர் கொடுப்பர் பர கதியெனுமுத் தியையே 17 


985 அவர் பேத மிருபத்தைந்தாகும் முரைக்கிற் பெருகும் 

அவரிற்றா மதகுணத்தோ டாலவுருத் திரருற் 
பவமானா ரவர்படிக நிற நீல கண்ட 

பணிமுந்நூல் பிறைமவுலி திரிவிழி நாற்கரஞ்சேர் 
உவமையில் வியாக் கியமுத்திரை (யோடங்கி ஞானம் 

ஒளிர் சூல மோசெருவா பரண முமுள் ளவராய்க் 
கவர்தருசங் காரகிருத்ய ராகியே யனா 

கதமதனி லிருப்பவர் கருதுசங்கற் பத்தால் 


18 


986 அங்கரநான் கணிபணிலம் நேமிகதை பதும 

மருங்கோண நிறந்துளப மாலைமணி மகுடம் 
செங்கணிரண் டாகவம் பரமுளராய் மாயன் 

திதிவிருத்தி சாத்துவிக குணமுடைய ராகிப் 
பொங்குமணி பூரகத்தில் வசித் திடுவர் அவரிற் 

போந்தன் பொன் நிறவதனம் நான் குமுக மெண்கண் 
தங்குசிருக் கக்கவடந் தண்டுகுசை நான்கத் 

தம்மிரா சதகுண ராய்ச் சுவாதிட்டா னத்தில் 19 


தலவிசேடச் சருக்கம் 


315 


987 சிருட்டிகிருத் தியமுடைய ராய்வசிப்பர் வேதஞ் 

செப்பியிடும் வியத்தத்து மிவ்வைந்து மென்றே 
தரிப்புளமூ லர் தனில்வல் லபையுடனே சருவா 

தாரரட்ச காரணராய்க் கணபதியங் கிருப்பர் 
விரிக்கிலவ ரேசருவாதா ரவா தேயம் 

விளம்பு திரி மூர்த்திகளும் மகிமையே தென்னில் 
மரித்துறு மூலத்தினாற் சாயைவிருத் திகள் போல் 

மருவும் ஆறாதாரங் களும் விருத்தி யாமே 


20 


988 மொழிதரு துவா தசாந்தத் தாத்ம நாதர் 

மூலா தாரத்தில்வினா யகவடிவா யிருந்தார் 
அழிவகலீ ராறுமே பரிணமித்த தீரெட் 

டாகமே லோதெட்டும் பிரமாண்டங் கீழெட் 
டிழிவகலும் பிண்டமூல மெனவாமூர்த்த மூலத் 

தினிலாத்ம நாதர்குந்த மூலமா னதினாற் 
றொழுசகல மூலமாயிற் று தில்லை முதலாய்ச் 
சொல்லுமிடங் கள் தனில் வியத்தராகி 

மகிழ்ந்திருந்தே 


21 


989 தெரிசிக்கும் மெய்யன்பர்க் கருள்புரிவ ரென்றும் 

திகழ்குருந்தி லவ்வியத்த ராகியே மெய்மைப் 
பரிவுளர்க்குச் சிவஞானம் பாலித்து வாழ்வார் 

பகர்சருவா தீதரெனப் பகராத்ம நாதர்க் 
குரியவர சத்தான மாகையிலப் புரமே 

ஓதரிய துவா தசாந் தத்தான மென்று 
விரிவுபெற வுரைத்தருளப் பெற்றதுமற் றெங்கும் 

வியத்தராய் மேவியதி லேவிரும்பி யுறைவார் 


22 


[ இச்சருக்கத்திற் கூறப்பட்ட தத்துவங்கள் இவை எனல் ) 


990 அறியும் வகை குணம்குணம் திரிமூலம் வியத்தம் 

அவ்வியத்த மூன்று சத்தி யாறிரண்டா மிடமும் 
பிறியமுற வோதினமைந் தொழிற்குரியோர் தம்மை 

பின்னமறச் சிருட்டிமுதற் றொழில்கள் தனி லேவிச் 


318 


திருப்பெருந்துறைப் புராணம் 


செறியும்லய காலத்தில் தன்னிடத்தில் ஒடுக்கித் 

திரும்பவிடுங் கால்வெளிவிட் டிவ்விதலீலைகளோ 
டுறுங்குண ராகவொளி தருகுருந்த மூலத் 

துயராத்ம நாதரரு ளுடன்வசிப்ப ரன்றே 


23 


[ இச்சருக்கம் கேட்டோர் எய்தும் பயன் ) 


991 இம்மகிமை யுடையவிட மாதலினால் நடனம் 

இங்காகா தென்றிறைவ னிசைத்தனற் றவர்கக்கென் 
றெம்மலைவுங் கழலமுனி புகல முகம்மலர 

இறைவன் கேட் டுடல்புளக மெழம்கிழ்பூத் திறைஞ்சி 
அம்ம அந்தத் தலப்பெருமை யேபெருமை யாமென் 

றகங்குளிர்ந்தா னிச்சரித மறைபவர் கேட் பவர்கள் 
வெம்மைவினை போய்ப்பாசம் வீட்டிவள ரின்ப 
மேய்சிவயோக ம்பெறுவர் வேறுகுறை வின்றே 

24 


( தலவிசேடச் சருக்கம் முற்றும் ) 


இரகசியச் சருக்கம் 


[ எண்சீர் ஆசிரிய விருத்தம் ) 


[ முனிவர்கள் சூதரிடம் வினவல் ] 


992 சீர்வளருஞ் சவுனகா தியராம் தெய்வத் 

திரள்களெனும் முனிவரர்கள் சிறந்த சூதர் 
ஏர்வளரும் ஆனனம்பார்த் தியம்பு கின்றார் 

எமக்கருளி னாலுரைத்த தெவையுந் தேர்ந்தோம் 
நீர்வளர்செந் சடைமகுட வாத்ம நாதர் 

நிற்குணமா மதிகரக சியமா மென்றாற் 
பார்வளரும் வாதவூ ரடிகள் வந்து 

பரனருள் பெற் றுப்பணிகள் செய்தா ரென்றும் 


1 


993 அருச்சனை செய் தேத்தியெதிர் பணிந்தா ரென்றும் 

அன்புருவாய் நின்றுகரைந் தழுது நேசம் 
விருப்பொடுசெய் தனரென்றும் தில்லை மன்றுள் 

மேவினரென் றுந்தொகையாய் விளம்பல் யாங்கேட் 
டிருப்பதனால் விம்பமிலா திருக்கிற் பூசை 

எவ்விதமாம் ஆலயந்தா னேதுக் கந்தக் 
கருத்தைவிரித் துரைத்தியென மொழிந்தார் , சூதன் 

கனிந்தவர் கேள் விக்குவிடை கழறு கின்றான் 


2 


[ சூதமுனிவர் விளக்கங்கூறல் ) 


994 ஆதிகற்பத் துக்குளெந்தை பிரமா வுக்காய் 

ஆத்மநா யகர்குருந்த மாகி யுண்மை 
யோதியவக் காலமுதல் முனிவர் வானு 

ளோர்கள் பல ரிதுதனையே யருச்சித் தேத்தித் 


992 ஏர் - ஒளி , ஆனனம் - முகம் . நீர் - கங்கை . 
998 விம்பம் - படிமம் ( விக்ரகம் ). 


318 


திருப்பெருந்துறைப் புராணம் 


தீதறுநற் கதியடைந்தார் என்று முன்னம் 

செப்பினம்யாம் திருவாத வூர்கோன் மிக்க 
மேதகுசத் தினிபா தம் உடையோ ராகி 
மேவுதல்கண் டருட்குருவா முருவந் தாங்கி 

3 
[ திருவாதவூரருக்கு இறைவன் குருவடிவாகத் தோன்றிச் 

செய்ய வேண்டுவன கூறல் ] 
995 குருந்தடியி லிருந்து திரு வடியுஞ் சூட்டிக் 

கோதில்லாப் பரஞானங் கொடுக்க நாதன் 
பரிந்தழுது மெய்ப்புளகாங் கிதரா யண்ணல் 

பாதகம லங்கள் தனில் பணிந்து பூண்கள் 
விரிந்தபரி யினங்கள் கொளக் கொண்டு வந்த 

வியன்பொருள்கள் உடலாவி முற்று மீந்து 
மருங்கினினின் றேத்தவிறை மகிழ்ச்சி கூர 

மலர்க்கையில்தொட் டருட்கனிவாய் மாற்றம் விள்வார் 4 
( திருவாதவூரரை ஆலயம் எழுப்புமாறு இறைவன் பணித்தல் ) 
996 அன்புருவாய் நின்றிடுமா ணாக்க நீகேள் 

அகிலகா ரணமாமிக் குருந்தின் பாங்கின் 
பொன்றிரளெல் லாங்கொண்டா லய முண் டாக்கிப் 

பூசிக்கச் செய்கவெனப் புகன்று குந்தஞ் 
சென்றுபுகுந்தனர் கண்டு வாத வூரர் 

திகைத்தழுதெங் கொளித்ததெனத் தேறா ராகிக் 
கன்றையகல் புனிற்றாப்போல் நின்று வாயாற் 
கதறினார் பதறினார் கண்ணீர் வார 

5 
( குருந்தவன முனிவர்களுடன் திருவாதவூரர் நிகழ்ந்ததைக்கூறி 

அவர் கள் உள்ளமறிதல் ) 
997 அருள் பெறுமெய் யன்பரிறை பிரிவாற் றாமை 

யால் நடுங்கும் நிலையினைக்கண் டங்கு நாளும் 
திருவருள் பெற் றுறைமுனிவர் அய்ய கேளித் 

திருக்குருந்தே யவர்வடிவம் திகைப்பு வேண்டாம் 
294 ஆதிகற்பம் - அண்டத்தின் முதல் தோற்றக் காலம் . 
- 205 ..கோது - குற்றம் . 

பூண்கள் குதிரைச் சேணம் முதலியவை . 
பரி - குதிரை. 
996 பொன்றிரள் குதிரை வாங்கக் கொண்டுவந்த செல்வங்கள் . 

புனிற்றா - ஈன்றணிமையுள்ள பசு . 


- 


819 


இரகசியச் சருக்கம் 


பொருவிறந்த வரனருள்பெற் றுடையார் நும்போல் 

புவனமதி லெவர் கிடையாப் பொருள்பெற் றீரென் 
றருகிருந்து தேற்றவுமாற் றலராய் விம்மி 

யழுவதுகண்ட ருட்குருந்தின் மேன்மை யாவும் 


6 


[ இறைவன் படிவத்தை எவ்வாறு அமைப்பதெனக் கேட்டல் ) 
998 எடுத்தியம்பித் தேற்ற வெழுந் திறைஞ்சிச் சூழ்வந் 

தின்பவனுபவ வசராய் இயம்பு கின்றார் 
அடுத்தநெறி யெனக்குதவு மையர் காளிங் 

காலயமுண் டாக்கெனவுத் தார மாகும் 
தொடுத்து முயல் வதுதானெவ் வகையாம் விம்பத் 

தொல்லுருவ மெதுவாமத் தூயோன் றன்மை 
விடுப்பரிய வகண்டாகா ரமதாய்ச் சுத்த 

வெளியன்றோ யான் புரிதல் விதிமின் என்றார் 


7 


( முனிவர்கள் வாதவூரருக்கு விளம்புதல் ) 
999 அவ்வுரைகேட் டருள்முனிவர் கணங்கள் சங்கித் 

தருமறை நூ லாய்ந்து தெளிந் துய்யக்கூறும் 
செவ்வியதா கும்மவ்வினா நன்ற தாமச் 

சிவவிபுவும் சத்தியொடு சேர்ந்தா லன்றி 
எவ்வமிலாப் பஞ்சகிருத் தியமுங் கூடா 

தியைபொழுதுண் டாமதனா லெவைக்கும் மூலம் 
கைவிலதாய்த் துவா தசாந் தத்தி லோங்கும் 

நளின முறை பவள்பரா சத்தி யாகும் 


8 


1000 அவளுடைய விம்பமதை யெடுத்து மன்ற 

மதிற்பிரதிட் டாவிதியா லமைத்தான் நாளும் 
சிவமதனிற் பிரகாசம் செய்யு மங்கி , 

திகழ்நேய பணிதெய்வ முலகி னுக்கு 


- 


997 மெய்யன்பர் திருவாதவூரர் . 

முனிவர் 

குந்தவனமுறையும் 
* 

அந்தணர்கள் , 
998 அடுத்தநெறி - பொருந்தும் நெறி . உத்தாரம் - கட்டளை . விம்பம் . 


படிமம் . 


999 சங்கித்து - தம்முள் வினவி . விபு - கடவுள் . 

. 

பஞ்சகிருத்தியம் - 
ஐந்தொழில் . துவாத சாந்தம் - உச்சிக்குமேல் பன்னிரண்டாம் 
எல்லையில் உள்ள இடம் . நளினம் தாமரை . 


320 


திருப்பெருந்துறைப் புராணம் 


9 


துவர்த்திபூ மந்திரம்பூ மான்க ருப்பஞ் 

சொல்வதுபோல் சிவகருப்பஞ் சத்தியாகும் 
சிவையெனுமச் சத்தியுநற் பிரண வத்தின் 

திகழ்கருப்பை யாமதனாற் செப்பு மந்த 
[ சத்தி பிம்பத்தைப் பிரதிட்டை செய்ய முனிவர்கள் கூறுதல் ] 
1001 சத்திகருப் பமதாகும் பிரணவத்தைத் 

தாபித்தாற் சிவம்பிரதி பலிக்கும்கூட 
வைத்திடிலிங் கத்தையது சகுண மாகும் 

மற்றது தந் திடுஞ்சாலோ காதி நான்கும் 
உத்தமமாம் சத்திவிம்ப முத்தி யொன்றே 

யுதவுமுயர் பிரமத்தைப்பிர திட்டை செய்ய 
எத்தனித்தல் கூடாது சத்தி விம்பத் 

தின் பிதிட்டை யேபரமப் பிதிட்டை யாமே 


10 


1002 உலகமா தாசத்தி சிவம்பி தாவாம் 

உவரிலனை முதற்காட்சி பிதாப்பின் காட்சி 
இலகுமிரு பொருளும்பே தமதா மென்றே 

இயம்புமறை நுட்பமென எடுத்துக் காட்டி 
மலைவது நற் சத்திவிம்ப மெனும் பிரண 

வத்தைபிர திட்டைசெயல் மரபென் றோதக் 
குலவுபரம்பொ ருள் குருவாய் இருந்த தானங் 

குறித்தெடுத்தா லஞ்சபையாய் குலவச் செய்தே 11 
( சத்திவிம்பத்தைப் பிரதிட்டை செய்து திருவாதவூரர் சிதம்பரம் செல்லுதல் ) 
1003 சத்திவிம்ப மாம்பிரண வத்தை யந்தச் 

சபையினிற்றா பித்தெவரும் பரிந்து போற்றச் 
சித்தமகிழ்ந் துறைந்துசில நாட்கள் போக்கிச் 

சிதம்பரத்திற் பூரணமாய்ச் சென்றார் , முத்தி 
வித்தகராம் வாதபுரி ஈசர் மேன்மை 

மேவுமறை முனிவரர்கள் விளம்பு மிந்த 
உத்தமமா மறையறிந்தோர் வெளியிற் கூற 
ஒண்ணாதிம் மறைமுடிவென் றுரைத்தா ரன்றே 12 

[ இரகசியச் சருக்கம் முற்றும் ) 


1000 பிரதிட்டாவிதி - விக்கிரகங்களை எழுந்தருளச் செய்யும் மந்திர 

விதிகள் . 
1001 தாபித்தல் - நிலைபெறச் செய்தல் . எத்தனித்தல் - முயலுதல் . 
1002 உவரில் - குற்றமில்லாத ஆலயமும் சபையுமாக விளங்கச் செய்து . 
1008 முத்தி வித்தகம் முத்தி . ஞானம் கைவரப் பெற்றவர் . 

இரகசியம் . 


- 


யோகபீடச் சருக்கம் 


[ அறுசீராசிரிய விருத்தம் ) 
1004 ஆதரவி னாலியன்ற ஆத்தும நா 

யகர்விம்ப மருளிச் செய்த 
சூதர்முனம் பணிந்தெழுந்து சொல்கின்றார் 

அருந்தவர்கள் தொன்மை யாவும் 
போதமுற வுற்றுணர்த்தோய் புகன்றவருட் 

டிறமெவையும் புந்தி தேர்ந்தேம் 
தீதகற்றும் திருக்குருந்திற் கருகுசத்தி 

விம்பமுள தென்றாய் முற்றும் 


1 


1005 அதற்குமிதற் கும்பேத முண்டோமற் 

றது தான் சிற் சத்தி யன்றோ 
மதித்துணர அருள்கவென , மாதவத்தீர் 

மாசகற்று மாத்ம நாதர் 
கதித்தெழுசித் துருவாகும் சிவயோக 

மினும் நிமலர் கரமே யாம்நால் 
விதித்தமறை தொடர் தருமாத் மேசரிட 

மாகநாம் விளம்பும் விம்பம் 


2 


1006 அதுவேயோ காம்பிகைவிம் பமதாகும் 

பேதமிலை யுறையுஞ் சத்தி 
மதுவாரும் மலர்க்குருந்தின் தொக்காகும் 

சிவம் வயிர மாகுஞ் சாத்தி 
பதியாக வதியிடங்க ளெவற்றினுக்கும் 

பகரதுவே மூல மாகும் 
துதியாருஞ் சத்திபே தங்களெலாம் 

தோற்றிடமாய்ச் சொல்லு மாகும் 


1005 கதித்து - தோன்றி . சிவயோகமின் - யோகாம்பிகை . 
1006 தொக்கு - உடம்பு . 

41-42 


322 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1007 தக்கன்மக ளாயபரா சத்தியவ 

தரித்ததுமச் சத்தி விம்பத் 
தக்கருணை மேனியளுத் தந்தைமகத் 

தாகம் நீத் தசல மீன்ற 
மைக்கண்மயி லாயரனை மணந்து தவத் 

தாலரிய யோக பீடத் 
தொக்கவருட் சத்தியா யுறைகின்றாள் 

உருவவழக் கொன்று மின்றி 


4 


| அயன் அம்பிகைக்கு மணிப்பாதுகை யமைத்தமைக்குக் 

காரணங் கூறுகிறார் சூதமுனி ] 


1008 அருச்சனை செய் திறைஞ்சமுன மயன் சிந்தா 

மணிபதும ராகச் சோதி 
விரிக்குநிறப் பாதுகையை விரும்பியமைத் 

தானென, மா தவரிந் திராதி 
யிருக்கமணிப் பாதுகையை யெண்கணன்றா 

பிக்கவேண் டுவதே னென்றார் 
திருத்தமுத லருட்பரா சத்தியே 

சிவயோகச் செல்வி யாமே 


5 


1009 அவளுயிரின் பொருட்டுருவ மணைந்துகிர 

மத்தெவையு மாக்க வுன்னிற் 
வேவனமா மவ்விறைவி திருவடியே 

யைந்தொழிலுஞ் செய்வ தாலே 
பவமகற்ற வடிதாங்கும் பாதுகையை 

அயன்படைத்தான் பழுதி லாவெப் 
புவனமுமவ் விறைவி மயம் என்றனன் சூ 

தன் ,றவர்கள் , புகலு கின்றார் 


6 


1007 கருணைமேனியள் 
1008 அயன் - பிரமன் . 
1009 கிரமம் 

முறை . 


உமை . ஆகம் - உடம்பு . அசலம் - மளை . 
எண்கணன் பிரமன் . 


- 


யோகபீடச் சருக்கம் 


323 


[ நாரணன் சத்தியின் கூறே எனச் சூதமுனி விளக்குதல் ) 
1010 சகலமும்நா ரணன் மயமாய்ச் சாற்றலெவன் 

உரைக்கவெனச் சாற்று கின்றான் 
கலகல்சத் தியின் கூறே அரியெனநான் 

மறைமுழுது மியம்பா நிற்கும் 
அகிலமுமீன் றுதவுபிதா அன்னை சிவன் 

அரியெனவு மறையு மன்றிப் 
புகலரியும் அரனுமொரு வடிவாக 

வுந்தோன்றிப் பொலி கின்றாரால் 


7 


1011 ஆதலினாற் சத்தியரிக் கும்பேத 

மின்றுமற்ற வங்கந் தன்னிற் 
பாதமுல காக்குசெயல் பூணலினால் 

அரிதனக்குப் பாத பூசை 
ஏதமிலா வதிகபல மென்பதும்மற் 

றிவ்வருமை யெல்லாம் நோக்கி 
வா தபுரி யீசரும்பா துகைதனையே 

பிதிட்டைசெய்து வைத்தா ரன்றே 


8 


( மணிப்பாதுகையின் சிறப்பும் அதனை அபிடேகஞ் செய்த 

தீர்த்தத்தின் சிறப்பும் கூறுதல் ] 
1012 சத்தியடை யாளமதாய் யோகபீ 

டத்திலருள் தாங்கி யென்றும் 
முத்திதர வீற்றிருக்கும் பாதுகையிற் 

றோயுதக முண்டு , கண்டோர் 
எத்தகைச்சித் தியுமடைவர் இம்முறைமை 

சிவயோக விறைவி சீரென் 
றொத்துரைத்தா னருந்தவர்கள் ஆனந்த 

பரவசராய் உரைக்க லுற்றார் 


9 


1010 இகல் மாறுபாடு . அரி - திருமால். ஒருவடிவம் - சங்கர 

நாராயண வடிவம் . 
1011 சத்தியரி - சத்திக்கும் அரிக்கும் ( உம்மைத்தொகை ) வாதபுரியீசர் - 

திருவாதவூரர் . 
1012 தோய் உதகம் - பொருந்திய நீர் ( அபிடகநீர் ) . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( பொன்னம்பலத்தின் மாட்சியை விளக்க முனிவர்கள் 

சூதரிடம் வேண்டிக் கொள்ளுதல் ) 


1013 இன்னுமொரு முறை கேட்க வெண்ணினமற் 

றைய தலங்கள் எவைக்குந் துய்ய 
பொன்னொலிமா மன்றதிகம் எனவுரைப்ப 

தேனது நீ புகல்வா யென்ன 
நன்னர்வினா எவராலும் நவிலரிது 

தெரிந்ததுயான் நவிற்று கின்றேன் 
என்னதுதான் துவாதசாந் தத்தலத்தீ 

சற்குவிளை யாடுந் தானம் 


10 


( பொன்னம்பலத்தின் மேன்மை கூறுதல் ) 
1014 ஆதலினா லும்பரமா காயமா 

தலினுமது வாயா கத்தே 
பேதமற யாவையுமுண் டாதலினா 

லதனிடத்திற் பிறந்த மற்றத் 
தீதகன்ற பலங்களெலாம் அதுவொன்றா 

காயமற்றத் தெய்வத் தானம் 
பூதமொரு நான் கிடமாப் போந்ததென 

வாதலினு மிக்காய்ப் புகன்றதாகும் 


11 


1015 முதிய புண்ட ரீகபுரஞ் சகுணவிட 

மெவற்றினுக்கும் முதன்மை யாகும் 
அதிகவங்கந் தொறுமிருக்கும் ஆத்மாவுக் 

கிதய நிலை யாகு மாபோற் 
பதிகடொறு மேவுமர னுக்குநிலை 

யாகுமந்தப் பதியின் மேவு 
கதிதருசின் மயப்பொருளால் மற்றவிடந் 

தொறுமுறையுங் கடவு ளெல்லாம் 


12 


என்று . 


- 


1018 பொன்கினாளி மாமன்று பொன்னம்பலம் . என் 
1014 பலங்கள் பிற அம்பலங்கள் ( அம்பலம் முதற்குறை ) . நான்கு 

பதம் - மண் நீர் நெருப்பு காற்று . 
1015 புண்டரிகபுரம் - பொன்னம்பலமாகிய சிதம்பரம் . 


யோகபீடச் சருக்கம் 


325 


1016 கருவிகர ணங்களெலாம் சுழுத்தியினில் 

ஒடுங்கி நிற்கும் காட்சி போல 
வரையிருளில் வந்தொடுங்கும் அப்பொழுது 

சிற்சபை வந் தனையுண் டாகிப் 
மருவுபவத் துயரகன்று மாசில்லா 

முத்திநெறி மருவ லாகும் 
பொருவகலச் சபையினை யெங் கிருந்து நினைத் 

தாலுமவர் புவியிற் றோன்றார் 


13 


[ தில்லைக்குந் திருப்பெருந்துறைக்குந் தொடர்பு உண்டெனக் கூறுதல் ) 
1017 இத்தகைய மேன்மையினா லில்லையதற் 

கொப்புயர்ப தீத மாகும் 
தத்துவமார் சிவபுரமூலத்திறுக்கப் 

புலிப்பதிதான் சாகை யாகும் 
அத்தகையாற் பலம் பொதுவி லாமென்றத் 

தின்கணித்தாண் டவம தாகும் 
துய்த்தவரெண் ணிலரதனாற் பெருந்துறைக்கும் 

புலிப்பதிக்கும் தொடர்ச்சி யுண்டாம் 


[ திருப்பெருந்துறையின் உயர்வு விளம்புதல் ) 
1018 கெழுமுமற்றப் பதிகளினும் அரனருள் பெற் 

றுய்ந்திடவும் கிடைக்கு மேனும் 
பழுதகலும் பெருந்துறைக்கொப் பாகவொரு 

தலங்கள் தனைப் பகர்த லாகா 
திழிவுளதாஞ் சொலில தன் கண் இருந்து மற்றத் 

தலந்தீர்த்தம் எண்ணல் தீது 
வழுவகலெத் தலத்திலிருந் தாலுமிதை 

யேமிகவாய் மதித்தல் வேண்டும் 


15 


சாகை - இலை 


1016 சுழுத்தி - உறக்கநிலை . பொருவு - ஒப்பு , 
1017 அதீதம் - அளவுகடந்து . புலிப்பதி - சிதம்பரம் . 

வளார் முதலிய உறுப்புக்கள் . 
1018 கெமுமும் - பொருந்தும் . மிகவு - மிகுதி , 


326 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( ஈரேழு ஆண்டுகள் கானில் உறைந்த இராமன் குருந்தவனம் வாராமைக்குக் 

காரணம் யாது என முனிவர்கள் சூதரிடம் வினவுதல் } 
1019 சிவபுரமற் றதலங்கள் எவற்றினும் 

அதிகமெனச் செப்ப லாகும் 
தவமுதல்வீ ரென்றனன் மா தவருமிக 

வகமகிழ்ந்து சாற்ற லுற்றார் 
நவமகிமை யாயெவையுங் கேட்டுவந்தேம் 

பதினான்கு வருடங் கானம் 
உவமையிலா இராகவன் சேர்ந் துறுங்காலத் 
திதின் வரத்தா யோ தல் காணேம் 

16 


( இராமபிரான் சிவபெருமானின் ஒரு கூறேயென விளக்குதல் ] 
1020 என்னவே துவினாலிங் கெய்தாத 

தென்ன மகிழ்ந் தியம்பு கின்றான் 
மன்னுகர ணாதீத மானகுண 

ரகிதமாம் ஆத்ம நாதர் 
தன்னுடைய கூறேயத் தசரதன்சே 

யாக அவதரித்துத் தீய 
புன்னிலைவல் லசுரர் தமைப் பொன்றுவித்தெல் 

லாவரமும் பொலிவ தாக்கி 


17 


1021 பேதமிலாப் பொருளாகி யிருந்ததனா 

லும் மீற்றிற் பிரியா தொன்றி 
யே தமற வொடுங்குவதன் விடமாத 

லானுமவ னேய்ந்த தில்லை 
மாதவர்கா எந்தவொரு மூன்று சருக் 

கமுமோத வல்ல ராகில் 
தீதகலெச் சருக்கமுமோ தியபலனுண் 

டாம் ஞானச் செல்வ ராவார் 


18 


1019 இதின்வரத்தாய் - இவ்விடத்திற்கு வந்ததாக . 
1020 காணாதீதம் - கரணங்களுக்கு அப்பால் . பொன்றுவித்து - அழித்து . 
1021 மூன்று சருக்கம் தலவிசேடச் சருக்கம் , இரகசியச் சருக்கம் , 

யோகபீடச் சருக்கம் . 


- 


யோகபீடச் சருக்கம் 


327 


1022 பரப்பிரமத் தின்னியல்பு பகர்ந்தசருக் 

கம்மிவையாம் பரிவிற் கேட்க 
உரித்தொருநால் வருணருக்குங் குருமுகமாய்க் 

கேட்டிதயத் துணர வேண்டும் 
விரித்திடும் மெய் ஞானவித்தை யாமிதனை 

விளம் புவரே , விமல மேவு 
குருந்துருவ முௗரவரைத் தெக்கணா 

மூர்த்தமெனக் கொள்ளல் வேண்டும் 


19 


( இம்மூன்று சருக்கங்களைச் சிந்தித்தோர் கேட்டோர் எய்தும் பயன்கூறுதல் ] 
1023 இம்முறையிற் கேட்ட தனைச் சிந்தித்தோர் 

பாசபந்த மெல்லாம் நீங்கிச் 
செம்மையதா கும்பரம பூரணத்தோ 

டத்துவிதச் செல்வ முற்று 
விம்மலுறு மானந்த மேவடிவா 

குவரென்றான் மெய்சேர் சூதன் 
அம்மவென மா தவர் கேட் டற்புதமற் 
புதமிவையென் றன்பு செய்தார் 

20 


( யோகபீடச் சருக்கம் முற்றும் ) 


1023 விம்மல் - பெருகுதல் , 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


( அறுசீராசிரிய விருத்தம் ] 
[ பக்தர்களின் பெருமையைக் கூறுமாறு புரூரவாதவுமியரிடம் வேண்டல் ] 
1024 வளமருவுந் தவுமியமா தவவேந்தே 

யுன்றனருள் வண்மை யாலே 
கிளரும்வன தீர்த்தபுர கேந்திரமீ 

சன் பெருமை யெவையுங் கேட்டென் 
உளமுருகப் பெற்றதினிப் பத்தர் நல 

மிம்முறையென் றுரைத்தாள் கென்ன 
வளமமர்மேன் மைப்பொருள்சேர் புரூரவா 
கேட்கமுனி யருள்செய் கின்றான் 

1 


1025 மலரயற்கு முன்புப்பதே சம்புரிந்து 

திருக்குருந்தின் வடிவ மான 
நிலவணிசெஞ் சடைப்பரனை யவ்வயனே 

யருச்சனை செய் நியமம் பூண்டு 
பலபொழுது பூசித்து வருநாளிற் 

றிரேதயுகம் படர நோக்கித் 
தலமதில்நா டோறுமருச் சிக்கயுக 

மிதின் வரற்கா காதென் றுன்னி 


2 


[ பிரமன் திருக்குருந்தீசனுக்குப் பூசனை புரிய அந்தணர்களையுண்டாக்க 

ஓமஞ்செய்தல் ] 
1026 செப்பரிய மெய்ப்பொருளாம் திருக்குருந்தை 

நாளுமருச் சிக்க வேறு 
விப்பிரருண் டாகிவர வேண்டுமெனச் 

சன்னிதிமுன் விதிவ ழாமல் 


1024 கிளரும் - விளங்கும் . பத்தர் - பக்தர்கள் . 
1025 - நிலவணிசெஞ்சடை - பிறையை அணிந்த சடை , நியமம் - விரதம் . 

தலம் - பூதலம் ( மண்ணுலகம் ). 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


399 


ஒப்பகல்செந் தீயைவளர்த் தோமத்தம் 

தணரிதிலுண் டாக வென்று 
முப்பொருட்கு மூலமதா குங்குருந்தை 

வந்தித்தான் முளிரி மேலோன் 


3 


[ ஓமகுண்டத்தில் ரூட்சாயணர் தோன்றுதல் ) 
1027 அப்பொழுது குருந்துறையெம் அண்ணலரு 

லாலயன் செம் ஓம குண்டத் 
துப்புறழ்செந் தீவலமாய்ச் சுழித்தெழுந்தோங் 

கிப்பொலியுஞ் சுவாலை நாப்பண் 
வைப்பெனவோ ரருங்குழவி தோன் றவதி 

சயத்தொடதை மலரோன் கண்டு 
தப்பிலதற் குப்பெயர்ரூட் சாயணனா 

மென்றதனைச் சாற்றப் பின்னும் 


4 


( ரூட்சாயணருக்கு அக்கினிவேசர் என்று பெயரிட்டு உபதேசித்தல் ) 
1028 அங்கியினிற் றோன்று தலா லக்கினிவே 

சர்எனவும் அதற்கு நாமம் 
தங்கவிரண் டுந்தரித்துச் செங்கையினா 

லெடுத்தோமத் தழலிற் றானந் 
துங்கமுறச் செய்வித்துச் சாதகமா 

தியுமவற்குச் சுதனுக் கேற்ப 
மங்களமாச் செய்துபதே சித்தான்கா 

யத்திரியா மனுவை யன்பால் 


5 


( ருட்சாயணருக்கு எல்லாக் கலைகளையும் கற்பித்தல் ) 
1029 மறையளவா மெனுமந்த மாமனுவி 

னுபதேச மான போழ்தே 
அறைதருமெண் கலைஞான மதற்குண்டா 

யினவே தன்பார்த் தன்பால் 


1026 விப்பிரர் - அந்தணர்கள் . ஓமம் - யாககுண்டம் , முளரிமேலோன் - 

பிரமன் . 
1027 வைப்பு - புதையற்செல்வம் . மலரோன் - பிரமன் . 
1028 இரண்டு - இரண்டு பெயரும் . 

இரண்டு பெயரும் . தானம் - ஸ்நானம் ( ரோட்டு ) 
மனு - மந்திரம் , 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நிறைதருமா மறைவி தியால் சீவதிக்கை 

புரிந்தரிய நிமல மாகும் 
உறைதருபஞ் சக்கரமும் யுபதேசித் 

தருகிருத்தி யோ துகின்றான் 


6 


1080 அருள் தருகுந் தேசர் திரு வருளகனா 

லவதரித்த அய்யா நீகேள் 
மருவுசச்சி தானந்த மாமுதலே 

திருக்குருந்தின் வடிவ மாகும் 
தெரிவரிய வப்பொருளே யெமதுகுரு 

வாஞ்சகத்தின் சிருட்டி நாடொட் 
டொருவிலதா யிதுகாறும் பூசித்தோம் 

திரேதயுக முறுத லாலே 


7 


f ரூட்சாயணரை பூசனை புரியப் பிரமன் பணித்தல் ) 


1031 


இக்காலந் தனிலணுகி முன்பு போற் 

பூசிக்க வெம்மாற் கூடா 
தக்காரம் போலினிய குந்தேசர் 

பூசையை நீ யாற்று கென்று 
மிக்காரும் வேதமுறை யாகவருச் 

சனை யாவும் விதித்துக் கூறித் 
தக்கோர்வந் தித்திறைஞ்சச் சதுமுகத்தோன் 

றன்னுலகஞ் சார்ந்தா னன்றே 


பிரமன் உபதேசித்த முறையில் ரூட்சாயணர் இறைவனுக்கு 

பூசை முதலியாரிதல் ) 
1022 அயன்றனக்குக் கூறியபூ சாவிதியின் 

முறைரூட்சா யணனுஞ் செந்தீப் 
பெயர்மடுவிற் றோய்ந்தரன் கண் மணியொடுவெண் 

பொடியணிந்து பெருகு மன்பின் 


1 


1080 ஒருவிலதாய் 

நீங்காமல் . 
1081 அக்காரம் - சருக்கரை . தக்கோர் - ரூட்சாயனர் . 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


331 


நயமொடு சைப்பணிக்கு வேண்டுமுப்ப 

கரணமெலம் நாடிக் கைக்கொண் 
டுயுநெறிமற் றிது வாமென் றுவந்து குருந் 

திறைபூசைக் குற்றா னன்றே 


9 


1033 அருக்கியங்கெவ் வியந்தபன முதலியதா 

பித்தபிடே கங்க ளாற்றி 
மருக்கமழும் மலரிலைகொண் டருச்சித்து 

மதுரமிகு மன்ன மாதி 
திருத்திமுனம் வைத்து நிவே தித்துமணித் 

தூபமொடு தீப மீந்து 
விரிக்கும்மறை யின் விதியால் வேண்டுமுப 

சாரமெலா மிகச்செய் தன் பால் 


10 


1034 அட்டாங்க பஞ்சாங்க மாக நமக் 

காரஞ்செய் தன்பி லாதார்க் 
கெட்டாத பரம்பொருளாம் திருக்குருந்தை 

வலமாய்வந் திருகண் தாரை 
விட்டோட வுடல்புளக மிக்கோங்கப் 

பரவசமாய் விம்மா நின்று 
மட்டாரும் மலர்க்கரஞ்சென் னியிற்றாங்கித் 

திருமுன்பு வழுத்து கின்றான் 


11 


( ரூட்சாயணர் இறைவனை வழிபட்டுப் போற்றி வேண்டுதல் ) 
1035 திருமாலு மலரயனு மேனமுமன் 

னமுமாகித் திகழ்பல் லூழி 
யொருவாது பூவகழ்ந்தும் வான்பறந்தும் 

சற்றுமறி வொண்ணா தாகும் 


மணம் . 


1082 செந்தீப்பெயர் மடு - அக்கினி தீர்த்தம் , 
1038 அருக்கியம் - மந்திர நீர் . கெவ்வியம் ஆனைந்து . தபனம் 
நெருப்பு . மரு 

விருத்தி - படைத்து , உபசாரம் 
பதினாறு வகை உபசாரம் . 
1084 அட்டாங்கம் , பஞ்சாங்கம் கீழ்விழுந்து வணங்கும் முறைகள் 

மட்டு - தேன் . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


இருபாத கமலமும் நீள் முடியுமுடை 

யாயென்றா லெந்தா யுன்றன் 
உருவாகு மதனையெவ ரறிவர்குருந் 

தெனமுளைத்திங் குற்ற கோவே 


12 


[ இறைவன் திரிபுரமெரித்த செயலை வியத்தல் ) 


1036 மாமேரு வில்லாக வாசுகி நா 

ணாக அரி வாளி யாகத் 
தேமேவு மறைப்பரிபூண் டிருசுடரு 

முருளுலகேழ் தேர்த்தட் டாகப் 
பூமேவு மயன் பாகாய்ச் செலுத்திரத 

மேற்போந்து புரங்கள் மூன்றுந் 
தீமேவப் புன்னகைசெய் யுன்னை யெவர் 

அறிவர் குருந் தேசா நின்றே 


13 


( இறைவன் ஆலமுண்டருள் செய்ததை வியத்தல் ) 


1037 மந்தரமத் தாய்நிறுவிப் பாற்கடலுள் 

வாசுகியை மாட்டி நாணா 
இந்திரைநா யகன் முதல்வின் ணவரும சு 

ரருமமுத மெய்தப் பற்றித் 
தந்தமிட லாற்கடையக் காளமெழக் 

கண்டெவரும் தாழ்வுற் றஞ்சி 
வந்தலற வவ்வாலம் நுகர்குருந்தே 

சாவுனையார் மதிக்கற் பாலர் 


14 


1085 ஏனம் - பன்றி . பூவகழ்ந்தும் - பூமியைத் தோண்டியும் . 
1036 அரிவாளியாக திருமால் அம்பாக . மறைப்பரி வேதமாகிய 

குதிரைகள் . உருள் - சக்கரம் . அயன்பாகாய் - பிரமன் தேர்ப் 

பாகனாக . 
1987. மந்தரம் - மந்தரமலை . 

மிடல் - வலிமை , 
காளம் - நஞ்சு , ஆலம் - ஆலகாலமாகிய நஞ்சு . 


நாணா 


கயிறாக . 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


[ இறைவன் சண்டேசருக்கு அருளியதைவியத்தல் ) 
1038 கோ தனங்கள் தந்திடுபால் கொண்டுமண்ணி 

யாற்றினில்வெண் மணலைக் கூப்பி 
நீதமுற வாட்டிவழி பாடுபுரி 

யுஞ்சிறவன் நிலைமை நோக்சித் 
தாதைவெகுண் டக்குடப்பால் கால்கொடுசாய் 

திடவவன்றாள் தரையில் வீழ்த்துங் 
காதலனைத் தண்டீச னாக்குகுந்தே 

சாவுனையார் காண வல்லார் 


15 


( இறைவன் மார்க்கண்டேயருக்கு அருளியதை வியத்தல் ) 
1039 அருள்பெறுமாற் கண்டமுனி யிறுகாலம் 

உறுவதுகண் டனன்பா லன்றாள் 
மருவியல ரிட்டுவழி படுபொழுதந் 

தகனணைந்து வலியப் பாசம் 
வெருவுறவீ சச்சினந்தன் னான் துடித்து 

விழவுதைத்து , மேன்மை யந்த 
திருமுனிசேய்க் கருளியகுந் தேசாவுன் 

சீரறிய வல்லார் யாரே 


16 


( இறைவன் சிறுத்தொண்டர்க்கருள் புரிந்ததை வியத்தல் ) 
1040 சிறுத்தொண்டர் மனையின்வயி ரவக்கோலந் 

திகழவெழுந் தருளி மெய்யில் 
மறுக்கான வில்லாத யைந்துபிரா 

யம்முளதாய் மாதா தந்தை 
யறுத்தடிசி லுண்பமென வப்பரிசு 

புரிபெரியோர்க் கடல்வெள் ளேறு 
பொறுப்பவெழுந் தருளியருள் குந்தேசா 

வுனையறிந்து போற்றுவார் யார் 


17 


1088 கோதனம் - பசுவின் பால்மடி . நீதம் - நெறி . சிறுவன் - சண்டேசர் . 
1089 இறுகாலம் - ஆயுள் முடியுங்காலம் . அந்தகன் - இயமன் . வெருவும் 

அச்சமுற . 
1040 மறு - குறை . அறுத்தடிசில் - அறுத்துச் சமைத்த உணவு . பரிக 

தன்மை , பொறுப்ப - தாங்க . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இறைவன் சந்திரனுக்கருளியதை வியத்தல் ) 
1041 குருமனையை யபகரித்த குற்றமுடை 

யோனெனவிண் ணோர்கள் கூடிப் 
பொருபடைகொன் டமர்க்கெழவம் புலிக்கடவுள் 

போற்றியுனைப் புகலென் றோதச் 
செருமுகத்து வந்துசினந் தெவரையுமச் 

சம்புரிந்தத் திங்கள் தன்னைக் 
குருமுடியின் மேற்றாங்கு குந்தேசா 

நின்பெருமை கூறு வார்யார் 


18 


[ இறைவனின் திருநடச் சிறப்பைப் புகழ்தல் ) 
1042 தொல்லுலகம் யாவையும் நின் நெற்றியழ 

லாற்றெகித்தச் சுடலை தன்னில் 
புல்லுமணி மார்பிலரி பிரமகபா 

லத்தொடையல் புரள வோங்கி 
வில்லிடுமூ விலைச்சூலம் வலப்புயத்தி 

னோடணைத்து வீணை யேந்தி 
வல்லிருளில் நடனமிடு குந்தேசா 

வுனையறிய வல்லார் யாரே 


10 


( இறைவனின் பரத்துவத்தைப் புகழ்தல் ] 
1043 உருவென்றா லுருவல்லை யருவென்றா 

லருவல்லை யுபய மாகி 
வருமென்றா லவையல்லை யெவ்வுயிரு 

நீயாகி வருவை கண்டு 
தெரியுங்கா லவையலவாய்ச் செல்வையுன 

தருள்மேனி தேர்ந்தீ தென்று 
பரிவொடுபூ சிப்பதெவ்வா றடியனேன் 

குந்தேசா பகரு வாயே 


20 


1041: குரு - பிரகஸ்பதி . அம்புலிக் கடவுள் - சந்திரன் . செருமுகம் - 

போர்க்களம் . குருமுடி - செந்நிறம் பொருந்திய சடைமுடி . 
1042 - புல்லும் - பொருந்தியிருக்கும் . தொடையல் - மாலை . வில் . ஒளி . 
1048 உபயம் 

அருவுரு . வருவை விளங்குவாய் . 


385 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


1044 என்றுபல வாற்றுதிசெய் தருள்பெற்றுச் 

சிவயோக விறைவி தன்பால் 
சென்றலர்மஞ் சனமுதலா கியகொடுபூ 

சித்துவலஞ் செய்து தாழ்ந்து 
தன் றுணைச்செங் கரங்கள்சிரந் தாங்கவிழி 

நீர் ததும்பித் தாரை சோர 
நின்றுது தித் தேத்தலுறு கின்றனன்ரூட் 

சாயணன னன் நேசத் தோடும் 


21 


[ சிவயோக நாயகியைத் துதித்து வேண்டுதல் ] 


1045 ஆதவனுங் கிரணமும்போல லருளாத்ம 

நா தருடன் அமர்ந்து வாழும் 
போதமய மேயகில காரணமா 

யோங்கு மருட் பொற்பே மிக்க 
நா தமுத லேயெழிலார் சிவயோக 

நாயகிநற் றாயே யானுன் 
பாதமலர்க் காளாயுய்ந் திடுமாறென் 

கண்ணருணீ பாலிப் பாயே 


22 


1046 மலையரையன் திருமகளா யவதரித்துக் 

கயிலையரன் மன்றல் வேட்டு 
நிலைபெறுமா தவமிந்த வருட்பீடத் 

தனிலியற்று நிமலாய் ! வேதத் 
தலை தருபூ ரணக்கடலே சிவயோக 

நாயகிநற் றாயாம் ஞானக் 
கலையமுதே யெனையுனது கமலமல 

ரடிமையெனக் கருது வாயே 


23 


1044 மலர் மஞ்சனம் 

மலரபிடேகம் . 
1045 போதமயம் - ஞானமயம் . நாதமுதல் - நாதத்துவத்தின் மூலம் . 
1046 வேதத்தலை - வேதத்தின் உச்சி . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1047 ஒருகோட்டு மதக்கயமா முகக்கோவும் 

திருக்கையில்வேல் ஓங்கிச் சூர்மா 
வருகோட்டுந் திறல்வேளும் திருவாய்வைத் 

தருந்தமுலை யளித்து மேன்மை 
தருகோட்டு மலைக்கொடியாஞ் சிவயோக 

நாயகிநற் றாயே யென்றன் 
றிருகோட்டுன் பாதமலர்க் காளாயுய்ந் 

திடுமாறுஞ் செய்வா யன்றே 


24 


1048 மலரடியுந் துவளிடையுந் திகமுடையு 

மணிமுலையும் வயங்குங் காந்தள் 
நிலவுகர மலருமுக மதியுமருள் 

பொழிவிழியு நிகரில் பூணும் 
இலகுமள கமுநிலவு சிவயோக 

நாயகியே யானுன் செய்ய 
நலமருவும் பணிக்காளாய் வந்தனன் நீ 

தந்தருள்நா டோறு மன்பே 


25 


[ பிரமன் குருந்திறையை வழிபட ஒருபோது வருதல் ) 
1049 இன்னவகை யாற்றுதிசெய் தன் பினொடும் 

ஈரிடத்தும் ஏடார் கஞ்சன் 
சொன்ன முறை மையின்ரூட்சா யணன் பிரம 

சாரியாய்த் தொடர்பி னோடு 
பன்னெடுநாள் பூசித்து வந்தனன் பின் 

னொருகாலம் பண்டு போல 
அன்ன முயர்த் தானணைந்தான் குந்தேசன் 

அருள்வணங்கும் ஆசை கூர்ந்தே 


26 


1047 - ஒருகோட்டு மதக்கயமா முகக்கோ - விநாயகர் . சூர்மா - சூரபன்மன் 

திருகுாட்டும் உன்பாதமலர் . திருகு - மாறுபாடு . 
1049 ஈரிடத்தும் - இறைவன் இறைவி இருவரிடத்தும் . ஏடு - இதழ் , 

அன்ளமுயர்த்தான் - அன்னக்கொடியையுடைய பிரமன் கூர்ந்து 
மிகுந்து . 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


337 


[ பிரமன் ருட்சாயணரை வினவல் ] 
1050 வந்தவயன் குருந்திறையை வந்தித்தெண் 

கண்களுநீர் வாரப் போற்றிச் 
சிந்தைமகிழ் வுற்றிடருட் சாயணன்வந் 

தடிவணங்கச் , சிறந்த வன்பால் 
மைந்தவரு வாயெனத்தன் செங்கைகளா 

லெடுத்தணைத்து மதுரங் கூறி 
எந்தையருட் பூசைவழு வாதியற்றி 

வந்தனையோ வென்றா னன்றே 


27 


( பிரமன் ரூட்சாயணர் மறுமொழி கேட்டுத் துணைவரில்லாமையையும் 

கண்டான் ) 


1051 அய்ய நீ மொழிந்தவருச் சனை விதியின் 

படியானும் அறிந்த வாறு 
செய்துவரு கின்றனனுன் றிருவருளா 

லென்றனனச் செம்மல் கூற்றும் 
பொய்விரவா வன்புமரன் பூசையினி 

லுறுதியுமப் பூசைக் கேவ 
லெய்துபரி சாரகரில் லாமையுந்தா 

னேபுரிவ தெவையுங் கண்டான் 


28 


( பிரமன் உருத்திரராகுதி செய்தல் ] 
1052 கண்டதிசை முகன்ருட்சா யணர் பூசைப் 

பரிசார கிராத்த மாக 
மண்டுசிவ வழலிடைவிப் பிரர்சிலரை 

யுதிப்பித்து வைக்க வெண்ணங் 
கொண்டு திருக் குருந்திறையை வுனிக்கையினா 

லோமகுண்டங் கோலிச் செந்தீப் 
பண்டுபோ லெழுப்பிருத்ர ராகு திபன் 

னொன்றுமதிற் பண்ணி னானால் 


29 


1050 மதுரம் - இன்மொழி . 
1051 பரிசாரகர் - பூசைக்குத் துணைபுரிபவர் . 
1052 உதிப்பித்து - தோன்றச் செய்து . உன்னி - நினைத்து . 

43- 44 


338 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ ஆகுதியில் பதினொருவர் தோன்றல் ] 


1053 அன்னபொழு தத்தழல்வா யவதரித்தார் 

பன்னொருவர் அருங்கு மாரர் 
மன்னுபுகழ் மாமலரோன் மைந்தரவ 

ரைக்காணூஉ மகிழ்வுற் றன்னோர்க் 
குன்னுபெய ரத்திரி ,யங் கிரிசு , குச்சர் 

வச்சர் பிரு குறுமா ரீ தர் 
பன்னுகாகர் முற்கலர்கண் ணுவர்கபிலர் 

நலம் பெருகு பரத்து வாசர் 


30 


[ பிரமன் அவர்களுக்குக் காயத்திரி முதலிய உபதேசித்து ரூட்சாயணருக்குத் 

துணையாக அமைத்தல் ) 


1054 என்றுபெய ரிட்டுரூட் சாயணரைப் 

பார்த்திந்த வெழிற்கு மாரர் 
ஒன்றியசா தகமாதி கருமமெம 

வையும் புரிய உவந்தன் னோர்கள் 
மன்றவறி வுடையகுண சீலர்குருந் 

திறையருளால் வந்தோர் நாளும் 
உன்றனருச் சனைக்கேவற் குரியர்கா 

யத்திரியை யுபதே சித்து 


31 


1055 ஆரணம்நா லும்பகர்ந்தா சாரமுங்கற் 

பித்திவரோ டமல மூல 
காரணராங் குருந்தேசர் பூசை செய்து 

வருகவெனக் கழறி யந்த 
ஏரணுகு பன்னொருவர் தம்மையும்பார்த் 

தெந்நலமும் ஏய்ந்துள் ளீர்காள் 
பூரணமா மிக்குருந்தின் பூசையருட் 

பணியேவல் புரிந்தெந் நாளும் 


32 


1058 


1055 


காணூ உ - கண்டு . உன்னுபெயர் - வழங்குதற்குரிய பெயர் . 
ஆரணம் - வேதம் . ஏர் அழகு . 

ஏய்ந்துள்ளீர் - பொருந்தி 
யிருக்கின்றீர்கள் . 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


339 


1056 அருந்தவனா மிந்தரூட் சாயணன் சொல் 

வழுவாம லாற்றி யிங்ஙன் 
இருந்திடுமின் நீவிருமென் றியம்பியயன் 

றன்னுலகம் எய்தி னானவ் 
விரிஞ்சனுரைப் படியவருக் குபதேசம் 

மறைபிறவும் விளம்பி மேன்மை 
பொருந்தியரூட் சாயணனன் னோர் மகிமை 

கண்டுடலம் பூரித் தன்பால் 


33 


( ரூட்சாயணர் இரண்டு உபவேதங்களைச் செய்தருளல் ] 


1057 ஆக்கினைவே கியமென்றோர் கிரந்தமிரண் 

டாம்வேத மனு சரித்த 
நோக்குளதாய்ச் செய்துகொடுத் தவர் நடுவில் 

இருந்து செயம் நுவலிற் றீய 
போக்கிடுமே காதசருத் திரர் நடுவீ 

சன்வைகல் போலும் வான் மீன் 
சேர்க்கை நடுச் சேர் தருசந் திரன் போல 

வுஞ்சிறந்து திகழ்ந்து நாளும் 


34 


[ கலியுகம் வந்தகாலை பிரமன் எண்ணுதல் ] 
1058 அவர்கடரும் பணியேவை யும் கொண்டு 

பூசித்தங் கமருங் காலைக் 
கவர் தருமைக் கலியுகம்வந் ததுவிரிஞ்சன் 

முன்போலக் காணு மாவந் 
திவர்கடரும் பரிசெவையும் நோக்கி மனங் 

களித்திவர்கட் கினியிக் காலம் 
பவநெருங்கு கலியுகமா தலிற்பிரம 

சரியநிலை பழுதென் றெண்ணி 


35 


1056 விரிஞ்சன் 

- பிரமன் . 
1057 ஆக்கினை , வேகியம் இவையிரண்டும் நூல்களின் பெயர்கள் , 

செயம் - வெற்றி . ஏகாதசருத்திரர் - பதினோரு உருத்திரர் . 
1058 கவர் தருமைக் கலியுகம் - குற்றங்களைச் சூழம் கலி யுகம் , 


340 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( பிரமன் ரூட்சாயணரை இல்லற மேற்கக் கூறுதலும் 

அவர் அஞ்சி மொழிதலும் ) 


1059 அய்யரூட் சாயணவொன் றறைதுமது 

கேட்கவிக்கா லந்தான் றீய 
பொய்விரவு கலியுகமா தலிற்பிரம 

சரியமினிப் பொருந்தா தன் பின் 
மெய்யனெனும் அத்திரிகன் னியை மணந்து 

பரம்பரையால் விரைக்குந் தேசர் 
செய்யவடித் தாமரையைப் பூசிக்க 

வேண்டுமெனச் செப்ப வன்னோன் 


36 


1060 இம்மாற்ற மருளிய தெவ் வாறாத 

மலினமிலா வென்னை மின்னார் 
தம்மாற்பௌ வத்துள் விழுந் தழுந்திடச்செய் 

திடிலிதனிற் றாழ்வ தல்லால் 
விம்மாநின் றொருகாலும் கரையேற 

மாட்டேனவ் வினைக்குள் வீழ்த்தா 
தம்மா நன் மலர்ப்பொகுட்டி னரசிருக்கு 

மெந்தாய் நீ யருள் செய் யென்றான் 


37 


[ பிரமன் அவர் அச்சத்தைப் போக்கி உடன்படச் செய்தல் ] 
1061 அலரவன்ரூட் சாயணன் கூற் றதுகேட்டஞ் 

சலை நீ துர்க் கருமக் காகா 
துலைவில்பரி சுத்தமுடை யோனாம் நீ 

யாதலினா லுலகு தன்னில் 
நிலவியவா சிரமமொரு நான் கினிலும் 

இல்லறநன் னெறிசீர்த் தாகப் 
பலகலை நூல் களுமுரைக்கும் பரிசாலும் 

அவ்வறம் நீ பரிக்க வேண்டும் 


38 


1059 அத்தரி - அத்தரி முனிவர் . விரைக்குந்து - மணங்கமழும் குருந்த 

மரம் . 
1069 மலினம் - வலிமை ( மல் - வளம் ) பௌவம் - கடல் . 
1061 துர்க்கருமம் - தீயசெயல் . உலைவு துயரம் . சீர்த்து - சிறப் 

புடையது . பரிக்க - தாங்க . 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


341 


[ ரூட்சாயணருக்கு அத்தரி முனிவரின் மகளை மணஞ் செய்வித்துப் 

பரம்பரையாய் வழிபாடியற்றப் பணித்தல் ) 


1062 திருந்துமறி வுடையோய் நம் மொழிகடவ 

லென்றுமனந் திருத்தி யுள்ளம் 
பொருந்தியவத் தரிமுனிவன் றரும்புதல்வி 

கலாவதியைப் பொருத்த நோக்கி 
விரும்புமழல் சான்றாக மன்றல் முடித் 

திவ்வறத்தில் மேவித் தீஞ்சொல் 
அருங்குழவி பெறுமதனைப் பரம்பரையா 

யரன் பூசைக் காக்கி நீயும் 


39 


1063 பரமநிட்டை மேவியருட் செல்வமதுற் 

றிடுகவெனப் பகர்ந்து பின்னும் 
திருமருவு மைந்தர்பதி னொருவருக்கும் 

மன்றல் வினை செய்து வித்து 
தருமவர்கள் மைந்தர் பரம் பரைபரிசா 

ரகமியற்றச் சாற்றித் தெய்வ 
மருமலரெம் மிறைபூசை மன்னுமெந்நா 

ளினுமெனவாய் மலர்ந்து போதன் 


40 


( ருட்சாயணர் இரு புதல்வர்களைப் பெறுதல் ) 
1064 தன்னுலக மெய்தினன்ரூட் சாயணனில் 

லறமருவிச் சாரும் நாளில் 
பன்னருங்கற் புடையகலா வதியிருவர் 

மைந்தர் தமைப் பயந்தாள் பேரும் 
முன்னவற்குச் சிவசாமி , ரோமசன் பின் 

னவற்குமென மொழிந்தாள் நேய 
மன்னியரூட் சாயணர்சந் ததிவிருத்தி 

யிம்முறையாய் மதிப்ப தாமே 


41 


1082 அழல் சான்றாக - அக்கினி சாட்சியாக . 
1063 பரமகிட்டை - உயர்ந்த தியான வழிபாடு . போதன் - பிரமன் , 


342 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( ஏனைய பதினொருவரும் இல்லறத்தை ஏற்று மக்களைப் பெற்று 

ரூட்சாயணரோடு விளங்குதல் ] 
1065 அங்கிரிசு முதலாய்ப்பன் னொருவரும்ரூட் 

சாயணேரே வலினாற் றங்கள் 
துங்கமர பினுக்கடுத்த குலமறையோர் 

கன்னியரைத் தொடர்வி வாகம் 
பொங்கும்விதி யாற்புரிந்து சந்ததிகள் 

மிகப்பெருக்கிப் பொலிய வன்னோர் 
தங்கிளையெல் லாம்பிரம ஞானிகளாய் 

வேணிமகு டங்கள் தாங்கி 


( இவர்கள் முறையாகப் பூசனை புரிந்து ஒழுகுதல் ] 
1066 ஆக்கினை வே கியமெனுநூல் முறைவழியாய்க் 

கருமங்க ளாற்றி மிக்க 
யோக்கியராய்த் தியானபர ராயுரிய 

சிவப்பணியி லுரிமை யோராய் 
நீக்கமில ராய்வெகுதூ ரங்களிற் போய் 

வேண்டுவன நியம மாய்க்கொண் 
டூக்கமுடன் மலர்பலகை வேதனமஞ் 

சனமுதலா யுதவ நாளும் 


1067 


அருமறையுள் ரூட்சாய ணன்மரபோர் 

குருந்திரைவர்க் கவைகொண் டன்பால் 
மருவியருச் சனை புரிந்து வந்தனர்மற் 

றவர் தமது மரபு தானொன் 
றுரிய பரி சாரகர் தம் மரபுபதி 

னொன்றெனவு முறைப்ப தாமல் 
விருமரபு தனிலுமருட் பணிபுரிந்து 

கதியடைந்தோ ரெண்ணி லார்கள் 


1065 வேணிமகுடம் - சடைமுடி . 
1067. அருமறையுள் வேதங்களை எப்பொழுதும் நினைக்கின்ற , 


பத்தர் மகிமைச் சருக்கம் 


[ குருந்திறைவர்க்கு அரிசியட்ட அன்ளத்தை நிவேதனமாகப் 

படைத்து வழிபடல் ] 


1068 இவர் கள் முனங் குருந்திறைக்குப் பணிக்குரிய 

ராய்வருங்கா லெண்ணி லாதாய்க் 
குவிதருநை வேதனஞ்செய் தமைத்திடுங்கா 

லம் முதலாய்க் கொள்கை யாகச் 
சுவை தருநெற் புழுக்கியந்த வரிசியையட் 

டுப்படைத்த தொடர்பா லென்றும் 
நவையிலதாய்ப் புழுக்கியநற் றண்டுலம்யோக் 

கியமாக நடந்த தன்றே 


45 


1069 இன்னலமுள் ளோர் தொகையிற் குருந்திறையு 

மொருவராய் இருப்ப தாலே 
தன்னிகரி லோன் பரிந்தன் னோர்சிசுக்க 

ளே தனது தனைய ராக 
மன்னியத னுளக்கருணை யாலளித்த 

மாண்பதனால் வடித்து வாய்த்த 
இன்னமுத மவர்கள் தரும் சிசுக்கள் முனம் 

உணவியைந்த தென்று மன்றே 


46 


[ புளினர்குல மன்னனின் கொடுங்கோன்மையும் அதனால் இவர்களில் 

சிலர் வடநாடு சென்று தங்குதலும் ] 
1070 இவ்வகையா லிவர்கள் பணி செய்துவருங் 

காற்புளின னிறைவ னாகிச் 
செவ்வில் கொடுங் கோலங்கை யிற்செலுத்தி 

வந்தனனத் தீமை யோன் செய் 
எவ்வமதாற் றலராகி யிவர்கடமிற் 

சிறிதுபெய ரெடுபட் டேகிக் 
கவ்வையிலா வுத்தரஞ்சென் றந்தரவே 
தியிலிருந்தார் கவலை யின்றி 

47 


1068 அட்டு - சமைத்து . தண்டுலம் - அரிசி . நவை - குற்றம் . 
1070. புளினன் 

வேடர் குலத்தான் . எவ்வம் துன்பம் , எடுபட்டு - 
குடி பெயர்ந்து , உத்தரம் - வடதிசை . 


344 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ எஞ்சியிருந்தவர்களின் சிறப்புக் கூறுதல் 


1071 குருந்திறைவன் றிருப்பூசை குறைவுபடா 

தியற்றிவெங்கோற் கொடுமைக் கஞ்சி 
யிருந்தனர்மற் றையர்களவர் மேன்மையறி 

தற்கரிதாம் எவர்க்கு மன்னோர் 
பெருஞ்சரத மிதுவதனை யாவர்செவிக் 

கொள்ளினுமப் பெரிய ரோடு 
விரும்புகலப் யுடையவரைக் காணிலுமுண் 

டாமரிய மேன்மை யாவும் 


48 


( பத்தர் மகிமைச் சருக்கம் முற்றும் ) 


1071 சரதம் - உண்மை . கலப்புடையர் - உறவினர் , நண்பர் . 


யுகநான்கினும் பூசிப்போர் மரபும் 
நாமத்திரைய மகிமையுங் கூறிய சருக்கம் 


[ அறுசீராசிரிய விருத்தம் ) 


1073 


[ புரூரவா தவுமியரை வேண்டிக் கொள்ளுதல் ] 
என்றருளும் முனிவரனை நோக்கியிறை 

மொழிந்திடுவான் இயம்பு மிக்கோர்க் 
கொன் றிய நற் சீரெவையும் கேட்டுவந்தேன் 

திரேதயுகம் உற்ற தென்று 
பொன் றருமே னிப்பிரமன் பூவினிற்பூ 

சிக்கவரப் போகா தென்றோர்ந் 
தன் றுரைத்தா னென்றனையெவ் வுகத்திலெவர் 

உரியரதை அறைதி யென்றான் 


1 


( யுகம் நான்கினும் சன்ன வனம் இருக்கும் நிலையையும் பூசனை 

புரிவோர் இவர் எனவும் தவுமியர் கூறல் ] 
( கிரேதயுகம் தேவர் முனிவர் அந்தணர்களுக்கு ஆம் எனல் ) 
1073 கிரேதயுகந் தனிற்கனக மயமாகும் 

சன்னவனம் கெழுவு பூமி 
யறாதவொளி நவமணிக ளொடுவிளங்கும் 

விருக்கமெலாம் அம்பொன் வெள்ளி 
பிரா தமணி மயமாகும் தேவரிரு 

டிகளொடுவிப் பிரருந் தீய 
பொறாதகுருந் திறைபூசைக் குரியர் மற்ற 

மூவருக்கும் பொருந்தா தன்றே 


2 


1072 இறை - புரூரவமன்னன் . பூவினில் பூலோகத்தில் . அறைதி 

கூறுவாயாக . 
1073 விருக்கம் - விருட்சம் ( மரங்கள் ) பிராதமணி - தலைமையான மணிகள் 


346 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ திரேதாயுகம் அந்தணர் அரசர்க்கு ஆம் எனல் ) 
1074 அரியதிரே தாயுகமா மென்றிடில்பூ 

வுந்தருவும் அம்பொன் வெள்ளி 
மருவுமணி யின் வடிவாய்ச் சில்லிடத்துண் 

டாந்தேவர் மறைந்து நாளும் 
பரிவொடருச் சிப்பர்மறை யவரொடுமன் 

னருக்கவ்வுகம் பணிக்கு மற்ற 
இருவருக்குங் கூடாது துவாபரமா 

மென்றிடில்பூ விலங்கு மண்மேல் 


3 


துவாபராயுகம் மூவருணத்தார்கும் ஆம் எனலும் கலியுகம் யாவர்க்கும் 

ஆம் எனலும் ] 
1075 சேர் தருகற் றருக்களெலாம் பூஞ்சோலை 

யாமுயர் நற் றினங்க டன்னில் 
ஆர்வமொடு வானவர்வந் தொருகால 

முருமறைய வருச்சிப் பார்கள் 
சார் தருமூ வருணரும்பூ சைக்குரியர் 

பின்னவர்க்குத் தகுவ தா மென் 
றேர்மருவாக் கலியெனில்மார் கழியுதயம் 

பிரதோட மிந்து நாளில் 


1076 வானவர்க ளுருமறைந்து வந்துருச்சித் 

தேத்துவர் மண் வடிவாம் பூமி 
யூனமிலா நான்குவரு ணத்தாரும் 

இருடிகளும் உ.றுநோன் பாற்றி 
ஞானியரா யேலுமவ ணமர்ந் 

திடுவர்பல வாம்நற் றவரும் 
ஆனமையாற் றிரேதயுகத் தயன் முனம் போல் 

வரக்கூடா தாகு மென்றான் 


1074 தரு - மரங்கள் சில இடங்கள் நவமணிவடிவாக விளங்கும் என்றபடி . 
1075 மூவருணம் - அந்தணர் , அரசர் , வகர் . ஏர்மருவா - சிறப்புப் 

பொருந்தாத . பிரதோடம் - அத்தமனத்திற்கு முன்னும் பின்னும் 
உள்ள காலம் . இந்து 

இந்து - சந்திரன் ( பூரனை ) . 
1076 மண்வடிவாம் பூமி என்றது ஏனை யுகத்தில் உள்ள சிறப்பில்லை 


என்றபடி. 


யு . பூ . ம . நாமத்திரைய மகிமையுங் கூறிய சருக்கம் 347 


[ இன்ன தலங்களில் இன்ன திங்கள் பூசனைக்குச் சிறந்தது எனல் 
1077 இன்னபரி சாலோவென் றிறைமகிழ்வி 

னோடுபினும் இயம்பு கின்றான் 
மன்னியமார் கழியுதய மதிகமென 

வோதினையம் மதியின் மேன்மை 
என்னையதில் , மொழிகவென வதுசரத 

மாமறைது மிறைவ கேண்மோ 
அன்னமலி வயல்புடைசூழ் மதுரை நகர் 

மேடமா சம்வி சேடம் 


8 


1078 இடபமதி வானிநதி நலங்குருக்கேத் 

திரத்தானி யினிய தாகும் 
மடமகல்விக் குஞ்சேது கண்டிவிசே 

டஞ்சிங்க மாசம் நன்று 
திடமருள் கோ தாவிரியி னருமதையிற் 

கன்னிமிகச் சிறந்த தாகும் 
கடம்வருகா வேரிதனிற் றுலாமாசம் 

அதிகமெனக் கழற லாகும் 


7 


1079 விருச்சிகமா சம் அதிகம் யமுனையினிற் 

றனுமாசம் மேலாம் நம்பர் 
அருத்தியுட னாடுசிதம் பரம்மகர 

மதிய திக மாகுங் கங்கை 
விருத்தி தருங் கும்பமதி நன்னலமாம் 

பிரயாகை மீன மாசம் 
பொருத்து நல மாகும்பற் குணநதியி 

லதிகமிங்குப் புகலீ ராறும் 


8 


1077 அறைதும் - கூறுகின்றேன் . 

கூறுகின்றேன் . மேடமாசம் - சித்திரைத் திங்கள் . 
1078 இடபமதி - வைகாசித் திங்கள் . சிங்கம் - ஆவணித் திங்கள் . 
கன்னி - புரட்டாசித் திங்கள் . 

துலா மாசம் 

ஐப்பசி . கடம் 
காக்கை , 
1079 விருச்சிக மாசம் - கார்த்திகை . தனுமாசம் - மார்கழி . மகரமதி - 

தைமாதம் , கும்பமதி - மாசி மாதம் , மீனமதி - பங்குனி, 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ பன்னிரண்டு திங்களும் சிவபுரத்திற்குச் சிறப்டெனலும் மார்கழி 

மிகச் சிறப்பெனலும் ) 
1080 சிவபுரமா நகரிலதிற் றவவாசம் 

செபமாதி செய்யின் தீராப் 
பவமகலும் பரபோகம் பலித்திடுமிப் 

பன்னிரண்டிற் பகர்விற் றிங்கள் 
தவறகலப் புரியில்மிக நலமதினு 

முதயமிக்க தாம்வி சேட 
கவையகலும் அப்பதியிற் பருவமா 

திரைமகிமை நவிலு வார்யார் 


9 


1081 சோமவா ரமுங்கூடிற் கிடையாதப் 

புண்ணியநற் றினமந் நாள்வந் 
தேமமுற நேர்வதுவு மெண்ணிறந்த 

புண்ணியத்தா லெய்த வேண்டும் 
தீமையிலா ஈரயணந் திட்பமா 

குந்துலாந் தேள்வி சேடம் 
தாமமணி மார்பதனு வானிமிகச் 

சிறந்ததின் தன்மை சொல்வாம் 


10 


[ மார்கழித் திங்கள் உதயகாலச் சிறப்பை விளக்குதல் ) 


1082 


வானவர்க்குத் தைமுதலா யானிவரை 

பகலாடி மாச முன்னாய் 
ஞான நலஞ் சேர் தருமார் கழிவரைக்கும் 

இரவாகும் நாளீ தென்றங் 
கூனமிலம் மாசமொவ் வொன் றைவைந்து 

நாழிகையா யுதய வத்த 
மானி , வானவர் தமக்குப் பிரதோட 

காலமிது வாத லாலே 


1080 பரயோகம் - சுவர்க்க இன்பம் , விற்றிங்கள் - மார்கழி . பருவம் - 

பூரணை . ஆதிரை - ஆதிரை நட்சத்திரம் . 
1081 சோமவாரம் - திங்கட்கிழமை.. 

ஏமுற - இன்புற . ஈரயணம் 
தெட்சணாயணம் , உத்தராயம். துலாம் - ஐப்பசி . தேள் - 

கார்த்திகை. தனு - மார்கழி . 
1082 பகல் - ஒரு பகற்பொழுது , இரவாகும் - ஓர் இராப்பொழுதாகும் . 

ஒவ்வொரு திங்களும் தேவர்களுக்கு ஐந்து நாழிகைப்பொமுதாகும் . 
பிரதோடகாலம் - சந்தியாகாலம் . 


யு . பூ . ம . நாமத்திரைய மகிமையுங் கூறிய சருக்கம் 


349 


1083 முனிவரர்விண் ணவர்களரி பிரமர்முத 

லியரெவரும் முறையிற் றாழ்ந்து 
கனிவொடுபூ சித்துவரங் கொள , குந்த 

வாணரையக் கால நன்றாந் 
தனியிரவா றாங்கூறு மார்கழியா 

கையில் விபுதர் தரும சீல 
மனமருவிப் புரியுமுஷா காலம் தாம் 

வருமுதய மதின் முன் பாகும் 


12 


1084 ஆதலினால் மார்கழிமுற் றும்புனித 

காலமது வாகும் ஆத்ம 
நாதர்பிற தலத்தமரும் கடவுளர்க்கு 

முதன்மையெனும் நலத்தி னாலே 
ஏதமிலா வக்கால மவ்விறைக்கு 

மிகவுமுரித் தென்று நோக்கிப் 
பூதலர்மற் றையரெவரும் தனுமதியிற் 

பூசைமிகப் புரிதல் வேண்டும் 


13 


( எண்சீர் ஆசிரிய விருத்தம் ) 


( மார்கழித் திங்களில் ஆதிரைநாளின் சிறப்பு ) 


1085 அம்மதியி லாதிரை நாள் குருந்த வாணர்க் 

ககமகிழுஞ் சுபதினமா கையிலெண் ணெய்பால் 
விம்முதயிர் கன்னல்சருக் கரைதேன் பஞ்சா 

மிருதம் விழை கனிவருக்க மிள நீர் வாசஞ் 
செம்முசந்தனாதிகளான் மிகவு மாட்டித் 

திரளாய்கை வேதனங்கள் செய்வித் தேத்தி 
யெம்மையுன தடியிணைக்கீழ் வைக்க வேண்டும் 

என்பவர்க்குப் பரமபதம் எளிதா மன்றே 14 


1083 அக்காலம் - மார்கழி உதயகாலம் . விபுதர் - கடவுள் . 
1084 பூதலர் மன்னுலகில் உள்ளவர் . 

தனுமதியில் - மார்கழித் 
திங்களில் , 
1085 எள்நெய்பால் , வாசம் பஞ்சவாசப் பொருள்கள் . ஆட்டி 

அபிடேகஞ் செய்து , செம்மு - செம்மையான. 


350 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1086 திருவாத வூரருக்குக் குந்த வாணர் 

தெரிசனங்கட் டளையிட்ட தினமந் நாளாம் 
ஒருவாவிந் நலமுடைய தாத லாலே 

யுயரானி மார்கழியு மாத்ம நாதர்க் 
கருள்கூருந் திருநாளென் றெவரும் போற்று 

வார்களின்னு மொன்றனந்த மாகி யென்றும் 
பெருகாநின் றிடுமறமொன் றுளதா மென்று 

பேதமில்வேந் தோடுமுனி யேசினானால் 


15 


( அறுசீர் விருத்தம் ) 
இத்தலத்தில் செய்யும் அறம் ஒன்று ஒருகோடியாகும் என விளக்குதல் ) 
1087 மா தவ ருக்கர சாகிய தவுமியர் 

மலரடி யிற்பணியா 
சீதம திக்குல நாதனென் னாத நீ 

செய்தனை யெவ்வருளும் 
ஏதம கற்றுமொவ் வொன்றொரு கோடி 

யிலக்கம தாகுமறம் 
ஓதிடி லுற்றுள தென்றது நீபரி 
வுற்றருள் செய்கவென 

16 


1088 கேட்டி யெவற்றினு நன்றதி னுண்மை 

கிளர்த்துதும் யாமெளவெண் 
டோட்பர னார் தமை யுன்னி யுளத்தில் 

உவந்தர சோடுமுனி 
மாட்சித ருங்குருங் தாய்வள ரீசர்நா 

மத்திரை யம்மதுவாம் 
வேட்டுரை செய்முறை யும்பெறு லாபமும் 

விள்வனென் றோதுவனால் 


17 


1086 ஒருவா - நீங்காத . அனந்தம் - பல . 
1087 சீதம் - குளிர்ச்சி . நாத - தலைவனே . ஏதம் - குற்றம் . 
108 : எண்டாட்பரனார் - எட்டுத் தோள்களையுடைய இறைவன் . 

திரையம் - மூன்று . வேட்டு - விரும்பி . விள்வன் - கூறுவன் . 


யு . பூ . ம . நாமத்திரைய மகிமையுங் கூறிய சருக்கம் 351 


1089 தாவில்யோ காம்பிகை யீசகுந் தேச ! சர் 

வாத்தும நாயக / வென் 
றேவுரை சொற்றிடில் முற்புரி பாவமெ 

லாமக லுந்தவமே 
மேவிய நற்சதுர் வேதபு ரேச ! மெய் 

ஈச ! பெருந்துறையா ! 
சேவில் வருந்சிவ யோகவ னேச / வென் 

பார்கதி சேர்குவரால் 


18 


1090 நீத மலிசிவ கேத்திர வீச 

நிறைசரு வேசமிக 
வேத முழங்கு சிவபுர வீச ! 

வெனிற்பிர மைப்பிணிபோம் 
ஆதி கயிலைநன் நாயக ! வாத்தும 

நாத ! ச பேச ! எனின் 
பேத மதாம்பிற விக்கட னீந்துவர் 

பேருலகில் எவரும் 


19 


1091 பவுத்திர மாணிக்க நாத விளங்கருட் 

பண்புள விப்ரேசா ! 
எவர்க்குமு னாகிய சன்னவ னேச ! 

வெனிற்செறி பந்தம் விடும் 
அவித்தையி லாத்திரி மூர்த்திகள் தேசிக 

ஆசில்முந் நூற்றொருவர் 
தவத்துரு வாகு செகத்குரு வே ! எனிற் 

சருவசெ யம்வருமே 


20 


1089 தாவில் கேடில்லாத . 

எருது ( இடபவாகனம் ) கதி 
மோட்சம் . 
1090 நீதம் - நெறி . பிரமை - மருள் . பேதம் - பல்வேறுவகை . 
1091 பந்தம் - கட்டு ( பாசமலம் ) அவித்தை - அறியாமை ( மும்மலம் ) 

ஆசில் - குற்றமற்ற . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1092 மறுவகல் லீலையெட் டெட்டுடை யாய்மூ 

வாயிரர் தனிலொருவா ! 
நிறைதரு பாரச டாமகு டாவெனின் 

நீங்குவர் துன்பமெலாம் 
றைவ இவ் வாறுரை செயகுருந் தீசர்நா 

மத்திரையம் இவையைப் 
பெறுபய னாமென வோர்ந்து செவித்திடல் 

பெற்றவர் யாரெனினும் 


21 


1093 ஆசிரியர்க்குவி ரோதம் பிதிர்த்துரோ 

கம்பிர மக்கொலைகள் 
மாசுள கோக்கொலை தெய்வவி ரோதம் 

மறைக்குலர் பொன்கவர் தல் 
வேசிய ராசைகொ ளல் பிறர் தாரம் 

விரும்பல்முன் னாயகொடுக் 
தூசுக ளற்றொளிர் பேருணர்வுற் றொளிர் 

சுத்தரு மாகுவரே 


22 


[ மஞ்சரி என்பவள் இத்தலத்திறைவனை வழிபட்டுப் பேறடைந்தாள் எனல் ] 


1094 மாட்சித ருங்குருந் தாகிய வீசர்நா 

மத்திரை யத்தினை , ய 
பேட்சையு டன்செபஞ் செய்தரன் நேசம் 

பெருக்கிய மாது , விசா 
லாட்சிப ழக்கம தீற்றிடை யுற்றள் 

அறக்கடை யாகிய ளாம் 
வாட்பு ரைகண்ணி பழிப்புள மஞ்சரி 

வான்கதி யுற்றனள் முன் 


23 


1092 மறு - குற்றம் . செவித்திடல் - செபித்திடல் , 
1098 பிரமக்கொலை - பிரமஹத்தி . கோக் கொலை பசுக்கொலை . 

மறைக்குலர் - வேதியர் . தூசு - குற்றம் ( பாவம் ) . 
1094 அபேட்சை - விருப்பம் . உற்றள் - உற்றவள் , பழிப்பு - பாவம் . 


யு . பூ . ம . நாமத்திரைய மகிமையுங் கூறிய சருக்கம் 353 


[ மஞ்சரியின் வரலாறுயாதென மன்னன் வினாவுதல் ) 
1095 என்றருள் செய்முனி வன்றனை நோக்கியவ் 

வேந்தனி யம்புறுவான் 
நன்றுரை செய்த அம் மஞ்சரி யார் ? சொலு 

நல்விசாலாட்சியெவள் ? 
ஒன்று மிவர்க்குற வெவ்விதம் யாவையும் 

ஓதென மாதவனும் 
வென்றி விறற்றிகி ரிக்குரி சிற்கிவை 

விள்ளுதல் மேவுவனால் 


24 


[ இச்சருக்கம் ஓதுவார் எய்தும் பயன் ] 


1096 பொங்கும் யுகந்தொறும் வந்து குருந்திறை 

பூசையு ஞற்றுபவர் 
தங்கள் சரித்திர மும்முறை நாமம 

தாயநா மத்திரையம் 
மங்கள மேன்மையு மோதிய விவ்வியல் 

மாண்பினு ரைத்திடுவோர் 
துங்கமு றச்செவி கொள்பவர் பேறெவர் 

சொல்பவர் செல்வர்களே 


25 


( யுகம் நான்கினும் பூசிப்போர் மரபும் நாமத்திரைய 

மகிமையும் கூறிய சருக்கம் முற்றும் . ) 


1095 விறற்றிகிரி - ஆணைச் சக்கரம் . விள்ளுதல் - சொல்லுதல் , 
1096 உஞற்றுபவர் - முயற்சியோடு செய்பவர் . துங்கம் - மேன்மை , 

45-46 


மஞ்சரிச் சருக்கம் 


( ஆறுசீர் விருத்தம் ) 


[ ஆதித்தபுர மறையவர் சிறப்பு ) 


1097 


அருளா கரராஞ் சங்கரருக் 

கவர்நெஞ் சகமா லயமாக்கி 
மருமா மலரர்ச் சனையோம்பி 

வழுவா தியற்றி வைதிகமே 
பெருவாழ் வெனக்கொண் டம்முறையே 

பேரா தியற்றும் பெற்றிய ராம் 
திருமா மறையோர் வாழ்தருமா 

தித்த புரமென் றொருநகரம் 


1 


1098 


[ ஆதித்தபுர நகர் வளம் ) 
மாட நிரையும் வேதிகையும் 

மணிவா யிலுந் தண் ணறுந்துளப் 
மேடைக ளுந்தோ ரணநெருங்கும் 

வீதி யொழுங்கும் பூங்காவும் 
நீடும் யாக சாலைகளும் 

நியதி மண்ட பங்களுநீர் 
ஓடை களுமற் றுளபெருமை 

யோங்கும் யாவும் நிறைந்துளது 


2 


( அந்நகர்வாழ் அந்தணர் ஒழுக்கச் சிறப்பு ) 
1099 மனைக ளெல்லாம் மறைமுழக்கம் 

வளர்ப்ப தெல்லாம் மகச்செந்தீ 
புனைவ தெல்லாம் வெண்ணீறு 

பூண்ப தெல்லாம் அக்கவடம் 
1097 அருளாகரர் 

அருளாகரர் - கருணைக்கடலாக விளங்குபவர் . மருமாமலர் 

பொருந்திய மலர்கள் . பேராது - நீங்காது . 
1098 வேதிகை - முன்முற்றம் . துளபமேடை - துளசி மாடம் . 


மணம் 


355 


மஞ்சரிச் சருக்கம் 


நினைவ தெல்லாம் பிரமநிலை 

நீப்ப தெல்லாம் காமாதி 
இனையர் பயிலவ் வூர் தனிலோர் 

எல்லை யாசி யெனுமறையோன் 


3 


( விசாலாட்சி என்னும் பார்ப்பனியின் மாண்பு கூறுதல் ) 


1100 சீல மருவு மம்மறையோன் 

தேவி கற்பி னருந்ததியே 
போலுங் குணத்த ளில்லறப்பண் 

புள்ள நங்கை மலரயனும் 
மாலு மறியாக் கமலபதம் 

மறவா அன்பின் வழிவருமா 
தாலுஞ் சுருதி நெறியள்விசா 

லாட்சி யென்னும் பெயருடையாள் 


4 


- 


1101 நிலவும் புனலும் உலவுசடை 

நிமலர் நேசர் வரினெழுந்து 
மலர்கொ டருச்சித் திறைஞ்சி மொழி 

மதுர மியம்பிப் போனகமும் 
அலகில் கறியு மறுசுவையோ 

டருந்த வளித்தே தேவர்களும் 
உலகம் புகழப் பெருநலமும் 

உடையா ளுவமை தவிர்நடையாள் 


5 


[ எல்லையா சியும் விசாலாட்சியும் மகப்பேறு வேண்டித் தவமியற்றல் ] 
1102 இன்ன மனையாள் தன்னுடனே 

எல்லையாசி யெனுமறை யோன் 
நன்ன ரறம்பூண் டிருந்துசில 

நாள்க ளகன்றுந் தவக்குறையால் 


1099 மகச்செந்தீ - யாகத்தீ . அக்கவடம் உருத்திராக்கமாலை . 

காமாதி- காமக்குரோதம் முதலிய குற்றங்கள் . 
1100 ஆலும் சுருதி - முழங்கும் வேதம் . சீலம் - ஒழுக்கம் . 

கங்கை... நேசர் அடியார் . போனகம் 
ஒழுக்கம் . 


..1101 புனல் 


சோறு . 


நடை 


356 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மன்னுங் குதலைக் கிண்கிணிக்கால் 

மகவி லாமை யால்வருந்தி 
என்னை செய நான் முன்னை வினை 

யீதா மென்று மனந்தேறி 


6 


1103 அறத்தி லுயர்ந்த வில்லறம்பூண் 

டமர் தல் போகத் தாலன்றே 
இறக்குங் காலத் தபரவினை 

இயற்றித் தருப்ப ணாதிகளாற் 
சிறக்கும் பிதிர்த்தே வதைகளுக்குத் 

திருத்தி செய்யும் பொருட்டன்றோ 
துறக்கம் புகுதார் மகவிலர் தாம் 

என்றல் சுருதித் துணிவன்றோ 


7 


1104 என்று பலவு மந்தணன்றான் 

எண்ணி யினியில் வாழ்க்கை நசை 
நன்று நமக்கின் றருந்தவமே 

நாமுய் வதற்கு நெறியென்று 
மன்ற லோ திக் குரைத்தகன் று 

மறை நூல் வழியாற் றவம்பூண்டு 
வென்றைம் புலனும் மோன மதாய் 

மிக்க யோகந் தனிலமுந்தி 


8 


[ எல்லையாசி கடுந்தவத்தால் சுவர்க்கம் அடைதல் | 


1105 சிறிது பருவ மகன்ற தன் பின் 

சிறையா முடலந் தனை நீங்கி 
மறுவி லாத சுவர்க்கரொளி 

மானங் கொணர வதிலேறி 


1108 அபரவினை - பிதுர்க்காரியம் . தருப்பணாதி - திதி கொடுத்தல் 

முதலிய கருமங்கள் . திருத்தி - நிறைவு ( திருப்தி ) . புகுதார் - 

சேரமாட்டார் . 
1104 மன்றலோதி 

மணங்கமழும் கூந்தலையுடைய மனைவி . மோனம் 
தவம் . 


மஞ்சரிச் சருக்கம் 


357 


இறு நுண் ணிடையார் கவரிபுடை 

யிரட்ட விமையோ ரேத்தெடுப்ப 
உறுநல் லியங்கள் கலந்தொலிப்ப 

உயர்வா னகம்போய் இனிதிருந்தான் 


9 


1106 கணவன் றவமேற் கொண்டதன் பின் 

காதல் மனையாம் விசாலாட்சி 
உணர்வை யவன்பாற் றனியிருத்தி 

உண்மை யறங்கள் வழுவாமல் 
துணையும் பொருளும் மக்களுநற் 

சுற்ற மெவையு முற்றிளமான் 
அணையுங் கரத்த ரவர்பொருளே 

யாமென் றிருக்கு மந்நாளில் 


10 


( விசாலாட்சி கணவன் எய்திய நிலையறிந்து கைம்மைபூண்டு 

விரதத்தோடு ஒழுகுதல் ) 


1107 தவத்திற் புகுந்த கணவனிறந் 

தமைகண் டுள்ளந் தளர்வெய்திச் 
சிவத்திற் புகுதுஞ் சிந்தனையாள் 

திருமங் கள சூத் திரமகற்றிப் 
பவத்திற் பிறந்தார்க் குறுகடன்கள் 

பலவு மியற்றி விரதமொடும் 
அவத்திற் பொழுது கழியாமல் 

அரன் பூ சனை செய் நியமியளாய் 


11 


1108 அதிதி யெதிர்பந் தாசான்மெய் 

யடியார் பூசை களுமியற்றிக் 
கதிதங் குரவோர் புராணகதை 

கழறு மிடங்கள் தனிற்சென்று 


மங்கல 


1105 ஒளிமானம் - ஒளிபொருந்திய விமானம் . இயங்கள் 

வாத்தியங்கள் . 
1106 இளமான் அணையுங் கரத்தர் - சிவபெருமான் . 
1107 மங்கள சூத்திரம் - திருமாங்கலியம் . அவம் - வீண் , 


358 


திருப்பெருந்துறைப் புராணம் 


முதிரும் பரிவாற் கேட்டவர்க்கு 

முறைமை யால்வேண் டுவகல்கி 
வதியு நாளிற் பெருந்துறைமா 

ன் 
மியத்தைக் கேட்டு மனமுருகி 


12 


[ அவள் திருப்பெருந்துறை சென்று வழிபட விரும்பிச் செல்லுதல் ) 


1109 குந்தா ரணிய நாதரைக்கை 

கூப்பி யிறைஞ்சும் பெருவிருப்பம் 
நந்தா தெழத்தன் சுற்றமுடன் 

நம்பர்க் குதவ வேண்டுவகொண் 
டந்தா மரைச்சீ ரடிவருந்த 

அருங்கா னகங்கள் பலகடந்து 
வந்தா ளாதி கயிலாச 

மாகும் புரத்தில் நேசமுடன் 


13 


( அவள் குருந்தீசரைக் கண்டு வணங்கி ஆனந்தமுறுதல் ] 


1110 வந்து வனகேந் திரபுரத்தின் 

வளங்க ளெவையுங் கண்டு தொழு 
தந்த மில்லா வுவகையொடு 

மகினீர் படிந்து கடன் முடித்துக் 
குந்த வடிவா யிருந்தருளும் 

குளிர்மா மதிச்செஞ் சடையரைக்கண் 
டெந்தம் பெருவாழ் வீதோவென் 

றிறைஞ்சி யெழுந்து புளகமுடன் 


14 


1111 


கண்கள் பொழியப் பெருந்தாரை 

கரைய வுள்ளம் பரவசமாய் 
மண்கள் புரள வீழ்ந்தெழுந்து 

மலர்க்கை சிரத்தின் மேற்றாங்கிப் 


1108 எதிர்பந்து 

உற்றஉறவினர்கள் . வதியும் நாளில் வாமுங் 
காலத்தில் . 
1109 நந்தாது - குறையாமல் . ஆதிகயிலாசம் - திருப்பெருந்துறை .. 
1110 அகினீர் - அக்கினி தீர்த்தம் . புளகம் - மெய்ம்மயிர் பொடித்தல் 


மஞ்சரிச் சருக்கம் 


359 


பண்கள் தருமின் சொற்கனிவாய்ப் 

பாவை கணவா குந்தேசா 
எண்கொள்ளாத பாவியெனக் 

கெய்து மோநின் பேரருளே 


15 


( அவள் சிவயோகநாயகியை வணங்கி வேண்டுதல் ] 
1112 என்று பலவும் புகன்றுதுதித் 

திறைஞ்சி வலம்வந் தெம்பெருமான் 
உன்றன் மலர்ச்சே வடிக்களாய் 

உய்யக் கொள்வாய் எனையென்று 
கன்றா வெனநின் றுளமுடலும் 

கரைந்து சிவயோ கப்பரைமுன் 
சென்றா தரத்தின் வனங்கியிரு 

செங்கை கூப்பித் தொழுதுமைப்பால் 
1113 அன்னே யாத்ம நாயகருக் 

கமுதே யண்டப் பரப்பெவையும் 
முன்னே யுதவும் சிற்றுதர 

முகிழ் மென் முலைக்கோ மளமயிலே 
தன்னே ரில்லாப் பூரணமே 

சதுர்மா மறையுந் தொடர்வரிய 
மின்னே யுன்ற னடிசேரும் 

விருப்பம் வேண்டு மருள் செயென 


16 


71 


1114 


வணங்கி யெழுந்து சிவயோக 

வனநா யகர்க்கும் நாயகிக்கும் 
இணங்கும் வெகுவா மபிடேகம் 

இயம்பும் பலநை வேதனங்கள் 
மணங்கொள் தூபந் தீபமலர் 

மணியா பரண மாடைமுதல் 
குணங்கள் கூரக் கொடுத்தேத்திக் 

கோதி லாவப் புரியுறைவோர் 


18 


பாவை 


- 


- 


1111 

சிவயோக நாயகி . எண்கொள்ளாத - அளவில்லாத . 
1112 கன்றா கன்றையுடைய 

ய பசு . 

சிவயோகப்பரை - சிவயோகநாயகி . 
1113. சிற்றுதரம் - சிறிய வயிறு . 
1114 கோது - குற்றம் . அப்புரி - அந்தத்தலம் ( பெருந்துறை) . 


360 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அவள் பெருந்துறை வாழ் அந்தணர் முனிவர் எல்லோரையும் 

வணங்கி வழிபட்டுப் பல அறங்கள் செய்தல் ) 


1115 முனிவர் மறைவல் லாளரையும் 

முகம னுடன் பூ சித்திறைஞ்சிக் 
கனிவின் றுதிகள் சொற்றவர் தங் 

கருணை நோக்கு மிகவுடைத்தாய் 
இனிய நலமார் தீர்த்தங்கள் 

எல்லாம் படிந்து மிகுமன்பர் 
புனித முறுதா னங்கள் பல 

புரிந்து வசித்து வருநாளில் 


19 


( மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் இறைவனை வழிபட்டு 

மகிழ்ந்து பின் தன் ஊர் வந்தடைதல் ) 
1116 குருநான் மதியம் இலங்குசடைக் 

குழகன் றினமாம் மார்கழிநற் 
றிருவா திரைநாள் வரவுதயத் 

தினம்வெள் ளாற்றிற் சென்றாடிப் 
பெருகார் வத்தோ .டியருளம் 

பேராதிருக்கும் பெருந்துறையார் 
இருநாட் கமல பதமிறைஞ்சி 

எழுந்து நின்று கைகூப்பி 


20 


1117 ஆத்ம நாதர் தம்பெயர்க 

ளாகும் நாமத் திரையமெலாம் 
போற்றி செய்து வேண்டும்வரம் 

புகன்று விடைகொண் டருட்பரைதாள் 
ஏற்று வணக்கஞ் செய்தருள்பெற் 

றெழுந்து பெரியோ ரையும்பரவித் 
தேற்ற முடன்றன் னூரகம் போய்ச் 

சேர்ந்தாள் மாசு சேராதாள் 


21 


1115 கனிவின்றுதி - உளங்கனிந்த தோத்திரங்கள் . 
1116 குருநாண்மதி - நிறம் பொருந்திய பிறைச் சந்திரன் . 

வடிவழகன் . 


குழகள் - 


மஞ்சரிச் சருக்கம் 


381 


[ திருவாதிரை தோறும் அவள் சிவபுரம் சென்று வழிபடுதல் ) 
1118 அன்ன தாகுஞ் சீலவிசா 

லாட்சி யென்னும் மூதணங்கு 
நன்மை திகழுங் குந்தவன 

நாத ரடித்தா மரையைமனம் 
தன்னி லிருத்தி யமர் தருநாட் 

டனுவா திரைநாள் வருந்தோறும் 
உன்னி யெழுந்து பெருந்துறை சேர் 

வுற்று வணங்கி யூர்வருவாள் 


[ மஞ்சரி வரலாறு கூறத் தொடங்குதல் , மஞ்சரியின் இயல்பு ) 
1119 நறைகொ ளிதழி புனையாத்ம 

நாதர் நாமத் திரையமனு 
இறைவி டாது நாளுமுரு 

எண்ணிக் கனிவோ டிருக்குமிவள் 
உறையு ளதனுக் கயல்மனையாள் 

உறும்பே ரெழிலாள் மஞ்சரியென் 
றறையும் பெயராள் முற்றொடர்பால் 

அடங்காக் காமத் தொடுஞ்சரிப்பாள் 


23 


( மஞ்சரியின் கணவன் நந்திவர்மன் இவள் தீயொழுக்கங்கண்டு 

இவளை நீத்து வடக்கேகி விடுதல் ] 
1120 காம சரத்தா லடியுண்டு 

களவிற் பலரைப் புணர்ந்தொழுகும் 
தீமை யொழுக்கந் தலைநின்றாள் 

செயலைப் பலவாற் றாற்றெரிந்து 
தூம வனல்சான் றாய்வேட்ட 

துணைவ னந்தி வர்மனந்தத் 
தாமக் குழலாள் தனைத் துறந்து 

சார்ந்தான் பிரயா கைக்கரையில் 


24 


1118 தனுவா திரை நாள் - மார்கழி மாதத்துத் திருவாதிரைநாள் . 
1119 நறை - தேன் . இதழி - கொன்றை மலர் மாலை . மனு - மந்திரம் . 

- 
இறை - சிறிது . 
சிறிது . சரிப்பாள் 

சரிப்பாள் - ஒழுகுவாள் . 
1120 சரம் மன்மதபாணம் . 

வேட்ட மணம் செய்துகொண்ட , 
தாமம் - மாலை . 

. 


362 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ நந்திவர்மன் சுவர்க்கம் எய்தல் - மஞ்சரி மேலும் 

தீயொமுக்கத்தில் மூழ்குதல் ) 
1121 அங்கு வைகி யிருந்தவஞ்செய் 

தகலப் பலநாள் பின் புடல் நீத் 
தெங்குங் கிடையா வரும்போகம் 

எய்துஞ் சுவர்க்கம் பெற்றிருந்தான் 
துங்க மில்லாள் தன் கணவன் 

துறந்த தேனன் றானதெனத் 
தங்கு மனத்தி னிச்சைவழி 

சார்ந்து விடர்பற் பலரோடும் 


25 


( மஞ்சரி பெருநோய்க்கு ஆனாதல் ] 
1122 விரவி யல்லும் பகலுமதி 

வியாத்தி யாகச் சரித்தலினால் 
உருவ முழுதும் பிணிக்கிரந்தி 

உற்று முடைநாற் றம்பெருகி 
மருவு மூட்டுத் தொறும்புடைத்து 

வடிய வூன் கீ டந்துளைக்க 
இருகை காலுங் குறைந்து நடை 

இல்லா ளாகி முடங்குற்றாள் 


26 


1123 


( மஞ்சரி விசாலாட்சியை வணங்கி கட்புக்கோடல் ] 
இன்ன பலதுன் புழந்து மூப் 

பெய்தித் தளரு மிவள் புரி தன் 
முன்னை வினையாற் பிணிமருந்தால் 

முன்போ லிலதாய்ச் சிறி தகன்று 
தன்னே ரில்லா விசாலாட்சி 

தாளில் நாளும் வணங்கி , யென 
தன்னே யெனச்சென் றுறவாட 

அவளும் பரிவு செயவொருநாள் 


27 


. 


1121 துங்கம் - சிறப்பு . விடர் - காமவேட்கையொடு திரிபவர் . 
1122 அதிவியாத்தி - மிகுதி . கிரந்தி - பெரும்புண் 
1128 அள்ளே - அன்னையே . பிரிவு - அன்பு , 


கீடம் - புழு . 


மஞ்சரிச் சருக்கம் 


363 


[ மஞ்சரி விசாலாட்சியை வினவுதல் ) 
1124 வருடந் தோறும் போயெங்கே 

வருகின் றாய்நீ போம்தெய்வத் 
தருடா னென்னே பலனென்னே ? 

யங்கு நீபோய்ச் செயலென்னே ? 
தெருடா னில்லா வெனக்கருணீ 

செய்ய வேண்டும் யான் கொடிய 
மருடா னுடைய அவகேடி 
வழங்குய் மார்க்க மெனக்குமென 

28 
( விசாலாட்சி தான் சென்று வழிபடும் தலத்தைப்பற்றிக் கூறுதல் ) 
1125 பரிவும் பயமுந் தோன்றவிவை 

பகர்வாள் முகநோக் கிப்பரிந்து 
வெருவ லாதி கயிலாசம் 

என்னும் ஒருமா நகரமதற் 
குரிய நாமம் பெருந்துறையென் 

றுரைப்பர் பின்னும் பெயர்பலவாம் 
விரியும் பெருமை பலநெருங்க 
விளங்கி யோங்கு மப்புரியில் 

29 


(சிவபுரத்து இறைவன் பெருமையையும் அங்குசென்று வழிபடுவோர் 

அடையும் நலத்தையும் விசாலாட்சி கூறல் ) 


1126 அருவா யுருவா யுபயமுமாய் 

அகண்ட மாகி யெங்குநிறை 
தருபே ரொளியாம் பரப்பிரமந் 

தானே யுயிர்கள் தமக்கிரங்கிக் 
குருநாண் மலர்சேர் குருந்துருவங் 

கொண்டு மெய்யன் புடையார் தம் 
பெருவாழ் வாகப் பிறங்கி நிதம் 

பேரா திருக்கப் பெறுமதனை 


80 


- 


1124 தெருள் - அறிவுத் தெளிவு. மருள் மயக்கம் . அவகேடி - 

கெடுதலுடையவள் 
1125 வெருவல் - அஞ்சாதே . நெருங்க விளங்கி - மிகுதியாக விளங்கி ,, 
1126 உபயம் - அருவுரு . பிறங்கி - விளங்கி 


364 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1127 கண்டு தெரிசிப் பார்கடப்பர் 

கரையி லாத பிறப்புததி 
உண்டு நலங்கள் யாவையுஞ்சென் 

றுற்று வணங்கத் திங்கள் பனி 
ரெண்டும் நலமாம் விற்செங்கை 

யவற்று ளதிக மத்தினம்போய்த் 
தொண்டு புரிந்து குந்தேசர் 

இணைத்தா ளிறைஞ்சப் பெற்றோர்கள் 


31 


1128 பெறும்பேற் றினைக்கண் டனந்தனுக்கும் 

பேச வரிதா கையின் வருடர் 
தொறும்போய் வணங்கி வருகுவன்யான் 

சுத்தப் பிரம மேகுருந்து 
நறுங்கா லுலவும் அப்புரமே 

நவைதீர் பிரம லோகம் , வினை 
தெறுந்தே வதனைக் கண்டவர்கள் 

சீவன் முத்த ராகுவரால் 


32 


( குருந்திறைவனை வழிபட்டால் எல்லாப் பிணிகளும் நீங்குமெனல் ] 


1129 திகழுங் குருந்த மூலமிருத் 

தியை தீ ராரோ கங்களுக்கு 
மிகலும் பிறவிப் பிணிக்கும் மன 

வியாதி யெவைக்கும் நன் மருந்தாம் 
புகல்மற் றதனை யணிந்திடினும் 

புசித்தல் செயினும் பவமனைத்தும் 
பகலைக் காணும் பனியெனப்போம் 

பலிக்கும் வேண்டும் பயனெவையும் 


33 


1127 புறப்புததி - பிறவியாகிய கடல் . விற் செங்கை மார்கழி மாதம் 

திரைநாள் . 
1128 அனந்தன் - ஆதிசேடன் . நறுங்கால் - தூயகாற்று . தெறும் - 

அழிக்கும் . 
1129 மூலமிருத்தியை - வேர் முதல் இலைகள் . பலிக்கும் - உண்டாகும் . 


மஞ்சரிச் சருக்கம் 


385 


[ அங்குள்ள தீர்த்தங்களின் மகிமை கூறுதல் ] 


1130 ஈடில் குருந்தூர்க் கெல்லையோ 

சனையெண் டிக்கு முளவதிற்பல் 
கோடி தீர்த முளபசுக்காற் 

குளம்பு நீருங் கங்கை , யழ 
லாடி யழைத்த தோரறுபத் 

தாறு கோடி தீர்த்தமுள 
நாடி நோற்போர்க் கெல்லையென்ற 

னாலிவ் வளவென் றுரைப்பரிதே 


34 


[ மஞ்சரி தனக்குய்தி யுண்டோவென விசாலாட்சியை 

வணங்கிப் புலம்புதல் ) 


1131 மற்றப் பதியின் பெருமைபல , 

வாக்கு மனத்துக் கெட்டாதென் 
றற்பிற் புகலக் கேட்டுவிசா 

லாட்சி தாளில் மஞ்சரியும் 
பற்பல் கால்வீழ் திறைஞ்சியிந்தப் 

படியில் நீயே பாக்யவதி 
எற்றுக் கோநான் தோன்றினதங் 

கெய்த லாகேன் செய்வதெவன் ? 


35 


1132 கையுங் காலும் முடமெவரும் 

காண வொண்ணா ரோகிமிகச் 
செய்த திதுநாள் காறு கலஞ் 

சேராத் தீய கொடுந்தொழில்கள் 
உய்யும் வகையெங் ஙனமுனை நான் 

உற்று வணங்கப் பெற்றிடுதற் 
கெய்துந் தவம்யா தோ நீயே 

என்னைப் புரக்க வேண்டுமென 


1180 பசுக்காற் குளம்புநீர் - பசுவினுடைய காற்குளம்பு அளவுள்ள நீர் . 

அழல் - அக்கினிதேவன் . ஆடி - மூழ்கி 
1131 அற்பிற்பு கல - அன்போடு கூற . படி - பூமி . 


366 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( விசாலாட்சி அவளைத் தேற்றி உபதேசித்தல் ) 
1133 அழுது விம்மி யிவைமொழிவாட் 

கஞ்சல் நீமஞ் சரியெனவே 
பழுதி லா நன் மதுரமொழி 

பலவும் இயம்பி நீ புரிந்த 
வழுவை நினைந்தெப் போதுபயம் 

வந்த தோகுந் தேசருனை 
முழுதும் புரப்பா ரென் றுரைத்தம் 

முன்னோன் நாமத் திரையமனு 


37 


( விசாலாட்சி அவளுக்கு குருந்து இலையை உண்ணக் கொடுத்து 

இறைவனை வேண்டிக்கொள்ளச் சொல்லுதல் ) 
1134 சீலம் பலகற் பித்துபதே 

சித்துக் குருந்தின் மிருத்திகையும் 
ஏல வழங்கி னாள் சரண்பூண் 

டிறைஞ்சி வாங்கி யுட்கொண்டு 
மேலும் பூசி யம்மனுவை 

விடாது செபித்து மஞ்சரியும் 
காலந் தனக்குள் ளன வெவையும் 

கடத்தி னாள் ஈற் றுறுங்காலை 


38 


[ மஞ்சரியின் அந்தியகாலத்தில் யமதூதர்கள் நாயொடு வருதல் ] 
1135 நலத்திற் சிறந்த விவள் மகிமை 

நாடா ராகிக் கூற்றுவன் றன் 
குலத்திற் பிறந்து முகிலதிர்போற் 

குரைக்குஞ் சாம சவுளமென 
விலக்கற் கரிய கொடுந்துயரம் 

விளைக்கு நாய்க ளிரண்டொடுஞ் சென் 
மலக்கண் புரிந்து கொடுபோக 

அடர்ந்தார் மறலி கொடுந்தூ தர் 


39 


1186 வழு - குற்றம் , 
1184 " மிருத்திகை - பச்சிலை . சரண் - பாதங்கள் . 
1185 முகிலதிர் - முதில் முழக்கம் ( இடி ) சாமம், சவுளம் - காய்களின் 

பெயர்கள் . அலக் கண் - துன்பம் . அடர்ந்தார் - நெருங்தினார் . 


361 


மஞ்சரிச் சருக்கம் 


[ எழுசீர் சந்த விருத்தம் ] 


[ எம தூதர்களின் தோற்றமும் செயலும்பற்றி வருணித்தல் ) 
1136 இடிக்கி ணங்கதிர் சொல்லி னார் பிறை 

யிற்பி றங்கிய பல்லினார் 
துடித்தெ முந்து செல் காலி னார்கறை 

துன்னு நெட்டிலை வேலினார் 
கடித்து மென்றிடு மிதழி னார்கடுங் 

காலெ னச்செலுங் கதழ்வினார் 
தடித்த கார்நிற மெய்யி னாரெரி 

தங்கு சூல்கெழு கையினார் 


1137 கறுவு கொண்டசெண் டையி னார்கருங் 

கச்சு வீக்கிய வுடையினார் 
முறுகி வன்மை செய் திறலி னார்புவி 

முற்றை யுந்தெறு விறலினார் 
பொறுமை யற்ற மனத்தி னாரிடர் 

பொங்கு தீய சினத்தினார் 
பெறுக டுந்திறல் விழியி னாரிகல் 

பேசி யேயடுந் தொழிலினார் 


41 


[ எம தூதர்களின் கொடுமையால் மஞ்சரி கதறித் துடித்தல் ) 
1138 இன்ன பற்பல ரார்த்தெ முந்தெலி 

யைத்தொ டர்ந்திடு பூசைகள் 
தன்னை யொத்தெறி கால பாசம 

தைக்க ழுத்தினி லிட்டிழுத் 
துன்னி வெங்கதை கொண்ட டித்துறு 

நாயி ரண்டையு மேவியே 
பன்னு நாவிடைமுளைய டித்தனர் 

பதறி மஞ்சரி கதறவே 


42 


1186 இடிக்கிணங்கதிர் - இடி முழக்கம் போலும் அதிர்கின்ற . பிறங்கிய . 

விளங்கிய , கடுங்கால் - பெருங்காற்று ( புயல் ) . சூல் - சூலம் . 
1187 கறுவு - வெகுளி . விறலினார் - வெற்றியாளர் . 
1188 பூசைகள் - பூனகள் . நாவிடை - நாக்கினிடத்து . 


388 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ மஞ்சரியை அழைத்துச் செல்ல நந்திகணங்கள் வருதல் ) 
1139 அன்ன காலையில் வெள்ளி யங்கிரி 

அண்ண லேவலி னாலுயர் 
பொன்னின் மாமணி யிற்கு யிற்றொளி 

பொங்கு மானம துங்கொடு 
நன்னர் நந்திக ணத்தர் சீறியந் 

நாரியைக் கொடு போவதற் 
குன்னு மந்தக னேவ லாளரை 

யுற்று மோதியம் மாதினை 


1140 அஞ்ச லஞ்சலெம் மன்னை பா தகர் 

அச்சு றுத்துத லுன்னையோ 
நெஞ்சி னும்பய மற்றெ னாவிரை 

நேர்ந்து பந்தம கற்றியே 
மஞ்ச ரித்தவ மாதை மின்னொளி 

மான மீதி லிருத்தியே 
கஞ்ச னற்றலை தாங்கு கையினர் 

கயிலை கொண்டுசெல் காலையில் 


44 


[ எமபடர்கள் நந்திகணத்தவரைக்கண்டு அஞ்சியோடி மீண்டுவந்து 

தடுத்துப்பேச சிவகணத்தவர் அவர்களை அழித்தல் ) 


1141 சிவக ணத்தவ ரானெ மன்றமர் 

சிந்தி யோடுநர் மீண்டுவர் 
தவம திப்புள விவள் பொ ருட்டெம் 

தாரு யிர்க்கிட ராற்றியே 
உவமை யற்றிடு மான மீதினி 

லுற்றி டக்கொடு போவதற் 
கிவள் தனின் ( சயல் யாது கூறுவிர் 

என்று சுற்றி யரற்றினார் 


45 


1189 
1140 


மானம் - விமானம் . நாரி - மஞ்சரி . 

நாரி - மஞ்சரி , மோதி - போரிட்டு . 
பந்தம் - யமதூதர்களிட்ட காலபாசம் . கஞ்சன் 

கஞ்சன் - பிரமன் . 


மஞ்சரிச் சருக்கம் 


369 


1142 அக்க ணந்தனில் நந்தி மாகணர் 

ஆர்த்த கன்றுமு னோடினார் 
தொக்கு வந்தன ரச்ச மற்றிவர் 

தோள்க ரஞ்சிரம் யாவுமெண் 
டிக்கி னுங்கழு குண்ண வீழ்த்துதுஞ் 

செங்கை பற்றிய கதைகொடென் 
றொக்க வீசிட வீழ்ந்து மாய்ந்தன 

ரொழிய மற்றவ ரோடினார் 


46 


( யமபடர்கள் யமனிடம் சென்று முறையிடல் ] 
1143 கால்க ளற்றவர் தோள்க ளற்றவர் 

கண்க ளற்றவர் பல்லுடன் 
தாலு வற்றவர் நாசி யற்றவர் 

தலைக ளிற்சிறி தற்றவர் 
தோள்க ளற்றவர் கைக ளற்றவர் 

துடைக ளற்றவ ராகியும் 
பால்க ளற்றவ ராகி யேயம 

படர்க ளூற்றனர் நமன் முனம் 


1144 வந்து கோவென வலறி வீழ்ந்தனர் 

மற்றி தென்னென வந்தகன் 
புந்தி வாயடங் காப்ப யத்தொடும் 

புகலு கின்றனர் தூதர்யாம் 
நிந்தை மஞ்சரி தன்ற னாவியை 

நேர்ந்து கண்டிடு மளவினில் 
நந்தி மாகணர் வந்து நீக்கி 

நலங்கொள் மானம தேற்றினார் 


48 


1145 நற்றி றங்களி லொன்றை யேனுமிந் 

நாரி செய்ததுண் டாமெனிற் 
சொற்றல் வேண்டுமெ மக்கெ னாவுரை 

சொற்ற வாய்குவி யாமுனம் 


1142 கணர் - குழுவினர் . தொக்கு - ஒன்று திரண்டு . கதை - கதாயுதம் . 
1143 தாலு - நாக்கு . பால் - உடம்பின் பகுதிகள் . 

47 - 48 


376 


திருப்பெருந்துறைப் புராண 


பற்று கைக்கதை வீழ்தல் கண்டனம் 

பாற வுஞ்செய லின்மையால் 
அற்று மாய்ந்தனர் பற்ப லோர் சிலர் 

அஞ்சி யோடினர் எங்ஙனோ 


49 


1146 அங்க மெங்கணும் பின்ன மாயெம 

தாரு யிர்க்கழி வில்லையாய் 
இங்கு வந்தன மெளிய னாமுனக் 

கேச்சு மாகு தலின் வலி 
தங்க வோடின முமக் கடிமைசெய் 

சார்பு நன்றனி மேலெமக் 
குங்கள் சேவகம் போதும் போதுமென் 

றொக்க நைந்துரை யாடினார் 


50 


1147 


( எமன் வெகுண்டெமுதல் ] 
கூற்று வன் செவி தன்னி லேவலர் 

கூற்று நீண்டச லாகையை 
ஏற்றி னாலென வாத லிற்கணி 

ரண்டும் வெம்பொறி காலவே 
சீற்ற மிக்கித ழெயிறு தின்றிடி 

சேண்மு ழக்குதல் போன்றதிர்ந் 
தாற்றல் நன்றிது சால வும்நன் 

றாமெ னப்புகல் கின்றனன் 


51 


1148 தாவி லாவுயிர் கட்கு நீயொரு 

தண்ட நாத னெனச்சொலிப் 
பாவை பங்கன்முனீத லாலொரு 

பாவி மஞ்சரி மீதிலென் 
ஏவ லாளரை யேவி னேனவண் 

எய்தி வெங்கணர் கொல்வரேல் 
ஆவ தேதினி யென்ற னாணை 

யறத்தி னாள்வ னெனிலுறும் 


52 


1146 ஏச்சு - பழி . நைந்து - வருந்தி . 
1147 சலாகை - தீயில் காய்ந்த இரும்பு . எயிறு - பற்கள் . 


371 


மஞ்சரிச் சருக்கம் 


( சிவபிரானிடம் சென்று முறையிட எண்ணி வாகனத்தைக் கொணர 

ஏவுதல் ] 


1149 போது மித்தொழில் வெள்ளி வெற்புறை 

பூத நாயகர் முன்பு சென் 
றோதி முற்றையு மிவ்வி ருத்தியொ 

ழித்து நாமுய வேண்டும் நம் 
மேதி யைக்கொணர் மின்கள் யாவரும் 

விரைவின் மிக்கெழு மின் ,கணக் 
கோத வேண்டிட வருவிர் சித்திர 

குத்த ரும்மென வோ தினான் 


63 


( அப்பொழுது கருணீகர்கள் வந்து மஞ்சரியின் புண்ணியம் பற்றிக் கூறி 

நிலைமையை விளக்குதல் ] 
1150 தென்றி சைக்கிறை சீற்ற மோடிவை 

செப்ப லுங்கரு ணீகரும் 
நின்ற வட்குண செய்கை யாவையும் 

நேடி நற்செயல் கண்டு நாம் 
இன்று குற்றம தாற்றி னோமதற் 

கேற்ற தண்ட மியற்றினார் 
வென்றி நற்கணர் என்ன , நெஞ்சம் 
வெருக்கொ ளப்புகல் கின் றனன் 

54 


1151 இற்றை நாள்வரை சற்றும் நம்மை 

இடர்ப்ப டுத்தின வோகணம் 
குற்ற மின்றி யிராது நீரது 

கூறு மின்னென , நின்றுடன் 
முற்று மஞ்சரி செயலை யோதி 

முதிர்ந்த காலையி லீசர் தம் 
அற்பின் மிக்கவ ளென்றி டும்விசா 

லாட்சி யென்பவள் முன்புபோய் 


65 


. 


1149 விருத்தி - தொழில் , மேதி - எருமைவாகனம் . 
1150 தென்றிசைக்கிறை 

இயமன் . கருணீகர் 

சித்திரகுப்தர்கள் . 
நேடி - ஆராய்ந்து . 


372 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1152 பெருவி ருப்பொடு இறைஞ்சி நீபுரி 

பெற்றி யாதென வினவினாள் 
உருகு மன்பினி லன்ன வட்குப 

தேச மாக வுரைத்தனள் 
திருவ ருட்டுறை யாம்பெ ருந்துறைச் 

செல்வர் நாமமொர் மூன்றையும் 
அருமை கூர்தர வோதி வீந்தனள் 

ஆத லாலவள் தூயளே 


1153 அன்றி யும் விசாலாட்சி யோடுசா 

வாச முற்றத னாலுமற் 
றொன்று மில்லைம னத்தெ ழுந்தது 

ஞற்றி யுற்றன மிடரெனக் 
குன்ற வில்லியி னாம மோதிய 

கோதி லாவவள் தன்னையோ 
இன்று தூதுவர் கொணர வேவிய 

தென்று சண்ட னிரங்கியே 


57 


[ எமன் மஞ்சரி வரலாறு கேட்டபின் மனந்தெளிந்து 

இறைவனை வேண்டுதல் ) 


1154 இப்பி ழைக்கினி யென்செய் வேனர 

னேபொ றுத்தரு ளவுணர்வாழ் 
முப்பு ரந்துக ளாக வென்றபுன் 

மூர லண்ணல் பொறுத்தருள் 
செப்ப மாமறை போற்று கின்ற 

திருப்பெருந்துறை மேவிவாழ் 
அப்ப னேபொறுத் தருள்க வென்றுமண் 

ண தனில் வீழ்ந்து வணங்கியே 


58 


1155 தெண்ணி லாமதி யண்ண லைத்துதி 

செய்து தூதுவர் தம்முடன் 
எண்ண மென்கொல் திருப்பெருந்துறை 

ஈசர் நாமம தெண்ணிய 


1153 சாவாசம் - நட்பு . உஞற்றி - செய்து . சண்டன் - இயமன் . 
1154 புன்மூரல் - புன்சிரிப்பு . 


373 


மஞ்சரிச் சருக்கம் 


புண்ணி யட்கிடை யூறி ழைத்திடு 

புன்மை கண்டு புடைத்தனர் 
நண்ணு குற்ற மகற்றி னோமரன் 

நாம மோதுவ ரெளியரோ ? 


59 


1156 கஞ்சன் மால்விழி யாயிரன் றிசை 

காவ லாளர்கள் தன்னொடும் 
அஞ்ச லேதுமி லாத யானும்விண் 

ணவர்கள் யாவரும் ஒளிர்மதிப் 
பிஞ்சு சூடிய செஞ்ச டாடவிப் 

பிஞ்ஞ கன்னடித் தொண்டினில் 
எஞ்சல் மிஞ்சுதல் இன்றி யேபுரி 

யேவ லாளரி தன்றியே 


60 


1157 கெழுமு நிக்கி ரகம னுக்கிர 

கங்க ளும் அரன் ஆதினம் 
நழுவ லின்றி யவர்க்கு வப்புற 

நாந டத்திடி லுய்யலாம் 
பழுது கண்டு தண் டித்த லாவது 

பழுத லக்கட னாமக 
முழுதும் விட்டிடு மின்க ளென்றிட 

மொழிவர் தூதுவர் அண்ணலே 


61 


[ எமதூதர்கள் எமனிடம் வேண்டுதல் ) 


1158 எங்க ளுக்கிய மான னாகுமுன் 

ஏவ லின்வழி யெய்தியாம் 
பங்க முற்றனம் எம்மை யவ்வுழி 

படர ஏவுவ தென்னெனச் 


1155 தெண்ணிலா - தெளிந்த நிலவு . 
1158 விழியாயிரன் - இந்திரன் . மதிப்பிஞ்க - பிறைச்சந்திரன் . எஞ்சல் 

மிஞ்சுதல் - ஏற்றத்தாழ்வுகள் . 
1157 கெழுமும் - பொருந்திய , நிக்கிரகமனுக்கிரகம் - அழித்தல் அருளல் , 

ஆதினம் - உரிமை . அகம் - அகங்காரம் . 


374 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சங்கை யுற்றுண ராதி ருந்திடு 

தன்மை மேலினி யுங்களைப் 
பொங்கு நற்றவ முடையர் தம்மயல் 

பொங்க வேவலம் நீவிரும் 


62 


[ எமன் குருந்தவனத்தில் உள்ளவர் யாவரையும் நீர் 
அணுக வேண்டாமெனத் தூதர்களுக்குக் கட்டளையிடல் ) 


1159 குருந்த மேவடி வாயி ருந்தருள் 

கொன்றை வேணியர் நாமம் நா 
விருந்து ளோர்களந் நகரில் வாழ்பவர் 

ஏது செய்யினு மணுகன் மின் 
திருந்த றுபதோ டாறு கோடிநற் 

றீர்த்த மும்மவண் வதிதலால் 
பொருந்து நாமம் பெருந்து றையெனும் 

பொற்பின் மேவிய தப்புரி 


63 


1160 


மணலெ லாஞ்சிவ லிங்க மங்குள 

வனமெ லாஞ்சுர நதியதாம் 
குணம னேகம தால தன்புகழ் 

கூறு தற்கரி தாகுநீர் 
உணர்வ தாக வுரைத்த னன்னிடர் 

ஒழிமி னென்றவர் தம்மொடும் 
இணையி லந்தகன் றன்வி ருத்தியின் 

எய்தி யங்க ணிருந்தனன் 


64 


[ சிவகணங்கள் பஞ்சரியைக் கயிலைக்குக் கொண்டுசெல்லலும் 

அவள் வீடுபேறடைதலும் ] 


1161 


கால தூதர் தமைக் கடிந்த 

கணங்கள் மஞ்சரி யைக்கொடு 
நீல கந்தரர் வெள்ளி மால்வரை 

நீக்க மின்றி யிருத்தினார் 


1158 இயமானன் - தலைவன் . 

தலைவன் . ஏவலம் - ஏவமாட்டோம் . 
.1159 ணுகன்மின் - நெருங்காதீர் . வதிதலால் - இருத்தலால் , 
1160 சுரநதி - தேவகங்கை . இடர் மனத்துயர் . 


மஞ்சரிச் சருக்கம் 


375 


சீல மேவும னாள்ப னாள்மிகு 

செல்வி யாயவண் வைகியே 


மேல தாம்பத மாவ தேயெனு 

மிக்க பொன்னுல கத்திலே 


65 


1162 இயக்கர் தம்வழி மின்னெ னப்பொலி 

வெய்தி னாள்மிகு பாவியாய் 
மயக்க முற்றவள் குந்த நாதர் நா 

மங்க ளீற்றிடை யோதிய 
நயத்தி னாலவள் பெற்ற தீதெனின் 

நாளு மம்மனு வைப்பகர்ந் 
தயர்ப்பி லாவிசாலாட்சி பேற்றினை 

யாரு ரைத்திட வல்லரே 


66 


( பெருந்துறையின் மகிமையும் - பிறமுத்திதலங்களும் ] 
1163 இன்ன பற்பல மகிமை யத்தல 

மெவை யறிந்துரை செய்யலாஞ் 
சென்ம முற்றவர் கமலை மாநகர் 

சிந்தை செய்தவ ரருணையை 
மன்னு காழியில் வாச மானவர் 

வார னாசியில் மாய்ந்துளோர் 
பொன் மயச்சபை கண்டு ளோரது 

புகல்ப வர்க்குநன் முத்தியே 


67 


1164 திருப்பெருந்துறை தன்னில் வந்து 

செனித்து ளோரதில் மரித்துளோர் 
இருப்ப மென்றதில் வசித்து ளோரதில் 

எண்ணம் வைத்து நினைத்துளோர் 


வனம் - நீர் . நீலகந்தரர் - சிவபெருமான் . பனாள் - பலநாள் . 
1162 இயக்கர் 

கருந்திருவரில் ஒரு பிரிவினர் ( அழகுமிக்கவர்கள் ) . 
மின் - மகள் . நயம் - அறம் . அயர்ப்பு - மறதி ,. 
1163 கமலைமாநகர் - திருவாரூர் . அருணை - திருவண்ணாமலை . காழி - 

சீர்காழி . வாரணாசி - கர்சித்தலம் . பொன்மயச்சபை - சிதம்பரம் , 


376 


திருப்பெருந்துறைப் புராணம் 


விருப்பி னோடுரை செய்து ளோ ரதை 

விழியி னாற்றெரி சித்துளோர் 
கருத்தி னோடிவை யாறி லொன்றுளோர் 

காண்ப வர்க்கும் நன் முத்தியே 


68 


[ இவ்வியல் ஓதுவார் கேட்பார் எய்தும்பயன் 
1165 அறத்தின் மெய்வடி வாமெ னும் விசா 

லாட்சி தந்தருள் மனுவினாற் 
றிறத்தின் மேவிய கூற்றை வென்றருள் 

சேர்ந்த மஞ்சரி செய்வினை 
யுறைப்பி னோடுரை செய்த விவ்வியல் 

ஓதல் செய்பவர் கேட்பவர் 
மறத்தி னின்றொரு விப்பெ ருந்திரு 

மல்கி வாழ்குவ ருண்மையே 


69 


( மஞ்சரிச் சருக்கம் முற்றும் ] 


1164 செனித்துளோர் - பிறந்தவர்கள் . மரித்துளோர் - இறந்தவர்கள் . 
1165 உறைப்பு - உறுதி . மறம் - பாவம் . ஒருளி - நீங்கி . மல்கி - பெருகி . 


கேத்திர மகிமைச் சருக்கம் 


[ அறுசீர் விருத்தம் ] 


( தவுமியர் புரூரவாவை இத்தலத்தின் மகிமையைக் கேளனக் கூறுதல் ) 
1166 கேத்திர மகிமை தன்னைக் 

கிளர்த்துஞ் சிறிது கேட்டி 
பார்த்திப வென்றன் போடு 

பகருவன் முனிவன் அந்த 
மாத்தல மதனில் மேவி 

வாழ்சரா சரங்க ளெல்லாம் 
சீர்த்திகொள் சிவமே யங்குச் 
செறிமண லெவையும் லிங்கம் 

1 


[ இக்கேத்திரத்தைக் கண்டோர் எய்தும் பேறு ) 


1167 குளப்படி நீருங் கங்கை 

எனமுனங் கூறி னேமால் 
அளப்பரும் பெருமை சேரும் 

அத்தலங் கண்டோர் தம்மை 
உளப்படத் தெரிசித் தோரும் 

உயர்கதி யுடைய ராவார் 
கிடப்பருங் குருந்த மூலம் 

கெழுவொரு குரோசந் தன்னுள் 


2 


( இதற்கு ஒருகுரோச எல்லைக்குள் மரித்த உயிர்கள் எய்தும் பேறு ) 
1168 மரித்திடு முயிர்கள் யாவும் 

வலச்செவி மேல தாக 
விரித்துயி ரிறக்குங் காலை 

விமலரா மாத்ம நாதர் 


1166 கேட்டி - கேட்பாயாக . சராசரம் - மரஞ்செடிகள் முதல் எல்லா 

உ.யிர்களும் . 
1167 குளப்படி - பசுவின் குளம்பு அடி . கிளப்பரும் - சொல்லுதற்கரிய 

குரோசம் - ஓர் அளவை . 


378) 


திருப்பெருந்துறைப் புராணம் 


தரித்தெதிர் காணத் தோன்றித் 

தாரக முபதே சித்துப் 
பரித்துறுந் தாதை போலப் 

படுமிளைப் பாற்றித் தம்முள் 


3 


1169 அயிக்கிய மாக்கிக் கொள்வர் 

அங்கம்விட் டுயிர்போங் காலை 
நயப்புறும் பிரம்ம ரந்தி 

ரத்தினைப் பேதித் தேகும் 
தியக்கம தாற்றிப் போதும் 

தெரித்திட லாமத் தன்மை 
மயக்கறு காசி தன்னில் 

வயிரவர் வேதி யுண்டு 


( இங்கு சேர்ந்த எலும்பும் சிவலிங்கமாம் என்பது ) 
1170 அத்தல மதிற்றண் டித்தல் 

ஆத்மநா யகரல் லாது 
வித்தக வேறின் றுண்மை 

விளங்கிய ஞான மேவி 
முக்தியாம் வசிப்போர்க் கெல்லாம் 

மொழி சிவபூமி மற்ற 
வெத்தலங் களிலும் வீயந்தோர் 

என்புசே ரினுமாம் லிங்கம் 


5 


[ ஓர் அந்தணன் வரலாறு கூறத் தொடங்குதல் ] 
1171 அதனிலோர் சரித முன்னுண் 

டாயுள் ததுவுஞ் சொல்வாம் 
சதுமறைக் குலத்திற் றோன்றித் 

தகுமறை யெவையுங் கற்று 
விதிபெறும் யாக மாதி 

விருப்பொடு செய்து வந்தோன் 
சிதைவிலாக் கண்ணுவக் கோத் 

திறன் மிகு சீல முள்ளோன் 
198 தாரகம் - தாரகமந்திரம் . பரித்துறும் - அன்புறும் , தாங்கும் , 
1169 பிரமரந்திரம் - தலை உச்சியில் 2.ள்ள ஓர் இடம் . 


6 


கேத்திர மகிமைச் சருக்கம் 


[ அவ்வந்தணன் துலாபாரதானம் பெற்று வருதலும் அதற்குரிய 

பரிகாரம் செய்யாமையும் ] 
1172 மதுரையிற் றென்னர் கோமான் 

மாதானஞ் செய்வ தோர்ந்து 
நிதிபெறு மாசை யாலந் 

நெடுநகர் சேர்ந்து தீமை 
பதிதரு துலாதா னத்தைப் 

பரித்தன னதற்குத் தக்க 
விதிதரு பரிகா ராதி 

விருப்பொடு புரிந்தா னில்லை 


7 


( அவன் புலியால் இறத்தலும் பிரமராட்சதனாக மாறுதலும் ) 


1173 அத்தன மோடு தன்னூர் 

அணை தரும் போத வற்றை 
மத்தியின் வைகை யோரம் 

மாய்ப்புலி யாற்கோட் பட்டுச் 
செத்தனன் சேரா ரந்தத் 

திரவியங் கொண்டு போனார் 
நத்திலா துடன் பிரம 

ராட்சத ரூ ) மானான் 


8 


[ இந்நிலை கேட்டு இவன் மகனாகிய மாடகள் வருந்துதல் ) 
1174 கோரமாம் விகற்ப ரூபங் 

கொண்டுபல் விதனத் தோடு 
நாரமு முணவு மின்றி 

நடுக்கமோ டலறி மையல் 
சேரநின் றுழன்றா னன்னோன் 

சேயெனு மாடகன் றான் 
ஈரமி லாது தந்தைக் 

கெய்திய தன்மை கேட்டு 


9 


1172 தூலாதானம் துலாபாரதானம் . பரித்தனன் பெற்ருன் . 
விதி 

நூல்விதி . 
1178 கோட்பட்டு - கொல்லப்பட்டு . சேரார் - உறவில்லாதவர் . 
1174 விதனம் - துன்பம் . நாரம் - நீர் . மையல் - பித்தம் , 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மாடகன் பிரமராட்சதனாக வருந்துந் தந்தையைக்காணல் ) 


1175 பரிந்தழு தந்தோ வென்று 

பகர்ந்துடன் றந்தைக் கந்நோய் 
இரிந்திடு மாறுண் டாகும் 

இயல்பெலாம் விதிவ ழாமல் 
புரிந்தனன் தீர்ந்த தென்று 

பொருந்திடக் காணா னாகி 
வருந்திமற் றவனைக் காணும் 

வாஞ்சையாற் சென்று கண்டான் 


10 


[ மா 

மாடகன் தந்தையிடம் வினாவல் ] 
1176 அழுகுர லோடு வேறாம் 

அங்கமோ டுழல்பி தாவைப் 
பழுதகல் மாட கன்றான் 

பார்த்தழு தையா நானும் 
வழுவுறு ததற்கு வேண்டும் 

வகையெலாஞ் செய்து மிந்நோய் 
கழுவுறக் காணேன் செய்யக் 

கடவதென் னென்று ரைத்தான் 


11 


( மாடகனுக்கு அவன் மறுமொழி கூறல் ) 


1177 தந்தையாம் பிரம்ம ராட்ச 

தன் புதல் வன்சொல் கேளா 
மைந்தநீ புரித லாற்றுன் 

மரணத்தால் வரும்ப சாச 
நிந்தைகொள் வடிவ மையல் 

நீங்கின தான மேற்ற 
அந்தமில் பவத்தாற் சேரிவ் 
வாக்கையாற் றுயரு 

கின்றேன் 


12 


1175 இரிந்திடும் - நீங்கிவிடும் . ஆறு - வழி . வாஞ்சை - விருப்பம் . 
1176 கமுவுற - நீங்க . கடவது - செய்யத்தக்கது .. 


கேத்திர மகிமைச் சருக்கம் 


1178 சிறந்தவுன் றன்னா லிந்நோய் 

தீர்ந்துய வேண்டும் யான் முன் 
இறந்திடும் பொழுது வீழ்ந்த 

என்பினை எடுத்துக் கொண்டு 


18 


... 


... 


( பதின்மூன்றாவது செய்யுளின் பிற்பகுதியும் பதினான்காவது செய்யுளின் 

முற்பகுதியும் சிதைந்து கெட்டுப்போயுள ) 


1179 


... 


செவ்விய கங்கை நோக்கிச் 

செல்பவன் நெறியில் வைகும் 
பொய்யகல் குருந்தூர் சென்று 

புக்கு நின் றன் பின் நோக்கி 


14 


( மாடகன் தந்தையின் எலும்பை வெள்ளாற்றின் 

கரையில் வைத்துவிட்டு நீராடுதல் ) 


1180 நடந்துவெள் ளாற்றின் பாங்காய் 

நண்ணியப் புனலின் வீழ்ந்து 
படிந்திடக் கருதி யங்கோர் 

பாறையி லென்பை வைத்து 
வடிந்தொழு கியவந் நீரில் 

மரபுட னாடித் தான் பின் 
ஒடிந்திடா அன்பிற் சென்றென் 

புற்றிடு மறையைப் பார்த்தான் 


15 


[ எலும்பு லிங்கவடிவாய் இருத்தல் ] 
1181 பார்க்குமவ் வுழியி லிங்கப் 

படிவமா யிருத்த லாலே 
நீர்க்கரை யதில்முன் பில்லா 

நிகழ்சிவ லிங்க மேதென் 
றோர்ந்துளம் வெருவி யையுற் 

றுவணமைத் திட்ட வென்பே 
சீர்த்திகொ ளிலிங்க மாகிச் 

சிறந்ததென் றுவந்து பின்னும் 
1180 என்புற்றிடுமறை - எலும்பை வைத்துச் சென்ற பாறை , 


16 


18 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அந்தணன் கொடியரூபம் மாறித் தேவவடிவுறுதல் ) 
1182 சலனமி லாது நோக்கித் 

தான் மகிழ் வுற்றான் தந்தைக் 
குலைவுசெய் கொடிய ரூபம் 

ஒழிந்திடத் தேவ னாகி 
இலகிய சரற்கா லஞ்சேர் 

இந்தென விளங்கா நின்றான் 
அலகிலா ஒளிமா னங்கொண் 

டணைந்தனர் கணங்க ளங்கண் 


17 


[ தேவவிமானத்திற் செல்லும் அந்தணன் தன்மகன் மாடனிடம் 
இத்தல மேன்மையையும் தீர்த்த மகிமையையும் கூறுதல் ] 
1183 தாவிலா விவையெ லாங்காண் 

தனையனற் றந்தை யாகும் 
தேவனை நோக்கி யிந்தச் 

செய்கையிங் குறுதற் கேது 
வாவதென் னய்யாநீ சொற் 

றருள்கென விமான மீது 
போவதற் குறுவான் மைந்தன் 

புகல்வது கேட்டுச் சொல்வான் 


18 


1184 வருகவென் மைந்த நீயே 

மறமிலா வறம் பூண் டுள்ளோன் 
கரிசுள யானுன் றன்னாற் 

கண்டன னிந்த வாக்கந் 
தெரியுமிவ் விடஞ் சிவக்கேத் 

திரமெனுஞ் சிறந்த தானம் 
பரிவிலென் னங்கந் தன்னைப் 

பாறையின் வைத்து மூழ்கும் 


19 


1182 கொடியரூபம் - பிரமராட்சத வடிவம் . சரற்காலம் பனிக்காலம் 

இந்து - சந்திரன் . 
1184 கரிசு - குற்றம் . ஆக்கம் - நன்மை , அங்கம் - எலும்பு . 


கேத்திர மகிமைச் சருக்கம் 


383 


1185 நதியிது வுஞ்சு வேத 

நதியெனும் நாமந் தெய்வ 
கதியினால் வைத்தாய் என்பை 

கணிதமில் பெருமை சாரிப் 
பதிநல மதனால் லிங்கப் 

படிவமா யின தவ் வாற்றால் 
உதிர்தர வரக்கர் மேனி 

யுற்றது தேவ ரூபம் 


20 


1186 உன்னலை யிதின்வே றையம் 

உறுதிசேர்ந் துலகில் நீயும் 
மன்னிவாழ்ந் திடுக வென்று 

வரமளித் தொளிர்வி மானத் 
தென்னையா ளுடைய பெம்மான் 

இரசத கிரிவந் துற்றுத் 
தன்னைநேரில்லார்ப் போற்றித் 

தரும்பர பதத்தை யுற்றான் 


91 


( மாடகன் உவகைபூத்து வணங்கித் தன்னூர் செல்லுதல் ) 


1187 தந்தைசொற் றேரும் வண்ணம் 

தன்னை மா டகனும் நோக்கி 
இந்தவற் புதம்போ லுண்டோ 

எனவுளத் திறும்பூ தெய்தி 
அந்தநற் றலமும் லிங்கத் 

தருமையும் நினைந்து போற்றி 
எந்தைதன் கடன்றீர் வுற்றேன் 

என்று தன் னூறிற் புக்கான் 


22 


1185 சுவேதநதி - வெள்ளாறு . உதிர்தர - நீங்க , 
1186 உன்னலை - எண்ணாதே . இரசதகிரி - வெள்ளிமலை . 
1187 இறும்பூது - வியப்பு . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இச்சருக்கம் ஓதுவோர் கேட்போர் உறுபயன் ] 


1188 வளர்சிவ கேத்தி ரத்தின் 

மாண்பிதென் றுரைத்து மிந்த 
ஒளிதிகழ் சருக்கந் தன்னை 

யோதுவோர் செவியிற் கொள்வோர் 
உளமலி மலினம் நீங்கி 

உயர்சிவ ஞான மேவித் 
தளர்வுறு பிறப்பை நீத்துத் 

தாணுவி னுருவ மாவார் 


23 


[ கேத்திர மகிமைச் சருக்கம் முற்றும் ) 


1188 மலினம் - துன்பம் . தாணு - இறைவன் . 


வெள்ளாற்றுச் சருக்கம் 


[ ஏழுசீர் ஆசிரிய விருத்தம் ) 


[ புரூரவன் வெள்ளாற்று மகிமையை உரைத்தருள முனிவனை வேண்டுதல் ) 
1189 தவமணிந் தேத்துந் தவவுரு வனைய 

தவுமியத் தலைவ நீ சொற்ற 
சிவபுர மகிமை தன்னில் வெள் ளாறு 

சிறந்துள தென்றனை யதன்றன் 
உவமையில் வரலா றெவையுமோர்ந் தறிய 

உரைத்தருள் புரிகென முனிவன் 
சிவமல தறியாப் புரூரவா வுள்ளந் 
தெருளுறச் செப்பல்மே யினனால் 

1 


( சுவேதகேது பாண்டியன் சிறப்பு ) 
1190 வளவர் தங் குலத்தில் வந்தவ தரித்து 

மனுநெறி புறக்குமோ ரரசன் 
கிளர் தரும் பலநூற் றெளிவுளன் சுவேத 

கேதுவென் றரும்பெய ருடையோன் 
உளமலி திறத்தாற் றன்வச மெனப்பூ 

வுலகெலா மாக்கிய வுரவோன் 
அளவகல் புகழோன் கொடையினில் முகிலே 

யாமெனு மாதர வுடையோன் 


2 


[ பாண்டியன் தன் நாட்டு வளங்காணப் புறப்படல் ) 
1191 தன்குடை நிழற்கீழ் வாழுமெவ் வுயிர்க்குந் 

தாயென விருந்தருள் புரிவோன் 
பொன்விளை தன்பூ வெங்கணு முளநற் 

புண்ணியத் தலங்கள்மன் றங்கள் 


அளவகல் 


- 


அளவுகடந்த . 


- 


ஆதரவு 


1190 வளவர் 

பாண்டியர் . 
கொடைப்பண்பு . 
49-50 


386 


திருப்பெருந்துறைப் புராணம் 


ஒன்றொரு கோடி யாய்வளம் பெருக்கி 

உயிர்க்கெலா முறுந்துய ரகற்றி 
மன்பதை புரக்கும் நாளிற்றன் றேச 

வளமெலாம் நோக்கவென் றெழுந்தான் 


3 


[ சோழவளநாட்டின் பொன்னிவளங்கண்டு தலங்களை வழிபட்டு 

ஆவன செய்து மகிழ்தல் ) 


1192 மந்திரத் தலைவர் சேனை கா வலர்கள் 

மறங்கெழு கருவியம் பதாதி 
யெந்திரத் தேர்யா னைகளொடு புரவி 

எங்கணும் மொய்த்திட வெழுந்து 
செந்திரு வளநா டெங்கணும் நோக்கித் 

திங்கள் வே ணியன்றிரு மாறன் 
மந்திர மெவையுந் தாழ்ந்து பூ சனைகள் 

வரம்பிலா தியற்றிமா மறையோர் 


( பாண்டிநாடுகண்டு நதிவளமின்மை நோக்கி அக்குறைதீர்க்க எண்ணுதல் ! 


1193 விருத்திகள் முதலா மறப்புற மெவையும் 

மிகவளர்த் தரும்பொன்னி நதியில் 
திருத்திபெற் றோங்கும் குடியெலாம் நோக்கித் 

தென்றிசை பார்க்கவந் தனன் நா 
டிருத்தலை நோக்குங் காலற லின்றி 

எங்கணும் அடவியாய் விளைவற் 
றுருத்திடர் வேடர் குழுக்களா னிறைவுற் 

றொற்கமார்ந் திருப்பதைக் கண்டான் 


5 


பதாதி 


1191 தன்பூ - தன்னாட்சிக்குட்பட்ட நிலவுலகம் . தலம் - இறைவன்பதிகள் . 
1192 மந்திரத்தலைவர் அமைச்சர்கள் . 

வீரர்கள் முதலிய . 
புரவி - குதிரை . மந்திரம் - திருக்கோயில் . 
1193 

விருத்திகள் - அந்தணர்களுக்களிக்கும் பிரமதேயங்கள் . அறப்புறம் - 
அறநிலையங்கள் . திருத்தி - நிறைவு ( திருப்தி ) அறல் - நீர்வளம் . 
அடவி - காடு . திடர் - மேடு . ஒற்கம் - தளர்ச்சி , 


வெள்ளாற்றுச் சருக்கம் 


387 


[ அரசுப் பொறுப்பை அமைச்சனிடம் விட்டுத் தான் தவமியற்றப் புறப்படல் ) 
1194 நதியிலா மையிலிந் நாடரு கியதோர் 

நதியுள தெனிற்பொன்னி நாட்டுக் 
கிதுவ திகமென் றெண்ணிட விளங்கும் 

இக்குறை தீர்ப்பனென் றுளத்திற் 
று திபெறு மரசன் எண்ணின னுடன்றன் 

தொல்லர சாட்சியாம் உலகை 
மதிதிக ழமைச்சன் தன்வச மாக்கி 
வளர் தவம் புரிவதற் கெழுந்தான் 

6 


[ இமயமலையில் கடுந்தவம் புரிந்த பாண்டியனுக்குப் 

பிரமன் வெளிப்பட்டுக் காட்சிதரல் ) 


1195 இமயமால் வரைக்கண் சென்றருந் தவம் பூண் 

டிரணிய கர்ப்பனை நினைந்து 
கவர் தரு வருட மாயிர முணவு 

கழியநோற் றிருந்தனன் மலரோன் 
இவனருந் தவத்தை நோக்கியோ திமத்தில் 

எதிர்ந்து முன் னின்றனன் இறைகண் 
டவசம தாக வெமுந்துவீழ்ந் திறைஞ்சி 

அஞ்சலி சென்னிமேன் முகிழ்த்து 


7 


[ 


பாண் 


டி யன் பிரமனைப் பலவாறுபோற்றி வணங்கப் பிரமன் 

வேண்டியவரம் கேளெனல் ) 


1196 மறைமுத லாகுங் கலைமகள் கணவா 

மன்னுயிர்த் தொகையெலா முதவி 
நறைமலர்ப் பொகுட்டின் அரசுவீற் றிருக்கும் 

நான்முகத் தண்ணலே பன்னாள் 


1194 அருகியது 

வறுமையாற் சுருங்கியது . துதி புகழ் . ஆக்கி - 
அளித்து . 
1195 இரண்யகர்ப்பன் - பிரமன் , உணவுகழிய - உணவின்றி . ஓதிமம் . 

அன்னம் , இறை - சுவேதகேது மன்னன் , அஞ்சலி - கூப்பியகை . 


388 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நிறைதவ மாற்றும் முனிவரர் புடைசூழ் 

நின்மலா பால் நிறத் தெகினப் 
பறவைவா கனனே வதனை யே கொடியாப் 

பரித்தருள் புரிதரு மிறையே 


1197 பொன்மலை யனைய மேனியாய் ! ஞானப் 

புண்ணிய முதல்வவெண் கணனே ! 
நன்மைசே ரடியார் உளமக லாதாய் 

நாரணன் நாபியங் கமலத் 
தின் வரு முதலே ! உலகெலாஞ் சிருட்டித் 

தெவ்வுயிர்க் கும்உயி ராகுஞ் 
சின்மய மாய தன்மையா லிமையோர் 

சிரங்களி லலர்ந்தசே வடியாய் 


9 


1198 என்னையும் பொருளாய்த் திருவுளத் தடைத்திங் 

கெழுந்தரு ளப்பெறும் பேறு 
தன்னை நா னடையப் பெற்றனன் வேறு 

தாழ்விலே னெனமகிழ்ந் தேத்தும் 
மன்னனை நோக்கி மகிழ்தும் நின் றவத்தால் 

வழங்கவேண் டியதுரை தருதும் 
தன்னிக ரில்லோய் எனவய னியம்பத் 

தரணிகா வலன்வகுத் துரைப்பான் 


10 


( பாண்டியன் பிரமனிடம் பொன்னியின் மிக்கதோர் பதிவளம் 

வேண்டுமென்று கூறல் ] 


1199 அய்யவேண் டுவதொன் றடியனேற் குதவும் 

அவனியிற் பொன்னிநா டனைத்தும் 
துய்ய நீர் வளத்தால் மிகவளர்ந் தோங்கிச் 

சுரருல கெனத்திகழ்ந் திடுமால் 


வயிறு . 


1196 நறைமலர் - தேன்மலர் ( தாமரை ) 

எகினப்பறவை அன்னம் . 
பரித்து - தாங்கி . 
1197 எண்கணனே எட்டுக் கண்களையுடையவனே . நாபி 

சிருட்டித்து - படைத்து . சின்மயம் - ஞானமயம் . 
1198 அடைத்து - எண்ணி . உரை - சொல்லுக . தரணிகாவலன் - 

மன்னன் . 


வெள்ளாற்றுச் சருக்கம் 


389 


வெய்யதா யென்றன் புறத்துள நாட்டோர் 

வெண்டிரை நதியிலா மையினால் 
பொய்யகல் மாந்தர் வசிப்பதற் கிலதாய்ப் 

புளினர்வாழ் அடவிசேர் புவியாய் 


11 


1200 பொலிவகன் றிருத்த லால்மிக வதுவும் 

பொன்னி நாட் டினும்பல வளங்கள் 
மலிதரு நாடென் றெவர்களும் மனத்தில் 

மதித்திடப் புரிவிருப் படைந்தேன் 
ஒலிமறைத் தேவே யவ்விடை நதியொன் 

றொமுகுமா று தவென வெவையும் 
பலிதமாங் கங்கை தன்னினும் மிகமேம் 

பாடுறு மொருந்தி தருதும் 


12 


[ பிரமன் ஒருகடத்தினின்றும் தெய்வநதியொன்றை வரவழைத்தல் ) 


1201 நிருப நீ வருந்த லென் றயன் கடத்தே 

நினைவொடும் பார்த்தன ன தினின் 
றொருபெருந் தீர்த்தக் கன்னியாய்ப் பிராயம் 

ஒரிரு நான்குடை யவளாய்ப் 
பொருவக லதிக சவுந்தரி யாகப் 

போந்தயன் றனையடி வணங்கி 
அருகுநின் றனளார்த் தந்தணன் வகுக்கின் 

றான் கடத் தணங்கினை நோக்கி 


13 


1199 அவனி உலகு . 

பொன்னி நாடு - சோழநாடு . சுரருலகு - 
தேவருலகு . வெய்யதா - நீர்வளமின்றி வெப்பமுடைய பாகலயாக ,. 

புளினர் - வேடர் . 
1200 பொலிவு - வளம் , பலிதமாம் . உண்டாகிவிளங்கும் . 
1201 நிருப - அரசனே . கடம் - குடம் . பிராயம் - வயது . பொருவு 

ஒப்பு . அந்தணன் - பிரமன் . கடத்தணங்கு - குடத்தில் தோன்றிய 
நதியாகிய பெண் , 


390 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அதற்குச் சுவேதநதியென்று பெயரிட்டுப் பாண்டி நாட்டை 

வளப்படுத்துக என விடுத்தல் ) 
1202 புனிதநற் றீர்த்தக் கன்னிகேள் நீயே 

புண்ணிய தீர்த்தமா மெவைக்கும் 
நனிநல முடைய ளாய்ப்பொலி குவையிந் 

நரபதி தருமவா னிவனாட் 
டினிலொரு நதியாய் இவன்பெயர் விளங்க 

என்றும் நீ சுவேதமா நதியென் 
றுனியெவ ருஞ்சொற் றிடும்பெய ருடனே 

யுவந்துசென் றிடரெலா மொழித்து 


14 


1203 பல்வளம் பெருக்கி யொழுகுவாய் என்று 

பணித்துட னரசநீ யிவளைச் 
செல்வமா நின்னாட் டினிற்கொடு வதியச் 

செய்துகொள் போஎன நிருபன் 
நல்குர வகற்றோர் நதியருள் என, வோர் 

நங்கையை யளித்ததேன் நறுந்தேன் 
மல்குதா மரைநன் மலரிருந் தருளும் 

வள்ளலே எனவயன் வகுப்பான் 


15 


[ பாண்டியனிடம் நதியை ஒப்பித்து மேலும் அருள் செய்வேன் 

எனக்கூறிப் பிரமன் செல்லுதல் ) 
1204 மானிலங் காக்கும் மன்னகேண் ( மகளாய் ) 

வருமிவள் தன்னொடு மெழுந்து 
தேனலர் சோலைச் சையமால் வரையில் 

சேர்ந்தருந் தவம்புரிந் திருத்தி 
வானறல் பொழியுங் காலமுற் றிடுங்கால் 

வானவர் குழுவுடன் நாம்வந் 
தீனமில் வரங்கள் வேண்டிய தருதும் 

இவளையும் பொன்னியோ டிணக்கி 


16 


- 


உனி 


1202 நனி 

மிக்க . நரபதி - அரசன் . 

கருதி (உன்னி ) 
துன்பம் . 
1203 பணித்து 

கட்டளையிட்டு , வதியச்செய்து வாழச்செய்து . 
மல்கு - நிறையும் . 
1204 சையமால்வரை குடகுமலை . வானறல் 

மழை . 

இணக்கி , 
ஒன்றுபடுத்தி , 


வெள்ளாற்றுச் சருக்கம் 


391 


[ நதிமகளைச் சையமால்வரையில் வைத்துப் பாண்டியன் தவமியற்றல் ) 
1205 என்றருள் புரிந்து மறைந்தனன் வேதன் 

இயம்பிய மொழிவழி யேயம் 
மன்றலங் குழலி தன்னொடுஞ் சைய 

மால்வரை சேர்ந்துபார்த் திபனும் 
வென்றிகொள் தவஞ்செய் திருந்தனன் மழைநாள் 

விரவிய தரும்பொனி நதியும் 
ஒன்றிய பெருக்குற் றொழுகிய தயனும் 
உற்றனன் விபுதரோ டுணர்ந்தே 

17 


[ பிரமன் தோன்றிச் சுவேத நதியைப் பொன்னியோடிணைந்து 

வளந்தரக் கூறுதல் ) 
1206 இறைவனு மெழுந்து கன்னியோ டிறைஞ்ச 

இனியநன் கருள்புரிந் தயனு 
நறைகமழ் பதும நாபனை வணங்கி 

நலமுறப் பூசைசெய் தருள்பெற் 
றுறைதரு பொன்னி தன்னொடு மொழிவான் 

உலகுயிர்ப் போற்றருள் பெருகி 
நிறையுமங் கலஞ்சேர்ந் தொழுகுகா வேரி 

நேரிழாய் இவளும் நம் புதல்வி 


18 


1207 உனக்கிவள் சகியாய் இருத்தலை நினைத்திங் 

குற்றுநோற் றிருந்தன ளதனால் 
நினைத்தவள் நிமித்தம் வந்த நின்றேச 

நிருபனாஞ் சுவேதகே திவன் பேர் 
தனக்குள நாடு தன்னில் நீ புகுதாத் 

தரணிதென் றிசைக்கொரு நதிக்காய் 
எனக்குவந் துரைத்தான் அளித்தன னிவளை 

இவளும் நின் றனை விரும் பினளால் 


19 


1205 பார்த்திபன் 

அரசன் . விரவியது - வந்து சேர்ந்தது . விபுதர் - 
தேவர் . 
1206 கன்னி நதிப்பெண் . பதுமநாபன் 

பிரமன் . நேரிழாய் - 
பெண்ணே . 
1207 

சகி - தோழி , நோற்றிருந்தனள் - தவஞ்செய்திருக்கிறாள் , 


392 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( காவேரியோடிணைந்த சுவேதநதி இருகூறாகப் பிரிந்து 

வளம்செயப் பணித்தல் ) 


1208 ஆதலா லிவளுன் னுடன் பிர வேசித் 

தறல்பெரு குன்றனாட் டிரண்டு 
பேதமாய்ப் பிரிந்துத ரத்திவர்ந் தேற்கும் 

பிறங்கொளி முத்துமா லிகைபோல் 
ஏதம தகல வொழுகிடப் புரிவாய் 

இவட்குமுன் றனக்குள பெருமை 
நீதரத் தகுமென் றுரைத்துட னெகின 

நெடுந்துவ சத்தனோ துவனால் 


20 


1209 


நலமலி சுவேத நங்கையை நோக்கி 

நாரமாய்ப் பொன்னியி னுடன் சென் 
றலகிலாப் புகழிவ் வண்ணல்நா டுறுங்கால் 

அங்குகா வேரியைப் பிரிந்தொள் 
அலைசெறி யிரண்டு நதிய தாய்த் தெற்குத் 

தரத்தினு மாய்ப்பிர வேசித் 
திலகுபற் பலநல் வளங்க ளந்நாட்டி 

னிற்பொலி வித்துமே வுதிநீ ! 


21 


( சுவேத நதியின் ஒருபிரிவு சிவபுரத்தினருகிலும் , ஒருபிரிவு 

சிதம்பரத்தின் அருகிலும் நடக்கப் பணித்தல் ) 
1210 உன்றனக் குபய பாரிசந் தனிலும் 

ஓங்கு முத் தேவர்கள் முனிவர் 
என்றுசொல் பெரியா ராங்குழாங் களுமெக் 

காலமும் வசிக்குவ ரினிநீ 
சென்றிடு தென்றிக் கினிற்சிவ புரநற் 

றிருநகர் சிதம்பரம் வடபால் 
ஒன்றிய பரமப் பிரமமே வசித்தற் 
குளவிடம் அவைக்கரு குறுவாய் 

22 
1208 பேதமாய் பிரிவாய் . உதரத்து - வயிற்றின்கண் . மாலிகை - 

மாலை . ஏதம் - துயர் . எகினநெடுந்துவசன் அன்னத்தைக் 

கொடியாகவுடைய பிரமன் . 
-1209 காரமாய் - நீர்வடிவாய் . உத்தரம் வடக்கு 

மேவு தி 
செல்லுவாயாக . 
1210 , உபயபாரிசம் - இருபக்கம் . வசிக்குவர் - தங்கிவாழ்வார்கள் . 


- 


- 


- 


வெள்ளாற்றுச் சருக்கம் 


393 


1211 அத்தல மேன்மை தன்னையு மதிக 

மாகநீ விளக்கிமுன் னே , ச 
முத்திர ராசன் றனையடை யெனநான் 

முகனுரை சுவேதமா நதிகேட் 
டொத்துள மகிழ்ந்து பொன்னியைப் பூசித் 

துடன்சல ரூபியாய் எழுந்தாள் 
வித்தக மலரோன் அரசனை நோக்கி 

விளம்புவா னருந்தவ வேந்தே 


23 


[ பாண்டியன் சலருபமாகிய சுவேத நதியைப் பெற்று மீளுதல் ] 
1212 பன்னெடு நாள் நீ புரிந்திடுந் தவத்தால் 

பணித்திடு மிந்நதிப் பெருக்கின் 
றன்னுட னேசெல் வேண்டிய விடத்திற் 

றான் பிரிந் தவ்வுழிப் புகுந்து 
நன்னலந் தருமென் றருள் பல புரிந்து 

நான்முகத் தந்தணன் மறைந்தான் 
கொன்னுனை வேலோன் அவ்வருள் தலைமேற் 

கொண்டுமா நதியினோ டணைந்தான் 


24 


( சுவேத நதியின் சிறப்பும் அது பரவியொழுகும் பெருமையுங் கூறல் ) 
1213 மணிபல வரன்றித் திகழ் தரும் பொன்னி 

மாநதி சுவேதநன் நதிவந் 
தணை தரும் பொழுது திரைவளைக் கரத்தால் 

அணைத்தெடுத் தொருமுக மாகி 
இணையக லிருவோ ருந்தமிற் கலந்தே 

யீர்ங்குழற் சைவல மதற்குக் 
கணை நறு மலர்வேய்ந் தொளிவளைக் கரத்திற் 
காஞ்சன மணிபல புனைந்து 

25 
1211 விளக்கி - விளங்கச் செய்து , பொன்னியை காவிரிநதியை , 

வித்தகம் - வேதத்தையுடையவன் . 
1212 பணித்திடும் - (யான் ) அருள் செய்திடும் . கொன்னுனை - கொல்லும் 

தன்மை வாய்ந்த நுனி ( அச்சந்தரும் கூர்மைபொருந்திய 

வேலென்றுமாம் ) 
1213 

மணி - வைரம் முதலிய மணிகள் . திரைவளைக்கரம் - அலைகளாகிய 
வளைந்த கைகள் . இணை - ஒப்பு . ஈர்ங்குழல் சைவலம் - குளிர்ந்த 
பாசிகளாகிய கூந்தல் . 

சணை - காம்பு . வளை - (சங்கு ) வளையல் . 
காஞ்சனம் - பொன் , 


39A 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1214 தந்தணிந் தமுதம் வேண்டுவ வூட்டித் 

தருமிகு கரைமருங் கெவரும் 
வந்தனை புகழ்ந்து வாழ்த்தெடுத் துரைப்ப 

வருவன விரண்டுமோ ருருவாய் 
அந்தரம் அவனி யுங் கொளா தென்ன 

ஆர்ப்பரித் தகன் கரை யெறிந்து 
சிந்துர மகில்சந் தனமுரு டுருட்டித் 

திடர் படு கயந்திடர்ப் படுத்தி 


26 


( பொன்னிநதி சுவேதநதிக்குக் கூறுதல் ) 


1216 திசையெலாங் காலாய்ச் சென்றுயி ரிடர்கள் 

தீர்த்து நல் லறம்பல பெருக்கி 
வசையகல் சோணாட் டெல்லையின் வருங்கால் 

மலரயன் உரையினைப் பொன்னி 
இசைதர நினைந்து சுவேதமா நதிமின் 

னேயினி யெனைப்பிரிந் திரண்டு 
விசைதரு நதியாய்த் தெற்குமுத் தரத்தும் 

விரைந்தெழ வேண்டுமென் றுரைத்து 


27 


1216 இன்றுகா றுடனீ என்னுயிர்த் துணையாய் 

இரங்கலை யொடும்பிறி விலதாய் 
ஒன்றிவந் தனை யென் னமுதமே மேலும் 

ஒருவுறா தித்தொடர் பயனால் 
வென்றிகொ ளரசின் பொருட்டு நீ வரலால் 

விரும்பிய இவனெணம் முடிக்கச் 
சென்றுநின் கால்க ளாற்கொடும் பாலை 

தேய்தரச் சிதைத்தறம் பெருக்கி 


28 


1214 அமுதம் - நீர் ( உணவு ) 

அந்தரம் ஆகாயம் . 

அவனி - பூமி . 
திடர் - மேடு . கயம் - குளம் . 
1215 கால் - வாய்க்கால் . இசைதர - கூற . நதிமின் - நதியாகியபெண் . 
1216 இன்றுகாறு - இன்றையளவும் . இரங்கு அலை - ஒலிக்கும் நீரலை . 

ஒருவுறா - நீங்காத . பாலை - பாலை நிலம் தேய்தர - அழிந்துமாற , 


வெள்ளாற்றுச் சருக்கம் 


395 


1217 தீயனல் எவையும் நீங்கிநன் மாந்தர்ச் 

சேர்ந்துறும் புளினரைச் செறுத்துத் 
தாயென வுயிர்க ளெவைக்குநின் னளியே 

தந்துதோய் பவரிட ரகற்றி 
மாயவெம் பசிகள் முதற்பிணி களைந்து 

வளம்பல பெருக்குவித் தந்த 
தேயமிந் திரலோ கத்தினுஞ் சிறந்த 

தெனச்செய வேண்டும் நீ என்றாள் 


29 


( வேதநெறிபோலச் சுவேதநதி ஒழுகும் சிறப்பு ) 
1218 இன்ன நன் மாற்றம் பொன்னி சொற் றிடல் கேட் 

டென்றனக் குறு பெருந் துணையாய் ! 
நின்னுரை வழிநின் றொமுகுவே னென்ன 

நேர்ந்தருத் தியதாய்ப் பிரிந்து 
மன்னவன் பெயர்கொண் டெழிற்சிவ யோக 

மலைமகள் கருணையின் ஒழுகி 
என்னையா ளுடைய வாத்மநா யகர்சொற் 

றிடுமறை யொழுக்குமொத் தியங்கி 


30 


[ அந்நதி வெள்ளாறு என்னும் தீந்தமிழ்ப் பெயரொடு பாய்ந்து 

பல்வளமும் பெருக்குதல் ) 


1219 தென்றிசை வரும்வெள் ளாறெனுந் தெய்வத் 

திருந்தி யதிகவே கமதாய் 
ஒன்றிய கானத் துறுதருக் குலங்கீண் 

டோங்குவெம் பாறையைத் துரந்து 
மன்றலங் கமல வாவிகா லோடை 

மடுக்கள் சேர் மருதமே யாக்கி 
இன்றமிழ் புகழாக் கம்பல , தரும 

மேமுதல் நல்லன தொகுத்து 


31 


- 


1217 தீயனல் - கொடிய வெப்பம் . செறுத்து - அழித்து . அளி 

கருணை . தோய்பவர் - மூழ்குபவர் . இடர் - பாவம் . 
1218 அருத்தியதாய் - ஆசையோடு . இயங்கி - நடந்து . 
1219 கானம் காடு , தருக்குலம் மரங்கள் . 

கீண்டு - பெயர்த்து . 
துரந்து - அகற்றி . மன்றல் - மணம் , வாவி - குளம் . 


396 


திருப்பெருந்துறைப் புராணம் 


32 


1220 அருந்திறற் சுவேத கேதுவா மிறைவன் 

அவனினை வின்படி படர்ந்து 
மருங்குள வசர சரமெலாம் வருந்தா 

வகைவளர்த் திருகரைப் புறத்தும் 
பொருந்துமா லயங்கள் தமைத்திரைக் கரத்தால் 

பூவொடு நீர்சுமந் தேத்திப் 
பெருந்துறை புகுந்து பெருநல மடைந்து 

பேணுமா ருததிசேர்ந் திடுமால் 
[ சுவேதநதியின் வரலாறு இத்தகையது என முனிவர் 

புரூரவனுக்கு விளக்குதல் ) 
1221 நனியிசை பெருகும் புரூரவா வரச 

நாமுனஞ் சொற்றவெள் ளாற்றின் 
றனதுறும் வரலா றிம்முறை யாகும் 

சாற்றுமத் திருந்தி யதனை 
மனதுற நினைக்கின் புகழ்பல பெருக்கும் 

வந்துகா ணிற்றுய ரகற்றும் 
முனமதைப் பரிசித் திடிற்பிணி களையும் 

மூழ்கின் வெம் பிறவியை முடிக்கும் 


33 


1229 


[ வெள்ளாற்றில் மூழ்கி வழிபட்டோர் எய்தும் சிறப்பும் 

பயனும் முனிவர் கூறுதல் ) 
யாதுகா மித்து மூழ்கினு முதவும் 

அப்புன லருந்திடின் அடைகள் 
மோதும்வா ன திபுக் காடுபே றுளதா 

முடியினிற் றெளித்திடி லளகை 
நாதனா மென்ன வைத்தருள் தருமந் 

நதிக்கரை வசித்திடிற் பாக 
சாதன னாகும் உடல திற் றெளிக்கச் 

சாருமேல் விசும்பெலாந் தருமால் 


34 


உத்தி 


1220 படர்ந்து - பரவி . அசரசரம் - நிலைப்பொருள் இயங்குபொருள்கள் . 

கடல் , 
1221 இசை - புகழ் . பரிசித்திடின் - தீண்டினால் . களையும் - தீர்க்கும் . 
1222 காமித்து விரும்பி , அருந்திடின் 

உண்டால் . வானதி 
ஆகாயகங்கை . அளகைநாதன் குபேரன் . 

பாகசாதனன் 
இந்திரன் , விசும்பு - சுவர்க்க இன்பம் .. 


வெள்ளாற்றுச் சருக்கம் 


39 


1223 நகமயி ரெலும்பு களிற்சிறி தந்த 

நதிதனி லிடப்பெறு வாரைத் 
திகழ்மலர்த் தருவாழ் விபுதராய்ச் செயுமந் 

தியகிரி யைச்செயி லவன் முன் 
மிகுகொடும் பாவி யெனவரு நரகில் 

வீழ்த்தினு மீட்டெடுத் தருளும் 
தொகுமரங் கல்புல் கிருமிபுள் விலங்கத் 

தோயநேர்ந் திடிற் பெறுஞ் சுவர்க்கம் 


35 


[ இந்நதிக்கரையில் சிவலிங்கப் பிரதிட்டை செய்வோர் 

பெறும் பயன் கூறல் ] 
1234 அத்திரு நதியின் கரையினிற் சிவலிங் 

கப்பிர திட்டை செய் தன்பால் 
வைத்திடின் கோடி லிங்கமற் றிடத்தில் 

வைத்துள பெரும்பயன் மருவிச் 
சித்தமா சகற்றிப் பிறவியுந் தீர்ந்து 

சிவமதா குவர்சிவார்ச் சனையிற் 
றத்துமந் நீர்கொண் டாட்டிலெஞ் ஞான்றும் 

தணந்திடா ததினுறுந் தாணு 


36 


( இந்நதிக்கரையில் வில்வ முதலாய தருக்களை வைத்து 

வளர்ப்போர் எய்தும் பயன் கூறல் ] 
1225 சூழ்கரை மருங்கோர் நறுந்தரு வில்வந் 

துழாய்கர வீரம்யா தேனும் 
வாழ்வுற விருத்தப் பெற்றவ ரவரே 

வான் றரு நீழலின் வதிவோர் 
ஆழ்புன லதன்றன் பெருமையா ரறிவர் 

அதற்கது நிகரலா துலகில் 
தாழ்விலா தொன்றை எடுத்துவ மிக்கத் 
தகுவதன் றுத்தர நதியும் 

37 
1223 விபுதர் - தேவர் . அந்தியகிரியை இறந்தவர்க்குச் செய்யும் 

சடங்குகள் . கிருமி - புழு . புள் - பறவை . தோயம் - நீர் . 
1224 சித்தமாசு - மனக்குற்றம் . ஆட்டில் அபிடேகம் செய்தால் . 

தணந்திடா - நீங்கா . தாணு - கடவுள் . 
1225 துழாய் - துளசி . கரவீரம் - விளாமரம் . வான்றரு - கற்பகமரம் . 

உத்தரநதி - கங்கை . 


398 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1226 இரங்குவெண் டிரைவெள் ளாறெனும் பெயர்கொண் 

டெழுந்துவே கத்துட னுபய 
மருங்கினுந் தரள மணிகொழித் தெழுந்து 

மலர்சுமந் தகில்முத லுருட்டி 
நெருங்குபல் வளமப் புறமெலாஞ் செறித்து 

நேர்ந்து மூழ் குநர்க்கருள் சுரந்து 
தரங்கநற் கரத்தாற் றலையுற வணங்கிச் 

சாகரத் துறும்புகழ் தரித்தே 


38 


[ இச்சருக்கம் ஓதுவோர் கேட்போர் பெறும் பயன் கூறல் ) 
1227 இயங்குபல் பெருமை நெருங்குவெள் ளாற்றின் 

இயல்பெடுத் தோதுமிச் சருக்கம் 
நயம்பெற உரைத்து ளோர் செவிக் கொளுவோர் 

நடலைதீர்ந் தரனருட் பெருக்கின் 
முயங்கிவாழ்ந் திடுவர் என்றருந் தவத்தோர் 

மொழிந்தன ரரசுகேட் டுவந்து 
வியந்தனன் மகிமை சானுவி தனிலும் 

மிக்கதென் றுரைத்தனன் விரும்பி 


39 


( வெள்ளாற்றுச் சருக்கம் முற்றும் . ) 


- 


அலை . 


1226 இரங்குவெண்டிரை 

ஒலிக்கும் அலைகள் . தரங்கம் 
சாகரம் - கடல் . 
1227 நடலை - துன்பம் . முயங்கி - கலந்து . சானுவி - கங்கை 


. 


புரூரவச் 

சருக்கம் 


[ தரவு கொச்சகக் கலிப்பா ) 


( யாக்கியவல்கியர் சனகருக்கு அருளிய வரலாற்றைத் தவுமியர் 
புரூரவாவுக் குரைத்தாங்குச் சூதமுனிவர் முனிவர்களுக்குக் கூறல் ] 
1228 ஆக்கியவர்க் கியர்சனகர்க் கருளுமறை முறையீதென் 

றூக்கமுடன் சூதமுனி யுரைப்பமுனி வரருருகி 
நீக்கமிலாப் பேரன் பின் நெடுந்தாரை கண்பொழியப் 
பாக்கியமா மானந்த பரவசராய் மொழிகிற்பார் 


1 


( சனகன் யாக்கியவல்கியரையே பரப்பிரமமாகக் 

கொண்டு சிறப்புற்றான்னெனல் ) 
1229 அய்யநீ விரித்தறைந்த வருமறைகள் முழுதுமுயர் 

தெய்வமுனி வரனுழியத் தேர்வேந்தன் கேட்டதற்பின் 
எய்தியதென் அவையுமெமக் கியம்பு கென மொழி தருவான் 

துய்யவருட் சனகன் முனி சொல்ல தனா லுளந்தெருண்டு 2 
1230 மிக்கவதி பக்குவத்தின் மேம்பட்டு முனியாக்கிய 

வக்கியரைப் பரப்பிரம மாகமதித் தொருவாமல் 
ஒக்கவவ ருடனிருந்தே யுற்றனன்பே ரின்பசுகம் 
பொக்கமிலா வறம்புரக்கும் புரூரவா வெனும்வேந்தன் 3 


[ புரூரவன் தவுமியரை அரியணையில் வைத்துப் 

பலவாறு போற்றித் துதித்தல் ) 
1231 சிவபுரமான் மியமுதவும் தெய்வவருட் டேசிகனாம் 

தவுமியமா தவனடியிற் றாழ்ந்தரியா . சனத்தேற்றி 
நவமணிப்பூண் விலையறியா நற்றுகில்பற் பலதரித்துப் 
புவனபதி வி திவழியாற் பூசனை செய் தேத்துறுவான் 4 


1228 ஆக்கியவர்க்கியர் - யாக்யவல்கிய முனிவர் . பாக்கியம் - பேறு . 
1229 கேட்டு அதன்பின் எய்தியது என்ன எனச் சனகன் கேட்டான் . 
1280 

ஒருவாமல் - நீங்காமல் . பொக்கம் பொய் . 
1281 நற்றுகில் - உயர்ந்த ஆடைகள் . புவனபதி - அரசன் . 


- 


400 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1232 அடியனா மெனதிதய மாகியதா மரையலரப் 

படியினில்மே வியஞான பானுவே மும்மலமாம் 
கொடியபா சந்தவிர்த்தாட் கொண்டருளும் கோவேவெண் 
பொடியொளிருந் திருமேனிப் போதானந் தப்பொருளே 5 


1233 மண்ணாண்டு பாழ்நரகில் மாழ்தலுறக் கடவேனுக் 

கெண்ணாது பொருள் தந்தென் னையுமொரு பொருட்படுத்திக் 
கண்ணாருண் மணியாகிக் காட்டினை நீ பெருந்துறைச்சீர் 
அண்ணாவென் குற்றேவல் யா துளதுன் பொருளேயான் 6 


[ புரூரவனுக்கு அருள் புரிந்து தவுமியர் தன் ஆசிரமம் சென்றமர் தல் ) 


1234 என்றுபல வாற்று திசெய் ஏந்தலைநோக் கிப்பரிந்து 

தன் றுணைச்செங் கைமலராற் றைவந்து நீறணிந்து 
வென்றி கொள்பற் பலவரங்கள் மிக்கருளி 

விடைகொடுத்துச் 
சென்றிருந்தா னாசிரமத் தின் றவுமி யத்தவர்கோன் 

7 


[ புரூரவன் சிவபுரத்திற்குச் சென்று வழிபடப் பேரவாவுற்றவனாய்த் 

தன் பரிவாரங்களுடன் புறப்படல் ] 
1235 அரசனுமெய்த் தவுமியமா தவனருள் பெற் றுடனெழுந்து 

நிருபர்கணம் புடைசூழ நேரகறன் னூரகஞ்சேர்ந் 
துருகியமெய் யுணர்வினொடும் ஒங்குசிவ புரப்பெருமை 
கருதியிர வும்பகலும் கண்படைக்கொள் ளானாகி 8 


1236 அத்தலஞ்சென் றான் மேச ரடிவணங்கப் பெறுவனெனப் 

பத்தியொடு நற்பயணம் பண்ணுவித்துச் சேனையுடன் 
சித்தி தரும் பெருந்துறையின் திசைநோக்கிப் புறப்பட்டு 
முத்திவழி தருங்கங்கை முதற்றீர்த்தம் பலபடிந்து 

9 


1282 பானு 


- 


1288 


சூரியன் , பாசம் 

கட்டு . வெண்பொடி திருநீறு . 
போதம் 

ஞானம் . 
1288 மாழ்தல் மூழ்கிய மிழ்தல். பொருள் 

மெய்ப்பொருள் . 
அண்ணா - தலைவனே . 
1284 தைவந்து - தடவி . தவர்கோன் - தவசியர்க்கரசன் . 
1285 நிருபர்கணம் - சிற்றரசர்கள் கூட்டம் . 
1286 ஆன்மேசர் - ஆத்மநாதர் . 


புரூரவச் சருக்கம் 


401 


[ புரூரவன் கங்கை முதலாய புண்ணிய நதிகளையும் திருத்தலங்களையும் 

மூழ்கி வழிபட்டுச் சிவபுரம் வந்தடைதல் ) 
1237 

ஆனமு வகைத்தருப்ப ணம்புரிந்து சோடசமா 
தானம்விதி யாற்கனகந் தன்னையிறைத் தாலயங்கள் 
மோனமுனி வரர்சாலை முழுவதுங்கண் டடிதொழுது 
மானபரன் பெருந்துறையின் வளரெல்லை சேர்ந்தனனால் 10 


[ அரசன் திருப்பெருந்துறையின் தெய்வீக வளங்களைக் கண்டு மகிழ்தல் ] 
1238 அற்புதமார் பூங்காவும் அணிமலர் நீ ரோடைகளும் 

பொற்பமரும் வேதகீ தப்பொலிவும் புள்ளினங்கள் 
சொற்பயில வேமாறிச் சொல்லுமங் குள்ள பல 
நற்றிறமெல் லாந்தெரிந்தா னந்தசா கரத்தமுந்தி 11 


[ அக்கினித் தீர்த்தத்திற் படிந்து பின் வெயிலுவந்த 

கணபதியை வழிபடுதல் ] 
1239 பாவமெனும் வெம்பனிக்கோர் பானுவெனுந் தெய்வவழல் 

வாவியிற்சென் றாடி நிய மங்கள் மிக வும்பலவோ 
டாவலினால் வெயிலுவந்த ஐங்கரனைத் தாழ்ந்திறைஞ்சி 
மூவருரு வாங்குருந்த மூலத்தின் முன்னணைந்தான் 12 


[ அரசன் திருக்குருந்தைக் கண்டு பேரானந்தமுற்று 

வழிபட்டு வணங்கிப் போற்றுதல் ] 
1240 திறிகுணமே யிலையாகத் திரிமூர்த்த மேவாராய் 

இறுதலிலாக் கலைஞான மேயலராய் மறைவிதியே 
மூறிதளிராய் முனிவரரே முதிர்பறவை யாய்முதலே 
மறுவிகலும் பரப்பிரம மாய் விளங்குந் திருக்குருந்தை 13 


1241 கண்ணாரக் கண்டனன் மெய்க் காவலனெஞ் சத்துருகி 

மண்ணார வீழ்ந்தெழுந்து மா மறைக்கு மெட்டாத 
அண்ணாவென் றஞ்சலிக்கை யம்பொன் முடி மேற்றாங்கி 

விண்ணாடு கண்டாரை விட்டோடப் போற்றிசைப்பான் 14 
1287 சோடசமாதானம் - பதினாறு அறங்கள் . கனகம் - பொன் . 
1288 

மாறிச்சொல்லல் - புள்ளினங்கள் வேதங்களை மாறிமாறிச்சொல்லுதல் 
1289 

பானு - சூரியன் . தெய்வவழல் - அக்கினி தீர்த்தம் . 
1240 திறிகுணம் - முக்குணம் . இறுதல் - அழிதல் . முறி - கொழுத்து . 

முதல் - அடிமரம் , 
51-52 


402 


திருப்பெருந்துறைப் புராணம் 


15 


1242 மூலமே ! தோன்றா முதலே குணக்கடலே / 

காலமே யாவருக்குங் காட்டாந் தனிச்சுடரே ! 
ஆலமே நல்லமுத மாக அருந் தும் பொருளே ! 

சீலமே குந்தமெனும் தெய்வப் பரம்பொருளே 
1243 அம்புயமே லோற்கும் அரிக்கு முருத்திரர்க்கும் 

செம்பொருள்காட்டும்பொருட்டுத் தேசுருவங் கொண்டருளி 
உம்பர்பதந் தருதீக்கை யுபதேசஞ் செய்துகந்த 
சம்புவே குந்தமெனும் தாணுவே சங்கரனே 

16 


[ அறுசீர் விருத்தம் ) 
1244 எந்தா யொன்று மறியாத வேழையுன்றா ளே துணையாய் 

வந்தே னென்ன வன் பிறவி மாற்றியருள் தந் தருள்வாய் நீ 
சிந்தா மணியே தெவிட்டாத தெள்ளமுதே 
குந்தே சாவென் றுளங்கசிய உருகிக் கோமான் 

பணிந்தெழுந்தே 17 


[ தரவு கொச்சகக் கலிப்பா ) 
[ சிவயோக நாயகியை வழிபட்டு ஏத்தித் துதித்துக் குருந்தேசர் 

பெருமையைக் கூறியருள வேண்டுதல் ) 
1245 சிவயோக நாயகி தன் செங்கமலத் தாளிணையை 

நலமாகக் கண்டிறைஞ்சி நற்றுதிசொற் றெண்ணிறந்த 
தவமேதந் துதவியருட் சாயணர்தங் குலராகி 
அவமாற்றும் ரோமசன் முன் னாமறையோர் யாவரையும் 18 

[ அத்தலத்து முனிவர்களை வணங்கிப் போற்றுதல் ) 
1246 தாழ்ந்திறைஞ்சி வேண்டுவன தந்தலராற் பூசித்துப் 
போழ்ந்தமதிச் சடையார்க்காம் புண்ணியர்கா 

ணும் பெருமை 
ஆழ்ந்தகடல் சூழுலகில் ஆரறிவா ருமைக்காணூஉ 
வாழ்ந்தனன் குந் தேசரருள் வண்ணமுரைப் பீரெனக்கே 19 


1242 ஆலம் - ஆலகாலவிடம் . 
1243 அம்புயமேலோன் - பிரமன் . அரி - திருமால் . தேசு - ஒளி , 

உம்பர் - தேவர் . 
1245 குலராகி - குலமரபில் வந்தவராய் . அவம் - வீண் செயல் , 
1246 போழ்ந்தமதி - பிறைச்சந்திரன் . காணூ உ - கண்டு . வண்ணம் - 

மாண்பு . 


403 


புரூரவச் சருக்கம் 


( ரோமசமுனிவர் புரூரவாவுக்குக் குருந்திறைவர் மகிமையைக் கூறுதல் ) 
1247 இம்முறையிற் றாழ்ந்தியம்பு மிறைமொழிகேட் 

டலுமகிழ்ந்து 
செம்மைதரு ரோமசர்தாம் செப்புகின்றா ரெப்பொருளும் 
எம்மையுடை யாரருளே என்றுலகங் காத்தெதிரோர் 
வெம்முனை சாய்க் குந்திகிரி வேந்தே யுரைக்குதுங்கேள் 20 


1248 அரிபிரமர் முதலெறும்பீ றாமெவையு மாத்மாவாம் 

இரிதலிலா தவைக்கரசாய் இருத்தலினா லெம்மறைக்கும் 
பிரியமுறு கின்ற திருப் பெயராத்ம நாதரவர் 
விரிமலர்சே ருங்குருந்தாய் வீற்றிருந்தார் காணரசே 21 


1249 திசைமுகனார்க் குக்காயத் திரிகருட கேதனருக் 

கிசைதருமா றக்கரமு முருத்திரர்கஞ் சக்கரமும் 
வசையகலக் குருவடிவ மாகவிருந் துபதேசித் 
தசைவில்பர ஞானநெறி யருளினன் விண் 

ணோர்க்கணத்துள் 22 


1250 வந்து புகுந் தடிவணங்கி வரமடையா தவரில்லை 

கந்தமலர்க் குழலிமயக் கன்னியும்வந் தரிய தவம் 
அந்தமிகும் யோகபீ டத்திலிருந் தாற்றவருள் 
எந்தைமணம் புணர்ந்தருள இன்புற்றாள் காணிறையே 23 


( கேத்திரச் சிறப்பையும் இறைவன் திருநாமச் சிறப்பையும் 

அவர் கூறி விளக்குதல் ) 
1251 அருட்குருந்துக் கெண்டிசையோ சனைசிவயோ கவனமாம் 

இருட்டகல்வா னவர்பிரம விருடிகள் மற் றோரெவரும் 
தெருட்டருமா தவம்பூசை செயுமிடமெங் கணு நிசமாம் 
பொருட்டருமா கேத்ரவன புரமூன்றீ ரெட்டவர்பேர் 24 


1247 எதிரோர் - பகைவர் , வெம்முனை - போர்க்களம் . திகிரி - சக்கரம் . 
1248 இரிதல் - நீங்குதல் . 
1249 காயத்ரி 

காயத்திரிமந்திரம் . ஆறக்கரம் ஆறட்சரமந்திரம் , 
அஞ்சக்கரம் - ஐந்தெழுத்து மந்திரம் . 
1251 எண்டிசை - எட்டுக் திக்குகளிலும் , யோசனை 

யோசனை தூரம் . 
தெருட்டரும் - தெளிவைத்தரும் . இறைவன் திருநாமம் 
பதினாறென்படி . 


* 


104 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1252 திருக்குருந்தை வந்துதெரி சிப்பவரித் திருநகர்வாழ்ந் 

திருக்குமவர் பேறுரைக்க வெண்ணிலெம்மால் முடியாதன் 
பருக்கமுத நாதமய மாகும்ப ராபரையே 
மருக்கமழுஞ் சிவயோக வல்லியென வேவிளங்கி 

25 


1253 அடியவர்கள் தொழுதேத்த அமர்கின்றா ளெவரேனும் 

கடிமலர்கள் தூய்த்தொழுது கமலமல ரடிகாணிற் 
படிவமெடுத் துழல்வதிலாப் பரயோக மிகப்பெறுவார் 
முடிவிலதா மழற்புனலு முண்டான தெம்மிறையால் 26 


[ அக்கினி தீர்த்தப் பெருமையையும் பிற நீர்த்தடங்களின் சிறப்பையும் கூறல் 
1254 பலகோடி மகம்புரிநற் பலனுளதே லழன் மடுவின் 

அலைநீரா டுதல்கிடைக்கும் அப்புனல்சேர் கால்படுநற் 
றலமேவு மெவ்வுயிரும் தாணுவுல கம்பெறுமால் 
மலமாதி யின்றம்மடு மன்னியுள தப்புனலின் 

27 


1255 ஆடுதல்கூ டிற்செனன மந்தமுறு மவையன்றிப் 

பீடுறுகா ரணமருவப் பெற்றுள தீர்த் தம்வெகுவா 
நாடியவை களிற்றருப்ப ணாதிபுரிந்திடிற் பிதிர்கள் 
நீடியநித் தியம்பெறுவர் நிருபவினங் கூறுதுமே 


28 


( இறைவன் திருநடனம் பற்றியும் திருவிளையாடல் பற்றியும் கூறல் ] 


1256 


ஞானமய மாமாத்ம நாதருறை ரகசியமித் 
தானமதாற் புலிமுனிப தஞ்சலிமுன் னாம்முனிவர்க் 
கானநடஞ் சிதம்பரத்தி லாடினர்கூ டற்பதியில் 
ஈனமுற விளையாட லெட்டெட்டுஞ் செய்தனரால் 


29 


1252 பராபரை - சிவசக்தி . மருக்கமமும் - தெய்வமணங்கமழும் . 
1258 படிவமெடுத்துழல்வது - பிறவியெடுத்துத் துன்புறுவது . 
1254 மகம் - யாகம் . அழல்மடு - அக்கினிதீர்த்தம் . கால் - காற்று . 
1255 செனனமந்தமுறும் - பிறவித்துயர் முடிந்துவிடும் . பீடு - பெருமை . 
தருப்பணம் 

உணவு . இனங்கூறுதும் - மேலும் சொல்லுவேன் . 
1256 புலிமுனி - வியாக்கிரபாதமுனிவர் . எட்டெட்டு - அறுபத்துநான்கு 


405 


புரூரவச் சருக்கம் 


1257 தேவுறையா யிரத்தெட்டுச் சிவபுரிக்கும் முந்தியதால் 

ஆவனிக ழா திகயி லாயமெனும் பெயரிதற்குக் 
காவலவெந் நாளும் வணங் கத்தகுமார் கழியதிகம் 
பாவலர் நூன் முகத்தானும் பகர்வரிதா மிதன் பெருமை 30 


[ அரசன் தனுர் மாதம் வரையிருந்து வழிபட்டுத் 

திருப்பணிகள் புரிந்து மகிழ்தல் ) 


1258 என்றருள்செய் ரோமசர்தா ளிணைமலரின் 

வீழ்ந்திறைஞ்சித் 
துன்றொளிமா மணிக்கலனற் றுகில் முதலா கியவுதவி 
வென்றி தரும் பணிக்குரிய விப்பிரர்க்கும் வேண்டுவவீந் 
தொன்றியசீர் பெருகவரோ டுரைவின்மா தம்வரையும் 31 


1259 அத்தலத்தின் மேவியம ராத்மநா யகரிருதாள் 
பத்தியினாற் போற்றிசைத்துப் பணிந்தொழுகித் 

தீர்த்தமெலாம் 
சித்தமகிழ் வுறத்திளைத்து செய்கடனெல் லாம்முடித்து 
வித்தகமா கும்பணிகள் வேண்டுவன செய்தமைத்தே 32 


1260 கயிலாச நாதருக்கும் காயாம்பூ மேனியர்க்கும் 

அயமாக ஆலயஞ்செய் தமர் தருநா ளம்மறையோர் 
பயிலோ மம் தவம்பூசை பணி திருமுன் காத்திருக்கும் 
செயல்யாவும் கண்டிவரே தேவரெனத் 

தேர்ந்துரைப்பான் 33 


- 


1257 தே 

இறைவன் . ஆவனிகழ் விருப்பம் நிகழும் . பகர்வு - 
சொல்லுதல் . 
1258 . 

துன்று - நெருங்கும் . கலன் - ஆபரணம் . வின்மாதம் - மார்கழித் 

திங்கள் , 
1260 காயம்பூமேனியன் திருமால் . அயம் இரும்பு . தேவர் 

சேவைக்குரிய தேவர் , 


- 


- 


406 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இத்தலத்து அந்தணர்களின் தவம் பூசனை முதலிய கண்டு 

அம்மறையவர்களின் வரலாற்றைக்கூற அரசன் வேண்டுதல் ) 
1261 அய்யர்காள் குருந்திறைவர்க் களவிறந்த திரவியங்கொண் 

டெய்திநிதம் பூசிக்கின் றீர்விருத்தி யெவ்விதந்தாஞ் 
செய்ய சடை யாராளாற் சேர் தருமோ நும்வரலா 
றுய்வகையா னோதுமென ரோமசரென் பார்மொழிவார் 34 


( ரோமசர் அவ்வேதியர்களின் மாண்புகளைக் கூறல் ) 


1262 வெங்கயமா வேந்தேயாம் விப்பிரரின் மிகப்பெரியம் 

பொங்கொளிவா னவர்க்குமுயர் பொற்புடையம் ஈசரருள் 
எங்களுக்கே முந்தினிதா மேதெனில் முற் சிருட்டியினிற் 
பங்கயத்தோன் றன் குருவாம் பரம்பொருளைப் பூசிக்க 35 


1263 


ஓமகுண்டத் தங்கதனி லோர்குழவி தோற்றுவித்துத் 
தாமமுறு நாமமும்ரூட் சாயணரென் றிட்ட தனுக் 
கேமமுள தாங்காயத் திரிமறைமுற் றுங்கொடுத்துப் 
பூமருவு குருந்தரனைப் பூசிக்க வைத்தனனால் 

36 


1264 


பரிசார கப்பொருட்டோர் பன்னொருவிப் பிரரையுமவ் 
வெரிவாயிற் பிறப்பித்தா ரிம்மரபி லெண்ணிறந்தோர் 
விரிவாகி ஞானிகளாய் வெகுகாலங் கண்டிருந்தார் 
கரிசாருங் கலவாவோர் காலமிந்நா டாளரசும் 37 


1265 தீயமனத் தினனாகிச் செங்கோலின் முறைபிறழ்ந்து 

ஞாயவழி யின்றியே நடத்தினா னாதலினால் 
மாயமன வேடர்புரி வன்றொழிலுக் காற்றாது 
போயினர்க ளிம்மரபிற் பூசுரர்சில் லோரவரும் 


38 


1261 விருத்தி வாழ்க்கைக்குரிய செல்வம் . சேர் தருமோ 

உண்டாகுமோ ? 
1262 வெங்கயமா வெகுளிமிக்க யானை . விப்பிரர் - தேவர். 

பங்கயத்தோன் - பிரமன் . 
1263 தாமம் - ஒளி . ஏமம் - காவல் . 
1264 எரிவாயில் - வேள்வித்தீயினிடத்து . கரிசு - குற்றம் . 
1265 மாயமனம் - வஞ்சனைமிக்க உள்ளம் . பூசரர் - அந்தணர் . 


407 


புரூரவச் சருக்கம் 


[ அவர் வரலாறு கேட்ட அரசன் வேடர் கொடுமைக்கஞ்சி உத்தரவேதி 

சென்ற முனிவர்களை அழைத்துவர உரியாரை அனுப்புதல் ) 
1266 அந்தரவே தியிலடைந்தங் கருந்தவஞ்செய் திருந்தனர்கள் 

குந்தவிறை தாள் பிரியக் கூடாமற் சில்லோர்யாம் 
வந்தனை செய் திங்கிருந்து மன்னினம்மன் னாவெனலுஞ் 
சிந்தைமகிழ் வுறவுமது செல்வமே செல்வமென 39 


1267 நன்னயமோ திப்பணிந்து நானடிமை யுங்கள் தமக் 

கென்னகுறை யந்தரவே தியிலிருக்கும் பூசுரரும் 
மன்னிடமுன் போலவர வழைத்திடயான் வேண்டுமென 
அந்நிலையே பத்திரம்வா கனமாதி கள்விடுத்தான் 40 


1268 செல்வமலி யந்தரவே தியிலிருந்த பூசுரரும் 

மல்குபுகழ் புரூரவா மன்னன் விடு மோலையுணர்ந் 
தல்லலகன் றோமினியென் றந்நிலையே மொய்த்தெழுந்து 
பல்புகழ்சேர் பெருந்துறையின் பாங்குற்றார் , பூபதியும் 41 


( உத்தரவேதியிலிருந்து வந்த பூசுரர்கணயும் யாவரையும் பணிந்துபோற்றி 

எல்லார்க்கும் வேண்டிய நிலமுதல் பல தானங்களை அரசன் செய்தல் ) 
1269 அருந்திறல்சேர் ரோமசர்முன் னாமறையோர் 

தாமெதிர் போய்ப் 
பொருந்துபல முகமனுரை புகன்றுமுறை மையின்வணங்கி 
குருந்திறைதா ளிணைபணிந்து கூடவே யாவரும்வந் 
திருந்தனர்கள் பழமைமொழிந் தேத்தியர 

சன்மொழிவான் 42 


1270 அய்யர்காள் யானுமுய்தற் களித்திடப்பூ தானமுமக் 

கெய்துமவ ரோடிருந்தோர் எண்ணளவு கூறுமென 
மெய்யர்கள் முந்நூறுபெயர் வாய்ந்தேமெம் விரிவென்றார் 
துய்யரா மவர்க்குமனை சூழ்வீதி போக்கியிறை 43 


1266 அந்தரவேதி - இமயத்தில் ஓரிடம் . மன்னினம் - வாழ்கின்றோம் . 

நயம் - இன்மொழி . பத்திரம் - நீட்டோலை . 
1269 பழமைமொழிந்து - நட்புறவுகளைப்பேசி அளவளாவி .. 
1270 எண்ணளவு 

முனிவர்களின் எண்ணிக்கை , வீதிபோக்கி 
தெருக்கள் அமைத்து . 


- 


408 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1271 தேவநின்மா ணம்போலச் செய்துமுந்நூ றாம்மனைக்கும் 

ஆவலொடு வேண்டுவவெல் லாங்குவித்துத் திருக்குருந்தின் 
தாவகலெண் டிக்கும்யோ சனை நிலமும் அவர்க்கென்று 
மாவலன் சா சனமெழுதி மகரமா சந்தனிலே 

44 


[ அவ்வந்தணர்கள் மகிழ்ந்து அரசன் அளித்த தானங்களை 

ஏற்று அவனை வாழ்த்தி மகிழ்தல் ) 
1272 தானபூ ருவமாகத் தக்கமனை யோடளித்துக் 
கானலர் தூய்த் தொழுதெழுந்தான் காவலனம் 

மாமறையோர் 
மானபர நீ நெடுநாள் வாழ்கவென வாசிபுகன் 
றீனமுறா வவ்வரச னீந்தனகைக் கொண்டிருந்தார் 45 


1273 ஐந்தறுப தாமனையும் ஆவணமும் அம்மறையோர் 

தந்தொகையும் மற்றவர் செய் தன்மைகளுங் கண்டிறைவன் 
இந்தநகர் பவுத்திரமா ணிக்கமென்றான் மாமுனிவீர் 
முந்துமிவ்வே துக்களினால் மொழி தருமித் திருநகர்க்கு 46 


1274 திருந்தாதி கயிலாசம் சிவபுரநற் சதுர்வேத 

புரம்பிரம தேசமெழில் பொங்குசிவ கேத்திரநீள் 
குருந்தவனஞ் சன்னவனம் கோதில்சிவ யோகவனம் 
பெருந்துறைநற் பவுத்திரமா ணிக்கமெனும் 

பெயரொருபான் 47 


( அரசன் முனிவர்களை வணங்கி விடைபெற்றுச் செல்லுதல் ) 
1276 இன்னவகை யிறையவரோ டின் புற்றுப் பின் சிலநாள் 

மன்னியவர் தம் மிசைவின் வாசமலர்க் குருந் திறைதாள் 
சென்னியிற்கொண் டேயவர்க்குப் செய்வதெலாஞ் 

செய்தருளால் 
தன்னகர்க்கே கப்பயணம் தானுங்கொண் 

டெழுந்தனனே 48 


- 


தா 


வலிமை 


- 


1271 தேவநின்மாணம் தெய்வதச்சன் நிருமாணம் . 

மாவலன் அரசன் , மகரமாசம் - தைமாதம் . 
1273 ஆவணம் - சாசன ஓலை , 


புரூரவச் சருக்கம் 


409 


[ அரசன் திருப்புனவாயில் , சேது ஆகிய தலங்கள் சென்று வழிபடல் ) 
1276 சிந்தைமகிழ் சேனை யொடும் தென்றிசைநோக் கிப்பரிவின் 

வந்து திருப் புனவாயில் மன்னிவளர் பேரொளியாம் 
எந்தையடித் தாமரையை யேத்தியிறைஞ் சிப்புறம் போந் 
துந்து பெருங் காதலினால் உற்றானச் சேதுவினில் 49 


[ அரசன் தனுக்கோடி தீர்த்தமாடிப்பின் ஆவலாய் வந்து வழிபடல் ) 
1277 தலையொருபத் துடையவனைச் சாய்த்தவிரா கவர்கந்தக் 

கொலைகழுவும் பரம்பொருளின் கோகனகத் தாளிறைஞ்சி 
அலைசெறியுந் தனுக்கோடி யாடிமது ரைப்பதிசேர்ந் 
திலகியசுந் தரக்கருணை யின்ப வெள்ளத் தின்மூழ்கி 50 


[ சூதமுனி இவ்வரசனை இளன் என்னும் பெயராற் குறிப்பிடுதல் ) 
:: 1278 அருள் விடைபெற் றுப்புறம்போந் தனிகமொடு 

தன்பதிசேர்ந் 
துருகுமனத் துளனாகி யொப்பகல் செங் கோலோச்சி 
நிருபர்கள் தந் தொகைமகுட நெடுங்கழற்கா விற்புரளத் 
திருவருள் கொண் டுலகளித்தான் திங்கள் மர 

பெனுமையினன் 51 


1279 


[ இச்சருக்கத்தை உரைப்போர் கேட்போர் உறும்பயன் ) 
என்றுபுகன் றனன் சூதன் இருடிகளம் மொழிகேளா 
நன்றிறைவன் செய்கையென மவின்று முக மிகமலர்ந்தார் 
வென்றிதரு மிவ்வியலை விரித்தறைவோர் கேட்பவர்கள் 
மன்றினடம் தருபவர் தாள் வாழ்வுறுவோ ராகுவரே 58 


[ புரூரவச் சருக்கம் முற்றும் ) 


1277 தலையொருபத்துடையவன் - இராவணன் . கொலை - பிரமகத்தி . 

ஆடி - நீராடி . 
1278 அனீகம் - சேனை . எனுமையிளன் என்னும் தலைவனாகியான் , 


இளன் சருக்கம் 


[ அறுசீர் விருத்தம் ] 


இளன் என்னும் பெயர் சுட்டியமைக்குரிய வரலாற்றை முனிவர்கள் வினாவல் ] 
1280 சொல்லரிய நைமிசவ னத்துறுவர் ( சூதனிடம் ) 

சொல்வரிவ ணோதுமரசை 
வில்லுடு பதிக்குலம் விளக்கும இளப்பெயர் 

விளம்பவரு மேதுபுகல்வாய் 
நல்லவர் தமக்கருள் செய் ஞானமுனி வாவென 

நலங்கொள் தவ மேவுமறவீர் ! 
ஒல்லும் வகை யாலிதை யுரைப்பனென வோதுவன் 
உணர்ச்சிமிகு சூதமுனிவன் 

1 


[ சூதமுனி இளன் வரலாறு கூறுதல் ) 
1281 ஏதமில் கிரேதயுகந் தன்னில் முனங் கத்தமன் 

எனும்பதி நெடுங்காலமண் 
தீதகல ஆள்வனவன் றன்கண் இள னென்றொரு 

திருத்தகு விறற்குமரனிப் 
பூதலமி யற்று தவ வேதுவி லுதித்து நிறை 

பூரணம திக்கு நிகராய் 
ஆதரவி னற்கலை யனைத்துமுணர் வுற்றுலகம் 

ஆள் திறமு மொத்துவளர்வான் 


2 


( சத்தமன் மகனாகிய இளன் கானகத்தில் வேட்டையாடச் சென்று 

வேட்டை புரிதல் ) 
1282 வனமிருக வேட்டையில் மனஞ்செல வெழுந்து புடை 

வந்தணிகொள் சேனையுடனே 
கனதைகொள் நெடும்புரவி யேறிமிரு கஞ்செறிகொள் 

கானகம் நடத்தியவணேர் 


1280 வில்லுடுபதிக்குலம் - ஒளிவீசும்விண் மீன்களின் தலைவனாகியசந்திரன் 

குலம். ஏது - காரணம் . ஒல்லும் வகை - இயன்றவரையில் . 
1281 கத்தமன் - அரசன் பெயர் . ஆதரவின் - விரும்பத்தால் 


இளன் சருக்கம் 


இனமிகு விலங்குபல வைப்பிளவு செய்திமய 

மெய்திவலை கட்டிவிறலா 
ரனிகமொடு சுற்றிமிரு கங்களை வெருட்டியரி 

யேறென வடர்ந்துவருகால் 


3 


[ இறைவன் உமையோடு கலந்து மகிமும் கானகத்தில் அறியாது 

புகுந்து பெண்ணுருவமடைதல் 
1283 குசைப்புலவன் மிக்கொரு குகைப்புற மதுற்றுளது 

கொற்றவ ன தன் கணுறவே 
இசைக்குருகு முக்கணிறை தானிமய மாதுடனி 

ருந்தவண் மகிழ்ந்துகலவா 
நசைத்தொழில் புரிந்துவிளை யாடினர்க ளிவ்வுழியின் 

நண்ணுமெவ ரேனுமவர்கள் 
வசைக்குரிய பெண்ணுருவ மாவரென வோ திவதி 
வாரதறி யா தநிருபன் 

5 


[ பெண்ணுருவமுற்ற இளன் திகைப்புற்று இறைவேனோடிருந்த 

உமாதேவியைக் கண்டு வணங்கி வினாவுதல் ) 
1284 சென்றிடுத லாலுரிய சேனையொடு தானும் மெய் 

திரிந்தரிவை ரூபமணுக 
நின்றனன் மயங்கியிது வென்னென வியப்பினொடு 

நேடுபொழு தீசனுமையோ 
டொன்றிவிளை யாடுமது கண்டனன் விழுந்தடி 

யுவந்துதுதி செய்து மலைமா 
தென்றிலகு தேவிமுனில் அங்கரிவை ரூபமோ 

டெதிர்ந்து மொழி கின்றனனிளன் 


6 


- 


1282 பிளவுசெய்து - கொன்று . விறல் - வெற்றி . அனிகம் - சேனை . 
1288 குசைப்புலவன் மான் . நசைத்தொழில் இன்பவிளையாட்டு . 

உழி - இடம் . நண்ணும் நெருங்கிவரும் . வசை . இழிவு 
அது அறியாதநிருபன் இறைவன் விதித்த அவ்விதியைத்தெரியாத 

இளன் . 
1284 மெய்திரிந்து 

ஆண் உருவம்மாறி . - நேடுபொழுது ஆராயுங் 
காலத்து . 


- 


4 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ உமையவள் அருள் புரிந்து கூறுதல் ) 
1285 உலகுதவு சிற்றுதர வொப்பகல் மடக்கொடி ,யிங் 

குற்றிடலு மென்றனுவருவம் 
கலகவிழி மாதர்வடி வானதடி யன்றாதை 

கத்தமன் யானும் இளனாம் 
அலகில்வசை யாமிகு தகற்றியருள் தந்திடென 

அம்பிகை யிரங்கியொருபால் 
இலகுபுரு டப்படிவம் ஈவனொரு பாதியையும் 

ஈசனொடு கேளெனலுமே 


7 


( இறைவன் இளனை நீ ஒருதிங்கள் ஆணுருவும் ஒருதிங்கள் 

பெண்ணுருவும் கொண்டு விளங்குவாய் என அருளுதல் ) 
1286 கன்னியுரு வாகுமிளன் பொன் மலைவி லண்ணல்முனங் 

கைகள்சிர மீதுகுவியா 
முன்னவ வெனக்குவிதி முற்றுமகல் வித்தெனது 

முன்னுருவ மாகவருள்வாய் 
என்னவர னுள்ளமதி ரங்கிமுன் இயம்புமுரை 

பேதமரு வாதவகை நீ 
மன்னுருவ மாண்பெணென மாதமொரு ரூபமுரு 
மாறிவரும் ஓருமொருநாள் 

8 


( இளன் பெண்ணுருவில் இருந்த காலை புதன் காணுதல் ) 


1287 


என்றிறைவ னோதியுமை யோடுமறை 


மன்றல் தரு கின்றதட மொன்றய லிருந்து தவ 

மாற்றுபுத னோக்கிமொழிவான் 


9 


- 


1285 சிற்றுதரம் - சிறியவயிறு . ஒருபால் - ஒருபக்கம் . 

ஈசனொடு - 
ஈசனிடம் . 
1286 பொன்மலைவில் மகாமேருவாகியவில் , குவியா குவித்து . 

முன் இயம்புமுரை முன் வித்தித்த சொல் . ஏதமருவாத 

பழுதுறாத . ஓரும் அசை , 
1287. இப்பாடல் இடையே சிதைந்து போய்விட்டது . புதன் - கிரகங்களில் 

ஒருவனாகிய புதன் , 


இளன் சருக்கம் 


( புதன் பெண்ணுருவில் இருக்கும் இளனை விரும்பி வினாவுதல் ] 


1288 அற்பொலியு நீலமலர் முண்டகங் கோங்குகுமிழ் 

ஆம்பல் செங் காந்தள் மலர்சேர் 
பொற்கொடி யெனப்பொலியிவ் வன்னமிவள் 

போவள்பொறி 
யோரதிமி னோகனதை சே 
ரற்பரம டந்தையர் தமக்குளெவ ளாவளென 

வயர்த்தருகு சென்றுபுருவ 
விற்குலவு தோகை மயிலேயுறைவ தெவ்வழி 
விரும்புமண வாளனெவன் நீ 

10 


[ அவள் புதனின் வரலாற்றைக் கேட்க அவன் கூறுதல் ] 


1289 இவ்விடை வரற்கேது யாதுன்னை யீன்றோர்கள் 

யாவர்புக லென்னவனேர் 
நவ்விவிழி வேலையெறிந் தச்சமொடும் நாணொடும் 

நயப்புனகை கூரமொழிவாள் 
செவ்விய தவப்படிவ ! நின்றன்வர லாறுமுரை 

செய்கவுற வின் றுமணமின் 
றவ்வியமி லாவுனரு ளைக்கருதி வந்தனென 

ஆர்வமொடு மேதைமொழிவான் 


11 


1290 அன்னநடை மின்னிடையென் னாரமுத மேயுனைய 

லாது புகல் வேறுமுளதோ 
என்னுடைய பேரொடுபி றப்பையு முறைக்குவ 

னெனக்குரிய தாதைமதியம் 


1288 அல் - இருள் . முண்டகம் -- தாமரை . பொறியோ - இலக்குமியோ .. 

கனதை - பெருமை . அயர்த்து - ஐயுற்து . உறைவது - இருப்பது . 
1289 நவ்வி மான் . விழிவேலை எறிந்து - பார்த்து . 

மணமின்று 
இதுகாறும் மணம் செய்து கொள்ளவில்லை . அவ்வியம் மனக் 
கோட்டம் . என - என்றுகூற . மேதை - புதன் . 


- 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பொன்னுடைய மன்னியனை , முன்னரொரு நாளில்லை 

பொங்கியெழு மந்தாகினி 
தன்னிலவள் மூழ்கிவரும் போதுமதி நேருறவே 
சாரும்விதி யிற்கூடினார் 

12 


1291 யானவள் வயிற்றிடை மதிக்குரிய கர்ப்பமது 

வாகவிவை யாவுமுணரா 
வானவரோ டம்பொன் ஒளிர் திங்களோ 

டெதிர்ந்துபொர 
வான்மதி வெருண்டுகயிலைக் 
கோனிரு பதத்திலப யம்புகுத நம்பனருள் 

கூரமுடி மீதிலதனை 
யேனினி யுனக்கிட ரெனத்திகழ வைத்துப் 

13 
னெழுந்தமர ரைச்சீறினான் 


1292 அப்பொழுது வானவர்கள் பயந்தடி வணங்கியெம 

தய்யவும தாணைநெறிதான் 
இப்பொழுது தப்பிலினி யாருடனு ரைக்குவம் 

எனப்பரிவி னோடுமொயழித் 
துப்புறமும் வேணி ,மதி யைப்பொன் மனைப் பற்றுவிடு 

சோம ,வினி யென்னமதியும் 
மைப்புய லவட்குளக ருப்பமென தாகுமென 
வானவ ரெதிர்ந்துமொழிவார் 

14 


1293 துய்யமதி வாய்மொழிய சத்தியமெனப் பெரிய 

தோன்றலவள் தன்னை வினவி 
மெய்யுரைமி னென்னவிமை யோர்கலக வம்பகமி 

னேயுரை கருப்பமெவரால் 


1290 புகல் - அடைக்கலம் . தாதை தந்தை . மதியம் - சந்திரன் . 

பொன் - வியாழன் . மன்னி - மனைவி . அனை - தாய் . அவள் . 
குருவின் மனைவியாகிய தாரை . சாரும்விதி - ஊழ்விதி . கூடினார் 

கலந்தார்கள் . 
1291 பொன் - வியாழகுரு . பொர - போரிட , நம்பன் - சிவபெருமான் . 
1292 பொன்மனைப்பற்று - குரு மனைவியிடத்துகொண்ட பற்று . சோம 

சந்திரனே . மைப்புயலவள் - சரிய கூந்தலையுடைய தாரை . 


இளன் சருக்கம் 


415 


அய்யமக லப்புகல வேண்டுமென வம்புலியி 

னானதென மாதுவிபுதர் 
தொய்தரு கருப்பமுதி ரா தமுனம் வீழ்கவெனுஞ் 

சொற்றர வுதித்தனுடனே 


15 


1294 என்னைமதி மைந்தனென ஒதினர்கள் யாருமெனை 

யீன்றவளை யீசன்மொழியாற் 
பொன்னனுடன் சேர்த்தமர ரேகினர்கள் , நற்சிவ 

புறத்துறை நிருதரிருதாள் 
தன்னைவழி பட்டுரிய கோள்கள் தமில் யானுமெளி 

தாகவொன் றானனினிநான் 
மன்னுசிவ னாரருள்பெறத்தவசு செய்துகொடு 
வைகுவனென் பெயர்புதன் 

16 


[ புதனுடய வரலாறு கேட்ட இளனாகிய மடந்தை 

உடன்பட்டுக் கலந்துமகிழ்தல் ] 
1295 என்று தன துற்பவ முறைத்திவணி யான்றவம் 

இயற்றல் பழு தாகாமலே 
உன்றனது காட்சியுற வுற்றனெனை முற்றும் நீ 

உள்ளம்வைத் தாளநினைவாய் 
மன்றலங் கூந்தல்மட வன்னமே யென்றனன் 

மகிழ்ந்துட னணங்குமருவி 
ஒன்றியிரு வோருநய வின்பமுற் றார் மன 

துறக்கலவி நூன்முறமையால் 


1 


( மறுதிங்களில் ஆண் வடிவமுற்ற இளன் தவமியற்றிக் 

கொண்டிருக்கும் புதனாகிய முனிவனை வினாவுதல் ) 
1296 அம்முறைமை யால்மகிழ்ந் தன்புறுங் காலவள் 

காட்டிற் கருக்கொண்டனள் 
செம்மைதரு வத்திங்க ளகலமறு திங்கள் 

சேர்ந்ததுமே யாண்டிவடிவமாய் 
1298 அம்பகம் 

கண் . 

அம்புலி - சந்திரன் . தொய்தரு - ( தோய் ) 
உண்டான . உதித்தன் - தோன்றினன் . 
1294 நிருதர் - இறைவன் , வைகுவன் - இங்குஉறைகின்றேன் 
1295 உற்பவம் - பிறப்புவரலாறு . மருவி - கூடி . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


விம்மவய னோக்கிமுனி வன்றனைக் கண்டடியில் 

வீழ்ந்துவெரு வோடுமொழிவான் 
பொய்மையறி யாமுனிவ நீயாவன் என் சேனை 

போமிடமெங் கென்றுபுகல 


18 


புதன் அவனுக்கு நிகழ்ந்தவற்றைக் கூறித்தன்னோடு 

தவம் புரியப்பணிதல் 


1297 மதிமகன்கை கூப்பினொடு நீயாரை யென்றனன் 

வகுத்தான்றன் வரலாறெலாம் 
அதுசரதம் நின்சேனை யாவுங்கன மாரியத 

னாலிறந்திட யாமுனைப் 
பதிமகனெ னப்பாது காத்தனம் எம்மோடு 

பரித்திரு தவத்தையெவையும் 
புதிதலவெ லாம் சேரும் நீபினர்ப் போகலாம் 

பொங்கொளிகொள் நகரிலெனவே 


19 


[ பின் பெண்ணுருவமெய்திய இளன் ஓர் மகவினை ஈன்று வளர்க்கப்பின் 
ஆணுருவமெய்திப் புதமுனிவனை இக்குழவி வந்த வரலாறு 

யாதென வினாவுதல் ] 
1298 அய்யநின் னாணைவழி நிற்பனா னென்றிளன் 

அருந்தவ மியற்றிவருநாள் 
துய்யவத் திங்களக லப்பெணுரு வாகிய 

தொடர்ச்சியிற் றசமாசமும் 
எய்தவன் றனள் மகவொன் றம்மதி வளர்த்தனள் பின் 

ஏய்மதியி லாணாகச் 
செய்யகுழ வியை முனிவர் வளர்க்க இளன்நோக்கியிச் 
சேய்வந்த வாறோதென 

20 


1296 விம்ம 

விம்ம - விளங்க . முனிவன் - புதன் . வெருவோடு - அச்சத்தோடு 
1297 மதிமகன் - புதன் , வகுத்தான் - கூறினான் . சரதம் - உண்மை . 

கனமாரி - பெருமழை . பதிமகன் - அரசன்மகன் . பரித்திரு - 

தாங்கியிரு . 
1298 அத்திங்கள் - (இளன் ஆணு நவில் இருக்க ) அந்தமாதம் . தசமாசம் - 

பத்துமாசம் . பின் ஏய்மதியில் பின்வந்த திங்களில் . ஓது - 
விளக்குவாயாக . 


இளன் சருக்கம் 


A17 


( புதன் மீண்டும் நிகழ்ந்தவற்றைக்கூறி துருவாசர் முதலிய 
முனிவர்களையழைத்து இளனுக்குச் சாபம் நீங்க வழிகேட்டல் ] 
1299 அருணன் மொழி வானரச வாய்மைமொழி வேனென 

அடுத்தவையெ லாமோதினான் 
நிருபன் மன மஞ்சியிது தீர்விதமெவ் வாறென 

நினைந்து துரு வாசர்சவனர் 
மருவுமிவர் முதல்முனிவர் தம்மையழைத் தேயவன் 

வரலாறெ லாமோ தியே 
பெருகிவள ரிச்சாப மொருவும் வகை நீருரைமின் 
பேணியென அவரோதுவார் 

21 


[ முனிவர்கள் அசுவமேத யாகமியற்றுதலும் 

இறைவன் தோன்றிக் கூறுதலும் ) 
1300 அசுவமே தமகஞ்செய் தரன் கிரு பைபெற் 

றாலலது தீர்வதரிது 
வசையகல வம்மகம் நடத்துவ மெனக்கூடி 

வந்தமுனி வன்சீடனாம் 
சைபெருகு ராசமுனி வன்மருத் தன்றனை 

இயமான னாக்கியெவரும் 
நசையினொடு பரிமகம் முடித்தனர்கள் மால்விடையின் 
நாதன் நணு கிக்கூறுவான் 

22 


( இறைவன் இளனுக்குச் சாபவிமோசனம் அருளுதல் ) 
1301 நீவிர்புரி ( பரிப்பெயர் ) தருமகத் தெம்முள் 

மகிழ்ந்ததின் நீங்கின திளன் 
பாவமென் றாவின் வரு மண்ணலுரை செய்தகல 

ஆணுருவ மாகவிளனும் 
தாவகலு மாதவர்கள் கண்டுமகிழ் கூர்ந்தாசி 

சாற்றிமதி மகனோடினிக் 
காவலனை நாடாள ஏவுகென வோ தியே 

கலந்தா ரகன்றேகினார் 


-- 


1299 அருணன் - ( ஈண்டு ) புதன் . அடுத்தவை - நிகழ்ந்தவை . சவனர் . 

சியவன முனிவர் . ஒருவும் - நீங்கும் . 
1800 மகம் - யாகம் . 

இயமானன் - வேள்வித்தலைவன் . பரிமகம் 
அசுவதமேயாகம் . மால்விடை - இடபம் , நாதன் - சிவபெருமான் 
1801 அதின் - அதனால் . ஆவின் வருமண்ணல் - சிவபிரான் , 

தா 
வருத்தம் . காவலனை 
53-54 


இளனை 


418 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இளனுக்குப் பிறந்த குழவிக்குப் புரூரவசு எனப் பெயரிட்டு 
அருளுதலும் இளன் -புரூரவாவுக்கு முடி சூட்டி அரசளித்தலும் ] 
1302 ஏதமற வீன்றகுழ விக்குப் புரூரவசு 

வென்றுபெய ராகுமினிநீ 
நீ தமுறு நின்றேச மேகுகென வாசிகள் 

நிகழ்த்திவிடை தரமேதைதன் 
பாதகம லங்களி லிறைஞ்சிமக வோடு தன் 

பதிபுகுந் தொளிர்மா மணிச் 
சோதிதரு மகுடம்பு ரூரவா வுக்கிளன் 

சூட்டியுல காண்டுவருதாள் 


24 


( இளன் தவம் செய்து பேறுறுதலும் 
இச்சருக்கத்தின் பலனும் கூறுதல் ] 


1303 வானுலகு தன் வசம தாக்கும் பொருட்டிளன் 

வசுந்தரையை நீத்தேகினான் 
மானபர னாம்புரூர வாசக்ர வர்த்தியாய் 

மதிக்குல விளக்காகியே 
ஞானநர பதியா யிருந்துல களித்தனித 

னால் இள னாமென்றனன் 
மோன நிலை யார்சூத னிவ்வியல் செவிக்கொளுவர் 

மொழிபவர்கள் பெறுவர் திரு வே 


25 


( இளன் சருக்கம் முற்றும் ) 


1302 ஈன்றகுழவி - பெண்ணாக இருந்த இளனோடு கூடிப் புதன் பெற்றகுழவி . 

மேதை - புதன் . பதி - நாடு . 
1308 வானுலகு சுவர்க்கம் , வசுந்தரை 

பூமி . மதிக்குலம் 
சந்திரகுலம் . நரபதி - அரசன் . மோன நிலை - தவம் . 


அகத்தியச் சருக்கம் 


[ சந்தத் தாழிசை ] 


| முனிவர்கள் சூதரிடம் வினாவுதல் ) 
1304 விரகார் தரு தவமாதவர் மிகுசூதநன் முனிபால் 

பரிவோடுபின் மொழிவார்முனம் பானேர்கட முனிவன் 
திருமால்வரை பொதியத்திடை சேர்காற்சிவ புரம்வந் 
தருமா தவ மினிதாற்றினன் அதிலென் றருள் செய்தாய் 1 


( சூதமுனிவர் அகத்தியரைப்பற்றிக் கூறத் தொடங்குல் ] 
1306 அம்மா தவ னம்மாநக ரதின்நோற்றருள் சேரும் 

எம்மானும்வி ரித்தோதுக வென்றாரொளி குன்றா 
வும்மாலெவை யறியாதன வுளவாயினு மொழிவேன் 
விம்மாவுறு தலமேவிய மெய்யீரென வருள்வான் 


2 


[ அகத்தியர் தென்னாடு செல்லுதலும் விந்தத்தை அடக்குதலும் ) 
1306 இமவான் மகள் திருமன் றலின் இருமாநில மகள் தான் 

சமமாகுற மலையத்துழி சார்கென்றிட முதல்வன் 
நமையாள்கட முனி தென்றிசை நணுகிப் படர்விந்தத் 
தமர் மாமுர ணெற்றிப்புகுந் தான்விண்டக அடவி 


3 


1804 விரகு - மதிப்பு . 

கடமுனிவன் - அகத்தியன் . மால்வரை 
பெரியமலை . சேர்கால் - சேர்ந்தகாலை . 
1805 

எம்மானும் - எல்லாச்செயல்களையும் . ஒளி - ஞானம் . விம்மாவுறு . 

புகழால் ஓங்கியிருக்கின்ற . 
1806 இமவான் மகள் - பார்வதி (உமை )) 

மன்றல் திருமணம் . 
மாநிலமகள் - பூமி . மலையம் - பொதியமலை . நணுகி - அடைந்து . 
அமர் - அமர்ந்து . முரண் எற்றி - (விந்தமலையின் ) கர்வத்தை அடக்கி 
அடவி 

கானகம் . 


-- 


420 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( அகத்தியர் தவமியற்றலும் பிரமன் தோன்றி வினாவுதலும் சிறந்த 

ஆசிரமவாழ்க்கை வேண்டி என அகத்தியர் கூறுதலும் ) 
1307 அக்கான மதனிற்றவ மாற்றித் தமிழ் முனிவன் 

மிக்கோர்துதி செயவைகினன் விரைமாமலர் மேலோன் 
புக்கோன்முனி வன்போற்றல்பு ரிந்தாரண முதலே 
இக்கானிடை வருதற்குள வேதென்னென மொழிவான் 4 


1308 தேனாருமின் றமிழ்மா தவச் செல்வாவருந் தவம் நீ 

ஆனாதிவண் புரிகின்றதற் காமேதுரை யென்ன 
வானே தரு மதியாசிர மத்தின் விருப் பென்றான் 
நானாமறை களுமோதுமா சிரமம் ஒரு நான்கில் 


5 


( பிரமன் இல்லறமே சிறந்ததென்று கூறி லோபாமுத்திரையை 

மணந்துகொள்ளக் கூறுதல் 


1309 பழுதில்லநல் லறமில்லறம் பகருந்துற வறமோ 

முழுதுந்தவ றாதோம்புதல் முற்றிற்பெரி தினிதாம் 
வழுவின்றிந டத்தற்கது அரிதாகும் நம் கன்னி 
அழகின் வடி வம்போலும்லோ பாமுத்திரை யென்பாள் 6 


1310 


நின்பால்மணம் எய்தத்தவம் நெடுநாள்புரி கின்றாள் 
அன்போடவள் தனைவேட்டருள் வாயென்று ணைமகளால் 
நன்பாலென முனியைமுக நான்குள்ளவன் றேற்றி 
இன்பார்முனி கள் மத்தியில் இருமன் றலி யற்றி 7 


வான் 


1307 விரைமாமலர் மேலோன் பிரமன் . ஆரண முதலே . வேதத்தின் 

நாதனே . 
1308 ஆமேதுரை ஆனகாரணத்தைச் சொல்க . 

உயர்ச்சி . 
மதியாசிரமம் - சான்றோர்கள் கூறும் நால்வகை ஆசிரமநிலை . நானா 

பல . நான்கு - பிரமசரியம் , கிரகத்தம் , வானப்பிரத்தம் , சந்நியாசம் . 
1309 ஓம்புதல் - தவறாது கடைப்பிடித்தல் , நம்கன்னி - என்மகள் . 
1810 வேட்டருள் மணந்துகொள் . நன்பால் நன்மையால் . 

இரு - சிறந்த . 


1421 


அகத்தியச் சருக்கம் 


( அகத்தியர் லோபா முத்திரையுடன் பல தலங்களையும் வழிபட்டு 

இறுதியில் குந்தவனம் அடைதல் ] 
1311 வேண்டும்பல வரமீந்தயன் மீண்டான் றன துலகில் 

பாண்டங்கியே மொழிமாதுலோ பாமுத்திரை யோடும் 
ஆண்டுஞ்சில நாள் வைகிய கன்றாலய மெங்குங் 
கோண்டங்கிய பிறையாற்றொழக் குறுமாமுனி குறுகி 8 


[ குந்தவனமுனிவர்கள் அகத்தியரை வரவேற்று மகிழ்தல் ) 
1312 வந்தித்துயர் குந்தத்திரு வடிவாமரன் றன்னைச் 

சந்தித்தடி தாழத்திகழ் சதுர்வேதபு ரத்தின் 
முந்துற்றன னம்மாநகர் முதுவேதிய ரெவரும் 
கொந்துற்றெழு மகிழ்வோடெதிர் கோலித் 

தொமுதுய்ந்தார் 9 


[ அகத்தியர் வெள்ளாற்றில் நீராடி இறைவனை வழிபட்டுக்களித்தல் ) 
1313 கொண்டாடெதிர் மறையோரொடு குறுமாமுனி யணையா 

வண்டோலிடு சிவயோகவ னத்தைத் தொழு தன்பால் 
கண்டார் திரு வெள்ளாறுக லந்ததாடிநன் முனிவர் 
தண்டாதுறை செயலுந்தெரி தந்தேகளி யுற்றே 10 


1314 


திரள் மாதவர் தம்மோடுயர் சிவகேத்திர மணுகும் 
குருமாமுனி வன் மேன்மைகண் குளிரத்தெரி சித்தே 
திருவாரழல் நீர்தோய்ந்துயர் தேவாம் வெயி லுவந்த 
ஐமாமருப் புடையோனடி யுபயந்தொழு தேத்தி 


11 


1315 


அருவாயுரு வமுமாயுட யமுமாகிய வண்ணல் 
வருவார்குருந் துருவாய்வளர் வதுகண்டனன் முனிவன் 
பெருகார்வமொ டிருதாரையும் பெய்யப்புன லுளமும் 
உருகாமயிர் புளகாவுரை குழறாஉடல் பதறா 

12 


1311 


பாண் 


தனதுலகு - சத்தியலோகம் .. 

இசை . 

கோண்டங்கிய - 
வளைந்துள்ள. பிறையாற்றொழக் - சிவபிரானைத்தொழ .. குறுகி - 

அடைந்து . 
1812 சதுர்வேதபுரம் - திருப்பெருந்துறை. 

கொத்துற்று - ஒருங்குகூடி . 
அணையா - கலந்து . தண்டாது - நீங்காது . குறுமாமுனி - அகத்தியன் . 
ஒருமாமருப்புடையோன் - விநாயகர் . 


1313 அணையா 
1814 


422 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1316 வீழ்ந்தானடி தாழ்ந்தான் மனம் வியந்தான் குனித் தாடி 

சூழ்ந்தான் மலர் இட்டஞ்சலி சுமந்தான் றலை யினிமேல் 
வாழ்ந்தானருட் பெருவாரியின் மதித்தான் குருந் திறைசீர் 
போழ்ந்தான் மல வலியாவையும் , போற்றப்புகு 

கின்றான் 13 


[ அகத்தியர் இறைவனைப் பலவாறு போற்றித் துதித்தல் ] 
1317 உலகேயுரு வமதாய்விழி ஒளிசேர்முச் சுடராய் 

நலமார் தரு மருளுட்கர ணமாயுயி ரெவையும் 
விலகாதமர் புலனாக வியந்தாடிய நீயே 
இலகாவொரு குருந்தாகி யிருந்தாயிது வென்னே 


14 


1318 அடியாயிரங் கையாயிரம லர்க்கண்ணா யிரம் பொன் 

முடியாயிரம் முகமாயிரம் மொழியாயிரம் வெள்ளைப் 
பொடியாயிர மடுமார்பகப் பொலிவாயிரம் விடைசேர் 
கொடியாயிர முடையாயொரு குருந்தாகிய தென்னே 15 


( சிவயோகநாயகியை வழிபட்டுத் துதித்தல் ) 


1319 


என்றின்னன பலநற்றுதி யியலார் தமிழ் முனிசொற் 
றன் பின் சிவ யோகத்திரு வருள் நாயகி முன்பு 
சென்றுற்றவ ளடி மாமலர் சிரமீதுபுனைந்தே 
மன்றற்றுதி யளவில்லன வாகத்துதி செய்தான் 


16 


1320 இவ்வாறுது தித்தவ்விறை யின் சன்னதி முன்பு 

செவ்வாறு தவ றாமா தவஞ் செய்தன்பொடு பன்னாள் 
ஓவ்வாவிடை யத்தோனவ னுறுகாற்புற மதில்வாழ்ந் 
தெவ்வாறுநின் றுணர்வேதிய ரினமோடிவை 

மொழிவான் 17 


- 


1816 குனித்தாடி வளைந்து கூத்தாடி . 

பெருவாரி பெருங்கடல் . 
மலவலி வினைத்துன்பம் . 
1817 உட்கரணம் - அகக்கரணம் . இலகா - விளங்கும் . 
1318 வெள்ளைப்பொடி - திருநீறு . விடை - ஆனேறு . 
1819 இயலார் - இலக்கணத்தால் நிறைந்த . மன்றல் - நறுமணம் . 
1820 செவ்வாறு - நன்னெறி . எவ்வாறும் - எல்லாவழியும் . 


அகத்தியச் சருக்கம் 


1423 


( அகத்தியர் குருந்தவன அந்தணர்களின் வரலாற்றை வினவுதல் ) 
1321 பரமன்றிரு வருபங்கொளி பயிலுந் திரு வுடையீர் 

திரமொன்றிய நும தின் செயல் தெரியும்படி யன்றால் 
மரபொன்றுநும் வரலாறிது வாமென்றுரை தருமின் 
பெருகன் பினொ டென்னப்பல பிரியஞ்சொலி 

மறையோர் 18 


1322 


வளருந் தெளி வுள தங்கிளை மரபும்மெவை யுஞ்சொற் 
றுளநன்குறும் இளனின் பெரி துதவும்புவி யதனைக் 
கிளருங்கலி யுகமாகையிற் கெழுவும் புவி மனராற் 
றளர்வொன்றிய தெமையாளரன் றாளேது ணையன்றி 19 


( அந்தணர்களின் இடர் அறிந்து இறைவன்வந்து போக்கியருளுவான் 

என அகத்தியர் கூறல் ] 
1323 வேறோர் புக லின்றென்றுதம் மெலிவோ தின ரந்த 

மாறாதுயர் தமிழ்மா முனி மறைவாணர்கள் மொழிகேட் . 
டேறார் கொடி யுடையார்பணி யேயன்றியொன் றில்லா 
மாறாப்புக முடையீரிடர் வருமோ நுமக் கென்றே 

20 


1324 அராகஞ்செய லறிவும்மரன் அன்றிப்பிறி தில்லீர் 

குரோசம்புவி யுயதென்றுகு றித்தேஇத னுக்கோர் 
விரோதம்புரி லவராவிகள் மெலியும்என வோதி 
இராநின்ற கல் லிசைவோடெழு திச்சாசன மீந்தே 


21 


1325 நலமே பெரு குவிர் நீவிரிந் நகர்மேவிய நா தன் 

பலமேவிய நும்பாலொரு பழமாமறை யவர்போல் 
சிலநாளினில் வெளிவந்திடர் தீர்த்தும்மொடு மருவும் 
பலவாகிய கலையாவையும் பயிலப் பெறு வீரால் 22 


1821 தெரியும்படியன்றால் தெரியுந்தன்மையதாகவில்லை . தருமின் - 

கூறுங்கள் . 
1822 உதவும்புவி - 

அந்தணர்களுக்கு அளித்த பிரமதேயங்கள் . 
கெழுவும் - ஆளுகின்ற. தளர்வு - நெறிதளர்வு . 
1828 மெலிவு - வறுமைத்சன்பம் . ஏறார் கொடியுடையார் - சிவபெருமான் 
1824 அராகம் - விருப்பம் . குரோசம் - குரோசதூர அளவு . 
1825 உம்மொடுமருவும் - உங்களோடு உடன் உறைவார் . கலை - ஆகமம் . 


( 24 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( அகத்தியர் முனிவர்களிடம் விடைபெற்று மதுரைக்குச் செல்லுதல் ) 
1326 அதனாற்பல நலனுக்கிட மாவீரென வருளி 

மதுராபுரி தெரிசித்திட மனநேர்வது மோதிச் 
சதுமாமமறை நகர்வாழிறை தாள் வீழ்ந்துடன் 

விடைபெற் 
றதிமாதவம் புரிசாலையி னருகோர் சிலை நிறுவி 

23 


[ அகத்தியர் ஆக்கிய தடத்தின் பெருமை கூறல் ) 
1327 தன்னாற்புரி பொய்கைக்குறு தகமேன் மைகள்சாற்றிப் 

பொன்னாற்பணி புரிந்தோங்குமிப் பூவெல்லையிவ் 


வளவென் 


றந்நாற்றிசை யினுங்கற்சிலை யது நட்டுறு திகள் சொற் 
றுன்னாவெழுந் துயர்கூடலை யுற்றேகினன் பொதியில் 24 


1328 


( அகத்திய தீர்த்தத்தில் மூழ்குவோருறுபயன் கூறல் ] 
அவர்செய்புனல் தவவெல்லையி னது கீழ்ப்புற மாகும் 
கவருஞ்சுப தினமங்கது கண்டாடுத லுண்டேற் 
றவநன் சுப நிதியங்கலை தாம்மிஞ்சுமிவ் வியலைச் 
செவியின் வழிக் கொளுவோர் புகல்செய்வோர் 

துயர் தீர்வே 25 


( அகத்தியச் சருக்கம் முற்றும் ) 


1328 இடமாவீர் - உரியராவீர் . மனநேர்வு - விருப்பம் . சிலை - தீர்த்தம் 
1327 தகமேன்மை - தக்க சிறப்புக்கள் . சிலையது நட்டு - எல்லைக்கற்கள் 

நிறுவி . உன்னா - நினைந்து . 
1828 உண்டேல் - வாய்க்குமெனின் . நன் சுபம் - மங்கலம் . மிஞ்சும் - 

மிகும் . இயல் - சருக்கம் . புகல் செய்வோர் - மொழிவோர் . 


வழக்குரைத்த சருக்கம் 


[ கலி விருத்தம் ] 


( நைமிசாரணிய முனிவர்கள் சூத முனிவரிடம் வேண்டல் ) 
1329 மறுவகல் நைமிச வாச ராகிய 

உறுவர்கள் சூதரோ டுரைசெய் வார்முனம் 
குறுமுனி சிவபுரம் குறுகி யப்பதி 
அறுதொழி லாளரோ டறையுஞ் சொல்லினும் 


1 


1330 தம்மைநே ராகுமோர் தாணு வேயொரு 

செம்மைகொள் வேதியச் செல்வ னாகிவந் 
தும்மிடர் தவிர்ப்பனென் றுரைத்த னென்றனை 
அம்மவிச் செயல் விரித் தறைதி நீயென 


2 


( சூதர் குந்தவாணர் அந்தணராய் வந்தருள்புரிந்த வரலாறு 

கூறத் தொடங்குதல் ] 


1331 வாதரா யணன் றன் மா ணாக்க னோதுவான் 

தீதகல் தவமிகு செல்வர் காளுயர் 
பூதலந் தனிற்சிவ புரத்துள் மேவிய 
வேதிய ரளவிலா மிகுந்த செல்வராய் 


3 


[ நாடாளும் பாண்டியன் காலஞ்செல்ல அவன் மகன் இளையனாதலின் 

அமைச்சன் துணையாக நாடாளுதல் ] 


1332 தங்கடம் விருத்தியிற் றலைமை பூண்டுல 

கெங்கணும் போற்றவாழ்ந் திருக்கும் நாள் தனில் 
பொங்கெ ழிற்றிரு நாடு போற்றுவான் 
திங்கள் தன் மரபினோர் செழியன் என்பவன் 


1829 மறு - குற்றம் . 


உறுவர் முனிவர் . குறுமுனி - அகத்தியர் . 
அறுதொழிலோர் - அந்தணர் . 
1881 வாதராயணன் - வியாசமுனிவர் . மாணாக்கர் - சூதமுனிவர் , 


426 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1333 தந்திர முறைநெறி தழுவி நாட்பல 

அந்தமி லரசிய லாற்றி யாக்கைநீத் 
திந்திர வுலகினை யெய்தி னானவன் 
பந் தமர் மகனிளம் பருவ மாதலால் 


[ பாண்டியன் அமைச்சனாகிய கவுமாரன் தீயவன் எனல் ] 


1334 மந்திரி மகன்கவு மாரன் என்றொரு 

வெந்திறற் றீயவன் வேந்தன் மைந்தனுக் 
கிந்தநாட் டரசென வியம்பு மோர் பெயர் 
தந்துமற் றெவையுந்தன் வசம தாக்கினான் 


6 


[ கவுமாரனின் பண்புகள் ] 
1335 வெருவருஞ் சொல்லினான் விருப்ப மிக்குளான் 

ஒருவருந் தனக்கிலை யொப்பென் றோதுவான் 
அருளிலன் உயிர்க்கொலைக் கஞ்சிடான் நலன் 
கருதிலன் றீமையே கலந்த நெஞ்சினன் 


7 


1336 அறப்புறம் யாவையு மருக்கி னான் செயு 

முறைத்தொழில் யாவையும் முருக்கி னான் பல 
திறத்துள பொருளெலாம் திரட்டி யீட்டினான் 
ஒறுத்தனன் குடியெலா முலைந்து சோரவே 


8 


Co 


[ கவுமாரன் சிவபுரத்து வேதியர்களின் நிலத்தைக் கவர எண்ணுதல் ) 
1337 இன்ன பல் கொடுமையா லியம்பந் நாட்டினில் 

மன்னிவா முயிர்க்கெலாம் வருத்த மூட்டிய 
புன்னிலை யோன் சிவ புரத்து வேதியர் 
நன்னிலம் விளை நலம் நாளி லோர்ந்தனன் 

9 


1888 தந்திரமுறை - வேதநூல் முறை ( மனுமுறையுமாம் ) இந்திரவுலகு - 

சுவர்க்கம் . 
1885 வெருவரும் - அச்சம் தரும் . நலன் - நீதி . 
1886 அறப்புறம் - தர்மசாலைகள் . அருக்கினான் - குறைத்தான் . முறைத் 

தொழில் வருணாசிரமத்திற்குரிய செயல்கள் . ஒறுத்தளன் . 
- தண்டித்தான் . 


- 


வழக்குரைத்த சருக்கம் 


1338 பொன்றிரள் விளைசிவ புரத்து மாநிலந் 

தொன்றுதொட் டிருக்கும்பூ சுரருக் கேற்பதோ 
என்றுளத் திவறல்வைத் தெவர்க்கு மில்லது . 
தன்றமர்க் குளதெனச் சாற்ற வுன்னியே 


10 


[ சிவபுர வேதியர்களின் விளை நிலம் யாவும் தன்குலத்தவருடையது என 

இளவரசனிடம் கூறுதல் ) 
1339 அரசிளங் குமரனுக் கறிய வோதுவான் 

புரவலர்க் கேறரி போலும் மன்னவெம் 
மரபினோர் காணிமுன் வளர்கொள் நற்சிவ 
புரங்கண் அதைச்சில பூசு ரர்குழாம் 

11 


1340 தங்களுக் கொருபதி தந்ததா மென்ப 

பொங்கு நற்சாசனம் புதுப்பித் தோங்குநற் 
றிங்கள் நன் மரபினர் செய்வ தேதென 
அங்கவர் ஆட்சிகொண் டார்சின் னாள் தனில் 


12 


[ கவுமாரன் தன்னுடைய ஆட்கள் சிலரைவிட்டு அந்நிலங்களை 

வயப்படுத்த ஏவுதல் ) 
1341 என் றுபொய் மொழிபல இயம்பித் தன் மனைச் 

சென்றுவன் கணர்சிலர் தெரிந்து நோக்கியே 
இன்று நீர் சிவபுரத் தெய்தி யப்புறந் 
துன்றிய வேதியர்த் துரந்து போக்கியே 


18 


1342 

இணையகல் விளை நில மெவையு நம்மிதென் 
றணைபல குறிகண் டாங்கு வைகியப் 
பணைவள மெவைகளும் படுத்து வீரெனக் 
குணமகல் கொடியவன் கூறி யேவினான் 

14 
1888 இவறல் - லோபத்தன்மை . தன் தமர் - தன் சுற்றத்தார் . உன்னி - 

கருதி . 
1889 

ஏறரி - அரியேறு (சிங்கம் ). காணி - காணியாட்சியாகிய விசுநிலம் 

வன்கணர் - அருளற்றவர்கள் . துரந்து - நீங்கி . 
1842 இணையகல் - ஒப்பில்லாத , குறி - அடையாளம் . வைகி - செய்து . 

பணை - பண்ணை ( வயல் நிலம் ) படுத்துவீர் - அகப்படுத்துங்கள் , 


1841 வன்கணர் 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அவ்வன்கண்ணர்கள் சென்று சிவபுரவேதியர்களை 

அச்சுறுத்தி யகற்றுதல் ) 
1343 அன்னதே செய்துமென் றந்த மானவர் 

தன்னிகர் சிவபுரத் தணுகி வேதியர் 
முன்னுறக் கொணர்ந்துவன் முரணி யற்றியே 
இந்நிலத் தாசைவிட் டேகு மென் றனர் 


15 


1344 அவர் புரி கடுந்தொழிற் காற்ற கில்லராய்ச் 

சிவபுரத் துறையரன் திருவு ளச்செயல் 
எவரறி குவர் நமக் கெய்துமோ பொலாக் 
கவர்நெடுந் துயரெனக் கலக்கங் கொண்டனர் 


16 


[ அந்தணர்கள் கவுமாரன் ஆட்களுக்கு அஞ்சி நீங்குதல் ) 
1345 மதிக்குல முதல்வ னாமிள னேயெமக் 

குதவிய நிலமிதை யொருவர் கொள்வது 
தகுதியே தெனிலுரை தருதற் குள்ளதோ 
விதிவழி யிதுவென விலகி நீங்கினார் 


17 


[ கவுமாரனுடைய ஆட்கள் பழைய சாசன எல்லைக் கற்களை 
நீக்கிக் கவுமாரன் மபிரனர் பெயர்களைப் பொறித்து நாட்டுதல் ) 
1346 அறவுரு வாமறை யவர்கள் போனபின் 

மறவடி வாங்கவு மார னேவலர் 
பெறுநில மறையவர் பெயரிற் றீட்டி நட் 
டுறுசிலை களைப்புறத் தொதுக்கி நீக்கியே 


18 


1347 வன்கண னாங்கவு மாரன் முன்னவர் 

தன் பெயர்ச் சிலைகலைத் தாபித் தன்னவர் 
முன்பெறு காணிபோல் முழுதும் வவ்வியே 
யன்பறு மக்கொடி யவனுக் குய்த்தனர் 


19 


- 


1348 மானவர் கொடியவர் . முரண் பொய்வழக்கு . இயற்றி - கூறி . 
1844 கவர்நெடுந்துயர் - கவலை தரும் பெருந்துன்பம் . 
1846 - கட்டுறுசிலை - கல்வெட்டுக்கள் . புறத்தொதுக்கி - பெயர்த்தெறிந்து . 
184 - தாபித்து - அமைத்து . வவ்வி - கைப்பற்றி . 


வழக்குரைத்த சருக்கம் 


[ கவுமாரன் மகிழ்ச்சியும் வேதியர் சிந்தையும் ] 
1348 அந்தமா பாவியும் அவைகொண் டப்புரஞ் 

சொந்தமா வெண்ணினன் றொல்லை வேதியர் 
இந்தநாட் டினிலிவன் இருக்கும் மட்டுநம் 
சிந்தையவ் வூர்வழி செலுத்தல் தீதென 


20 


( வேதியர்கள் பொன்னிநாடேகி உறைதல் ] 
1349 பொன்னி நாட் டெய்தியோர் புரத்தில் யாவரும் 

மன்னினர் குருந்திறை வருக்குப் பூசனைக் 
கென்னசெய் வோமென இரங்கித் தங்கள் தம் 
முன்னவி நாற்றியங் குறுஞ்சின் னாள் தனில் 


21 


[ இறைவன் மறையவர் துயர் போக்க வேதியர் உருத் தாங்கிவரல் ] 
1350 எத்திசை யுந்தொழு தேத்து குந்தமாம் 

வித்தக ரவர் துயர் மீட்க வேயுளம் 
வைத்தொரு வார்த்திக மாகும் வேதியர் 
ஒத்தொரு திருவுரு வுவந்து கொள்வரால் 

22 


[ சிவவேதியரின் வடிவப் பொலிவு வண்ணனை ) 
1351 கூனுற முதுகொரு கோல்கைத் தாங்கலாத் 

தோனரை திரையொடு துவண்ட மேனியாய்ப் 
பானிறத் தெகினன் முன் பார்க்கொ ணாமுடி 
மேனிரைக் குடுமியு மிளிர்ந்து லாவர 


1352 சாத்துடை யரையினிற் சரிந்து தோன்றிட 

நாத்திற மலதுடல் நடுக்கங் காட்டிடப் 
பாத்திர மிவரெலும் பண்பு தோன்றிடப் 
பூத்தொளிர் நீற்றணி பொலியு மெய்யராய் 


24 


1849 பொன்னிநாடு - சோழநாடு . முன்ன விநாற் . யாககுண்டங்கள் 

அமைத்து . 
எகினன் அன்னக்கொடியை உடைய பிரமன் . 


1851 


430 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ சிவவேதியர் மறையவர்களை அணுகிக்கூறல் ] 
1353 அறக்குழ வுருவுகொண் டமல மூர்த்தியன் 

புறம்பணி புரிசிவ புரத்தை நீத்துறு 
மறைக்குல வேதியர் வதியு மூர் தனிற் 
றிறத்துட னணைந்தவர்த் தெரிந்து கூறுவார் 


25 


[ சிவவேதியர் உங்கள் துயரத்தைப்போக்க வந்துள்ளேன் எனக் கூறல் ] 

( தரவு கொச்சகக்கலிப்பா ] 
1354 அய்யர்காள் நும்பதியோ ரருங்கேடன் றான் கவர 

வெய்யவவன் றனக்கஞ்சி மேவிய நீ ரிப்பதியில் 
எய்தியிருந் தனிர்பலநாள் என்றெவருஞ் சொலக்கேட்டு 
மையலுறா வோருறுதி வழங்கவணைந் தனமென்றார் 26 


[ மறையவர்கள் உளங்கசிந்து சிவவேதியரை வினாவுதல் ] 
1355 சுருதிபல முகமாகத் தொடர்ந்தரற்றுங் கிழமுதியோர் 

அருகினில்வந் தோதுவதை யனை வருங்கேட் டுளமுருகித் 
திருமறையோர் தங்கள் குல தெய்வமெனப் போந்தருள் நீர் 
தருமுறுதி யாததனைச் சாற்றுவீ ரெனமொழிவார் 27 


[ எமக்கும் ஒருபங்குதருவீரேல் உங்கள் நிலத்தை மீட்டளிப்பேன் 

எனச் சிவவேதியர் கூறல் ) 
1855 உம்மிலொரு குடியாக ஓங்கிய நுஞ் சிவபுரத்தில் 

எம்மை நினைந் தோர்பங்கீந் திடநீர்வல் லீராகிற் 
செம்மைபெருங் கவுமாரன் தீங்கினைக்கூ டற்கோமுன் 
விம்மவுரைத் தவற்செயித்து மீட்டாளிப்பம் 

நிலமென்றார் 28 


1858 -- அறக்குழவுரு - அறத்தின் வடிவமாகிய அழகிய உருவம் . வதியும் - 

வாமும் . 
1855 சுருதி - வேதம் . ஓதுவது கூறுவது . 
1858 விம்மி விளங்க . 


வழக்குரைத்த சருக்கம் 


[ மறையவர்கள் அவர் மொழிகேட்டுப் புன்னகை புரிந்து கவுமாரன் 

தன்மையைக் கூறுதல் ] 


1357 அவ்வசனம் முதியமறை யந்தணனா ரருள் புரியச் 

செவ்வியநன் னெறியடையும் திருமறையோ ரதுகேளா 
இவ்வகையெங் ஙனநினைந்தா ரிவரெனப்புன் 

னகையினராய்க் 
கவ்வையிலீர் நீர்விருத்தர் கவுமார னோகொடியன் 29 


1358 அவன் கொடுமை தெரியாம லரைந்தனிரெம் மூர்முழுதும் 
கவர்ந்தெழுந்தன் னோனிழைத்த கடுந்துயர்க்கோ 

ரளவின்றால் 
பவந்தொலைக்கும் பருவத்தின் படிவத்தீர் நீரவன்முன் 
உவந்தடுத்தல் தானுமரி துமக்கேனிவ் விருப்பென்றார் 30 


[ எம்மைக் கிழவனென நினைத்தீர் போலும் என் ஆற்றலைக் கேண்மின் 

எனச் சிவவேதியர் கூறுதல் ) 


1359 வளர்வேணி முடிமறைத்தோர் மறையவனாய் 

உடல் திரங்கும் 
தளர்பருவத் தொடுமணைந்த தனிமுதலன் 

னோர் மொழிகேட் 
டுள மருவும் பெருந்திறத்தால் உரைக்கின்றா 

ரெம்மையொரு 
கிழமறையோ னெனமதித்தீர் கிளர்த்து துமெந் 

திறங்கேண்மின் 31 


1360 முப்புவனத் தினுமெமைப்போல் முற்றுமுணர்ந்தோ 

ரரிதாம் 
விப்பிரர்கா ளோர்மொழியாம் விதிக்கிலதைப் பேதிக்க 
எப்பெரியோ ரினுங்கூடா தெங்கணுநா மாயிருத்துந் 
தப்பகலக் கோலியதே சாதிக்க வல்லேம்யாம் 


1860 பேதிக்க - மாற்றியமைக்க . கோலியது - கூறியது , எண்னியது . 


திருப்பெருந்துறைப் புராண 


[ சிவவேதியர் என்னுடன் வாருங்கள் பாண்டியனிடம் வழக்காடி 

வெற்றிப்பெற்று நும் துயர்களைவேன் என அழைத்தல் ] 
1361 பெருகவுரைத் தாவதெவன் பின்னறிய லாமினினீர் 

வெருவறவீர்ந் தெம்முடனே மேவுவிர்தென் கூடலிலோர் 
கரிசுமணையா, நெறிசேர் கவுரியன் முன் கவுமாரன் 
திருநிலங்கொள் கொடுமையெலாம் செப்பிநுங்கா 

ணியைத்திருப்பி 33 


1362 தந்திடுவம் யாமதன் பின் தாருமொரு பங்கெமக்கென் 

றந்தணனாய் வந்தகுருக் தண்ணலுரைத் தனரெவரும் 
சிந்தைமகிழ்ந் தவர் மொழியைத் தேர்ந்தெளிய ரல்லரிவர் 
எந்தவிதத் தினுமுடிப்பர் எண்ணிய தென் றுளங்கருதி 34 


( அந்தணர்கள் உளந்தெளிந்து ஒப்பி சாசன ஓலை முதலியவற்றுடன் 

அவருடன் புறப்படல் ) 
1363 அண்ணல்குருந் தேசரென அற்புதமா யிப்புறத்தில் 

நண்ணியமா மறைமுனிவீர் யாமுந்தே வர்பணிபூண் 
டெண்ணவழி நிற்பதினி எங்கள்கட னாமெனவப் 
புண்ணியரெம் மொடுபயணம் புறப்படுமென் றாரவரும் 35 


1364 தானசா சனமுதல்தா மெவ்வெவையுங் கொண்டுமறை 

யானமா முனிவரொடும் நண்ணினரன் னோருடனே 
கானிலை தள் ளாடவொளிர் கைத்தண்டின் றன்பலமாய் 
மீனவன் கூ டற்பதியின் மேவினர்பூ ரணமுதியோர் 36 


( சிவவேதியர் பாண்டியன் அரண்மனை வாயிலில் வந்து நின்று 

நீதிகேட்டு ஓலமிடல் ) 
1365 வந்தரசன் திருக்கோயில் மணிவாயில் சேர்ந்தரனே 

சுந்தரபாண் டியனாகிச் சுடர்மணிமா முடிதாங்கி 
அந்தமிலா வரசுபுரிந் தருட்செங்கோ லினை நடத்தும் 
இந்தவள நாட்டிலறம் ஏகிற்றோ விந்நாளில் 


37 


1801 வெருவறவீர்ந்து - அச்சத்தை முழுதும் நீக்கி , கரிசு - துன்பம் . 


TIGE தானசாசனம் - அகத்தியரளித்த ( புரூரவன் தந்த ) சாசனாலை. 


வழக்குரைத்த சருக்கம் 


433 


1366 செழியர் திருக் குலமுதலோர் செங்கோல்கோ டிற்றானால் 

பொழியவெழு மோமுகில்வான் பூமகளெவ் வாறுறைவாள் 
விழைதருமேர் வுழுநிலமூண் மிகுமோபோ மோமிடிகள் 
எழில்மட வார்க்குளவாமோ வியங்குமோ 

மறையொழுக்கம் 38 


1367 


நடுவிலையோ விந்நகரில் ஞாயமிலை யோவருளன் 
புடையரிலை யோவற நூ லோதியுணர்ந் தோரிலையோ 
கொடியரலால் வேறிலையோ கோவிலையோ நீ திசொலும் 
படியொருவ ரிலையோவென் பகர்வன்முறை 

யோவென்பார் 39 


1368 


கூடலர சேமுறையோ கொற்றவர்கோ வேமுறையோ 
நாடரிய வைகைவள நாடமுறை யோ நறிய 
தோடவிழ்வேம் பணிமீனத் துவசமுறை யோவெவர்க்கும் 
வீடுதவுந் தென்பொதிய வெற்பமுறை யோமுறையோ 40 


[ முறையிடும் சிவவேதியர் தோற்றங்கண்டு யாவரும் மனங்கனிதல் ) 
1369 இன்னபல வாற்றினா லியம்பியய்ய கோவென்றே 

பன்னரும்விப் பிரரொடுமால் பண்டறியா முதுமறையோர் 
மன்னவன்வா யிலினொருசார் வாய்நின்று முறையிட்டார் 
துள்னினரெல் லோருமண்ணல் தொல்லுருக்கண் 

டுளங்கரைந்தார் 41 


( வாயில் காவலர் சிவவேதியரை உற்றது வினாதல் ] 
1370 வந்தவர்க ளடிவணங்கி மறைமுதியீர் யாவருமக் 

கிந்தவின லுளவாதற் கேதியற்றுந் தீயரெனச் 
சிந்தைதளர்ந் திடவேண்டாஞ் செப்புமினென் றார்முதிய 
அந்தணர்வே றொருவரைச்சொற் றாவதெவ 

னெம்விதிகாண் 42 


மாலை . 


1866 கோடிற்றானால் - வளையுமானால் . முகில் - மழை . விழை - விளைவு 

ஊண் - உணவு . மிடிகள் - வறுமைகள் . 
1368 தோடு - மலரிதழ் . 

பணி 

துவசம் - கொடி . 
விடுதலை . 
1870 அழியற்றும் தீயர் - காரணம் என்ன ? இயற்றிய கொடியவர் யார் ? 

55 - 56 


434 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ சிவவேதியரின் முறையீட்டைக் காவலனுக்கு வாயிலார் தெரிவித்தல் ) 
1371 என்றனரன் னோரெவரும் ஏகிவிரைந் தடல்வழுதி 

தன்றிருமுன் னுறவணங்கித் தரியலர்கள் மகுடநிரை 
வென்றிமத கயமிடற விடுத்தமரும் விறல்வேந்தே 
உன்றிருவா யிலின் புறத்தின் ஒருபெரிய மறைமுதியோர் 43 


1372 


அந்தணர்பல் லோருடன்வந் தய்யகோ வென்று முறை 
தந்தரற்று கின்றனர் மெய் தசையொடுங்கும் பெரியரெழில் 
இந்தவுல கினிற்கண்ட திலையவர் தம் செயலுரைக்கிற் 
சுந்தரநா யகரென்று சொல்லலாஞ் சுடர்வேலோய் 


[ பாண்டியன் அவரை அழைத்துவரப் பணித்தல் ) 
1373 குறைபெரிது முடையவர் போற் குலைகின்றார் வரவழைத்து 

முறைபுரிய வேண்டுமென மொழிந்தனர்கூ டற்கோமான் 
அறை தருமப் பெரியோர்க்கிங் கியாவரிழைத் தாரிடரென் 
றிறைதரியா தழைமினென ஏவினனே வலர்புகுந்தார் 45 


[ அவரை அரசனிடம் அழைத்துச் செல்லுதல் ) 
1374 மணிவாயிற் புறத்தரிய மறையவரோ டுறைதரு நூற் 

றுணிவாகுங் கிழமறையோர்த் தொழுதடிக ளெம்மிறைவன் 
பணியால்வந் தனமழைக்கப் பரிவொடெழுந் தருளுகென 
அணியாகும் வேதியரோ டணைந்தனர் மீனவன் முன்பு 46 


( வேதியர் தோற்றத்தைக்கண்டு மன்னன் வணங்கி வரவேற்று முகமன் கூறல் ] 
1375 அரியணைமே லிருந்தருள் கோ அண்ணல்வர 

வினைக்காணூ உப் 
பரிவொடெழுந் தெங்குமிலாப் படிவினைக்கண் டுளமுருகிக் 
கரமலர் சென்னியிற்குவியக் கடிதெதிர்சென் றடிகள் தொழு 
தெரிகதிர்மா மணித்தவிசீந் திருத்திமுக 

மன்மொழிவான் 47 


1871 அடல் வழுதி - பகைவரை அழிக்கும் பாண்டியன் . தரியலர் 

பகைவர் . மதகயம் - மதயானை . இடற - தேய்த்தழிக்க. 
1873 குலைகின்றார் வருந்துகின்றார் . இறைதரியாது - சிறிதும் காலம் 

தாழ்த்தாமல் , - 
1375 காணூ உ - கண்டு . படிவு - படிவம் . தவிசீந்து - இருக்கை அளித்து 


வழக்குரைத்த சருக்கம் 


435 


1376 தேவரீர்க்கு மொருவர் தீங் கிழைப்பாரோ சொல்லுமெப் 

பாவிபுரிந் தான் வருத்தப் படுவதோ திருமேனி 
நோவதோ திருவுள்ளம் நுமதுதெரி சனமெனக்கின் 
றாவதா லெத்தவமுன் பாற்றினனோ யானென்றான் 48 


( வேதியர் அரசனை வாழ்த்திக் கூறுதல் ] 


1377 வேந்தனுத விய தவிசின் மிக்கவுடுத் திரள் நடுவிற் 

காந்தி தரும் மதியமருங் காட்சியின்வே தியர் நடுவிற் 
போந்திருந்த மறைமுதலும் புரவலனுக் காசிபல 
சாந்தமொடு கூறினர் பின் தந்தனர்மற் றோராசி 49 


( வேதியர் அரசனுக்கு அரிசியளித்து வந்த வழக்கினைக் கூறத் தொடங்குதல் ] 
1378 ஆசிபல பெற்றுடன் வெள் ளரிசிதரக் கையேற்றுத் 

தேசுடையீர் நுமதுகுறை செப்புமினென் றான் வேந்தன் 
பூசொளிநீற் றணிவிளங்கும் பூசுரர்சிந் தாமணியாம் 
மாசகலும் பழமறையோர் வழக்கெடுத்து மொழிகின்றார் 50 


1379 பொது நீக்கி யறம்பெருக்கிப் பூவுலகம் தனிபுரக்கும் 

மதிகுலநன் மரபின்வரு மன்னவரே றே நீகேள் 
விதியொடுமா லடிமுடியும் மேவியுணர் வரியவர்வாழ் 
பதிகளின்முந் தினதாகப் பகர் தருநற் சிவபுரம்யாம் 51 


( திருப்பெருந்துறையின் பெயர்ச் சிறப்புக்களை வேதியர் கூறல் ) 
1380 அப்பதிக்குத் திருப்பெயர்கள் ஆதிகயி லாசமென்றும் 

தப்பகலும் துவாதசாந் தம் என்றும் மெய்யரெனும் 
விப்பிரர்கள் நெருங்குசதுர் வேதபுர மென்று மருள் 
வைப்பெனுநற் சிவயோக வனமென்றும் ஆண்டகையே 52 


1877 உடுத்திரள் - விண்மீன் கூட்டம் . மதி சந்திரன் . சாந்தம் - 

அமைதி . 
1878 ஆசி - வாழ்த்து . 

வெள்ளரிசி - மங்கல அரிசி . தேசு - ஒளி . 
சிந்தாமணி - முடிமணி . 
1879 விதி - பிரமன் , மால் - திருமால் , பதி - புண்ணியத் தலங்கள் , 


436 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அத்தலத்தின் மகிமையை விளக்குதல் ) 
1381 ஏத்தரிய பவுத்திரமா ணிக்கமென்றும் ஏடவிழ்பூ 

மாத்திகழும் திருக்குருந்த வனமென்றும் பலநாமம் 
கூத்தரெனும் பரம்பொருளே குந்தமெனும் படிவாகும் 

சீர்த்திகொளத் தலமுறையும் சிலையெல்லாம் சிவலிங்கம் 53 
1382 புனலெல்லாஞ் சுரநதியப் புரியுளரெலாங் கணங்கள் 

இனியவருந் தவமதனி லியற்றியுயர் கதியடைந்தோர்க் 
குனியுரைக்க வளவுபடா வோங்குகுருந் தேகுருவாய்ப் 
பனிவருமா மலரோற்குப் பண்டுரைத்தா ருபதேசம் 

54 


[ பிரமன் அத்தலத்திற்குப் பூசகராய் எங்களை அமைத்தான் எனல் ) 
1383 அத்திசைமா முகனெடுநாள் அதுதனையே பூசித்துப் 

பத்தியொடும் பரம்பரையாய்ப் பரிந்தருச்சித் தேத்திவரச் 
சித்தமகிழ்ந் தெம்மரபோர்ச் சிருட்டிபுரிந் தப்பதியின் 
வைத்தனனவ் வழிவழியா வளருமருட் குருந்தரனை 55 


[ புரூரவ மன்னன் அந்தணர் முந்நூற்றுவர்க்கும் அளித்த 

நிலக்கொடையைக் கூறுதல் ) 
1384 பூசித்து வந்தனம்முன் புரூரவா வெனுமுமது 

மாசற்ற குலதிலகன் வந்தெமைநோக் கிப்பரிவால் 
ஆசற்ற தொகைமுந்நூ றூருமெமக் கப்பதியைப் 
பூசித்தங் கருந்தான பூருவமதாய்க் கொடுத்தான் 


56 


[ அதுமுதல் யாம் பரம்பரையாய் அந்நிலவளங்களை 

அனுபவித்து வருகிறோம் எனல் ) 
1385 மீனவர் தங் குலமுதலாம் வேந்து தவும் செழுமனையும் 

தானசா சனமாகத் தருநிலமுங் கைக்கொண்டு 
மானமுறும் பரம்பரையாய் வந்தனம்பன் னாளிது நாள் 
ஈனமுறா வுன்னமைச்சன் எச்சனாங் கவுமாரன் 57 


1481 கூத்தர் - சிவபெருமான் . படிவு - திருவடிவம் . சிலை - கற்கள் , 
1382 சுரநதி - தேவகங்கை . கணம் சிவகணங்கள் . உனியுரைக்க - 

எண்ணிச்சொல்ல . 
1888 சிருட்டிபுரிந்து - படைத்தருளி. வைத்தனன் - வாழச்செய்தான் . 
1884 பரிவால் அன்பால் . 

குற்றம் . தானம் 

கொடை . 
பூருவம் முழுமை . 
1885 மானம் - சிறப்பு . ஈனமுறா - தாழ்மையுற்று . எச்சன் - கொடியன் . 


வழக்குரைத்த சருக்கம் 


437 


[ கவுமாரன் எங்களை வஞ்சித்து நிலங்களைக் கவர்ந்து கொண்டான் எனல் ) 
1386 கனிதருநற் றருவைவளை கண்டகம்போ லுன் வாயிற் 

கினியனலா னட்பாவி எங்கள் நிலப் பொலிவுணர்ந்து 
தனியற நூற் றெளிவறியா தானாகி யெமைவிழிக்கட் 
புனலுதிர வொறுத்தயலூர்ப் போக்கிநிலந் 

தனைக்கவர்ந்தான் 58 


1387 அன்னவனின் கொடுந்துயருக் காற்றகிலே மேயாகிப் 

பொன்னிவளந் தருநாட்டிற் புக்கவண்வை கினஞ்சிலநாள் 
நின்னுடைய பெருஞ்சீர்த்தி நினைந்துரைப்ப மிதனையென 
மன்னவவந் தனமெமது வருத்தமெலாந் தீரென்றார் 59 


[ பாண்டியன் அவற்றைக் கேட்டு அஞ்சி வருந்தி அமைச்சனை 

அழைத்துவர ஏவுதல் ) 
1388 அரசனது முழுவதுங்கேட் டஞ்செவியிற் கைபுதையாத் 

திருவளரென் செங்கோலின் றிறல் நன்றா லென்றினிநீர் 
வெருவலிர்தீ ரத்துலக்கி விளம்புவனென் 

றுரைத்தமைச்சன் 
தருகவுமா ரனையிங்குத் தருகவென ஓதினனால் 60 


( அரசன் அமைச்சனை வெகுண்டு வினாவுதல் ) 
1389 செழியர்குல பதிஏவச் சென் றழைத்தோ ருடன் றீய 

பழுதியற்றுங் கவுமாரன் பார்த்திபன் முன் வந்து தொழ 
விழியுளையா விவர் நிலங்கொண் டின்னல் புரிந் 

தெமக்கென்றும் 
வழுவணையப் புரிவித்த வகையெவன் நீ புகல்கென்றான் 61 


[ அமைச்சன் வேதியர் அடாது மொழிகின்றார் எனக் கூறி அவ்வூர் 

முதியர்களை அழைத்து விசாரிக்க வேண்டுதல் ) 
1390 அரசர்களே றேயிவர் சொல் வதுசரத மாகவுளங் 

கருதலெவன் , முனமெமது காணியா மவ்வூர்விப் 
பிரரிவர்சின் னாளிலொரு பெரும்பதிதந் தாமெனப்பொய் 

விரவவுரைத் தெடுத்தாண்டார் வீணிலின லுழக்கின்றார் 62 
1886 கண்டகம் - முட்செடிகள் , தனி - சிறப்பு . ஒறுத்து - துன்புறுத்தி 
1888 வெருவலிர் - அஞ்சாதீர் . தீரத்துலக்கி - நன்குவிசாரணைசெய்து . 
1889 விழிவுளையா - கண் சிவந்து . வழுவணைய - குற்றம்வந்து பொருந்த . 

உண்மை . வீணிலினலுழக்கின்றார் - வீணாகத்துன்புறு 
தின்றார் , 


1890 சரதம் 


438 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( அரசன் அவ்வாறே ஊர் முதியர்களை அழைத்து 

வழக்கினைத் தீர்க்கக் கூறுதல் ) 
1391 அறநிலைதேர்ந் துணர்முதியோ ரவர் சிலரை யழைத்தந்த 

முறையினைச் சொற்றாற்சரத மொழிகுவா ரென்றனனவ் 
விறையுமவர் பலரையழைத் திருத்திவழக் கிதனை நிசம் 
பெறுவகை தேர்ந் துரைமினெனப் பேசினன் செங் 

கோலரசன் 63 


( வேதியர் புரூரவர் அளித்த சாசன ஓலையை அகத்தியர் 

தரப்பெற்றிருந்தனை நடுவர்களிடம் அளித்தல் ) 
1392 நடுநிலைதேர்ந் துணர்முதியோர் நாடியிரு வோர் மொழியும் 

குடிபெறுசா சனமுளதேற் கொணர்மினென வுரைசெய்தார் 
புடைய மருங் கிழமறையோர் புரூரவரப் பொதியமுனி 
தடையகல வெமக்குதவுஞ் சாசனமீ தென்றளித்தார் 64 


[ அமைச்சன் நிலம் எங்கள் அனுபவத்தில் உளதெனக் கூறல் ) 
1393 மன்னவன்முனவையிரண்டும் வாசித்தந் தணரெவரும் 

அன்னிலைதேர் கவுமாரன் ஆட்சியெமக் கல்லதுவே 
றின்னமுறி நறுக்கென்றான் எவருமவன் மொழிகேட்டுச் 
சொன்னதுவும் வழக்காகும் தொடர்வுளதே 

லுரையென்றார் 65 
1394 தொடர்பெமது மரபினர்கள் தொன்றுதொடு தாமாட்சி 

நடுசிலையு மவர் பெயரின் நாட்டினதுண் டவ்வூரில் 
விடலருபல் குறிகளினம் வேண்டிய துண் டென்றனனற் 
றிடமருவு முதியமறைத் தேசுருவ முடையோரும் 

66 


( வேதியர் பழையவற்றை நீக்கிப் புதிய கற்களை நாட்டியுள தன்றி வேறு 

சான்றுகளிருப்பின் சாற்றுகவென அமைச்சனிடம் கூறல் ) 
1395 எமதுமர பினர் பெயர்முன் பெழுதிநடுஞ் சிலையகற்றித் 

தமதுகுடிப் பெயர்வரைந்து தாபித்தா னிப்பொழுதில் 
அமைவதல வறிகுறியுண் டாமெனிற்சொற் றிடப்பணிமின் 
றமை நிகர்வீ ரெனவவரும் சாற்றுகவென் றனரவனும் 67 


1891 இறை - அரசன் . பேசினன் கட்டளையிட்டான் . 
1892 நாடி - ஆராய்ந்து . பூருரவனளித்ததை அகத்தியர் சாசனமாகத்தந்த 

ஓலையீதென்று அளித்தனர் என்க . 
1894 ஆட்சி - அனுபவம் . நடுசிலை - கல்வெட்டு , 


439 


வழக்குரைத்த சருக்கம் 


( வேதியர் தாம் சில சான்றுகளைக் கூறுதல் ) 
1396 அவ்வூரி னெல்லையினி லறுபதுபாகத் தளவு 

செவ்வியமண் கீழ்ந்தெடுக்கில் செமும்புனலுண் டாகுமுமக் 
கிவ்வியல்பு தோற்றுவிப்பே னென் றனனத் தொல்லோனக் 
குவ்விலுள தா நான்கு கோட்டு மண்டோண் டிற்புது நீர் 68 


1397 


[ நடுவரும் அரசனும் வேதியர் கூறியபடி நிலத்தை 

அகழ்ந்துகாண ஒருப்படல் ) 
என்றனர்வேந் தனுமவையி லிருந்தவரு மச்செயலின் 
வென்றவர்க்கே காணியென விளம்பினர்வி . பிரரெவரும் 
சென்றுகிழ மறையவரைச் சேர்ந்தறியா தென் புகன்றீர் 
ஒன்றியநீர் சொன்னபடிக் குண்டாமோ புனலென்றார் 69 


[ பிற அந்தணர்களுடைய அச்சத்தைப் போக்கித் 

தான் கூறியபடியே நிகழும் எனல் ] 
1398 திருந்துமறை யவர் பயந்து செப்புதல்கேட் டெம்மிறைவர் 

வருந்தமனம் நீவிரொரு மாற்றமுரைத் திடவேண்டாம் 
பொருந்தும் வகை யாவருக்கும் புகன்றபடி யாங்காட்டிக் 
குருந்திறைவர் தம்மருளாற் கொண்டு முடிப் 

போமென்றார் 70 


1399 விதுமவுலி மறைத்துவரும் விருத்தருரை கேட்டவர்கள் 

இதுவுமொரு திருவிளையாட் டெதுவருமோ வென்றவரும் 
மதிமயங்கி நின்றனர்கள் மன்னவனச் செயல் தெரியப் 
பொதுவர்சிலர் தமைக்கூட்டிப் போமினென ஏவினனால் 71 


[ எல்லோரும் உண்மை காணப் புறப்படல் ) 
1400 அமைச்சன் மகன் கவுமாரன் அடுத்தசெய லிதனிலிவர் 
தமைக்கடிவ னெனவுளத்திற் றருக்கெழச்சென் 

றனன்கலங்கா 
துமைக்கொருபங் களித்ததிரு வுருமறைத்து 

வரும்பெரியோர் 
எமக்கிவனோ விடையமென எழுந்தனர்விப் பிரருடனே 72 


1396 கு - பூமி . 


கு - பூமி , கோட்டுமண் - மண்வெட்டியால் எடுக்கும் அளவு . 
1899 விதுமவுலி - சந்திரனைப்புனைந்துள்ள சடைமுடி . பொதுவர் - நடுவர் . 
1400 கடிவன் - வெகுண்டு தண்டிப்பான் , 


440 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அமைச்சன் தோண்டிய இடத்தில் நீர் ஊற்று வருமாறு 

காட்டுமின் என வேதியரைக் கேட்டல் ) 
1401 வந்துசிவ புரத்தணைந்தார் மன்னவனே வலிற்புகுந்தோர் 

சிந்தைமகிழ்ந் திருவரும் நீர் செப்பியவப் பட்டிகாட்டித் 
தந்திடுமின் எனவமைச்சன் தரும்புதல்வன் மறையவரை 
முந்தவறி வித்திட நீர் மொழிமினெ அவர்புகல்வார் 

73 


[ சிவவேதியர் அறுபத்தாறு தீர்த்தங்களையும் பொங்கி எழ எண்ணுதல் ) 
1402 மறையவர் தம் தவம்பழுத்து வந்ததென வருமுதியீர் 

இறையவையில் மொழிந்தபடி எம்முன் முன் நீர்காட்டிக் 
கறையகலிந் நிலமுழுதுங் கைக்கொளுமென் றாருடனே 
குறைவிலறு பத்தாறு கோடிதீர்த் தங்களையும் 

74 


( பணியாளரை நிலத்தை யகழ்ந்து சோதிக்க ஏவுதல் ) 
1403 சிவபுரமுற் றும்பிரவே சிக்கவெனத் திருவுளத்தில் 

உவமையிலா னுன்னினன்வந் துற்றெழுந்த தக்கணமப் 
புவனபதி யேவலரைப் புராணமறை முனிநோக்கித் 
துவர் நிலமற் றிதைநீரே சோதிப்பீ ரென்றுரைத்தார் 75 


( நிலத்தை வெட்டிய இடந்தொறும் நீர்குமிழியிட்டுப் புறப்படுதல் ) 
1404 இட்டமுட னோதியவா றேபுரிவ மெனச்சிலரை 

விட்டனர் மண் வெட்டுமென வெட்டினர்கள் வெட்டிய மண் 
கொட்டுவழி யேகுமுளி கொண்டுகுதித் தெழுந்தது நீர் 
தொட்ட விட மெங்கணுநீர் தோன்றுதல்கண் டாரெவரும் 76 


[ நடுவர் வியந்து கவுமாரனை நீ தோற்றாய் எனல் ) 
1405 அற்புதமுற் றோர்கவுமா ரனை நோக்கி நீயுரைத்த 

சொற்கிட மெங்கினியுளது தோற்றனை நீ மறைமுனிவீர் 
நெற்குவையி னொடுநிலமும் நீரேகைக் கொண்மினெனப் 
பற்றொடுசொற் றேகினர்கள் பார்த்திபனாணையைநிறுவி 77 


1402 இறையவை - அசன் அவை . குறைவு இல் அறுபத்தாறு . 
1408 புவனபதி - அரசன் . துவர்நிலம் - உப்புமண் ,. 
1405 நெற்குவையினொடும் - விளைந்த நெல்லோடும் . நிறுவி - நிறைவேற்றி . 


வழக்குரைத்த சருக்கம் 


441 


[ சிவவேதியர் தாங்கருதியது முடிந்ததென அந்தணர்களிடம் கூற 

அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுதல் ) 
1406 துன்மதிசேர் கவுமா ரன் தோற்றனனென் றுளங்கருகி 

அந்நிலையிற் பெயர்ந்தகன்றா னப்பதியின் நசை நீங்கி 
மன்னியவ னிலை தெரிந்த மறையவர்முன் கிழமறையோர் 
சொன்னபடி யாமுடித்தோம் துயர்விடுமி னினியென்றார் 78 


( இச்சருக்கத்தின் பயன் கூறல் ) 
1407 அருமறையந் தணரவரும் அடிகளென வரும் பெரிய 

திருமுனிவ ரடிவணங்கிச் சிறந்தனரிச் சரிதமிதை 
உருகியவன் பொடுகேட்போர் ஓதுமவர் பகையகன்று 
கருதிய வெல் லாஞ்சேர்ந்து கண்ணுதல்பா தஞ்சேர்வார் 79 


( வழக்குரைத்த சருக்கம் முற்றும் ] 


1407 கண்ணுதல் - சிவபெருமான் , 


ஓதுவித்த சருக்கம் 


( கலித்துறை ] 


[ சிவவேதியர் அந்தணச் சிறுவர்களுக்குக் குருவாயினமை கூறல் ] 
1408 மால யற்கறி வரியவ ரொருமுது மறையோர் 

போலு ருக்கொடு வழக்கின் வென் றிடுசெயல் புகன் றோஞ் 
சீல மிக்கவம் மறையவர் சிறுவர்க்குக் குருவாய் 
நூலு ணர்த்திய வருட்டிறம் அறிந்தவா நுவல்வேம் 1 


[ முனிவர்கள் விரும்பிக் கேட்டல் ) 
1409 என்று கூறுதல் கேட்டுளம் வியப்பொடு மிறைஞ்சி 

நன்று நன்றென முனிவரர் யாவரும் நவில்வார் 
குன்ற வில்லி தன் அருட்செயல் யாவரே குனிப்பார் 
வென்றி மாதவ வருளெனச் சூதனும் விரிப்பான் 


2 


1410 


[ அருமறையோர் சிவவேதியரைப் போற்றி மகிழ்தல் ] 
மாறன் முன்பெமொ டருமறை முதியராய் வழக்கிட் 
டூறு நீரரி தா குநம் மூரினீர் உதவி 
வீறி லாக்கவு மாரனை வென்று நம் விருத்திக் 
கீறி லாவகை புரிந்தன ரென்றுளங் களித்தே 


3 


1411 அந்த ணாளர்க ளெவர்களும் அகமகிழ் கூர்ந்து 

தந்த மேற்றுகில் தாங்கிநின் றார்த்துரை தழும்பச் 
சிந்து மூழ்கிய நிதிகரி வாய்க்கனல் திரும்பி 
வந்த தாமென வழங்கினர் நிலமென மகிழ்ந்தே 


4 


1408 சீலம் - ஒழுக்கம் . நூல் - வேதாகமங்கள் . 
1409 குன்றவில்லி - சிவபெருமான் . குனிப்பார் - ஆய்ந்தறிவார் . 
1410 ஊரினீருதவி - திருப்பெருந்துறையில் நீர்வளஞ்செய்து . விருத்தி - 

தொழில் , 
1411 மேற்றுகில் - மேலாடை . தாங்கி - கையில் தாங்கி . கரிவாய்க்கனல் 

திரும்பி வந்ததாமென கரியினிடத்து நெருப்பு மீண்டும் வந்தமை 
போல . 


ஓதுவித்த சருக்கம் 


1412 பூசு ரர்த்தவ முனிவரர் பாற்புகுந் திறைஞ்சி 

யேச லற்றுயர் வளமெலா மிழந்துயாம் புகுந்த 
தேச முற்றுவந் துறுதிகள் புகன்றெமைச் செறிந்த 
மாச கற்றியிவ் வாழ்வினை யருளினை மதித்தே 


5 


1413 என்று பற்பல நன்னய மொழிந்து வீழ்ந் திறைஞ்சி 

யுன்ற னாலிக பரத்துள வுறுதிசேர் வுற்று 
நின்று வாழ்ந்தன மெமக்கினி நின்னடிக் கமலம் 
அன்றி வேறுள தோபுகல் என்றுசூழ்ந் தார்த்தார் 


6 


1414 அன்பி னாலுளம் கரைந்துநின் றாதரித் துலவா 

இன்ப வாரிதி யாய்வரும் பெரியரை யெடுத்து 
நன்பு யங்களிற் றரித்தெங்கள் நாயக மிவரென் 
றென்பு றக்குழைந் தாடினர் பாடினர் இசைப்பார் 


7 


1415 மனையும் வாழ்க்கையும் காணியும் இழந்துமெய் வருந்தி 

யனையி லாமக வெனமிக அலம்வர லுறுவேமுக் 
கெனைய நல்லறப் பகுதியோ வெவர்புரி தவமோ 
உனை யெ மக்களித்த தென் கொலோ வருமறை யுரவோய் 8 


1416 மதுரை மன்னவை யினிற்கவு மாரனை வழக்கிட் 

டெதிர்சொ லாவகை மொழிந்தறம் பலபல வியம்பிப் 
புதிய நீர்வரக் காட்டிவென் றெம்மை முன் போலிப் 
பதியில் வைத்திட வந்திடும் பழமறைப் பொருளே 


1417 பற்று வேறெமக் கெவருளர் எனவுளம் பரிவேமுக் 

குற்று நற்றுணை யாகிவந் துதவிசெய் யுனக்கு 
மற்று வேறுகைம்மாறுள தோவெங்கள் மரபு 
முற்று நின்னடிக் கடிமையா தல தருள் முதலோய் 


10 


1413 நன்னயம் - இன்மொழிகள் . புகல் - அடைக்கலம் . 
1414 வாரிதி - கடல் , புயங்களிற்றரித்து - தோள்களின் மேல் வைத்து , 
1415 அணையிலாமக - தாயில்லாத குழந்தை . அலம்வர - துயர்வர 


444 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அருமறையோர் யாவரும் தங்கள் அடிமையெனக் கூறியிருத்தல் ) 
1418 பெருகு நான் மறைத் தனிமுத லேயெனப் பெயரா 

தருமை யிட்டக மகிழ்ந்துசீ ராட்டின ரளவில் 
பெருமை யுற்றன ரண்ணலும் அவர்க்கருள் பிரியா 
துரிமை வைத்துரை யாடினர் மறையவ ருரைப்பார் 11 


1419 அண்ண லேயெமக் காருயிர்க் கமுதமே யளவில் 

புண்ணி யப்பொரு ளேசதுர் வேதவில் புரிநீத் 
துண்ண டுக்குற வீந்திடக் கடவம்யாம் உய்ந்துன் 
வண்ண மார்விழி யருளினால் வாழ்ந்தன மதனால் 


12 


1420 


அடிக ணீருமக் கடிமையாம் ஆட்கொளல் கடனென்று 
ஒடிவி லாதபல் பூசைசெய் துவந்துவந் தித்து 

வி லாதபே ருவைைய ராய்மறை முழங்கக் 
கடிகொள் மாமனை வீதிகள் முன்புபோற் கண்டார் 13 


முடி 


[ முந்நூற்றுவரோடு சிவவேதியரையும் சேர்ந்திருக்க வேண்டுதல் ) 
1421 அரிய வேதிய ரனைவரு முதியரை யணுகிப் 

பெரிய நீருமெந் தொகையினிற் பிரிந்திடா முந்நூற் 
றொருவ ராயுடன் அமர்ந்துவந் துமதருள் நாளும் 
புரிய வேண்டுமென் றொருமனை நடுவினிற் புரிந்து 


14 


1122 


( சிவவேதியர்க்கு ஒருபங்களித்துப் போற்றல் ) 
பின்ன மற்றதம் நிலத்தினிற் பங்கொன்று பெருக்கி 
இன்ன லற்றவர் யாவரும் கையெழுத் திட்டு 
மன்னு சாசனம் வரைந்து நன் மங்கல தினத்தில் 
தன்னை நேரிலா முதியர் தங் கையினிற்றந்தே 


15 


1418 அருமையிட்டு - அரிய சிறப்புக்களைச் செய்து .. 
1419 உண்ணடுக்குற - உள்ளம் நடுங்க . வீந்திட - அழிந்திட , 
1420 ஒடிவிலாத - திரிவுபடாத . கடி - சிறப்பு , காவல் . கண்டார் - 

அமைத்தார் . 
1422 பின்னம் - வேற்றுமை , பெருக்கி - மிகுதியாக்கி அமைத்து . 


ஓதுவித்த சருக்கம் 


445 


1423 இதனை முன்னம் நீரிம்பிய வாறளித் தனம் நும் 

பதும் மாமலர் அடித்தொழில் யாவையும் பரிப்பேம் 
நிதிய மெம்முயி ருடலும் தாகயாம் நினைந்தோம் 
முதிய மா தவத் தையகைக் கொள்ளென மொழிந்தார் 16 


[ இறைவனாகிய சிவவேதியர் யான் துறவியாதலின் ஒருபங்கு 

வேண்டாஎனக் கூறல் ] 
1424 விருத்தர் கேட்டெமக் கிம்மனை வாழ்க்கையை விரும்பிப் 

பரிக்க யாருளர் ஏகம்யா முனம்பகர்ந் தது நும் 
வருத்தம் நோக்கியல் லாதுவே றிலையெமக் கென்றும் 
உரித்த தாகிய சுற்றமும் நீவிரென் றுறைத்தார் 17 


1425 எமக்கு நீரொடு தந்தையிம் மரபின ரெவரும் 

உமக்கு மைந்தர்கள் ஆதலிற் குறையெவ னொருவர் 
தமக்கு மித்துணைத் தனையருண் டோபெருந் தகையீர் 
சுமக்க வேறொரு வருமிலை யென்பதென் சொல்லீர் 18 


[ அந்தணச் சிறார்களுக்கு மறைநூல்கள் கற்பித்தல் ] 
1426 என்று பற்பல மொழிந்தவ ரிருந்திட வேற்று 

மன்றல் மாமனை யதனிடை மருவிவீற் றிருந்து 
துன்று மம்மறை யவர்க்கெலா மொருபெருந் துணையாய் 
வென்றி சேர்மறை நுட்பகன் நிலையெலாம் விளம்பி 19 


1427 செல்வ மிக்கநற் றேசிக ராயிருந் தருளி 

சொல்ல வேண்டுவ யாவையும் சொல்லிமற் றவரோ 
டல்லு நண்பக லும்பெரு மகிழ்வினா தரவாய் 
எல்லை யில்லவ ரருளினாற் கலந்துவாழ்ந் திருந்தார் 20 


1428 அனைய தன்மைய ராகுமவ் வந்தண ரெவரும் 

நினையு நீழலின் நீங்கில ராகியவ் வடிகள் 
மனதி னிச்சையின் வழியொழு கினர்கள் மற் றவர் தந் 

தனையர் தங்குல வொழுக்கமும் தகுதியும் தெரிந்தார் 21 
1424 பரிக்க - தாங்க ( மனையறம்புரிய ) ஏகம் - தனி . 
1427 செல்வம் - பெருமை . தேசிகர் - ஆச்சாரியர் . 


446 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( பள்ளிக்கூடம் அமைத்துப் பலகலைகளையும் கற்பித்தல் ) 
1429 இக்சி றார்களுக் கருமறைக் கலைமுத லெவையும் 

நிச்ச யம்பெற வுரைக்குதும் யாமென நிகழ்த்தி 
அச்சம் வேறில ராகுமவ் வந்தண ரிசைவால் 
முச்ச கம்புகழ் தருபள்ளிக் கூடமொன் றியற்றி 


22 


1430 மதிய ளித்திட ரகற்றிடும் உவாத்திய ராகி 

அதன்மு கப்பினில் ஆசனத் தினிதமர்ந் திருந்து 
புதிய சிற்றுரு உடையவச் சிறுவரைப் புடையிற் 
பதிய வைத்தினி துணர்த்துவான் புகுந்தனர் பரிவால் 23 


1431 அகர மாகிய வக்கரம் வரைந்து தந் தவர் தம் 

தகைமை நோக்கிமுன் னுரைத்தவர் தமைச்சொலச் சாற்றி 
நெகிழு மாறுள நிலவெழுத் திடப்பணித் துணரும் 
பகுதி யாலறிந் தெழுத்தொடு புணர்பதங் காட்டி 24 


1432 ஒருவ ரோடொரு வரையுசா வுந்துணைக் காக்கு 

மருவு பாடமுந் தினந்தினம் வரைந்து முன் கொடுத்துப் 
பருவ நோக்கிமுன் பகர்மறை யவர்க்குளம் படியத் 
தரும மூர்த்தியும் உணர்த்துதல் தொடங்கினன் 

றகையால் 25 


1433 


[ சிறார்கள் கல்வியிற்றேர்ந்து விளங்குதல் ) 
நான்கு வேதங்கள் மிருதிகள் அங்கமா கமங்கள் 
தேன்கனிந்தொழு கும்புரா ணங்கள் நற் றெளிவு 
தான்ற ரும்பிற நூலெவை யுங்கொளுந் தகையால் 
ஏன்ற றிந்திடும் பகுதியி னுதவின னெவர்க்கும் 


26 


1434 அனைய ராகுமச் சிறுவரும் அவ்வருட் குரவன் 

தனைம தித்தனு காதக லாதழற் காய்வோர் 
நினைவை யொத்து நேர்ந் தருளிய வாறெலாம் நிரம்பிப் 
புனையு மாமதிக் குலனென விளங்கினர் பொலிவால் 27 


1430 மதி - அறிவு . 
1481 மாறுள நிலவெழுத்து பிறதேசங்களின் மொழிகள் . பகுதி - 

இலக்கணப் பான்மை . 
1488 மிருதி - ஸ்மிருதி . அங்கம் - வேதாங்கங்கள் . ஏன்று - ஏற்று . 
1484 அழற்காய்வார் - தீக்காய்வார் . 


ஓதுவித்த சருக்கம் 


447 


[ சிறார்கள் சரியை முதல் நான்கும் பயின்றொழுகுதல் ] 
1435 சரியை யாற்றுவர் சிலரரன் றனை மனம் விரும்பிக் 

கிரியை யாற்றுவர் சிலர் துணி வருளொடு கெழுமிப் 
பெரிய யோகம தாற்றுவர் சிலர் நலம் பெருகித் 
திருவு லாவுரு ஞானம தாற்றுவர் சிலரால் 


28 


1436 இன்ன வாருயர் சிவம் பெறு விருப்பார் எவரும் 

மன்னு பக்குவ ராய்ப்பர மானந்த வாழ்வு 
தன்னி லுற்றுணர்ந் திருந்தனர் தாணுவே குருவாய்ப் 
பின்ன மற்றுவந் துணர்த்திடப் பெறிலவை யறிதோ 29 


( சிவவேதியர் குருந்திடம் சென்று மறைதல் ] 
1437 மூல மீறிலா முதலொரு முதுமறை யவர் தம் 

கோல மாகிவந் தினிதிருந் தருள்பல கொடுத்துச் 
சால நாட்பல கழிந்தபின் ஒருதினந் தன்னில் 
சீல வேதியர் குழுவொடும் குருந்தினேர் சென்றார் 30 


[ அந்தணர்கள் வியந்து மகிழ்ந்து போற்றுதல் ) 
1438 எம்மை யாளுடை முதியரிங் கெமைப்பிரிந் தொளித்த 

தம்ம விச்செய லரிதரி தற்புத மாகும் 
பொய்மை யற்றவர்க் காண்பமோ வினியென்று புழுங்கி 
விம்ம லுற்ற திரங்கினர் யாவரும் வியந்தே 31 


1439 நாரி ழந்தவன் மனக்கவு மாரன்ற னால்யாம் 

ஊரி ழந்துயர் பேரிழந் துலகெலாந் தொழுநற் 
சீரி ழந்தலைந் திடுமெமக் கவ்விடர் தீர்த்த 
சூரிழந்த பொற் குன்றமே யெங்குற்றாய் சொலாய் 


32 


1440 எம்மி லோர்குடி முதல்வரா யிங்கினி தமர்ந்து 

செம்மை யோங்கிய மறைநுட்ப மியாவையும் தெரிவித் 
தம்மை யிம்மையி னாற்பெறுந் திறமெலா மளித்த 
விம்மு பேரருட் செல்வமே யெங்குற்றாய் விளம்பாய் 33 


1486 மன்னு - நிலைபெறும் . தாணு - கடவுள் . பின்னம் - மாறுபாடு . 
1437 கோலம் - வடிவு . குருந்தினேர் சென்றார் - குருந்திடை மறைந்தார் . 
1439 நார் - அன்பு , இரக்கம் . சூரிழந்த - அசுரர்களையழித்த . 
1441 பவுத்திரம் - மோதிரம் . வெண்டூசு . வெள்ளாடை , பண்டி - வயிறு . 


448 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1441 சிரித்த வான்மதி முகமும் வெண் புண்டரந் தீட்டி 

விரித்த நெற்றியும் பவுத்திரக் கரமும் வெண் டூசு 
தரித்த பண்டியும் சழக்குடைப் பொலிவும் நன் முதுமை 
பரித்த பேரெழில் மேனியுங் காண்பமோ பகராய் 34 


1442 அய்ய நின்னடிக் கடியரேந் துயரமெங் கேகத் 

துய்ய நெஞ்சினில் நினைந்தனை யெனப்பல சொல்லிச் 
செய்ய வேதிய ரெங்கனும் தேடியும் காணா 
தய்ய முற்றுணர்ந் தனர் குருந் திறைவரென் றருளால் 35 


[ சிவவேதியர் ஆத்மநாயகரே என அந்தணர்கள் தெளிதல் ) 
1443 நமது துன்பினை நீக்குதற் காத்மநா யகரே 

தமது பேரரு ளாலொரு முதுமறைத் தவராய் 
அமைய வந்தெமக் கருளிய வாறிது வாமுன் 
சிமைய மால்வரைத் தமிழ்முனி கூற்றையும் தெரிந்தார் 


36 


1444 இற்றை நாள்வரை யெம்முட னொருவரா யிருந்தும் 

ஒற்றை வெள்விடைப் பரம்பொரு ளாமென வுணராச் 
சிற்று ணார்ச்சிய ராயினம் எனமனந் திகைத்தங் 
குற்ற வச்சமோ டுடம்பெலா மயிர்ப்புள கோங்க 37 


1445 சிரத்திற் றாங்கிய கரத்தராய்ப் பரவசத் தினராய் 

வரத்தி னோங்கருள் தருங்குந்த மூலத்தை வலம்வந் 
துரத்தின் வீழ்ந்து தாழ்ந் துளத்தடங் காப்பெரு விருப்பால் 
நிருத்த கீதவா யினர்களாய் நின்றிவை மொழிவார் 38 


1446 மருவு லாவருந் திருக்குருந் துருவமாய் வயங்குந் 

திருவு லாவரும் செல்வமே திகழ் பெருந் தேவர் 
ஒருவ ராலும்கின் றறிவொணா உண்மைமெய்ப் பொருளே 
கருவி லாவகை யெமக்கருள் தருங்களை கண்ணே 39 


1448 தவராய் . தவ முனிவராய் , தமிழ்முனி - அகத்தியர் . 
116 - 

மருவுலாவரும் - மணம் வீசும் . களைகண் - பற்றுக்கோடு . 


ஓதுவித்த சருக்கம் 


449 


1447 


மறைக ளாலுல் லளவைக ளாலும்வண் புவன 
இறைக ளாலுமற் றுள்ளன வா மெவை யாலும் 
அறைய வோரிறை யாகிலு மறிவொணா தகன்ற 
நிறைகொள் பூரண மாயொளி தழையுநின் மலமே 


40 


1448 துங்க மாமிறை வேதிய வுருக்கொடு தோன்றி 

எங்கள் மாநிலங் கவர்கவு மாரனை யிறை முன் 
அங்கண் மாநிலம் அறியவென் றக்கில மதிலோர் 
பங்கு மேற்று முந் நூற்றொரு வருமெனப் பரிந்தே 


41 


1449 வேத மேமுத லியகலை யாவையு மெமக்குப் 

போத மார்வகை யருளினாற் புலப்படப் புரிந்து 
தீதி லாவகை யெம்மொடுஞ் சிறந்தினி திருந்த 
நாத நீயென வறியநின் மகிமையார் நவில்வார் 


42 


1450 என்று மிவ்வண மருட்பரி சிருந்தவா றியம்ப 

ஒன்றும் வல்லம்யாம் அருமறை வண்டு சூழ்ந் தொலிக்கும் 
மன்ற லங்குருந் துருவமாய் வயங்குபே ரொளியே 
நன்று நன்றுநின் னருளெனத் துதிபல நவின்றார் 43 


1451 இன்ன வாறரு மறையவர் குருந்துறை யிறைசீர் 

பன்னி யா தரித் தேத்திவாழ்ந் திருந்தனர் பரிவாற் 
சொன்ன விச்சரி தஞ்சொலு வோர் செவிக் கொளுவோர் 
எந்த லங்களும் இகத்திலுற் றிறையருள் பெறுவார் 44 


( ஓதுவித்த சருக்கம் முற்றும் ) 


1447 

புவன இறைகள் உலகத் தெய்வங்கள் . இறையாகிலும் . 

சிறிதேனும் . 
1450 அருட்பரிசு - அருட்டன்மை . வல்லம்யாம் - வலிமையில்லேம் . 
1451 பன்னி - விரித்துரைத்து , இகத்தில் - இவ்வுலகத்தில் . 

57. 58 


மாணிக்கவாசக சுவாமிகள் 
திரு அவதாரச் சருக்கம் 


( அறுசீர் விருத்தம் ) 


[ முனிவர்கள் சூதமாமுனிவரிடம் வாதவூரர் வரலாறு கூறியருள வேண்டல் ] 


1452 திருந்தியமா தவப்படிவத் தெய்வமறை 

முனிவரெலாஞ் சிறந்த மேன்மை 
பொருந்து திறற் பெருஞ்சூதப் புண்ணியமா 

முனிவனொடு புகலு கின்றார் 
குருந்திறைவ ரருட்பெருமைக் குணங்களெலாம் 

விரித்தெமக்குக் கூறா நின்ற 
பெருந்தகையே யெம்விரும்பம் இன்னுமுள 

வாமவையும் பேசு வோம்யாம் 


1 


1453 அன்புருவ மாகு திரு வாதவூ 

ரடிகள் குருந் தமரு நாதன் 
பொன் பிறங்கு மருள் கிடைத்தெண் ணிறந்த திருப் 

பணிபுரிந்து பொதுவிற் சேர்ந்தார் 
என்றனை முன் னச்சரிதம் யாவையுங்கேட் 

குறுநசையுற் றேமெம் பானீ 
ஒன்றியபே ரருளதனால் உரைத்தருள 

வேண்டுமென ஓத லுற்றார் 


2 


1454 


[ சூதமுனிவர் சொல்ல ஒருப்படுதல் ) 
மாதவத்தோர் மொழிசூத மாமுனிவன் 

கேட்டிதய மகிழ்ச்சி கூர்ந்தந் 
நாதனருட் செயலையென்ற னாலுரைக்கத் 

தகுவதன்று நலம றாத 


1458 பொன் பிறங்கும் பொன்னை ஒக்கும் . 

திருப்பணி தெய்வத் 
தொண்டு . பொது பொன்னம்பலம் . நசை - விருப்பம் . 
1454 போதம் - மெய்ஞ்ஞானம் . ஆதரவு - அன்பு . 


- 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 451 


போதமிகுந் தவத்தொழுகும் புண்ணியர்காள் 

நீவிரிதைப் புகலென் றோதும் 
ஆதரவால் யானுமுளத் தறிந்தவா 

றியம்பியரு ளடைவன் கேண்மின் 


3 


[ பாண்டி நாட்டின் தெய்வத்தன்மை ] 
1455 உலகெலா மீன்றருள் சிற் றுதரவல்லி 

யெனும்பரை முன் னொருமூன் றென்னு 
முலையொடுதித் தரசாள சவுந்தரபாண் 

டியனாக முன்னோன் வந்தவ் 
இலகமுதை வேட்டு முடி கவித்தாண்டுக் 

கிரனையளித் திறைமை நல்கும் 
நலமருவும் வழுதியர் தங் குலம்புரக்கும் 

வைகைவள நாட்டின் றென்பால் 


4 


[ வா தவூரின் சிறப்பு ) 
1456 கண்கவரும் பேரழகு கனிந்தோங்கும் 

எமது புரக் கவினோ வுங்கள் 
எண்பெருகும் பொன்னுலகோ மிக்கதெனக் 

காணவம்மின் என்று கையால் 
வெண்சுதைமா டங்கள் தொறும் மிடைகொடுவிண் 

ணவரையெலாம் விளித்தல் போலாம் 
வண்புகழ்சேர்ந் திலங்குதிரு வாதவூ 

ரெனுமொருமா நகரம் வைகும் 


6 


1455 சிற்றுதரவல்லி - சிறிய வயிற்றினையுடைய உமாதேவி . உதித்து - 

அவதரித்து . முன்னோன் சிவபெருமான் . இலகமுது - உமை 
யாகிய அங்கயற்கண்ணி . வேட்டு - மணந்து . 

உக்கிரன் உக்கிர 
இறைமை 
குமார பாண்டியன் . 

அரசு . வைகைவளநாடு 
பாண்டியநாடு . 
1458 வம்மின் - வாருங்கள் . 

. மிடைகொடு - நெருங்கி . விளித்தல் - 
அழைத்தல் . 


452 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ ஆமாத்தியர் குலச்சிறப்பு ) 
1457 அப்பதியின் வருணம்நான் காங்குடிகள் 

தனப்பெருக்கின் அளகை வேந்தும் 
ஒப்பிலனென் றோங்குமதில் மிக்கபெருந் 

திருவுள ராய் ஒழுக்கம் மேன்மை 
செப்பருநல் லருளறிவு சேரிதயத் 

தரனடியைச் சேர்த்து நாளும் 
வைப்பிதுவென் றேவளர்க்கும் மாத்தியர் தங் 

குலத்திலொரு வள்ள லுண்டாம் 


6 


[ திருவாதவூரரின் பெற்றோரின் தவவமும் வேண்டுகோளும் ) 


1458 நலமருவும் பெரியோரில் லொழுக்கம் பூண் 

டொழுகிவரு நாளிற் றுய்ய 
கலைமதிச்செஞ் சடையவரைக் கருத்துறத்தாழ்ந் 

தெனக்குனது கருணை தங்கி 
இலகுமொரு பசுங்குழவி யருள் புரிய 

வேண்டுமென விரந்து போற்ற 
உலகமுழு வதும்புரிநற் றவப்பயனு 

மொத்துவளர்ந் தோங்குங் காலே 


7 


1459 மாத்தியர் தங் குலப்பதியின் மனைவயிற்றிற் 

கரு அருளால் வதிய வுள்ளம் 
பூத்துவகை தரநெருங்கு சுற்றமொடு 

மதிகடொறும் புதிய தாக 
ஏத்தலுறு நெய்யீன் விழா வெடுத்தரன் பூ 

சனையடியார்க் கினிய நல்லூண் 
கோத்தடிசி லுடனமைத்தார் திங்கள் பத்தும் 

நிறைந்ததந்தக் கோதை யார்பால் 


8 


குபேரன் . 


1457 தனப்பெருக்கு செல்வவளம் . அளகைவேந்து 

திரு - செல்வம் . வைப்பு - நிதி ( பேறு ) . 
1458 இல்லொழுக்கம் - மனையறம் .. காலே - காலத்தில் . 
1459 மாத்தியர்குலம் - ஆமாத்தியர் குலம் , வதிய - தோன்றியிருக்க . 

மதி - திங்கள் . நெய்யின் விழா - கருவுற்ற மகளிர்க்குத் திங்கள் 
தொறும் செய்யும் சடங்கு . 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 453 


[ திருவாதவூரர் அவதரித்தல் ) 


1460 அரும்பிறவித் துயர் நீங்கி யவனியெலாம் 

குளிர் தூங்க அளவில் மேன்மை 
தருந்திருநற் சைவநெறி தழைத் தோங்கக் 

கோளனைத்துந் தகைசே ருச்சத் 
திருந்திடநல் லோரைதனி லென்போல்வா 

ருந்தெளிய விணையொன் றில்லாக் 
குருந்திவறைவர் திருவருளால் அவதரித்தார் 

மெய்ஞ்ஞானக் கொண்ட லன்னார் 


9 


[ பெற்றோரும் சுற்றமும் மகிழ வாதவூரர் வளர்ந்துவரல் ] 


1461 அருமையொடும் பயந்தளித்தார் அகமகிழ்நற் 

சுற்றமுடன் அளவில் தானம் 
பெருமையொடு புரிந்து மறை விதியொடுசா 

தகவினையும் பேணித் தங்கள் 
இருகையினா லும் எடுத்துக் கண்மணி போற் 

போற்றி வளர்த் திட்டா ரந்தப் 
பொருவகலும் மெய்ஞ்ஞானப் புண்ணியக்கன் 

றும்பிறைபோற் பொலிந்து தோன்றி 


10 


1462 கவின் மருவு நுதலினிடுங் கடவுள் திரு 

நீற்றணியே காப்பதாகச் 
சிவசமயந் தலையெடுப்பச் சிரமெடுத்துச் 

செங்கீரை திருந்த வாடிப் 


. 


1460 அவனி உலகம் . குளிர் தூங்க - அருள் நிலை பெற . 

கோள் 
கிரகம் . கொண்டலன்னார் திருவாதவூரர் ( கொண்டல் - 

மழைமேகம் ) 
1461 சாதகவினை - சோதிட நூல்பற்றிய செயல்கள் . புண்ணியக்கன்று - 

வாதவூரர் . 


454 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பவமுறுபல் புன் சமயப் பறவையிரிந் 

தோடிடச்சப் பாணி கொட்டித் 
தவமிகுந்து லாவுதல்போற் றூங்குமஞ்சத் 

தொட்டிலின் மேற் றாலு மாடி 


11 


[ பிள்ளைத் திருவிளையாடல்கள் ) 


1463 முதிர்ஞானத் தேனொழுகும் திருவாயாற் 

றாய்மகிழ முத்த மீந்து 
மதிவதனத் தேன்மொழியார் கண்மணியே 

வருகவென மகிழ்ந்து சென்றும் 
அதிமதுர மொழியாலம் புலியைவிளை 

யாடவர வழைத்துஞ் செய்ய 
துதிமருவு சிறுமடவா ரிழைத்த சிற்றில் 

சிதையவடித் துணையாற் பேர்த்தும் 


12 


1464 செம்பொன்னாற் செய்தசிறு பறைமுழக்கி 

விளையாடித் திரிந்து மிக்க 
உம்பர் தொழு மறுகுதொறும் உருள் மணிப்பொற் 

சிறுதேர்கள் உருட்டி யார்த்தும் 


- 


1462 கவின் அழது . 

துதல் - நெற்றி . செங்கீரை - கையையூன்றி 
காலை மடித்தாடும் பிள்ளை விளையாட்டு ( பிள்ளைத் தமிழில் இஃது 
இரண்டாம் பருவம் ) சப்பாணிகொட்டல் கையால் தாளமிடல் 
{ இது பிள்ளைத் தமிழில் நான்காம் பருவம் ) மஞ்சம் - தொட்டில் . 
தாலுமாடி தாலாட்டுக் கொள்ளுதல் ( தாலசைத்தலும் ஆம் , 

தால் - நாவு இஃது மூன்றாம் பருவம் ) . 
1463 முத்தமீனுதல் ( ஐந்தாம் பருவம் ) முத்தந்தருதல் . வருக என்றது 

ஆறாவதாகிய வாரானைப் பருவத்தைக் கருதியது . மதுரம் - இனிமை 
அம்புலியை விளையாட அழைத்தல் ஏழாவதாகிய அம்புலிப் பருவம் ) 
சிற்றில்சிதைய அடித்துணையால் பேர்த்தும் என்றது எட்டாவதாகி 
சிற்றிற் பருவத்தை நோக்கி , 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 455 


பம்புறுகாற் சிலம்பலம்ப நவமணிப்பூண் 

புயத்திலங்கப் பசும்பொற் பின்னல் 
அம்புயக்கை மணிவளைமேல் றுலங்கவிரு 

செவிமடற்பூ ணசைய வோடி 


13 


1465 சினமறுநற் சிறுவரொடும் வெளிபுகுந்து 

சிறுவிளையாட் டயர்ந்துந் துய்ய 
புனல்மடுவிற் புகுந்து குடைந் தாடியுநன் 

மணமலர் பூங் காவிற் கொய்தும் 
இனமருவம் மலர்தொடுத்தும் கனமருவும் 

அனுராக வியற்கை முற்றும் 
மனமகிழப் பூசித்துக் கற்றுணர்ந்தும் 

ஏழ்பருவம் மருவா நின்றார் 


14 


( திருவாதவூரருக்கு உபாயனமுதலிய செய்வித்தல் ) 


1446 தந்தைமகிழ்ந் துபநயனம் தகுமுறைமை 

யாற்புரிந்து தவறில் வேத 
மந்திரம்யா வையுமுணர்த்திப் பள்ளியினில் 

வைத்தனரம் மணியைக் கேள்வி 
முந்துறுநற் றொடர்ச்சியினால் சுருதிசிவா 

கமமுதலாய் மொழியா நின்ற 
வந்தமிலாக் கலையெவைக்கும் ஆகரமா 

மிவனெனவுற் றறிந்தார் பின்னும் 


15 


1464 சிறுபறை முழக்கி என்றது ஒன்பதாவதாகிய சிறுபறைப் பருவத்தை 

எண்ணி . உம்பர் - தேவர் . மறுத - வீதி . சிறு தேர்கள் உருட்டி 
என்றது பத்தாவதாகிய சிறுதேர்ப் பருவத்தைக் கருதி . அலம்ப . 
ஒலிக்க இம் மூன்று பாடல்களிலும் பிள்ளைத் தமிழுக்குரிய பத்துப் 

பருவ வருணனைகளைச் சுருக்கமாக இசைத்துள்ளார் இவ்வாசிரியர் . 
1465 புனல்மடு - வாவிகள் . கனம் - பெருமை . அநூரகம் - ஆசை . 

ஏழ்பருவம் - ஏழாண்டு அகவை . 
1466 சுருதி - வேதம் . ஆகரம் - கடல் . என - என்று சான்றோர் வியக்க , 


456 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அவர் கல்விகேள்வி ஒழுக்கங்களால் நிறைந்து விளங்கல் ) 
1467 பயிலவேண் டுவனவெலாம் பயின்று கல்விக் 

கெல்லைபரம் பொருளென் றோரும் 
நலமருவு மனத்தினராய் நல்லொழுக்கம் 

வாய்மையருள் நன்மை மேன்மை 
தயவுபகா ரமறிவா சாரம்வணக் 

கம்பொறைநற் சாந்தம் நட்பு 
வயமருவுந் துறவு திட மாகமுனற் 

குணங்களொடும் வயங்கா நின்றார் 


16 


( திருவாதவூரர் மெய்ஞ்ஞான வேட்கையுன டயவராய்ப் பற்றற்று ஒழுகுதல் ) 
1468 நித்தியமு மநித்தியமும் வைத்தோர்ந்து 

நித்தியமெய்ஞ் ஞானா னந்தச் 
சுத்தவெளி யாயகண்டா காரமய 

மாய்வி புவாய்ச் சுயமாய் நீங்காத் 
தத்துவமொன் றாமதுவே யிகபரத்தும் 

உயிர்க்குறுதா ரகமென் றோதும் 
சித்தமுள ராயதையே தெரிசிக்கும் 
காதலொடு தெருண்டு சிந்தை 

17 


1469 தாமரைநீர் போலுலகந் தனிலிருந்தும் 

ஒட்டாத தன்மை யாகிக் 
காமமுத லாயெவையும் கடிந்தொருவி 

அருட்டுறவே கருத்துள் தங்க 
ஏமமிகு முலகியலும் இகழாமல் 

அமர்ந்திருந்தார் இணையி லாரச் 
சேமமுறு நகருறையும் செல்வர்களா 

மெவருமகிழ் சிறந்து பொங்க 


18 


1467 


1468 


ஓரும் உணரும் . தயவு தரும் 

நணை . ஆசாரம் - குல ஒழுக்கம் . 
வயமருவும் - வெற்றி பொருந்தும் . வயங்காநின்றார் - விளங்கினார் . 
தாரகம் - மூலம் . தெருண்டு - தெளிந்து . 
தாமரை நீர்போல் 

தாமரையில் உள்ள தண்ணீரைப்போல் . 
ஒருவி - நீங்கி , 


1469 


மாணிக்க வாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 457 


[ சான்றோர்கள் வாதவூரர் பண்பாடுகளைக்கண்டு போற்றிப் புகழ்தல் ) 
1470 கண்டுதொழுந் தொறுஞ்சிவன் மேற் காதன் மிகுந் 

தவர் பேசுங் கருத்தும் மெய்யிற் 
கொண்ட திரு நீற்றழகும் அக்கமணி 

யணிபொலிவும் குணத்தின் சீரும் 
அண்டர்பிரான் றிருவடியைப் பூசிக்கும் 

நியதியுமெய் யரன்றாள் போற்றும் 
தொண்டர் தமை யா தரிக்கும் நேசமுமற் 
றுளதேவைத் துதியாக் கற்பும் 

19 


1471 அறிந்து புகல் வார் சிவனோ வவன் கருணைக் 

குணந்தானோ வருள்மெய்ஞ் ஞானஞ் 
செறிந்தொருமா னுட வடிவாய்த் தோன்றியதோ 

வல்லதுநற் செவ்வேள் தானோ 
உறுஞ்சதுர்வே தப்பொலிவோ ஆகமத்தின் 

பொருட் பயனோ வுலகமுய்யப் 
பிறந்தசிவ புண்ணியமெல் லாங்கூடித் 

திரண்டுவந்த பேறு தானோ 


20 


1472 என்னென்றிவ் வாதவூ ரிறைவரருட் 

செயல்புகல்வோ மென்று பேசி 
முன்னழகும் பின்னழகும் முகச்சந்த்ரோ 

தயத்தழகும் முறுவற் செவ்வாய் 
மன்னுமந்த காசநகை மணியழகும் 

உடையழகும் மார்பிற் பொற்பூண் 
மின்னழகும் பார்த்திமையாக் கண்படைத்தார் 

உலகவரு மிகவும் அம்மா ! 


21 


1470 அக்கமணி - உருத்திராக்கமணி . மற்றுளதேவை - பிறதெய்வங்களை 

கற்பு - ஒருமைப்பாடு . 
1471 செவ்வேள் - முருகன் . 
1472 மந்தகாசநகை - புன்னகை . 


458 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1473 இவ்வியற்கை யொடும்வாத வூரர்புவி 

புகழ்ந்தேத்த ஈரெட்டாண்டின் 
செவ்விநிறை தந்திடுநாள் தென் கூடற் 

பதிக்கரசேர் செழியர் கோமான் 
நவ்விமழு வேந்து சொக்க நாயகர் தந் 

திருவருள் நற் சார்பு தங்கும் 
அவ்வியமி லா மனத்தான் நற்செங்கோல் 

செலுத்தியுல காளா நின்றான் 


22 


( பாண்டிய மன்னன் அமைச்சர் , பேரறிஞர்களோடு 

அளவளாவி மகிழ்தல் ) 


1474 மனுநெறியிற் புவிபுரக்கும் மன்னனயற் 

புலமன்ன வர்கள் யாரும் 
கன மருவுந் திறையளந்து கண்ணருளேற் 

றிடநிற்பக் கதிகொள் யூக 
மனமருவும் மந்திரிகள் பலர் சூழச் 

சைவமறை வாணர்சங்கத் 
தினமருவும் பெரும்புலவர் எவரொடும்வந் 

தரியணையி லிருந்தா னோர் நாள் 


23 


1475 வந்திருந்த செழியர்குல பதிமு . தியோர் 

வதனமெலாம் மகிழ்ந்து நோக்கி 
இந்தவுல கச்செயலும் ஏனை யுல 

கத்தியலு மியம்பு மிக்க 
தந்திரநூற் றிறமுணர்ந்த தக்கோர் தம் 

செயலும்விரித் தறைந்தன் னாரோ 
டந்தமிலா மகிழ்ச்சியுட னளவளா 

விக்கலந்தான் அறிஞர் தாமும் 


24 


1478 நவ்வி - மான் . மழு 

மழுவாயுதம் . அவ்வியம் வஞ்சனை . 
அழுக்காறு. 
1474 கனம் - பெருமை . கதி - நடை ( ஒழுக்கம் ) . யூகம் - நுண்ணறிவு 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 459 


[ பாண்டியன் அகவிருப்புணர்ந்த அறிஞர்கள் வாதவூரரைப் பற்றிப் 

புகழ்ந்து கூற அரசன் அவரை அழைத்துவரச் சொல்லுதல் ) 
1476 இறைவனரு ளிய மொழிகட் கேற்குமா 

றியம்யியரு ளேந்த லேமெய் 
உறை தருநற் றிருவாத வூர்தனில்மாத் 

தியர்குலத்தில் ஒருவ ரன்னோர் 
நிறைமருவும் பெருந்தகைமை யிவ்வுலகத் 

தெவர்க்குமிலை நிகழ்த்தி லென்றார் 
விறல் மிகுமா றனுமவரை யழைத்திடுமின் 
யாங்காண வேண்டு மென்றான் 

25 


[ அரசன் அழைப்பை ஏற்று வாதவூரர் அரசவைக்கு எழுந்தருளல் ) 
1477 அரசன் மொழி தலைக் கொண்டு திருவாத 

வூரர்முனம் அமைச்சர் சில்லோர் 
விரவிவணக் கம்புரிந்து வேந்தனுமைக் 

காண்பொருட்டு விளித்தா னென்றார் 
உருகியநற் சிந்தையரு முடன் பாடாய் 

அவராடும் போய் உலக மேத்தும் 
திருமதுரா புரிய தனிற் செழியர்பிரான் 
திருந்தவைமுன் சென்றா ரன்றே 

26 


[ பாண்டியன் மகிழ்ந்து தழுவி வரவேற்றல் ] 
1478 மந்திரிமார் படைத்தலைவர் மறையவர்பண் 

டிதர் நான்கு வகைப்ப தாதி 
சுந்தரமா தவர்கள் புடை சூழமண்மீ 

திந் திரனார் தோற்றம் போல 
அந்தமிலாப் பெருங்கொலுவாய் அமர்ந்ருந்த 

அரசினைச்சென் றன்பிற் காணச் 
சிந்தைமகிழ் வுடன் புல்லித் தென்னவர்கோ 

னருகிருத்திச் செப்பு கின்றான் 


27 


1476 மாத்தியர் குலம் - ஆமாத்தியர் மரபு . விறல் - வெற்றி . 
1477 விளித்தான் - அழைத்தான் . உடன்பாடு - ஒப்புதல் . 
1478 பதாதி - காலாட்படை முதலியவை . புல்லி - தழுவி . 


460 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இருவரும் மகிழ்ந்துரையாடல் ] 
1479 உமது பெருந் தகைமையெலாம் நாடோறுங் 

கேட்டுமகிழ் வுற்றோ முன்னம் 
எமது பெருந் தவமுளதா கையிற்காணப் 

பெற்றனமின் றென்றா னன்பர் 
தமரநெடுங் கடலவனி முழுவதையும் 

புரந்தருளுந் தனிச்செங் கோலாய் 
விமலை தன் நற் றிருவெவையும் அடைந்தனனின் 

றெரிசனத்தால் மிகவு மென்றார் 


28 


[ பாண்டியன் வாதவூரரை அமைச்சராகப் பொறுப்பேற்க வேண்டியளித்தல் ) 
1480 திருவாத வூரர்மதி யூகமுஞ்சற் 

குணமுமெழிற் சிறப்புங் கல்விப் 
பெருவாழ்வும் சிவநேசப் பெருமையுங்கண் 

டிவரேநம் பெருவாழ் வென்றோர்க் 
தொருவாத பேரமைச்சாய் உடனமர 

வேண்டுமென உரைத்து வேண்டி 
வரமார்நற் றினத்தெவரும் மதிக்கவமைச் 
சுரிமைமனம் மகிழ்ந்து தந்தே 

29 


[ வாதவூரருக்குத் தென்னவன் பிரமராயன் எனப் பட்டமளித்து 

வரிசைமுதலாயின அளித்தல் ) 
1481 நலமுளதென் னவன் பிரம ராயனென 

நாமமொன்று நவின்று சாத்திப் 
பொலமருவும் பன்மணிப்பூண் பொன்னாடை 

முதல்வரிசை பொழிந்து வாசக் 
கலவைகள் மான் மதங்கமழக் கைம்மலைமே 

லேற்றியியங் கல்லென் றார்ப்ப 
நிலவுமிழ்வெண் குடைதுவசம் கவரிமுதல் 

வரிசையெலாம் நிரந்து சூழ 


30 


1479 தமரம் - அலை . விமலை - திருமகள் . திரு - எண்வகைச் செல்வம் 
1480 ஓர்ந்து 

எண்ணி . 

ஒருவாத - நீங்காத . அமைச்சுரிமை - மந்திரி 
பதவி . 
1481 தென்னவன் பிரமராயன் என்பது அரசர் அளித்த பட்டம் . 

பொலம் - பொன் . கைம்மலை - யானை . இயம் - வாத்தியங்கள் . 
கல் - ஒலிக்குறிப்பு . துவசம் - கொடி . வரிசை 

பல பரிசுகள் . 


- 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 


461 


[ அரசன் வாதவூரரை அமைச்சராக உலாவரசெய்து சிறப்பித்தல் ) 
1482 முன்னிருந்த அமைச்சர்குழாம் படைத்தலைவர் 

சேனை வெள்ளம் முழுதுஞ் சூழத் 
தன்னிகரில் மணிவீதி வலம்வருவீர் 

என்றுவந்து சாற்ற மன்னன் 
இன்னதெலாம் கூடலுறை இறைசெயலென் 

றேற்றெவரும் ஏத்தல் செய்யப் 
பொன்னின் மறு கூடுவலம் போந்தரச 
னுளமகிழப் புகுந்தா ரன்றே 

31 


1483 அரசனும்பின் வரிசையள வகலமிக 

வுதவியுள் அமைச்சர்க் கெல்லாம் 
பெருமுதன்மை யுமக்காகும் அப்பாரம் 

பொறுத் தெவையும் பேணிப்போற்றி 
விரவுபெரும் புகழ்தருவீர் என்றுரைத்தான் 

இகபரத்தும் வேந்தன் வேண்டும் 
திருவெவையும் உதவவளம் தெருண்டிறைவன் 

மொழியமைச்சின் செய்கை பூண்டார் 


32 


[ வாதவூரர் அமைச்சுக்கடன் மரபிற் புரிந்தும் நாடொறும் இறைவள் பூசை 

முதலிய குறைவிலாமல் செய்துவித்தும் ஒழுகல் ] 
1484 வைகல்தொறும் வைகறையி னெழுந்து நிய 

திக்கடன்கள் மரபி னாற்றிப் 
பொய்கலவா வுளத்தரசன் றனை முனங்கண் 

டுரைப்பதெலாம் புகன்று போந்து 
மைகவருங் கயற்கண்ணி மணவாளர் 

பூசைவளம் மரபின் ஆய்ந்து 
கைகரவா மெய்யடியார் பூசை , அறப் 

புறங்களெலாம் கருதி யோர்ந்து 


1482 

ஏத்தல் செய - பாராட்டி வணங்க . மறுகு - வீதி . 
1484 கயற்கண்ணிமணவாளர் - சொக்கலிங்கப் பெருமான் . 


462 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1485 வாரிவளம் தருகுடிகள் பலவெவையும் 

களிதூங்க மரபி னாற்றிப் 
போரியல்நால் வகைத்தானை விரிவெவையும் 

புரத்தல்புரி பொற்பு நோக்கிச் 
சீரியவா சகமுடங்கல் செலுத்தவேண் 

டிடங்களெலாம் செலுத்தி மிக்க 
கூரியரோ டளவளாய்க் கல்விநலம் 

பாராட்டிக் கொடைமேற் கொண்டும் 


34 


4 


( அமைச்சுப்பணி முதலிய ஆற்றி வரினும் உள்ளம் 

துறவு நிலையிலேயே நிற்றல் ) 
1486 அயற்புலத்து மன்னர் திறை தென்னவர் கோன் 

அடியிணைக்கீழ் அளப்பச் செய்தும் 
செயற்கரிய செய்கையெலாம் செய்தெவரும் 

உளங்களிப்பச் செய்து நாளும் 
கயற்கொடியோன் றனக்கணியும் கவசமுங்கண் 

போலுமிகக் கலவா நின்றுறு 
வியப்புடைய ராய்உலகச் செயலினைக்கண் 

டருந்துறவே விருப்பங் கொள்ள 


36 


1487 பொடிமூடு மழல்போலப் பிறரறியா 

வாறடக்கிப் புவன நீதி 
நெடிதுவளர்ந் திட நடத்தி யிருக்கும் நாள் 

தென்மதுரை நிருபர் கோமுன் 
கடிதுசில வணிகர்வந்து வீழ்ந்திறைஞ்சிச் 

கைகுவித்துக் களிப்புத் தோன்ற . 
படி புகழ்பஞ் சவவெமது மொழிசெவிக்கொள் 

எனப்பரிவிற் பகரா நின்றார் 


36 


1485 வாரி - வருவாய் . களி - மகிழ்ச்சி . முடங்கல் - அரசாக 

ணை ஓலை . 
கூரியர் - அறிவால் மிக்கோர் . 
*.487 பொடி - சாம்பல் . கடிது - விரைந்து . படி - உலகம் .. 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 463 


[ வணிகர் சிலர் வந்த பாண்டியனிடம் அயல்நாட்டுப் பரிகள் கீழைக் 

கடற்கரையில் வந்திறங்கியுள்ள செய்திகளைக் கூறல் ] 
1488 வட திசைத்தே சங்கலிங்கம் வங்கமரா 

டம்ஈழ மாம்முன் னாகும் 
இடமுறுநற் றேங்களுள பரிகள்மிக 

வும்வங்கத் தேற்றி யிக்கீழ்க் 
கடலருகு கொணர்ந்துவிலை பகர்கின்றார் 

அத்தேசங் களிலுள் ளார்நற் 
றிடமருவும் பரியவைகட் கிரவிபசும் 
பரியுமிணை செப்பொ ணாதால் 

37 


( மன்னன் மகிழ்ந்து வணிகர்க்குப் பரிசு வழங்குதல் ] 
1489 இந்நிலத்தில் இப்பரிகட் கிணையாகுந் 

துரகதங்கள் எங்குங் காணேம் 
மன்னவுனக் கேவுரிய வா குமவை 

யெனமனத்தில் மதித்து வந்தோம் 
அன்ன திந்த புரவியெலாம் விலைகொடுத்து 

வாங்கல்மிக அழகா மென்றார் 
சொன்னவுரை கேட்டவர்க்குத் தென்னவர்கோன் 

மகிழ்வொடுநற் றூசு நல்கி 


38 


[ மன்னன் வாதவூரரைப் பரிகள் வாங்கிவர வேண்டுதல் ) 
1490 மனவிருப்பி னோடுகொலு மண்டபத்தில் 

வந்து திரு வாத வூரர் 
தனையழைத்தங் கருகிருத்தி முகமனொடு 

மினியமொழி தழையப் பேசி 
இனியதிந்த புரவிவிலைக் கெய்தியவென் 

றார் குணபால் இந்நாள் நீர்போய்த் 
தனமிகவும் கொடுத்தந்த புரவியெலாம் 

வாங்கிநம்பாற் சார வேண்டும் 


39 


1488 தேங்கள் - தேசங்கள் . 

வங்கம் கப்பல் . பரி - குதிரை . 
இரவி - சூரியன் . 
1489 துரகதம் - குதிரை . நற்றூசு - நல்லாடை . 
1490 குணபால் - கீழ்த்திசை ( கடற்கரை ) தனம் - ( விலைக்குறிய ) பொள் 


164 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அரசன் அளித்த பொருள்களைப் பெற்றுக்கொண்டு செல்ல ஒருப்படல் ) 
1491 என்றுரைத்து நிதியறையைத் திறந்து தனக் 

குவையிலைம்பா னிரட்டி லக்கந் 
துன்றுபசும் பொன்னெடுத்துக் கொளவுரைத்துக் 

கலனாடை சுகந்தங் கந்தம் 
வென்றிவிரு துகள் முதலா கியவரிசை 

மனமகிழ்ந்து மிகவும் நல்கி 
யன் றுவிடை கொடுத்திடநற் றிருவாத 
வூரருமங் கதுமேற் கொண்டே 

40 


1492 


[ வாதவூரர் சோமசுந்தரக் கடவுளை வணங்கியருள்பெறல் ] 
தம்மனத்தின் செயல்வேறா யெழுந்துபோய் 

அங்கயற்கண் தையல் பாகன் 
செம்மணிப்பொற் கோயில்வலம் வந்து பணிந் 

துயர்கூடற் சிவனே யுன்றாள் 
இம்மையிலென் றனக்கருளி யுன தடியா 

ரொடுங்கூட்ட விரங்கென் றோதி 
விம்மிதமெய்ப் புளகமொடு கண்டுளிபெய் 

தருள் நோக்கம் மிகவும் பெற்று 


41 


( வாதவூரர் புறப்பட்டுச் செல்லுங்கால் நற்சகுனம் தோன்றுதல் ) 

[ ஏழுசீர் விருத்தம் ] 
1493 தென்ன வன் பிரம ராய ரென்றொரு 

சிறந்த நற்பெயர் புனைந்தவர் 
மன்னு தென்மதுரை வீதி சூழ்ந்துவெளி 

வந்து வேகவதி மாநதிப் 
பொன்னி லங்குகரை மேல்வ ரும்பொழுது 

புனித நற்சகுன மாதல்கண் 
டின்னி மித்தமிகு நன்மை யுற்றகுறி 

யாகு மென்றுள மகிழ்ச்சியாய் 


1491 ஐம்பானிரட்டிலக்கம் - நூறுலட்சம் ( கோடி ) 
1488 வேகவதி - வையை நதி . நிமித்தம் - நற்சகுனம் .. 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 465 


( பரிவாரங்களோடு வாதவூரர் செல்லும் காட்சி ] 
1494 தரள வெண்மணி யிலங்கு பொற்சிவிகை 

தன்னி லேறியரு கெங்கும் நீள் 
உருள்பெ ருங்கனக மணிர தங்கள் சில 

வும்பர் மேவுதுவ சத்தொடும் 
மருவ முன் மிகு முகப டாத்தினொடு 

வாகு கிம்புரி மருப்பசைத் 
துரமி குங்கரிகள் மதமு டன் செல , மை 

யுப்பு வீரைதரு புணரிபோல் 


43 


1495 அனும னித்துமிகு கொய்யு ளைப்புரவி 

யழகு பண்ணமைவு பெற்று நற் 
றொனிமி குந்தமணி யணிக ழுத்தினொடு 

துள்ளி யாடிவர விகலின் மேற் 
சினமி குந்தபடை கடலு டைத்துவரு 

செய்கை போலளவில் சேனைகள் 
புனைக ழற்பொலிவு மடிபெயர்த்துமிகு 

பூணு லாவுபுய வெழிலொடும் 


[ பல்வகைப் படைக்கருவிகள் ஏந்தி உடன்வருவோர் காட்சி ) 
1496 கூர்கொள் வாள் பலகை சிலைகள் வாளியெறி 

குந்தம் வேல்முசலம் நேமிதண் 
டேர்கொ ளுங்கழுமுள் பீலி கட்டுமணி 

யீட்டி யெண்ணிலகொ டெய்த நற் 
சீர்கொள் வெண்கவிகை யால வட்டமெழில் 

சேர்மணிக்குடைகள் ஒன்னலர் 
போர்க லங்கவெழும் மீன கேதகமுன் 

பொங்கி யெங்கணு நெருங்கிட 


45 


- 


வில் . 


- 


1494 தரளம் முத்து . 

சிவிகை பல்லக்கு . உம்பர் மேல் . 
கிம்புரி - பூண் , புணரி - கடல் . . 
1495 தொனி - ஒலி . இகல் - போர் . கழல் - வீரக்கழல் 
1496 பலகை கேடயம் . சிலை 

வாளி - அம்பு . குந்தம் - 
குந்தாலிப்படை . முசலம் - உலக்கைத்தண்டு . நேமி - சக்கரம் . 
கமுமுள் - ஒரு படைக்கருவி . ஆலவட்டம் - விசிறி . ஒன்னலர் 
பகைவர் . மீனகேதகம் - மீன்கொடி . 
59-60 


466 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ பல்வேறு வாச்சிய முழக்கங்களின் வருணனை ] 
1497 விசைய மாமுரசு பேரி நாகசுர 

மிக்க பூரிகுழல் மத்தளம் 
இசைமி குந்தவளை முதல் வாய்ப்பதி 

னெட்டு வாத்திய மியம்பொலி 
அசைவு கொண்டமுகில் குமுறு கின்றவென 

ஆர்ப்ப வெண்டிசையு மாகதர் 
திசைநி றைந்தபுகழ் செப்பி யன்பொடு 

சிறந்த கட்டியம் விளம்பிட 


46 


1498 இலகு சாமரைகள் குஞ்ச நீள்விசிறி 

இருபு றங்களு மசைப்பநன் 
னலமி குந்தவிலை பாக டைப்பைசிலர் 

நல்க வாய்ந்தொளி களாசிகொண் 
டுலவி யன்பர்சிலர் வரநல் யாழினொடு 

ருத்திர வீணைசுர மண்டலங் 
குலவு நாதமொடு கீத வின்னிசைகள் 

கூறியே சிலர்கள் சூழ்தர 


[ வாதவூரர் திருப்பெருந்துறையிற் புகுதல் ] 


1499 திக்கெ லாம்புகழ் மிக்கெ முந்துகுண 

திக்கு நாடிவரு போது நல் 
அக்க மேவுபுய வாத வூரரைமுன் 

ஆத்ம நாதரருள் நோக்கெதிர் 
இக்கண் வாவெனவோர் காந்த மாமாலை 

யிரும்பை ஈர்ப்பதென ஈர்த்திட 
மிக்க சீர்பெருதி ருப்பெருந்துறை 

விளங்கு மெல்லையினுள் மேவினார் 


48 


1497 விசையம் - வெற்றி . வளை - சங்கு . மாகதர் - ஏத்துரைகூறுபவர் 
1498 பாகடைப்பை - தாம்பூலப்பேழை . களாசி - காளாஞ்சி . 
1499 அக்கம் - அக்கமணி . 


மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரச் சருக்கம் 467 


[ வாதவூரர் சிவிகையினின்றும் இறங்கிக் கூப்பிய கையினராய்ச் செல்லுதல் ! 
1500 அத்தலப் பெருமை தன்னை யுன்னியெழு 

மன்பி னிற்சிவிகை விட்டிழிந் 
தொத்த பேருணர்வின் அங்கம் எட்டொடும் 

உவந்து மண்மிசை வணங்கிநின் 
றத்த முச்சியதின் மேன்மு கிழ்த்தலருய் 

யான னங்குளிர்த டாகநீள் 
எத்த கைப்பலத ருக்குலத் தையும் 
இறைஞ்சி யப்பதியி னெய்தினார் 

49 


[ வாதவூரர் ஒரு சிறந்த மண்டபத்தில் பொற்குவைகளோடு 

தங்கியிருத்தல் ] 
1501 அங்க ணைந்திடுமவ் வெல்லை வெய்யவனும் 

அந்த வெற்பினை யடைந்தனன் 
பொங்கு சேனைகளை யிங்கு வைகுதல் 

புரிந்து கொண்மினென வோதியே 
சங்க முற்றநிதி யங்கள் காவலர்கள் 

தம்வ சத்திலுற வைத்தரும் 
சிங்க மொத்ததுவை மண்டபத் தினிடை 

சிறந்தி ருந்தனர் பெருந்தவர் 


50 


( திருவவதாரச் சருக்கம் முற்றும் ) 


1500 அங்கம் எட்டு - எட்டுறுப்புக்கள் . அத்தம் - கைகள் . முச்சி . 


1501 வெய்யவன் - கதிரவன் , 

. 
ஒருஎண் , 


சங்கம் - 


அத்தவெற்பு - மேற்குமலை . 


உபதேசச் சருக்கம் 


[ அறுசீர் விருத்தம் ) 


1502 


[ சூத முனிவர் மற்றைய முனிவர்களிடம் கூறுதல் ) 
திருவளருங் குருந்திறைமா ணாக்கர்பல 

ரொடுமருட்டே சிகராய் வந்து 
பொருவகலுந் திருவாத வூரர் தமக் 

குபதேசம் புரிந்தாட் கொண்ட 
அருளினையா னறிந்தபடி புகல்கின்றேன் 

கேண்மினருந் தவர்கா ளென்று 
சுருதிமறை முனிவர் தொழும் ஆரணன்றன் 

அருள் சேரும் சூதன் சொல்வான் 


1 


[ திருப்பெருந்துறைவாழ் அந்தணர்கள் யாவரும் வந்து வாதவூரரைக் கண்டு 

முகமன் கூறல் ] 
1503 தென்னவன் றன் மந் தியரியார் குதிரைகொள 

வந்தருளும் செய்கை யோர்ந்தப் 
பொன்னகர்வாழ் திருமறையோர் எவர்களும்வந் 

தெமதுவரல் புகல்மி னென்னத் 
தன்னகர்வா யில்புரப்போர் சாற்ற வெமுந் 

தவரையிங்குத் தருக வென்று 
முன்னணையி லவர்களுஞ்சென் றிறையணிநீ 

2 
றுதவிவளர் முகமன் சொன்னார் 


1502 பொருவு - ஒப்பு . சுருதி - ஓலி . 

ஆரணஎன் - இறைவன் . 
( வேதமயமானவன் ) . 
1508 தென்னவன் - பாண்டியன் . வரல் - வருகை . நகர் - மண்டபம் . 

சாற்ற - ( வாதவூரரிடம் ) கூற , தருக - அழைத்துவருக . அணை 
இருக்கை . 


உபதேசச் சருக்கம் 


469 


( வாதவூரர் இறைவன் பூசை முதலிய பற்றி அவர்களை வினாவுதல் ) 
1504 திருவாத வூரருமத் திருமறையா 

ளருக்கெல்லாம் சிறப்பு நல்கிப் 
பெருவாழ்வுக் குருந்திறைவ ரருட்பணியேன் 

றகமுருகப் பேணி வாழ்வீர் 
மருவாருந் தொடையிதழி நும்மிறைவர் 

பூசைநலம் வளமோ வென்ன 
ஒருநாளுந் தாழ்விலை நீர் வைத்ததனி 

லென்னகுறை யுள்ள தென்றார் 


3 


[ குருந்திறைவனின் பெருமைகளைக்கூற அம்மறையவர்களை 

வாதவூரர் சேட்டல் ] 
1505 குருந்திறைவர் பெருமையெலாம் அருள் புரிய 

வேண்டுமெனக் குணக்குன் றன்ன 
திருந்தியபே ரறிவுடையார் செப்பினரம் 

மொழிமறையோர் செவியிற் கேளா 
அருங்கலை நூற் றிரங்களெலாம் அறிந்தெவையும் 

தெரிந்திடும் நீர் அறியா மேன்மை 
இருந்துளதோ உலகிலெமை யியம்புமெனு 

முரையைமறா திசைக்க லுற்றாம் 


4 


[ மறையவர் சள் கூறத் தொடங்குதல் ] 
1506 என்றுபுகன் றவர்களிலோர் பெருமுதியர் 

அறைகின்றார் இறவா அன்பு 
துன்றியமெய்ப் படிவத்தீர் கேண்மினெனத் 

தலநாமத் தொகையும் நம்பர் 
மன்றல்கமழ் குருந்துருவ மாமுறையும் 

சோடசநா மத்தின் சீரும் 
நின்றபுகழ் வனபுரகேத் திரமுறையும் 
குருவடிவாய் நிமல மூர்த்தி 

5 
1504 ஏன்று - ஏற்றுக்கொண்டு . மரு - மணம் . இதழி - கொன்றை . 
1505 கேளா - கேட்டு , மறாது - மறுக்காமல் . 
1508 படிவத்தீர் - தவவேடமுடையீர் . சோடசம் - பதினாறு . உறையும் . 

வாழும் , 


470 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1507 அயனரிருத் திரர்க்குபதே சம்புரிந்து 

படைப்பாதி யருளு மாண்பும் 
தயவொடிவ ரன்றியள விறந்தோர்கட் 

கருள்புரியும் தகையு மின்ப 
நயமருவும் யோகபீ டத்தியல்புங் 

கவுரி தவம் நண்ணி யாற்றிக் 
கயிலையரன் றனை வேட்டுப் பிரியா தப் 

பீடிகையிற் கலந்த வாறும் 


6 


1508 தங்கள் வர லாறும்முன் மறையவர் போல் 

குருந்திறைவர் தாமே தோன்றி 
எங்கள் நிலங் கவர்கவுமா ரனைவழுதி 

பால் முன் வழக் கேற்றி வென்றோர் 
பங்கெமைத்தந் திடச்சொலியேற் றெம்மொடுதாம் 

ஒருவரெனப் பன்னாள் நீங்கா 
திங்கணிருந் தெமதுசிறார்க் கோதுவித்துத் 

திருக்குருந்தி லேய்ந்தா ரென்றும் 


7 


[ குருந்திறைவன் வரலாற்று மாண்பும் அவ் அந்தணர்கள் வரலாறும் 

தீர்த்தங்களின் மகிமையும் சேட்டுப் பேரானந்தமுறல் ) 
1509 பொருந்துமழற் றீர்த்தமுதல் புனல்வளம்மற் 

றுளவெவையும் புகன்றார் , அண்ணல் 
பெருஞ்சரிதை கேட்டுடலம் புளகமெழக் 

கண் தாரை பெருகா நின்று 
குருந்திறைவர் செயலிதுவோ வென்றிரவெல் 

லாம் மனது குழைந்தன் னாரோ 
டிருந்தனர்மெய்ஞ் ஞானமுமக் கிப்பரிசா 

மென்றென்றூழ் எழுமுன் கீழ்பால் 


81 


1507 படைப்பாதி - படைத்தல் , காத்தல் , அழித்தல் . கவுரி - உமை . 

நண்ணி - நெருங்கி , வேட்டு - மணந்து . 
1508 தங்கள் வரலாறு - ரூட்சாயணர் மரபில் தோன்றிய வரலாறு . 
1509 புனல்வளம் தீர்ந்தங்களின் மகிமை . இப்பரிசு இவ்வணம் , 

என்றூழ் - கதிரவன் . எழுமுன் - உதிப்பதற்குமுன்னர் . 


- 


உபதேசச் சருக்கம் 


471 


[ எண்சீர் விருத்தம் ] 
[ வாதவூரர் வைகறை எழுந்து இறைவனை வழிபடத் 

தம் பரிவாரங்களுடன் புறப்படல் ] 
1510 எழுந்து நிய மங்கள் முற்றிச் சேனை யாவும் 

இருந்தவிடங் களிலிருக்க இயம்பி வேண்டும் 
தொழும்பரிசா ரகரோடும் குருந்த மூலம் 

தொழுவதற்கு வந்தருளும் தோன்ற லார்முன் 
அழுந்துமிடர் களைமுனிவர் திரள் களங்கங் 

கமர்ந்து தவம் ஆற்றுவர் தம் கருதி நாதம் 
எழுந்து முழங் கரவமுமெய்ப் பணியிற் றாக 

மேவுமடி யார்திரளும் , வீதிப் பண்பும் 


9 


1511 


[ பெருந்துறையின் வள முதலியன கண்டு மகிழ்தல் ) 
மாடகூ டச்சிகர மாண்பு மந்த 

மாளிகைகள் மீதோங்கி வானளாவி 
ஆடுகொடி களினழகும் வாயில் தோறும் 

அணிகெழுவெண் சுதையொழுக்கி யம்பொற் கும்பம் 
பீடுபெற வைத்தெதிர்தோ ரணங்கள் தூக்கும் 

பெற்றியும்வேள் விச்சாலைப் பெருக்கும் நன்னீர் 
ஓடைதடா கச்செறிவும் அதனிற் றோயும் 

ஒண்டொடியார் மைந்தர் திரள் ஒழுக்கின் சீரும் 10 


[ யாவும் இறைவடிவாய் விளங்கக்கண்டு மகிழ்தல் ) 


1512 அந்தணரா குதியிளெமும் புகைகொண் மூவென் 

றயிர்ப்பவெழுங் கருப்பாலை யமைவு நோக்கிச் 
சிந்தைமகிழ்ச் சியினோடும் வாத வூரர் 

சிவானந்தக் கடறேடிச் செலுமா றொத்து 
வந்திடும்போ திற்குருந்த வனங்க ளெங்கும் 

வளருமருட் சிவானந்த மயம தாகி 
இந்தவுல கெனுங்குறிசற் றேனுங் காட்டா 
தேயரிய சிவவடிவா யிருந்து தோன்றும் 

11 
1510 அழுந்துமிடர் - பொருந்தும் வினைகள் . சுருதிநாதம் - வேதவொலி . 
1512 கொண்மூ - மேகம் , அயிர்ப்ப - ஐயமுற . கருப்பாலை - கரும்பாலை 


472 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( கலி விருத்தம் ) 


[ தருக்கள் நிறைந்த சோலைவளம் ) 
1513 மந்தமுறு தென்றல்மலர் வாசமொடு லாவக் 

கந்தமிகு கற்பகங் கமழ்ந்துகனி தூவச் 
சந்தன மரங்கள் மலர் தங்குமது மாரி 
சிந்தநில மெங்குமலர்ச் செந்துகள் நிரந்து 


12 


16:14 மென்பர லுறாதவடி மீதமளி யாகப் 

பொன் பொரு பலாச்சுளை பொழிந்துவழி தேனும் 
இன்பமரு மாங்கனி யிழிந்தொழுகு தேனும் 
அன்பரிவர் சேருமர சாமிதென வூர 


13 


( மயில்கள் ஆட வண்டுகள் பாடும் வருணனை ) 
1515 பூகமடல் கீறியெழும் பூவிரிக ளெங்கும் 

சேகறுநல் வெண்கவரி போலசைவு செய்யத் 
தோகைகள் விரித்துமயில் சுற்றிவிளை யாட 
வாகுறுசு ரும்பினம் மலிந்திசைகள் பாட 


14 


[ குயில் , பூவைகள் கூவக் கிள்ளைகள் பேசும் வருணனை ) 
1516 கோகில மிடைந் திசைகள் கூவிமலி வெய்த 

நாகுவளர் பூவைசிவன் நற்புகழ்கள் பேச 
வாகுகிளி கேட்டது மதித்தபொருள் கூறிச் 
சேகறுமெய் நட்பினொடு சேர்ந்துகளி கூர 


15 


[ மாவினங்களின் வருணனை ) 
1517 வேய்மணி களைச்சிதறி மிக்கநில மெங்கும் 

ஏயுமுடு வானமென எங்கணும் விரிப்ப 
நேயமொடு மான்மறிகள் நேரிரு புறத்தும் 
தூயசிவன் கைம்மறியிற் றுள்ளிவிளை யாட 


16 


1518 மந்தம் - தளர்வு . கந்தம் - நறுமணம் . மதுமாரி - தேன் மழை . 

செந்துகள் - மகரந்தப்பொடி . நிரந்து - பரவி 
1514 பரல் - சிறுகற்கள் . அமளி - மெத்தை . 
1515 பூகம் - பாக்குமரம் . சுரும்பினம் - வண்டுகள் . 
4518 கோகிலம் - குயில் நாகு - இளமை . பூவை நாகணவாய்ப்பறவை 
1517 வேய் - மூங்கில் . உடு விண்மீன் . மறி - கன்று . கைம்மறி - 

கையிலுள்ளமான்கன்று . 


உபதேசச் சருக்கம் 


475 


( வாவிகுளங்களின் வருணனை ) 


1518 


மொய்த்தமலர் வாவியுறு சங்குகள் முழங்க 
மத்தளமெ னப்பொலி செம் போத்தொலிகள் வாய்ப்ப 
எய்த்தவிடை மாதர்கள் நின் றாடலென வெங்கும் 
கொத்தலர் மிகுந்தணிகொள் கொம்பர்கணின் றாட 17 


1519 


[ வாதவூரர் குருந்திறைவனைக் காணல் ] 
நாரணுகு மவ்வன நலம்பல தெரிந்தே 
சீரணுகு மா தவ மலிந்த திரு வாத 
வூரர்விழி நீர் சொரிய வுள்ளுருகி ஞானங் 
கூ ரருள தாய்வளர்கு ருந்தையெதிர் கண்டார் 


18 


[ வாதவூரர் மெய்ப்புள கமுறல் ) 


1520 


கண்டக மகிழ்ந்துமிகு காதலொ டிறைஞ்சிக் 
கொண்டகைசி . ரத்தொடு குவித்தனைகு வார்முன் 
பண்டைமறை யும் பெரிய பங்கயனும் மாலும் 
அண்டர்களும் கண்டறி வொணாதபெரு வாழ்வே 


19 


1521 


அரும்பொருள் தெரிந்தவடி யார்களொடு மூலக் 
குருந்தடியில் ஞானகுரு வாகிமுனி ருந்தார் 
பரிந்தவினை யொப்புமல பாகுமுநற் சத்தி 
பொருந்துவது மேகவியல் பிற்புணர்த லாலே 


20 


[ குருவடிவாய் இறைவன் அமர்ந்திருக்கும் அவையைக்காணல் ] 
1522 

கண்குளிர நோக்கியிரு கைகுவிய மண்மேல் 
எண்குண வுறுப்புமழுந் தப்புளக மெய்தப் 
பண்பொடு வணங்கியெதிர் இன்பமொடு பாரா 
விண்பரவு மன்பர்குரு மேவுமவை கண்டார் 


21 


1518 எய்த்த - இளைத்த . கொம்பர் - பூக்கிளை கள் 
1519 நார் - விருப்பம் . சீர் - தவச்செல்வம் . 
1521 வினையொப்பு 

இருவினையொப்பு . மலபாகு 
ஏகவியல்பு - ஒன்றாக . 


மலபரிபாகழ் . 


474 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1523 சாதிகுல மாண்பென்னுந் தன்மைய திலாத 

ஆதிநடு ஈறிலியோர் அந்தணர்த மைப்போல் 
நாதமுடி வாமெனுமோர் நற்கமல பீடத் 
தோதுமறை யீற்றின்வதி யும்பதும மாகும் 


22 


[ இறைவன் தக்கணாமூர்த்தியாய் வீற்றிருக்குங்கோலம் ) 


1524 சரணமலர் தன்னிலொரு தாளையுள் . மடக்கிப் 

பரவுறுமொர் தாளை யோகப் பட்டமிசைச் சாய்வித் 
தொருகைமுழந் தாளின் மிசை வைத்தொருகை தன்னால் 
முரண்மல மகற்றிடுசின் முத்திரைத ரித்தே 

23 


1525 தாழியறு கோணசிகை தனிற்குலவ வேய்ந்து 

சூழுமெழி லாரமணி தோளிலொளி காலும் 
ஈழமய மாயவுடை யேயவளர் நீறு 
போழுமதி போலிலகு பொன்னுதலின் மின்னே 


24 


( மாணாக்கர்கள் பணிபுரிதலைக் காணுதல் ] 
1526 அன்பொட்டி யார்கள்சில ரார்கவரி குஞ்சம் 

இன்புறுகா லவட்டமிரு பாலினு மசைப்பப் 
பொன்புரையு மெய்யெழில் புகழ்ந்துசிலர் நிற்ப 
மன்குலவு சிந்தையொடு வாழ்ந்து சிலர் துள்ள 


25 


1527 செஞ்சடில மேற்சிலர்கள் செங்கைகள் குவிப்பக் 

கஞ்சநிகர் கால்கள் சிலர் கைவருடல் செய்ய 
எஞ்சுதலி லா தருளெனச் சிலர்பு லம்ப 
வஞ்சவினை மாற்றென மதிச்சிலர்வ ழங்க 


26 


1524 சரணமலர் பாதங்கள் . 
1525 அறுகோண சிகை - ( தக்கணாமூர்த்தியின் ) சடைமகுடம் . ஈழமயம் 

பொன் மயம் . 
1526 ஆலவட்டம் - விசிறி . 
1527 சடிலம் - சடைமுடி . கஞ்சம் - தாமரை , 


உபதேசச் சருக்கம் 


475 


[ தொண்டர்கள் வணங்கி வேண்டுகின்ற காட்சிகளைக் காணல் ) 


1528 தொழுதுவலம் வந்து சிலர் தூமலர்கள் தூவ 

அழுதிருகண் ணீரொடுமெய் யன்பர் சிலர் நைய 
ஒழிவறுநன் னேயவமு துண்டு சிலர் வாழ 
வழிபடுமெம் மால்கள் சிலர் வாங்கென வுரைப்ப 


27 


1529 சிரிப்பவரு முட்களி சிறப்பவரும் நெஞ்சம் 

உருக்கமொடு மெச்சுவரும் உண்மைமொழி வாரும் 
விருப்பமொடு கேட்பவரும் மேவியருள் நாமம் 
தரிப்பவரும் நற்றலைவ ! தாங்கெமையென் பாரும் 28 


1530 பன்மலர் தொடுப்பவரும் பத்திபுரி வாரும் 

சின்மயமெய்ஞ் ஞான நிலை சேர்ந்துகுழை வாரும் 
வன் மனமில் பாலரொடுன் மத்தர் தமை யொத்துத் 
தன்மயம துற்றுயர் சமாதியுறு வாரும் 


29 


[ எழுசீர் விருத்தம் ) 
( இக்காட்சிகளைக் கண்டவாதவூரின் சிந்தையும் செயலும் ) 
1531 இவ்வித மாய்நல் லடியார்கள் சூழ 

இலங்கருள் புரிந்தவ ரவர்க்குத் 
திவ்விய ஞான தேசிக ராகச் 

சிறந்துவீற் றிருத்தல்கண் டிவரே 
கவ்விய பாசக் கட்டறுத் தழியாக் 

கதிகொடுத் தருள்பரம் பொருளென் 
றுய்வகை யருளால் உணர்ந்துடன் நடுங்க 

வூற்றெழுந் திருகணீர் பொழிய 


30 


1532 உருகிய வுளத்தோ டவனியின் மீள 

வும்பணிந் தெழுந்து தம் வசமற் 
றருகணைந் துரையும் குழறிடக் கதிர்கண் 

டலர்ந்தசெந் தாமரை யனைய 


1528 மால்கள் 

மால்கள் - காமவெகுளிகளாகிய மயக்கங்கள் .. 
1580 உன்மத்தம் - பித்தம் . சமாதி - யோக சமாதி நிலை , 


476 


திருப்பெருந்துறைப் புராணம் 


திருமுகச் செவ்வி மலரநின் றையன் 

திருக்கணோக் கேற்றிரு கரமும் 
விரைவொடு மெழுந்து சிரமிசை முகிழ்ப்ப 

விருப்பொடும் சிலவிவை மொழிவார் 


31 


32 


[ வாதவூரர் குருவடிவாயுள்ள இறைவனை வணங்கி வேண்டுதல் ) 
1533 கருட்டுவெண் டிரைசூழ் வேணிசேர் மதியும் 

சுடருமுக் கண்ணுநாற் புயமும் 
இருட்பொலி களமும் அங்கைமான் மழுவும் 

ஏந்தெழில் அரவநற் பணியும் 
பொருட்பெறு மெவையும் கரந்தெமைப் போலோர் 

பொங்கொளி மேனியைத் தரித்திங் 
கருட்பெருங் கடலாய் அமர்ந்தினி திருந்தே 

அடியவர்க் கருள் சிவ குருவே 
1534 உருவெடுத் துழலும் உயிர்க்கெலாம் உயிராய் 

உடனமர்ந் திருவினை போக 
மருவிடக்கொடுத்து நாளும் நாள் மூல 

வலியினை மௌமௌக் குறைத்துத் 
திருவருள் புரிய உருவுகொண் டருளும் 

செம்மலே அடியனேன் பிறவிப் 
பருவரற் காற்றேன் கடைக்ணோக் கெனக்கும் 

பாலித்திங் கெனைபமாட் படுத்தி 


33 


1535 இன்பமா ரடியார் இவரொடுஞ் சேர்த்துன் 

இணை மலர்த் தாளருள் புரிந்தென் 
துன்பெலாந் தவிர்க்க வேண்டு மென்றிரந்து 

சொற்றனர் கருணைவா ரிதியை 
முன்புநின் றிரந்து பணிபவர்க் கருள்சேர் 

முகமளித் தனரரு குறையவ் 
அன்பரி லொருவர் பணிந்தெழுந் திவர்மெய் 

யன்பராண் டருள் செய வேண்டும் 


34 


1583 சுருட்டுவென்டிரை - கங்கை ( நதியைக் குறித்தது ) . களம் 

கழுத்து . 
1584 மலவலி - ஆணவமலத்தின் வலிமை . பருவரல் - துன்பம் . 
1585 வாரிதி - கடல் , அருகுறை - பக்கத்திலிருக்கும் , 


உபதேசச் சருக்கம் 


477 


[ இறைவன் திருவாய்மலர்ந்தருளுதல் ] 


1536 அருமையா லெமையாண் டருள்செயும் கருணை 

அண்ணலே என்றனர் எவையும் 
திருவுளத் தடைத்து மலபரி பாகஞ் 

சேர்பரி பாகிநம் மருளுக் 
குரியனா மன்ன தாகவென் றபயம் 

உதவி நன் முகத்தினா லழைத்துக் 
கருதிய தளித்து மயலுறே லுனது 

கருத்தெலா முணர்குவே மென்றார் 


35 


( வாதவூரர் இறைவன் மொழி கேட்டுப் பரவசராய்க் களித்தல் ) 
1537 அடிகள் தந் திருவாய் மொழியினைக் கேளா 

அடியனேன் உய்ந்தனென் றுருகிப் 
படியின் வீழ்ந் தெழுந்து கண் கணீர் பொழியப் 

பரவச மாகிநின் றொளிர்வெண் 
பொடியணி மேனி புளகெழக் கருணைப் 

புணரிபோன் றிலங்கெழில் மேனி 
வடிவையே நோக்கி நின்றனர் கருணை 

வள்ளலும் மதுரவாக் களிப்பார் 


36 


( இறைவன் தீக்கைதந்து எமைப் பூசித்துறைக எனல் ) 


1538 இன் றருட் டீகை தந்துப தேசம் 

எவையுமீந் திடுது மெஞ் ஞான்றும் 
நின்றருள் சுரக்கும் குருந்தமூ லக்கீழ் 

நிறையணி திருத்தி யாங்கெவரும் 
சென்றிடா வண்ணம் புரிந்தெமைப் பூசை 

செய்கவென் றருளினர் மகிழ்ந்தவ் 
வென்றிசே ரருள் தந் தலையின் மேற் கொண்டு 

மேவினர் அவர் பணி புரிவார் 


திருறுே . 


1537 படி நிலம் (பூமி ) 

பொடி 
மதுரவாக்கு - இன்மொழி . 


புணரி 


- 


கடல் . 


478 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ வாதவூரர் குருந்தமூலத்தை அணிசெய்து பரவல் ] 


1539 அருட்டிரு வடிவாம் அக்கினி தீர்த்தத் 

தரன்கழல் நினைந்து நீ ராடி 
மருக்கமழ் திருநீ றணிந்துகண் டிகை நன் 

மாலைகள் அணிந்துமெய் யுருகும் 
கருத்தொடும் வாத வூர்த்திரு முனிவர் 

காவலங் கியற்றிமெய் யடிகள் 
இருக்குநீள் குருந்த மூலத்தை மிகவும் 

எழில்பெற அலங்கரித் திடுவார் 


38 


1540 வந்தெழு தான சுத்தியாய்ப் புறங்கோ 

மயங்கொடு மெழுகிநன் மணங்கள் 
தந்திடுந் தொடர்மா லைகள் மிகப் புனைந்து 

தமனியப் பட்டமும் பட்டுஞ் 
சுந்தரப் பவளக் கொத்தும்வெண் டரளத் 

தொங்கலுஞ் சுடர்மணித் திரளும் 
பைந்துணர்க் கொழுந்தும் இரசதத்தகடும் 

பரப்பியப் பந்தருட் டூக்கி 


39 


1541 தெங்கினொண் பழமும் கமுகமென் கனியும் 

திகழெலு மிச்சைநா ரத்தை 
யின்கனித்திரளும் கோவை செய் தணிந்தங் 

கெழில்மணித் தூணிரை தோறும் 
நன்குறு மரம்பைக் குலைகளுங் கரும்பும் 

நலமுறச் சேர்த்து நுண் ணறுநெய் 
பொன்குல வகலிற் சுடர்பல வேற்றிப் 

பொருவில்தோ ரணம்பல நிரைத்தே 


40 


1589 கண்டிகை - உருத்திராக்க வடம் . 
1540 தமனியப்பட்டம் - பொற்பட்டம் . தொங்கல் - மாலை . இரசதம் - 

வெள்ளி . 
1641 கமுகம் - பாக்கு , அரம்பை வாழை . 


உபதேசச் சருக்கம் 


419 


1542 சங்கொலி முழங்கத் தாரைபோற் சின்னம் 

தருமொலித் திரள் பெரு கிடச்சீர் 
பொங்குசே கண்டி மணியொலி யிரைப்பப் 

பொருந்து நல் லோரையி லடியார் 
துங்கநன் நிதியாய் இருந்தருள் சுரக்கும் 

துணைவிழிப் பரமதே சிகரை 
அங்கமா குருந்து மூலபீ டிகைபொன் 

ஆசன மீதினி லிருத்தி 


41 


1543 அகலும் வெண் பட்டுத் தமனியக் கலிங்கம் 

அழகுறப் புனைந்து நற் களப் 
மிகுநறுஞ் சாந்தம் வடி வெலாந் திமிர்ந்து 

விரைமலர்த் தாழியோ டறுகு 
தொகுவில்வம் முல்லை மல்லிகை கழுநீர்த் 

தொடுத்தமா லைகள் பல சார்த்தித் 
தகுநவ மணிகள் முத்துபொன் மகுடம் 

தயங்குறச் சிரமிசை தரித்து 


49 


1644 மகரகுண் டலமும் தரளமா லிகையும் 

தரணியும் பதக்கமும் வயிரத் 
தகைபெறு கனகப் பூணுமாணிக்கத் 

தாழ்வடக் கொத்துமுப் புரிநூற் 
றிகழ்சரப் பணியும் அக்கநன் மணியும் 

திருப்பவுத் திரமும்பொற் சிலம்பும் 
சுகமுறப் புனையும் இடந்தொறு மணிந்து 

சுந்தரம் பார்த்துளங் கனிந்தே 


43 


ஒருவகை மணி. 


களபம் 


கழுநீர் . 


1542 சேகண்டி 
1548 கலிங்கம் ஆடை . 

நறுமணச் சாந்து . 
செங்கழுநீர்ப் பூ . 
1544 தரளமாலிகை - முத்துமாலை . சுந்தரம் - அழகு . 


180 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ வாதவூரர் எளிய கோலந்தாங்கி உள்ளுருகி இறைவன் 

உபதேசத்தை நோக்கியிருத்தல் ) 
1545 மாசறுந்தமது திருவுடல் முழுதும் 

வளர் திரு நீற்றொளி யொளிரத் 
தூசுடை யகற்றிக் கோவணந் தரித்துச் 

கருள் மயிர்ச்சி சிகைபுறங் குலவ 
நேசமுட் பெருக நெக்குநெக் குருகி 

நீர்த்திரள் இருவிழி பொழிய 
ஆசறுந் தீக்கை பெறவருட் புதல்வர் 

அருகுறு நிலை தெரிந் தருளால் 


[ இறைவன் வாதவூரர் மீது முதலாவதாக அருட்கண் சார்த்துதல் ] 
1546 அகில காரண ராமாத்ம நாயக 

தேசிகர் தெக்கணா முகமாத் 
தகவொடு மிருந்த சீடரைத் தமது 

தயங்குபொற் கலையினால் மூடித் 
துகளற வாறத் துவாவையும் அருளாற் 

சோதனை செய்தய லாக்கி 
மகிழ்வொடுந் திருக்கண் ணாலிருள் மலத்தை 

வாதனை யொடுங் கெடப் பார்த்தே 


45 


( இறைவன் பரிசத்தாலும் வாக்காலும் அருளுபதேசம் பெறுதல் ) 
1547 திருக்கரஞ் சிரத்தில் அமைத்திரு மாயைச் 

செயல்வினை யொடுங்கெடச் சிதைத்தே 
அருட்டிரு நாவால் செவிப்புலன் வழியே 

ஆருயிர் சிவமய மாகக் 
கருக்கொளா வழிசேர் தருமுத்தி பஞ்சாக் 

கரவுப தேசமு மருளி 
விருப்பிலான் மாவைத் தாமெனக் கருதும் 

விளங்குநற் பாவக மியற்றி 


46 


- 


1545 ஆசு - குற்றம் . அருட்புதல்வர் வாதவூரர் . 
1546 வாதனை - வாசனை ( தொடர்பு ) 
1547 இருமாயை 

சுத்தாசுத்த மாயைகள் . கருக்கொளா 
எடுக்காவார் . 


பிறவி 


உபதேசச் சருக்கம் 


181 


( வாதவூரரைச் சிவகரணராக இறைவன் செய்தல் ) 
1548 யோகமார்க் கத்தால் உடல் புகுந் துயிரை 

யுளத்தொடு மெடுத்து மேலேற்றிச் 
சோகமில் பிரமரந் திரவழி யாற்று 

வாதசாந் தத்தினிற் கொடுபோய் 
ஏக போகப்பே ரின் பினிற் கலப்ப 

இரண்டறப் பிணைந்தொரு நிலையாய்த் 
தேகமோ கத்தின் பரப்பெலா மறுத்துச் 

சித்துரூ பச்சிவ மாக்கி 


47 


[ அபிடேகதீக்கை செய்தருளுதல் ] 
1649 சித்தமார் கரணச் செயலெலாஞ் சித்தாய்ச் 

சேர்ந்திடச் செய்து பின் னுலகம் 
முத்திபெற் றுயுமா வெணியபி டேக 

முதன்மைசேர் தீக்கையு மியற்றித் 
தத்துவ உருவாம் உடல் 

பொரு ளாவி 
தனைப்புன லொடுந்தர வேற்றே 
எத்திசை யுயிர்க்கு மருட்குரு வாகி 

யிருந்தருள் புரிகென வியம்பி 


48 


( இறைவன் தன்னைப் பூசிக்கப்பணித்தலும் அவ்வழி வாதவூரர் பசன் 

புரிந்தொழுகலும் ] 
1550 நான் றநம் பதத்தின் விதிவழி பூசை 

கலம்பெறச் செய்யென மொழியச் 
சான்றென வுயிர்கட் குயிருமாய் நிறையும் 

தயங்கருட் புதல்வரா யுதித்தே 
ஊன்றனு வகற்றும் அருட்டிரு வாத 

வூரர்பூ சனை செயத் தொடங்கி 
ஆன்றபால் தயிர்நெய் சருக்கரை யிளநீர் 

ஐந்து கவ்வியம்பழ வருக்கம் 


1548 இரண்டு - சீவன் சிவன் . தேகமோகம் - உடற்பற்று . 

நானம் . 
1550 கான்றாம்பதம் - தூக்கிய நமது திருவடி . என்றது .புனாலுடம்பு . 

61 - 62 


482 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1551 தேன்கனற் சாறு சந்தனக் குழம்பு 

சிறந்தநன் னீர்முதற் பலவும் 
பாங்கொடு மபிடே கஞ்செய்து களபம் 

பரிமளந் திமிர்ந்து பூப் புனைந்து 
தாங்குமை வகையுண் டிகள் நெய் வேதித்துத் 

தகுதிகொள் தூபதீ பங்கள் 
ஓங்குபொற் குடைசா மரைதருப் பணமா 

தியவுப சாரமு மியற்றி 


60 


1552 அன்பொடு மினிய பூசனை மகிழ்ந்தங் 

கழகுறச் செய்தடி பணியப் 
பொன்புணர்ந் திடுமா லயன் முத லெவரும் 

புனல்கால் உண்டியாய்த் தவங்கள் 
என்பெலாங் கரையைப் புற்றுமாய் ஆகி 

இயற்றியுங் காண்பதற் கரிய 
மின்பொரு மலர்த்தாள் வாதவூர் முனிவர் 

மேம்படு சிரமிசை யிருத்தி 


51 


1553 நெற்றியிற் றிருநீ றணிந்து தாம் புனைந்த 

நிறைமலர்த் தாமமும் பணியும் 
சுற்றுபொற் றூசும் அளித்துமுன் னனைந்த 

சுந்தர மாக்கிமற் றெவர்க்கும் 
நற்றிரு வெண்ணீ றீந்து பண்புடனே 

நமக்கரி யிவரையென் றியம்பப் 
பொற்றிரு வடியை யருச்சித்து வணங்கிப் 

புகழ்ந்து சேட் டரையெலாம் பணிந்தார் 


62 


தருப்பணம் . 


11551 கனற்சாறு 

கனற்சாறு - கருப்பஞ்சாறு . திமிர்ந்து பூசி . 

கண்ணாடி... 
1552. பொன் - திருமகள் . புனல் - நீர் . கால் - காற்று . 
1553 தூசு - ஆடை . நமக்கரி வணங்கு . 

சேட்டர் . . 


அடியவர் , 


சிறந்தவர் . 


உபதேசச் சருக்கம் 


[ இறைவன் ஞான போதக ஏடு அளித்தல் ] 
1654 புலரியில் லாச்செங் கமலமே யனைய 

பொன்னடி கமழுநீண் முடியார் 
இலகுமவ் வடியா ரருளமேற் றவரோ 

டியைந்துமெய்ப் பவம்பரி வுடனே 
நலமிகு குருவி னடிதொழும் பொழுது 

நற்சிவ ஞானபோ தகவே 
டலர்முகக் கருணை யோடுமவ் வன்பர் 

அங்கையிற் கொடுத்தனர் வாங்கி 


[ வாதவூரர் வேண்டலும் இறைவன் சாத்திர தீக்கை அருளலும் ) 
1555 நேத்திரத் தானஞ் சொரிந்திடப் பொருமி 

நீதனே எனையுமோ ரடிமைப் 
பாத்திர மாகத் திருவுளத் தடைத்த 

பரிவினுக் கென்கைம்மா றென்கொல் 
காத்திடு மெனைமுற் றுங்கடை போகக் 

காத்தல் நின் கடனென விரங்கிச் 
சாத்திரத் தீக்கை நூலொடுஞ் சுவானு 
பவம்படத் தனையருக் குரைப்பார் 

54 


[ இறைவன் பதிபசுபாசப் பொருள்களை விளக்குதல் 

[ அறுசீர் விருத்தம் ] 
1656 மைந்த கேண்மிகும் பதிபசு பாசமாய் 

மன்னத்துவிதமா மூன்றும் 
முத்த னாதியா யுளவவை களிற்பதி 

முதலென் றது நாமாம் 
பந்த மேவிய பசுக்களெண் ணிலவதின் 

பாசமை வகையாகும் 
அந்த வைந்தினில் ஆணவ மலந்தனோ 

டெழுந்துயிர் தொறுமொன்றாய் 


55 


1554 புலரி - சூரியன் . ஏடு - சாத்திரச் சுவடி . 
1555 பொருமி - விம்மி , நீதனே - நீதிமயமாக இருப்பவனே . 
1558 நாமாம் என்றது இறைவன் தன்னைச் சுட்டிக் கூறியது, பந்தம் 

கட்டு . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ பாசத்தின் விளக்கம் ) 


1657 செம்பிற் காளிதம் போல் மறைத் 

திருவினைச் செயறரு கருமத்திலின் 
பந்துன் பவிச்சையை செய்வித் 

திடுமதற் கிசையமெய்ம் முதல் நான்கும் 
பம்பு மாயைக ளிரண்டிலுண் 

டாமவை பற்றுயிர்க் கருமபாகம் 
அன்பி னாற்புரி திரோதையோர் 

மலமதா யவைநான்கி னொடுங்கூடும் 


56 


( ஆணவமல விளக்கம் ] 
1558 ஆண வமல வடிவுயி ராய்விடி 

னவையுமா ணவமாகும் 
பேணு மம்மறு வடிவுயி ராய்விடின் 

பிரிந்தவை யொருநான்கும் 
பூணு நல்லருள் வடிவமே யாமிருட் 

பொங்குமா ணவநீங்கக் 
கோணி லாவவ் வுடம்பென வவையைநாம் 

கூட்டிவாங் குவதாமால் 


57 


[ கேவல , சகல , சுத்தநிலைகளின் விளக்கம் ) 
1559 மலம றைப்பெலாங் கேவல மாமிரு 

மாயையி னொடுங்கூடி 
அலம ரலுறு மெழுவகைப் பிறப்பினி 

லாடுபம் பரம்போல 
உலவி யேபிறந் திறப்பது சகலமாம் 

உறுமலத் துயர் நீங்கி 
இலகு தீவிரதர சத்திபதி நடுதம்மோ 
டியைவதே மிகுஞ்சுத்தம் 

58 
1557 காளிதம் - களிம்பு . திரோதை - திரோதானசக்தி . 
1558 கோணிலா - கோட்டமில்லாத . 
1559 மலம் 

கேவலம் - கேவலாவத்தை. 
சுழலுதல் . சத்திபதி - சத்திநிபாதம் சகலம் , சுத்தம் என்பவை 
அவத்தைகள் . 


ஆணவம் . 


அலமரல் - 


உபதேசச் சருக்கம் 


4 & 5 


1560 சுத்த மென்னுநல் லவத்தையை யுயிர்வந்து 

தோய்ந்திடும் வகைகூறிற் 
பெத்த மொன்பதும் நான்குநூ றாயிரம் 

பேதமாம் பிறப்பின்கண் 
உத்த மப்பிறப் பாகிய மானுடத் 

துலகினற் றலத்தின் கீழ் 
மத்தி மக்குல மொருவிநற் குலத்தினின் 

மருவியுற் பவஞ்செய்தே 


59 


: 


1561 அவமி ருத்துவும் பிணியுமில் லாமறீர்க் 

காயுவு முடைத்தாகிப் 
பவமெ டுத்திடுந் தொறும்புறச் சமயத்தும் 

பயிலுமுட் சமயத்தும் 
புவியின் மேவிநா லாசிர மத்தொழில் 

பொருந்தியுங் கலையோர்ந்தும் 
கவின்ம றைச்சிரப் பொருட்பய னறிந்து நாட் 

கழித்துமுற் போது நீக்கி 


60 


( சாயுச்சிய முத்திபெறும் நீர்மை விளக்கம் ) 
1562 சிவசம் பந்தம தாகிய சைவத்திற் 

சேர்ந்துண்மைச் சரியா தி 
யவமி லாமலே செய்து நால் வகையினும் 

அருள்பதிந் துயிர்மேலாய்ப் 
பவவி னைக்கடற் குள்விடு மிருள் மலப் 

பற்றறுத் தருளாகி 
உவமை தீருநற் சுத்தமுற் றிருவினை 

யொப்புமங் குளதாகி 


61 


1561 அவமிருத்து - அகாலமரணம் . தீர்க்காயு - நீண்டஆயுள் . பவம் 

பிறப்பு . நாலாசிரமம் - பிரமச்சரியம் முதல் நான்குநிலை . ఆడు 

சாத்திரம் . 
1582 --சரியாதி - சரியைகிரியையோகஞானங்கள் , 

அவம் 

குற்றம் 
இருள் மலம் - மாயாமலம் , 


186 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1563 ஞான சற்குரு வாற்சுத்த வவத்தையுள் 

நல்குகாரியம் பத்தோர்ந்த் 
தீன மாம்பசு பாச மொத்ததிலெய் 

தாமலே சிவஞான 
மோன மாகிய நேயத்தி லமுந்தியுள் 

முகிழ்சிவ மதுவுண்டு 
வானு லாவுகால் போலத்து விதமுத்தி 

மருவிநாம் புரிகின்ற 


62 


1564 இன்ப சாகரத் திருத்தல்சா யுச்சிய 

முத்தியி னியல்பாகும் 
அன்பி னாலிந்த முத்தியுற் றிடுவதற் 

கமைந்திடும் படி நான்கிற் 
றுன்பி லாதமெய்ப் பத்தியி லெமதடி 

யவர்களைத் தொழுதென்றும் 
பின்பு சென்றவர் சொல்லுநல் லுறுதியைப் 

பிடித்தொரு மையினோடும் 


63 


( நால்வகை மார்க்க விளக்கம் ] 

( தாச மார்க்கம் ) 
1565 தாதமார்க் கமாகிய வுண்மைச் சரியையைச் 

சகத்தினில் செயுமன்பர் 
தீதி லா தநம் மாலயம் அலகிடல் 

மெழுகல்பன் மலர் சேர்த்துக் 
கோதி லாத்தார் அணிதல்பா டுதல் நந்த 

வனஞ்செய்து குளிர்வித்தல் 
ஓது நல்விளக் கிடலிவை செயிற்கொடுப் 

போம்நமக் குறும்லோகம் 


64 


1568 காரியம் பத்து - தசகாரியம் . கால் - காற்று . 
1565 தாதமார்க்கம் - தொண்டு நெறி . சரியை - ஒழுக்கம் . அலகிடல் . 

பெருக்கல் , நமக்குறுலோகமென்றது சிவலோகத்தை . 


உபதேசச் சருக்கம் 


487 


[ சற்புத்திர மார்க்கம் ) 
1566 பொருந்து புத்திர மார்க்கமாங் கிரியையைப் 

புரிபவர் விரைப்போது 
திருந்து தூபதீ பந்திரு மஞ்சனம் 

திகழனம் முதலேந்திப் 
பரிந்த வன்பொடு பூசனை செய்தெமைப் 

பணிந் திடி லவர் தம்மை 
வருந்தி டாது நம் முலகத்தி லிருத்திநன் 

மதிகொடுத் துயர்விப்போம் 


65 


( சக மார்க்கம் ) 
1567 பண்பொ டுஞ்சக மார்க்கத் தினைப்பயில் 

பவர்புலன் போக்கித் 
திண்பெரும் வளியடக்கி யாநெறிநற் 

செமுமதி யமுதுண்டு 
தண்பெறும்பெருஞ் சோதியா யெமையெங்குந் 

தயங்கிடக் காண்பாரேல் 
எண்பொரு ளாவுறு மின்பமார் நமதுரு 

விசைத்து வளர்த்தாள் வோம் 


66 


[ சன்மார்க்கம் ] 
1568 சிறப்பு மிக்கசன் மார்க்கஞா னம்பயில் 

திறத்தார்பல் கலையாய்ந்தே 
உறப்பெ ரும்பல சமயத்தின் வழியெலா 

முணர்ந்துகீ முறப்போக்கி 
மறப்பி லாமலே திரிபதார்த் தங்களை 

மனனஞ்செய் தருள் நாடிற் 
குறித்தி டாத்திரி புடியறு ஞானசா 
யுச்சியங் கொடுப்போம்யாம் 

67 
1566 புத்திரமார்க்கம் - மகன்மை நெறி . கிரியை - நற்செயல் . விரைப் 

போது - மணங்கமழ் மலர் . அனம் - அன்னம் ( சோறு ) 
1567 சகமார்க்கம் 

தோழமை நெறி . போக்கி அடக்கி . வளியடக்கி 
பிராணாயாமம் செய்து . எண் பொருள் எளிய பொருள் . 

இசைத்து - பொருந்தச் செய்து . 
1588 சன்மார்க்கம் - ஞான நெறி . 


188 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ பசுவிளக்கம் ] 

( கலித்துறை ] 
1569 உயிரின் தன்மையை யுணர்ந்திடிற் 

படிகங்கண் ணுயர்வானம் 
பயில்கு ணங்களை யொத்திடும் 

அவைகளிற் படிகம் 
மயல் செய் கங்குலாய்ப் பன்னிற 

மாய்க்கதிர் வடிவாம் 
அயர்வு பெற்று மூன் றவத்தையுற் 

றுயிருமப் படியாம் 


68 


1570 கண்ணிருட் டோடு விளக்கொடுங் 

கலந்து முன் னுறினும் 
எண்ணு பானுவின் ஒளிகலந் 

திடினிவற் றிசையா 
வண்ண மொன்றிலா வுயிருமெய் 

ஞானமெம் மருவிற் 
றிண்மை யாமிருட் கேவல 

சகலத்திற் செறியா 


69 


1571 வானு றுங்குண மிரவெலாம் 

இருள் வண்ணம் மருவிப் 
பானு மேவிடில் ஒளிவண்ண 

மாகியே பதியும் 
ஈன முற்றிடு பேதத்தில் 

உயிர்மல வியல்பாய் 
ஞான முற்றமுத் தியிற்சிவ 

மாய்விடின் நலமாய் 


70 


159 படிகம் - பளிங்கு . கங்குல் - இருள் . 
1579 பானு - சூரியன் , 


உபதேசச் சருக்கம் 


1572 என்னி டத்தினி லபேதத்தில் 

நாம்மொழிந் ததுபோல் 
மன்னு முத்தியில் எம்முன் நீ 

யொழித்தென்றும் மருவில் 
உன்னை நல்லுட லாக்கொண்டு 

நாமுனக் குயிராய் 
மன்னு வோமெம தானந்தம் 

உன்ன தாய் மருவும் 


71 


[ சாத்திரவிளக்கங்கேட்டுணர்ந்த வாதவூரர் பெருமகிழ்வுற்றுப் 

பணிந்திருத்தல் ] 
1573 இன்ன வாறுப தேசமாய்ச் 

சாத்திரத் தியல்பைக் 
கன்ன மூலமாய் அருளினர் 

அவரருட் கடலில் 
உன்னு மைம்புலப் போ தவன் 

சிறைமுறித் துடனாய் 
மன்னி னார் திரு வாதவூர் 

முனிவரும் மகிழ்ந்தே 


79 


1574 தேக மும்பசுக் கரணமும் 

திருவருட் கரண 
மாக மாறிநற் சிவவடி 

வாகிமெய் யன்பால் 
மோக மாய்த்தமை யாண்டதே 

சிகமுழு முதலைப் 
பாக மேவுசொற் கனிவினாற் 

றுதித்து முன் பணிந்தார் 


73 


1572 அபேதம் - வேறுபாடின்மை . நீ - நீயாகும் தனித் தன்மை . 
1578 கள்ளமூலம் - செவி வழியாக . போதவன் சிறை 

நெடிய வலிய 


சிறை . 
1574 பசுக்கரணம் 


குருவாகிய 


ஆன்ம உறுப்புகள் . தேசிகமுதலை 
முதல்வனை , பாகம் - இனிமை , 


1400 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இறைவன் வாதவூரரின் மொழிகளைக் கேட்டுவந்து அவற்றை 

மாணிக்கவாசகமென்று கூறிப் பாராட்டல் ] 
1575 பணிந்தெ முந்து நின் றிரந்திடும் 

அவரிடைப் பரமர் 
இணங்கு நல்லருள் முழுவதும் 

இருத்தி யின் றுதியின் 
குணங்க ளேத்திமாணிக்கவா 

சகமென்று கூறத் 
துணிந்த மெய்யரு ளுடையரப் 

பெயரொடுந் துதிப்பார் 


74 


( மாணிக்கவாசகர் துதிமொழிகள் ) 
1576 அன்னை போலெனை யாதரித் 

தாண்டவா சரணம் 
பன்னு நான்மறை முடிவில்வாழ் 

பரமனே சரணம் 
உன்னு வார்க்கமு தாகிய 

வொருவனே சரணம் 
தன்னை நேர் திருப் பெருந்துறைக் 

கதிபனே சரணம் 


75 


1577 செங்கண் மாலயன் தேடுதற் 

கரியவா சரணம் 
பொங்க ராவொடு புனல்மதி 

யணிந்தவா சரணம் 
மங்கை யோகநா யகிபுணர் 

மணாளனே சரணம் 
சங்க ராசிவ புரத்துறை 

சம்புவே சரணம் 


76 


1575 - துதியின் குணங்கள் - வாதவூரர் பரவிய புகழ்மொழிகளின் தன்மை . 

இம்மொழிகள் மாணிக்கவாசமென்று இறைவன் பாராட்ட அது 
முதலாம் 

வாதவூரர் மாணிக்கவாசகர் என்னும் பெயரோடு 
விளங்கினார் என்பதாம் . 
1576 உன்னுவார் நினைப்பார் . 


உபதேசச் சருக்கம் 


1678 அழைக்கும் அன்பர்கட் கஞ்சலென் 

றருளுவாய் சரணம் 
குழைத்த மேருவில் பிடித்தகைக் 

குழகனே சரணம் 
இழைத்தி டாதுமெய்ப் பணிசெய்வோர்க் 

கிரங்குவாய் சரணம் 
தழைத்த பூங்குருந் துருவமாம் 

பசுபதீ சரணம் 


77 


[ மாணிக்கவாசகர் இறைவனிடம் இனிச் செய்யும் பணியாதென 

அருள் வேண்டுதல் ) 
1579 சரணெனத் துதித் திரைஞ்சிவாய் 

புதைத்தொரு புறஞ்சார்ந் 
தருகில் நின்றடி யேனையும் 

பொருளென வாண்ட 
பரம னேயினி யான்செயும் 

பணிவிடைக் குரிய 
கருமம் யாதவை யருள் செயின் 
புரிந்திடக் கடவேன் 

78 


( இறைவன் ஆலயம் அமைக்கப் பணித்து மறைதல் . 
1580 என்று கூறலும் உயிருடல் 

உடனெமக் களித்தாய் 
துன்று பொற்றிரள் கொண்டெவ 

ருக்தொழு துயவோர் 
மன்ற மாகவிங் காலயம் 

இயற்றென வழங்கி 
வென்றி சேரடி யவரொடும் 

கரந்தனர் விமலர் 


79 


1577 புனல் 


- 


கங்கை . 
1580 பொற்றிரள் - குதிரைவாங்கக் கொண்டுவந்த பொருள் , கர . 

மறைந்தார் . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இறைவன் மறைந்தமைக் காற்றதவராய்ப் புலம்பல் 
1581 அண்ண லவ்வருள் புரிந்துருக் 

கரத்தல்கண் டன்பர் 
மண்ணில் வீழ்ந்திது வென்னகண் 

மாயம்வல் வினையேன் 
எண்ணம் யாதென முடிந்ததென் 

றிளங்கன்றைப் பொருவும் 
வண்ணவா வெனக் கதறினர் 

பதறினர் மயங்கி 


0 


1582 என்னை யீங்கொழித் தெவ்வுழிப் 

புகுந்தனை யெந்தாய் 
உன்னை யான் பிரிந் தெங்ஙனம் 

வாழ்குவே னுனது 
பொன்ன டித்துணை தந்தெனை 

யாண்டதும் பொய்யோ 
அன்னை ஐயகோ ஆற்றிலேன் 

ஆற்றிலே னரசே ! 


81 


1583 வெய்ய னாமிவன் றனை மறந் 

தாண்டனம் விருப்பார் 
மையல் வாழ்வினுக் குரியனென் 

றுளத்தினில் மதித்தோ 
பொய்யி லாவடி யவரொடும் 

புகுந்தனை புகழோ 
செய்ய மேனியாய் உய்கிலேன் 

உய்கிலேன் சிறியேன் 


82 


1581 மாயம் - மறைப்பு . பொருவும் - ஒக்கும் . ஆ - பசு . 
வெய்யன் - விருப்பமானவன் . 

ஆண்டனம் ஆட்கொண்டருளி 
ஜேம் , மையல் - உலகவாழ்வின் மயக்கம் . 


உபதேசச் சருக்கம் 


1584 அரிய யன்முதற் றேவர்கள் 

இருடிகள் யாரும் 
தெரிவ தற்கரி தாகும் நீ 

தேசிகன் வடிவாய்ப் 
பரிவி னோடெனக் கெளிவரும் 

பரிசதோ பாவிக் 
குரிய தோ தகா தாகையா 

லொளித்தனை யெந்தாய் 


83 


1585 கிட்டொ ணாதபே ரின்பவா 

ரியுட்புகக் கிடைத்தும் 
கட்டி லாதபா விக்குண 

வாய்த்தில வதனால் 
முட்டி லேன்றலைக் கீறிலேன் 

அழலிடை மூழ்கேன் 
அட்டி லேனுட லினைவரை 

யேறிவீழ்ந் தழியேன் 


1586. பேதை யேனுயி ரொடுமிருக் 

தனனருட் பெருமைக் 
கேத மோவடி யாரொடும் 

என்னையு மிருத்தின் 
நாத னேயெனை யிகழ்ந்திடில் 

உனதடி யவரும் 
தீத னென்றெனை யிகழ்வரே 

திருவுள மிரங்காய் 


85 


இன்பவாரி - ஆனந்தவெள்ளம் . கீறிலேன் - உடைக்காமலுள்ளேன் , 

அட்டிலேன் - இறக்கச் செய்திலேன் . வரை - மலை . 
1586 ஏதமோ - குற்றமோ . தீதன் - தீமையுடையவள் . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1587 என்று நாதனைப் பிரிந்தகை 

யறவினா லிரங்கி 
ஒன்றும் வேறுண ராதுகண் 

மழைதர வுடலம் 
துன்று கம்பமீக் கொளவுரை 

குழறிடச் சோர 
நின்றெ முந்தழ லிடைப்புகு 

மெழுகென நின்றார் 


86 


( நிலைகொளாது கதறி உரு கிநிற்கும் மாணிக்கவாசகர்பால் 

அந்நகர்வாழ்மறையவர் குறுகிமொழிதல் ] 
1588 இன்ன வாறுநின் றிரங்கிய 

வாதவூ ரிறைவர் 
முன்ன ணைந்துநின் றந்நகர் 

மறைத்திரு முனிவர் 
துன்னு மாதவ முதியர்கள் 

எவருமாய்த் தொடர்ந்தீங் 
குன்ன ருந்திறல் மாதவத் 

தையவென் றுரைப்பார் 


87 


( இறைவன் குருவடிவு மறைத்துக் குருந்துருவாய் விளங்குகின்றார் 

கவலைவேண்டா என அவர்கள் கூறுதல் ) 
1589 குருந்த வாணரே தேசிக 

வடிவமாய்க் குறுகிப் 
பொருந்து மாறுப தேசமும் 

பலபல புகன்று 
திருந்து நல்விளை யாட்டதாய் 

மறைந்தனர் திகைத்து 
வருந்த வேண்டுவ தென்னவர் 

வடிவமிக் குருந்தே 


88 


1587 துன்றுகம்பம் - நெருங்கிய நடுக்கம் . 
1588 உள்ளருந்திறல் - நினைத்தற்கரிய ஆற்றல் ,, 


உபதேசச் சருக்கம் 


155 


1590 உலகில் நீர்பெறும் பேறெவர் 

பெற்றனர் உமது 
நிலமை கண்டினம் வந்தருள் 

புரிகுவார் நிமலர் 
இலகு நெஞ்சயர்ந் திரங்குவ 

தடாதென விறைஞ்சி 
அலகி லாவகை தேற்றவுந் 

தேறல ராகி 


891 


[ மறையவர்கள் தேற்றவும் தேறலராய் குருந்தையும் யோகபீடத்தையும் 

வணங்கி இனியாது செய்வேன் எனக் கவலுதல் ] 
1591 பொழிந்த கண்களும் சிரங்குவி 

கரங்களும் பொலிய 
அழிந்த சிந்தைய ராயவ 

ரொடுந்திருக் குருந்தை 
எழுந்த காதலி னொடுந்தொழு 

திறைஞ்சிமுன் றுதித்து 
வழுந்த மெய்யருள் யோகபீ 

டத்தையும் வணங்கி 


90 


1592 என்செய் வேனினி யென்றுமெய் 

நடுங்கிநின் றரங்கி 
யன்ப ராகுமப் பெரியரோ 

டய்யர்கா ளடிகள் 
பொன்க ளால் நமக் காலய 

மாக்கெனப் புலனில் 
என்ற னோடருளியதுள 

தியற்றுமா றருள்வீர் 


91 


( இறைவன் பணித்தவண்ணம் ஆலயம் எடுக்கத் தொடங்குதல் ) 
1593 என்று கூறினர் அதற்கவர் 

இயம்பிய முறையை 
முன்பு கூறினர் அம்முறை 

யாலய முயற்சிக் 


3 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கன்பர் பற்பலர் தமையமைத் 

ததற்குவேண் டுவன 
பொன்க ளைச்சொரிந் தீட்டினர் 

விரைவொடும் பொலிய 


92 


முறைப்படி ஆலயம் எழுப்புதல் ) 
1594 மன்னு தத்துவா தீதமாய் 

வயங்கருள் மயமாய் 
பொன்னெழிற்சபை தென்றிரு 

வாசலாய்ப் புதிய 
இன்ன லந்தரு குருந்தமு 

லத்தினு மியைய 
மின்ன னாளமர் யோகபீ 

டத்தினும் விரித்து 


93 


1595 மண்ட பங்களும் உயர் திரு 

மதிளுமா ளிகையும் 
அண்டர் போற்றுபொற் புறுவுயர் 

கோபுர வமைவும் 
தெண்டி ரைப்புன லெழுமழற் 

றிருக்குளச் சிறப்பும் 
தொண்டர் மேவு நன் மடங்களும் 

எழிலொடுந் துலங்க 


94 


1596 சிற்ப நூற்படி கம்மியர் 

அனேகராற் செய்வித் 
துற்ற நற்பணிக் குரியபொற் 

கலன்களு மொளிசேர் 
பொற்ப ணித்திரள் வருக்கமும் 

நவமணிப் பொலிவும் 
பற்பல் பணிக்கு ரியயா 
வையுமுற் படுத்தி 

95 
1598 வேண்டுவன . ஆலயம் கட்டுதற்கு வேண்டும் பொருள்களும் . 

இற்பிகளும் . 
195 அமற்றிருக்குளம் - அக்கினி தீர்த்தக் குளம் . 


உபதேசச் சருக்கம் 


497 


[ அந்தணர் முந்நூற்றுவர்க்கும் மனையமைத்துக் கொடுத்தல் ] 
1597 பொருவி லாவெழிற் பவுத்திர 

மாணிக்க புரமாம் 
மருவு மப்பதி மெய்யர்முந் 

நூற்றுவர் மகிழ 
அருள்பொ ருந்துநன் மனை வளம் 

வேண்டுவ அளித்துப் 
பரிவி னாலவ ரொடும்மறை 

விதித்திடும் படிக்கு 


96 


( இறைவனைப் பிரதிட்டைசெய்து வழிபட்டுறைதல் } 
1598 வினவி யன்பொடு பிதிட்டைசெய் 

திறைஞ்சிமெய் குளிரக் 
கனவி னுங்குரு வேவலே 

செயுங்கருத் தினராய்ப் 
புனையும் நீறும் வெண் கோவண 

வுடையுமே பொருந்தித் 
தனைம றந்திருந் தனர் திரு 

வாதவூர்த் தலைவர் 


97 


( பரிகள் வாங்கிச்செல்ல உடன்வந்த பரிவாரங்கள் இவர் செயல் 

கண்டு கலங்குதல் ] 


1999 தென்ன வன் பரி கொளக்கொடுத் 

திடுந்திர வியச்செம் 
பொன்னெ லாஞ்செல வழித்ததுந் 

துறவுருப் பொருந்தி 
மன்னு கோலமுங் கூடவந் 

தவர்கண்டு மயங்கி 
என்ன காரியஞ் செய்தனர் 

இவரென விரங்கி 


98 


1598 பிதிட்டைசெய்து - இறையவனை எழுந்தருளச் செய்து ( பிரதிஷ்டை ) 
1599 கூடவந்தவர் - குதிரைகள் வாக்க வாதவூரருடன் வந்தவர்கள் . 

63 - 64 


498 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இவ்வாறு செய்தது பொருந்துமோ என வாதவூரரை அவர்கள் 

வினவுதலும் அவர் வாளாவிருத்தலும் ] 
1600 அண்டி டாதக லாது தீக் 

காய்தல் போ லலவோ 
தண்ட நாயக னாகிய 

வரசர்பாற் சார்தல் 
கொண்டு மன்னவன் நிதியெலாம் 

அழித்தது குணமாய்க் 
கண்ட பேர்க்கிவை யொக்குமோ 

சொலுமெனக் கழற 


99 


[ இச்செயலை அரசனிடத்தில் மொழி வோமெனச் 

சில அமைச்சர்கள் புறப்படல் ) 
1601 மோன மாயெ தீர் மொழிகொடா 

திருந்தள ரதுகண் 
டேனை யோர்களின் மந்திரிச் 

சனர் சிலர் எழுந்து 
மான வேற்கர மாறன் முன் 

இவர் செய்த வகையும் 
ஞான மோனமுற் றதுஞ் சொல 

விரைவொடு நடந்தார் 


100 


[ வாதவூரர் இறைவன் திருப்பணிசெய்து துறவிபோல் வீற்றிருப்பதை 

யவர்கள் பாண்டியனிடம் கூறுதல் ) 
1602 மதுரையிற் சென்று பாண் டியன்றனைக் 

கண்டுமுன் வணங்கிப் 
புதிய வாம்பரிக் கொளக்கொடுத் 

திட்டபொன் முழுதும் 
சதுரகல் வேதமா புரத்திலோர் 

குருவுரை தனைக்கேட் 
டதிக பொற்புறு கோவிலுங் 
குளமுமுண் டாக்கி 

101 


உபதேசச் சருக்கம் 


499 


1603 


உவகை கூரவுன் றனஞ்செல 
வானபின் 

னுரையா 
மவுன மாகியுன் மந்திரி 

திகம்பர வடிவாய்த் 
தவள நீற்றொளி தயங்கிடக் 

கோவணந் தரித்துச் 
சிவவுன் மத்தராய் இருந்தனர் 

என்று செப் பினரால் 


102 


( மன்னவன் அதுகேட்டு வெகுண்டு அவரை அழைத்துவரப் பணித்தல் ) 
1604 கேட்ட மன்னனுட் சினந்து நம் 

பொருளெலாங் கெடுத்தோ 
வீட்டு புண்ணியஞ் செய்வதிங் 

கவரையிக் கணத்திற் 
கூட்டி வாருமென் றேவவன் 

தூதர்கள் குறுகி 
வாட்ட மின்றியங் கிருந்ததொண் 
டரைக்கண்டு வணங்கி 

103 


[ தூதர்கள் வாதவூரரை யழைக்க அவர் குருந்திறைவன் முன் செல்லல் ) 
1605 இக்க ணமுமைக் கூட்டிவந் 

திடச்சொலி யிறைவன் 
மிக்க கோபமா யனுப்பினன் 

விரைவொடு மவன் முன் 
புக்கி டத்தகும் இன்றெனக் 

கேட்டுநற் புனிதர் 
அக்க ணந்திருக் குருந்தமு , 
லத்தரு கணைந்தார் 

104 


1608 மவுனமாகி - வாய்பேசாமல் . திகம்பரவடிவு - ஆடையற்றவடிவம் . 


500 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அப்பொழுது இறைவன் முன்புபோல் சீடர்களோடு குருவடிவாய் 

அமர்ந்திருப்பது கண்டு பேரானந்தமுறல் ) 


1606 அன்ப ராமவர்க் கரசரால் 

வருந்தொடர் பகற்ற 
முன்பு போலருட் டேசிக 

வடிவமாய் முதல்வர் 
இன்ப மெய்யடி யவர்புடை 

சூழ்தர விருந்தார் 
மன்றலார் திருக் குருந்துசூழ் 

மன்றமா மதன்கண் 


105 


1607 அண்ணல் முன்புபோல் வீற்றிருந் 

தருளிய வதுகண் 
டெண்ணம் வேறிலார் சேணிடைப் 

பிரிந்தகன் றிரங்கும் 
வண்ண ஆவினைக் காண்டல்போல் 

வல்விரைந் தோடிப் 
புண்ணி யத்திரு வடிகளைச் 

சிரமுறப் பணிந்து 


106 


1608 பொருமி விம்மலோ டழுதழு 

தரற்றினர் பொழியும் 
இருகண் ணீரொடு மெனையொழித் 

தேகிய தெவனென் 
றுருகு மன்பருக் குனையகன் 

றுறைவது முளதோ 
அருளி னாம்வைத்த படியிரு 

வெனக்கரத் தேசிரமமைத்து 


107 


( அரசன் ஆணையை இறைவனிடம் வாதவூரர் புகலுதல் ] 


1609 அளவி லாதநற் கருணைசெய் 

தனரக மகிழ்ந்து 
புளக மீக்கொள வருள் மொழி 

நின்றிவை புகல்வார் 


உபதேசச் சருக்கம் 


501 


குளக னேயெனை வழுதிதன் 

னிடைவரக் கொடிதா 
யுளம்வெ றுத்தழைத் தனுப்பினன் 

சிலரையென் றுரைத்தார் 


108 


[ இறைவன் வா தவூரரை அமைச்சர் கோலத்துடன் சென்று ஆவணி 
மூலத்தன்று குதிரைகள் வருமெனக் கூறச்சொல்லி 

ஒரு மாணிக்கத்தைத் தருதல் ) 
1610 அந்த வாசகங் கேட்டலும் 

தென்னவ னமைச்சின் 
பெந்த நீக்குதல் திருவுளத் 

தடைத்தும் நீபெரிய 
மந்தி ரிச்செய லாய்வந்த 

வடிவுகொண் டேகி 
கந்த மேவுதார்ப் புயத்திரு 
மாறனைக் கண்டு 

109 


1611 ஆடல் வாம்பரி ஆவணி 

மூலநற் றினத்தில் 
கூடல் மாநகர்க் கெய்து மென் 

றுரைத்திதைக் கொடுவென் 
றீடி லாததோர் மணியளித் 

தேந்தெழில் நுதலிற் 
பீடு சேர் திரு நீறெடுத் 

தணிந்தனர் பெரியோர் 


110 


[ வாதவூரர் மணியை ஏற்று உளமுருகி இறைவன் கட்டளையை ஏற்றுக் 

ா கூடல்மா நகர் வருதல் ) 
1612 கொத்த றாமலர்க் கொன்றையா 

னளித்தமா மணியை 
யத்த மாமிரு மலரினேற் 

றடிபணிந் தெழுந்து 
1610 பெந்தம் - தொடர்பு . அடைத்தும் 

அடைத்தும் - எண்ணியுள்ளேம் , கந்தம் - 
மணம் . 


502 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கர்த்த னேயெனை முழுவது 

மாள்வது கடனென் 
றொத்த வன் பினிற் பரிவுடன் 

படர்ந்துநைந் துருகி 


111 


1513 அடிக ளேவலை மறுக்கவு மஞ்சிநின் றழுதார் 

பொடிகொள் மேனியார் பிரிகல முனை யொரு பொழுதும் 
நெடிது நீமனங் கவலலென் றருள்செய் நேர்ந்தங் 
கொடிவி லாவிடை பெற்று முன் வரும்வடி வுடனே 

112 


1614 


[ அரசன் வாதவூரர் வரவுகண்டு மகிழ்தல் ) 
தானை சூழ்ந்திடச் சிவிகைமேற் கொண்டுசஞ் சலமற் 
ௗன மொன் றிலார் மதுரையீற் சென்றுல களிக்கும் 
கோனெ னுந்திறற் பாண்டியன் றன் முனங் குறுகி 
ஞான மேனியர் கண்டனர் , அரசனுள் மகிழந்து 

113 


[ வாதவூரர் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வருமெனக் கூறி 

இறைவனளித்த மணினய மன்னனிடம் தருதல் ) 
1615 இருக்கை ஈந்து நீர் போனகா ரியமெனென் றியம்பப் 

புரக்கு மன்னவ ஆவணி மூலத்திற் புரவி 
மருக்கு லாவுபூஞ் சோலை சூழ் மதுரையில் வருமென் 
றுரைத் தரன் கொடுத் திடுமொளி தருமணி யுதவ 

1141 


( வாதவூரர் தந்த மணியைப் பாண்டியன் பெற்று வியத்தல் ) 
1616 வாங்கி யிம்மணி யற்புத மெனமனம் மதித்துப் 

பாங்கி னோடுளங் குளிர்ந்துமைச் சிலர் சொலால் பரிவற் 
றீங்க ழைத்தனந் திடுமினென் றின்றும் தியற்கை 
யோங்கு நீருல கத்துள தோவென வுரைத்து 115 


1612 அத்தம் - கைகள் ( அஸ்தம் ) 
1618 பொடி - திருநீறு . முன் வரும் வடிவு - அமைச்சர் வடிவு . 
1615 மருக்குலாவும் - நறுமணஞ்சூமும் , உதவ - அரசனிடம் தா . 
1818 திடுமினென்று - விரைவாக 


உபதேசச் சருக்கம் 


503 


[ வாதவூரர் ஆலவாய் அழகனைச் சென்று வழிபட்டு மகிழ்தல் ) 
1617 வரிசை யாயொளிர் தூசளித் துமதுமா ளிகைக்கண் 

பரிவி னேகுமி னென்றனுப் பினனருட் படிவத் 
தரிய வன்பரும் எழுந்துசேற் கண்ணியோ டமரும் 
கரிய கண்டர் தம் கோயிலுட் புகுந்து ளங் கனிய 

116 


[ இறைவன் கட்டளையை நினைந்தவாறே அவர் தம் மாளிகையில் இருத்தல் ) 
1618 அருளி ருந்தவா றென் கொலென் றடிபணிந் தெழுந்து 

பெருகு கா தலிற் பரவிநின் றிருவிழி பெருக 
மருவு மன்பொடு மீண்டும் மாளிகை யதன் கண் 
திருவு லாவரு மணத்தொடுஞ் சென்றிருந் தனரால் 117 


( சுற்றத்தார் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் எவ்வாறு வருமென 

வினாவலும் வாசவூரர் வாளாவிருத்தலும் ) 
1619 சுற்ற மாகுமித் தொடர் பினோ ரிச்செயல் துணியப் 

பெற்ற வாறிதென் னென்று கை குவித்து நம் பெருஞ்சீர் 
இற்ற தாமினி யாவணி மூலநற் றினத்தில் 
கொற்ற வாம்பரி வருமென எவ்வணங் குறித்தீர் 118 


1620 உள்ள செய்கையை அரசனோ டோ திடா துறுதி 

கொள்ள விம்மொழி பகர்வரே விது வென் குடிகே 
டெள்ளல் சேர்கிலிர் என் செய்திர் எனக்கரைந் 

திசைத்தார் 
தெள்ளு நீர்மையார் மவுனமாயி ருந்தனர் சிறந்தே 119 


1621 முன்பு போற்றினம் அரகழைப் புகுந்தள முயற்சி 

யின்க ணுந்திரு வுளத்தினைச் செலுத்தி மாவெய்தும் 
என்ற நற்றினம் வருமள வங்குரு விணைத்தாள் 
அன்பி னோக்கியே யிருந்தனர் மதுரையம் பதியில் 120 


1617 சேற்கண்ணி - மீனாட்சியம்மை . 
1619 பெருஞ்சீர் - பெரும்புகழ் இற்றது - அழிந்தது . 
1620 உள்ள செய்கை அரசனளித்த பொன்னை கோயில் கட்டச் செலவு 

செய்தது . எள்ளல் - இகழ்ச்சி . கரைந்து - வருந்திப்பேசி ,, 
1621 ஏன்ற - பொருந்திய . 


504 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( இறைவன் ஆவணி மூலத்தன்று பரியொடுவரும் அற்புதத்தை 

இனிக் கூறுவேன் எனச் சூதமுனி கூறுதல் ) 
1622 தென்னன் மந்திரித் தலைவரிச் சிறப்பொடு மிருந்தார் 

மின்னு பூம்பொழிற் றிருப்பெருந் துறைக்குரு விமலர் 
மன்னர் மன்னனுக் காவணி மூலத்தின் வாசி 
நன்ன லம்பெறக் கொடுவரு மற்புதம் நவில்வாம் 121 


( உபதேசச் சருக்கம் முற்றும் ) 


1622 வாசி - குதிரை . அற்புதம் 

இனிக் கூறுவோம் . 


வியத்தகு வரலாறு . வில்வாம் - 


குதிரையிட்ட சருக்கம் 


[ எண்சீர் விருத்தம் ] 


[ மன்னன் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் பற்றி வினாவுதலும் 
மற்றைய அமைச்சர்கள் வாதவூரர் கூறியது பொய் 

குதிரைகள் வரவில்லை எனலும் ) 


1623 


ஆவ ணித்திரு மூலநன் னாள் தவா 

டன் மாக்க ளணையுந் தினமெனப் 
பூவ லங்குதார் மன்னன் மற் றோரொடு 

புரவி யெவ்வுழிப் போந்ததென் றோதினன் 
மேவு மன்னவர் மன்னகேள் பொய்யினை 

மெய்ம்மை யாக்கும் விதியுண் டாகுமோ 
வாவு திண்பரி யோரிடந் தன்னிலும் 

வந்த தின்றவர் வார்த்தைபொய் யென்றனர் 


1 


( மன்னன் ஒற்றர் மூலம் குதிரைகள் வரவில்லை எனத்தெரிந்து 
வாதவூரரையனழத்துப் பொன்னெலாம் திருப்பித்தருமாறு வற்புறுத்தல் ) 
1624 கேட்ட மாறனும் ஒற்றரை விட்டவர் 

கேள்வி யாலுநற் றேசியின் றென்பது 
வாட்ட மின்றி யுணர்ந்தத னாலரன் 

வசன மொன்றையே நம்பிய வன்பரைக் 
கூட்டி வந்திடச் சொல்லிநும் சொன்மெயாய்க் 

குறித்த னிர்பெரி யீர்பரிக் கென்று நாம் 
ஈட்டி நுங்கையிற் றந்திடும் பொன்னெலாம் 

இங்கு வைத்தக லும்மென வன்பரும் 


2 


1628 

ஆடன்மாக்கள் - ஆடல்வல்ல குதிரைகள் . அணையும் - வந்துசேரும் 
விதி - நிலை . வாவுதிண்பரி - பாய்ந்து செல்லும் வலிய குதிரைகள் , 

அவர் - வாதவூரர் . 
1624 தேசி - குதிரை . 

வசனம் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் 
வருமென்ற மொழி . ஈட்டி - தொகுத்து . 


506 


ருப்பெருந்துறைப் புராணம் 


[ வாதவூரரைக் காவலில்வைத்துப் பொன்னைத் தருமாறு 
காவலர்கள் வருத்துதலும் அவர் யாவும் சிவன் செயலென இருத்தலும் ) 


1625 வார்த்தை யொன்றுஞ் சொலாம லிருந்தனர் 

மன்னவன் குறிப் பாற்சில வன்கணர் 
கூர்த்த காவலில் வைத்துமன் பொன்னெலாம் 

கொடுத்த லாமல் விடேமெனக் கூறினார் 
ஆத்த வல்வினைக் கஞ்சுவ தில்லையாம் 

அமைப்பெ லாஞ்சிவ னன்றியெய் தாதெனச் 
சீர்த்த வன்பினர் தேறி யிருந்தனர் 

தேடி யாண்ட சிவன் றுணை யென்னவே 


3 


[ இறைவன் வாதவூரர்பொருட்டுக் குருந்தவனத்தில் உள்ள 

நரிகளையெல்லாம் பரிகளாக்க எண்ணுதல் ) 


1626 நினைக்கு முன்னடி யார்கள் மனத்துயர் 

நீக்கி யாளுவ தேகட னாதலால் 
அனைக்கு மைந்தர் தம் மீதெழு மன்புபோல் 

ஆண்ட வன்பர்மீ தன்பு மிகுந்திடத் 
தினைத் தனைப்பொழு துந்தரி யாமலே 

திருப்பெருந்துறைத் தேசிக நாயகர் 
நனைச்செ மும்பெருங் குந்தவ னத்துறு 

நரியெ லாம்பரி யாக நினைத்தனர் 


4 


[ நரிகள் யாவும் பரியாகித் திரளுதல் ) 
1627 சம்பு வின்னினை வாலருள் மேவிய 

சம்பு நாமந் தயங்கு நரியெலாம் 
உம்பர் மீதுல வுங்கதிர்த் தேர்ப்பரி 

ஒத்து வேக மொடுங்கதி யைந்தொடும் 


1825 வன்கணர் - கொடிய ஏவலாளர் . மன் - பாண்டியமன்னன் . ஆத்த 

( ஆர்த்த ) - சூழ்ந்த . 
-1626 அனைக்கு - அன்னைக்கு , தினைத்தனை - தினையளவு . நனை - மலர் . 

. 


குதிரையிட்ட சருக்கம் 


507 


பம்பு சீர்கொளி லக்கணம் வாய்த்து முன் 

பாய்ந்த னேகம் பரித்திர ளாகியே 
நம்பர் காணும் படிக்கெதிர் வந்திட 

நாதர் வாசித் திரள்களை நாடியே 


5 


[ இறைவன் பரியாகிய நரிகளை அலங்கரித்துப் பூதகணங்களைப் 
பரிவீரர்களாக அமர்த்தி வேதங்களைத் தனக்குப் பரியாக ஆக்கிக்கொள்ளலி) 
1628 கல்ல ணைத்திர ளுங்கடி வாளமும் 

கவிழ்மு கப்பணி யுங்கள மீதினில் 
புல்லு கிண்கிணி மாலையும் சல்லியும் 

பொருந்து மாறற் புதத்தொடும் பூட்டுவித் 
தெல்லை யற்ற புரிக்கொரு வீரராய் 

ஏறு தற்கிறைஞ் சுங்கண நா தரை 
ஒல்லை யிற்புக வேவிநால் வேதமும் 

யோக வாம்பரி யாய்வர வுன்னினார் 


CO 


( வேதமாகிய குதிரையின் வருணனை ) 


1629 


எண்ணு முன் மறை நான்குமோர் வாசியாய் 

எழிலு ருக்கொடு வந்து முன் னின்றிடப் 
பண்ண தற்குநல் லாகம மாகவும் 

பன்மணித்திரள் நாதவிந் தாகவும் 
வண்ண நன்னுதற் சுட்டிமு கப்பணி 

வயங்கு பொற்கடி வாளம் பதப்படி 
யெண்ணு நாற்பதத் தண்டை சிலம்புமற் 

றியாவு மாறத்து வாநின் றியைந்திட 


7 


- 


1627 சம்பு 

சிவபெருமான் . சம்பு நரியின் ஒரு பெயர் . உம்பர் 
வானம் . 

பம்புசீர் - மிக்க சிறப்பு . நம்பர் - இறைவன் . வாசி . 
குதிரை . 
1828 கல்லணை 

கல்லணை - கலணை ( குதிரைச் சேணம் முதலியவை ) . களம் - 
முதுகு . உன்னினார் - நினைத்தார் . 

. 
1829 பண் - சேண முதலிய அணி . பதப்படி - காலடி . அத்துவா - 

உயிர் பரகதியடையச் செய்யும் காரணநெறி ; மந்திராத்துவா முதல் 
தாலாத்துவா வரை ஆறாகும் , . 


508 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ குதிரைச் சேவகனாகிய இறைவன் தன்மையைக் கூறத் தொடங்குதல் ) 
1630 அமைத்தெண் டிக்கினும் மேலொடு கீழினும் 

அட்ட வெற்பினும் அண்டங்கள் யாவினும் 
இமைக்கு முன் சென் றுலாவி வருங்கதி 

யேகொ ளைந்துடைத் தாகிய தேசியில் 
உமைக்கு நாயகன் மிக்க பெருந்துறை 

ஊர்க்கு நாயகன் ஏறியுல கெலாம் 
சமைக்குஞ் சத்தியி னாற்பரி பாகராய்த் 

தயங்கு கோலத்தின் தன்மையைப் பேசுவாம் 8 


( இறைவனாகிய குதிரைச் சேவகரின் தோற்றப்பொலிவின் வருணனை ) 
1631 உத்தி ரத்திசை யாரியர் மன்னர்போல் 

ஒருதி ருப்பெயர் கொண்டொளி ருந்திரு 
மத்த கத்தினில் மொய்த்திரள் 

மன்னு பாகு வயங்கத் தரித்ததிற் 
கொத்து நித்திலக் குச்சொன் றுலாவிடக் 

கோதி லாக்குழை குண்டல மின்னநற் 
சுத்த நெற்றிவெண் ணீற்றொளி மீதிலோர் 

சுந்த ரத்தில கக்குறி தோன்றிட 


9 


1632 நீல மைக்களந் தோன்றிடா வா றுநன் 

நித்தி லச்சரி சுற்றும் வளைத்திடக் 
கோல மார்பினின் முப்புரி நூலொடும் 

கொண்ட பொற்பணிக் கோவை குலாவ நுண் 
சீல மேவும்வெள் ளைக்கலிங் கத்தொடும் 

சேர்ந்த கச்சுடை வாளும் சிறந்திட 
ஓல மிட்டிரு தாமரைத் தாள் மிசை 

ஒன்று நூபுர வோசை கலித்திட 


10 


1630 அட்டவெற்பு - எட்டுத் திக்கு மலைகள் . கதி - செலவு . தேசி - 

குதிரை . சமைக்கும் - படைக்கும் . 
1631 பாகு - வாகுவலயம் . நித்திலம் - முத்து . குறி - அடையாளம் , 
1892 மைக்களம் - நீலநிறக்கண்டம் . சரி - ஒரு அணி. குலாவ - விளங்க . 

கலிங்கம் - ஆடை. நூபுரம் - சிலம்பு . 


குதிரையிட்ட சருக்கம் 


50 


( இறைவன் தன் பரிவாரங்களோடு மதுரை நோக்கி வருதல் ) 


1633 அண்டர் போற்றொளி வெண்டிரு முண்டத்தோ 

டானபள் ளிக்குப் பாயத்த ரூபராய் 
கண்ட வன்பர் தம் உள்ளங் கவர்ந்திடும் 

கவின் மிகுத்தவை வேல்கரத் தேந்தியே 
திண்டி றற்பரி தாவ நடத்திநற் 

சிவக கணப்பரி வீரர்கள் சூழ்ந்திட 
மண்டு சீர்ப்புகழ் சேர்ந்தொளிர் பாண்டியன் 

மதுரை மாநகர் நோக்கியே வந்தனர் 


11 


( குதிரைப் படைகள் செல்லும் வருணனை ] 
1634 அனும னித்திடும் ஓசை மிகுத்திட 

அவனி யெங்கும்வி லாளி நனைத்திட 
மனதின் வேகமார் மல்லர்கள் போர்க்குறும் 

வகைகள் போலவு மாமாயி லின்றிரள் 
இனத டப்பது போலவுஞ் சல்லமீ 

தெழுந்து பாய்ந்து குதிப்பது போலவும் 
தனுவி டுத்த சரத்தொகை போலவும் 

தகுதி சேர்கதி வாய்ந்தநல் வாசிகள் 


12 


1635 


வான மீதடி வைத்துல விச்சில 

வாசி யோடின வாயுவே கத்தொடும் 
கான மீதுல விச்சில வாசிகள் 

கதியொ டேகின கால்நிலந் தோய்வுற 
நானி லத்திட மெங்கும் உலாவியே 

நடஞ்செய் தேசில வாசி நடந்தன 
ஊன மற்ற கடற்றிரை போலவே 

ஒழுங்கொ டுஞ்சில வாசிகள் சென்றன 


18 


1688 வைவேல் கூரியவேல் . 
1684 விலாளி - குதிரை வாயிடத் தூறியொழுகும் நுரை . வோம் - சிலம் . 

சல்லம் - பன்றிமுள் . தனு - வில் . சரம் - அம்பு . 
1685 கானம் - காடு , ஊனம் - குற்றம் . கடற்றிரை - கடல் அலைன் . 


51d 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( குதிரை வீரர்களாகிய பூதகணங்களின் வருணனை ] 
1636 கன்ன டந்துளு வந்தெலுங் காரியம் 

காட்டு சொற்பல பேசியங் கார்பரித் 
தின்ன லம்பெறு மாப்பரி மீதினில் 

ஏறு பூதர் இடத்தும் வலத்தினும் 
மன்னு சாரிகை யாற்பரி விட்டுநல் 

வாள்வி திர்த்தெறி வல்லையம் வேல்சிலை 
துன்னு கேடகம் வீசிய சைத்துநற் 

சுருதி மாவினைச் சூழ்ந்து தொடர்ந்திட 


14 


[ பல்வகை வாச்சிய முழக்கங்களோடு குதிரைப் படைகள் வருதல் ] 
1637 தாரை யூரியெக் காளம்பொற் பேரிநற் 

சங்க நாதங்கள் எங்கு முழங்கிடச் 
சீருறுங் கொடை யாலவட் டங்கொடித் 

திரள்க ளோடுவெண் சாமரை சூழ்ந்திடப் 
பாரின் மீதுறு தூளியெ முந்துவிண் 

பருதி மண்டலம் மேலுமு லாவவந் 
தேருறும் புகழ்க் கோன கர்க்கரு 

கெய்தி னார் பரிச் சேனை யோடீசர் 


15 


( பரிகளின் வரவைக் கண்டவர் சிலர் அரசனிடம் சென்று தெரிவித்தல் ) 

[ அறுசீர் விருத்தம் ] 
1638 பரிவரும் ஆர்ப்பும் நீடு 

பல்லியத் தொனியும் தூளி 
பெருகிய செயலுங் காணப் 
பெற்றவர் சிலர்கள் 

ஓடி 
அரியணை மீது வைகும் 

அரசனைத் தாழ்ந்த னேகம் 
புரவிகள் சமீப மாகப் 
போந்தன வென்றார் மன்னன் 

16 


1686 - பூதர் - பூதகணங்கள் . சுருதிமா - வேதமாகிய ( இறைவன் ஏறி 

வரும் ) குதிரை . 
1837-ஏர் - அழகு . நகர் - மதுரை , 


குதிரையிட்ட சருக்கம் 


511 


( மன்னன் மகிழ்ந்து மாணிக்கவாசகரை அன்போடு அழைத்துவர 

ஏவலர்களைப் பணித்தல் ) 


1639 சிந்தையின் மகிழ்ச்சி பொங்கச் 

சேனையந் தலைவ ரோடும் 
உந்துவாம் பரிகள் காண்பான் 

ஓங்கெயிற் புறத்தோர் மேடைப் 
பந்தரின் இருந்து வாத 

வூரைப் பணிவி னோடும் 
வந்திடும் படிக்க ழைத்து 

வாருமின் விரைவி னென்றான் 


12 


( மாணிக்கவாசகர் மகிழ்ச்சியொடு மன்னன்பால் வருதல் ) 
1640 அருகுளர் சிலர்கள் ஓடி 

அன்பரை இறைஞ்சி வேந்தன் 
பரிகள் வந் தனவென் றுள்ளப் 

பரிவொடு மழைத்தா னென்றார் 
உருகிய வுளத்தார் கேளா 

உற்றதோர் மகிழ்ச்சி கூரக் 
கருணையங் கடல் செய் யாடல் 

காண்பனென் றெழுந்து வந்தார் 


18 


[ மன்னன் முகமன் கூறி வரவேற்று மகிழ்தல் ] 
1641 மாடுறு வதன் முன் வேந்தன் 

வாதவூ ரரசை நோக்கி 
ஆடல்வாம் புரவி நீர்முன் 

ஆவணி மூலத் தன்று 
கூடன்மா நகரில் வந்து 

கூடுமென் றுறைத்த வண்ணம் 
பீடுற வருத லாலே 

பெருமகிழ் வுற்றோ மும்மை 


19 


1689 ஏயிற் புறம் - மதிலின் புறம் . 
1640 கேளா 

கேளா - கேட்டு , ஆடல் - திருவிளையாட்டு . 
1641 மாடு - பக்கம் . பீடு - பெருமை . 


512 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1649 படிறர் சொல் லதனைக் கேட்டுப் 

பரிவின்றி யுரைத்தே மென்றான் 
பொடியணி மார்பி னாரும் 

புரவல வதற்கே தென்றார் 
ஒடிவிலா வுபசா ரச்சொல் 

உரைத்தவ ரோடு மன்னன் 
கொடி திகழ் மதுரை மூதூர்க் 

குண திசை நோக்குங் காலை 


20 


( குணதிசைவழி குதிரைகள் வரவுகண்டு நடுவே வருபவர் 

ஆத்மநாதர் என்று மாணிக்கவாசகர் உணர்ந்துவத்தல் 
1643 மாதிரந் தோன்றா வாறு 

வரும்பரி வெள்ளங் காணூ உ 
ஓதரும் அன்பர் இவ்வா ( று ) 

உறுந்திரட் பரிகள் நாப்பண் 
போதரு முயர்ந்த வெள்ளைப் 

புரவியிற் புகுவா ராத்ம 
காதரென் றுணர்ந்தார் நெஞ்சி 

னாற்றொழு துவகை பூத்தார் 


21 


( குதிரைகளின் வரவு வருணனை ) 
1644 வந்திடும் பரிமா வெள்ளம் 

வட்டமிட் டெழுந்து நேர்பாய்ந் 
தந்தரத் திசைகள் தூளி 

யால்மறைப் புண்ண மீறி 
யெந்திரம் வலமி டஞ்சா 

ரிகையொடும் எழுந்து லாவித் 
தந்தமேற் பாக ரோடும் 

சார்தலும் நடுவர் பாய்மா 


22 


1642 படிறர் - வஞ்சகர் . பொடி - திருநீறு . 
1648 மாதிரம் - திக்கு . காணூஉ - கண்டு . நாப்பண் - நடுவே ,. 


குதிரையிட்ட சருக்கம் 


513 


( வெள்ளைப்பரிமீது வரும் சேவகரைக் கண்டு மன்னன் இவர் ஆலவாய் 
அண்ணலோ என வியந்து தன்னையறியாமலே கைகூப்பி வணங்குதல் ) 
1645 வரும்வரி சையுமவ் வெள்ளை 

வாசியின் றன்மேற் றோன்றும் 
ஒருவர் தஞ் சீரும் கண்ணால் 

உற்றெவர் களுங்காண் முன்னம் 
பெருகிய விரைவி னோடும் 

பேரர சவைமுன் செல்ல 
நிருபனும் எழுந்து நின்று 
நெஞ்சகங் கனிய நோக்கி 

28 


1646 


ஆலவா யரன்றா னிந்த 

ஆரிய அரச னாகத் 
தூலவாம் புரவி மீது 

தோற்றிய தோற்றங் கொல்லோ ! 
ஞாலமா னிடர்போற் றோன்ற 

விலையென நயந்து ளன்பாய் 
ஏலுநன் னுதலின் மீதங் 

கிருகையு மேத்தா நின்றான் 


24 


[ அரசன் அளித்த பட்டாடையைக் கோலால் வாங்கி இறைவன் 

பரிமீது இடுதல் ) 


1847 மாறிலாக் கருணை வள்ளல் 

மன்னவன் வணக்க மேற்றுத் 
தேறுசீ ரருட்கண் ணாற்புன் 

சிரிப்பொடும் பார்த்தார் வேந்தன் 
மீறுபொற் றூசொன் றீந்தான் 

வேதமாக் கடவுங் கோலால் 
பேறெனா தேற்று மாவின் 

பின்புறத் திட்டார் , மன்னன் 


25 


1846 தூலவாம்புரவி - பருமையான தாவிச்செல்லுங் குதிரை . ஏலும் 

பொருந்தும் . 
1647 மீறு - மிக்க . பொற்றூசு - பொன்னாடை . கோல் - சாட்டைக் 

கோல் . பேறெனா - ஒரு செல்வமெனக் கருதாமல் . மா - குதிரை , 
65-66 


514 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ அரசன் இறைவன் செயலைக்கண்டு புரியாதவனாய்ப் பார்க்க 
மாணிக்கவாசகர் அது அவர் தேச வழக்கென அமைதி கூறுதல் ) 
1618 மந்திரி யார் தம் சீத 

மதிவத னத்தைப் பார்த்தான் 
சிந்தனை வேறொன் றன்று 

தேசத்தின் இயற்கை யென்றார் 
புந்தியின் மகிழ்ந்தான் மாறன் 

புரவிகள் வைக்கும் வேந்தாய் 
வந்தவர் மன்னா எங்கள் 

வாம்பரிக் கதிகா ணென்றார் 


26 


குதிரைகளின் சிறப்பையும் கதிகளையும் காண்க என இறைவன் 

அரசனுக்குக் காட்டல் ) 


1649 நீ திசேர் வழுதி காணு உ 

நேசத்த னாகி நின்றான் 
ஏதமில் பரிமா வீரர் 

எவரையும் குறிப்பால் நோக்கி 
வேதமா வினைமுன் பண்ணல் 

விரைமலர்த் தாளின் எற்றப் 
பா தநான் காலுந் தாவிப் 

பாய்ந்து பாய்ந் தெழுந்த தன்றே 


27 


( கணங்களாகிய வீரர்களும் தத்தம் குதிரைகளின் கதிகளைக் காட்டுதல் ) 
1650 நந்தியே முதலாம் வீரர் 

நாயகன் ஆடல் நோக்கித் 
தந்தமாக் கடவி னார்கள் 

தரைபிதிர்ந் தெழுமண் டூளி 


1848 இச்செயல் தகுமோ வென்னும் குறிப்பால் மன்னன் பார்த்தான் 

அதனை உணர்ந்த வாதவூரர் அஃது அவர் நாட்டு வழக்கமென 

அமைதி கூறினார் . கதி - நடைச்சிறப்பு . 
1649 தாளீன் - கால்களால் . எற்ற - குறிப்போடு உதைத்து உந்த , 


குதிரையிட்ட சருக்கம் 


515 


அந்தரம் மறைப்பச் சாரி 

யாயிடம் வலஞ் சுலாவி 
உந்த ஐங்கதியின் வேகம் 

உற்றெமுந் தனமா வெல்லாம் 


28 


( மன்னன் குதிரைகளின் செலவு முதலாயின கண்டு வியந்து கூறல் ] 
1651 அவ்விய மிலாது கூடல் 

ஆலவாய் வாழ்வோ ரன்றிக் 
கவ்வையில் முகுந்த னாதிக் 

கடவுளர் யார்க்கும் நேரே 
இவ்வணம் பரிகள் செல்வ 

தென்றுகண் ணுழையா வாறு 
செவ்விதம் நடத்தல் நோக்கிச் 
செழியர்கோன் வியந்து சொல்வான் 

29 


1652 கற்றையங் கதிரோன் தூண்டும் 

கடவுள்மாப் பரிய னேகம் 
உற்றுவந் தனவோ ஓரேழ் 

உவரியும் பொங்குங் காலத் 
தெற்றிடுந் தரங்கக் காடோ 

இவையன்றி யெவையோ மண்மேல் 
சற்று நான் காணே னிந்தத் 

தகுதிகொள் குதிரை யென்றான் 


30 


[ அரசே நீ செய்தவம் இது என வாதவூரர் கூறி மகிழ்தல் ) 
1653 திருந்திய வாத வூரர் 

திருக்குருந் திறைவர் அன்பிற் 
றருந்திருக் கருணை யாடல் 

தனையிமை யாது நோக்கிப் 


1650 கடவினார் 


கடவினார் - செலுத்திக் காட்டினார் . சுலாவி - சழன்று . ஐங்கதி - 
குதிரை செல்லும் ஐந்து கதிகள் . 
அவ்வியம் - குறை . கவ்வை - குற்றம் . செவ்விதம் - செம்மையான 

முறை . 
1852 உவரி - கடல் , தரங்கம் - அலைகள் , 


1651 அவ்வியம் 


516 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பொருந்துமெய்ப் புளக ராகிப் 

பொருவிலா விளக்க மோங்க 
இருந்திடு மரச நீமுன் 

பீட்டிய தவமீ தென்றார் 


31 


( பரிகளை ஒன்றுதிரட்டித் தலைமைச் சேவகராகிய இறைவன் நிற்றல் ) 
1654 மன்னனு மமைச்ச னாரும் 

மற்றுளார் எவரும் இவ்வா 
றுன்னிய மகிழ்ச்சி கூறி 

யுற்றுநோக் குற்ற காலைத் 
துன்னிய பரிமா வேகக் 

தோன்றிட வெவர்க்குங் காட்டித் 
தென்னவன் முன்பு மாவின் 
திரளெலாந் திருப்பா நின்றார் 

32 


1655 அலங்குளைப் பரிக ளெல்லாம் 

அணிகொளத் திருத்திப் பாசந் 
துலங்குசெங் கரத்தால் வேதத் 

துரகதஞ் சுருங்கப் பற்றிக் 
கலந்தசீர் நடனத் தண்டைக் 

கால்பெயர்ந் திடந டாத்தி 
லங்குதேர்ச் செழியன் முன்வந் 
தெய்தினார் குந்த வாணர் 


33 


[ அரசன் அமைச்சரைநோக்க அமைச்சர் குதிரைகளை 

ஒப்பிக்க வேண்டுதல் ) 


1656 மாறனும் இறைவன் மேனி 

வடிவெலாந் திகழ நோக்கிக் 
கோறிருத் தமைச்சைப் பார்க்கக் 

குலவுமன் பருநேர் நோக்கித் 


1655 அலங்குளை 

குதிரை . 


அசைகின்ற பிடர் . 


பாசம் 


கயிறு . 


துரகதம் 


குதிரையிட்ட சருக்கம் 


தேறுவார்க் கினியீர் மாவின் 

றிரளெலாந் உதவு மென்றார் 
ஈறிலார் பரிமா மேனின் 

றிழிந்தனர் யாவ ரோடும் 


34 


[ இறைவன் பரியிலக்கணம் வல்லரோ டுசாவி இவற்றைக் 

கொள்க என அரசனிடங்கூறல் ) 
1657 வேதமா விழிந்த வண்ணல் 

வேந்தனை நோக்கிக் கூறும் 
பூதலம் புகழுங் கூடற் 

புரவல ! எமது தேசத் 
தேதமில் பரிகள் வேண்டி 

ஈடினல் வரிசை யோடுன் 
காதல் மந் திரிசேர் வித்தார் 

கற்கிவந் தனமூலத்தில் 


35 


1658 பரியிலக் கணங்கள் தேறும் 

பண்டித ரோடு சாவிப் 
புரவிகைக் கொள்க வென்று 

புகன்றனர் மன்னன் மாக்கள் 
அரியநற் குணங்கள் தேரும் 

அவரொடு மிருந்து சாவ 
பரவிய களிப்பிற் பாய்மா 

விலக்கணம் விரிக்க லுற்றார் 


36 


( தம்பரிகளின் இலக்கணப் பற்றி இறைவன் அரசனிடம் கூறத் தொடங்குதல் ) 
1659 ஆரிய னாக வந்த 

வையனா சனத்தின் பால் தன் 
நேரிருந் தரச மாவின் 

இலக்கணம் முழுதும் விண்ணோர் 


1858 கோல் 

ஆட்சிக்கோல் , 
1657 இழிந்த அண்ணல் 

குதிரையினின்று இறங்கிய இறைவன் . 
ஈழம் - பொன் , கற்தி - குதிரைகள் . 
1658 உசாவி - வினாவி ஆராய்ந்து . விரிக்கலுற்றார் - விளக்கினார் . 


518 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மேருவின் புறத்துத் தீட்டு 

வித்த நூல் முறையால் மாக்கட் 
கோரெழு வகைத்தாந் தோற்றம் 

உளவவை யுரைத்துங் கேண்மோ 


37 


( பரிகளின் பிறப்பிடம் இவைஎனல் ] 
1660 அயன்விழி நீர்தீத் தேவர் 

ஆழியூன் கருப்பம் வேதம் 
இடலுறுங் குடிஞை யண்டம் 

இவையோரே ழிடத்தும் துய்ய 
நயமதா மிறகி னோடு 

நால்வகைச் சாதி பெற்றுப் 
பயிலுமுக் குணங்கள் மேவிப் 

பரியின முதித்த வன்றே 


88 


( முதல் மூன்று யுகங்களில் குதிரைகள் நிலை இவை எளல் 
1661 ஆயுளுங் கதியுஞ் சீரும் 

ஆற்றலும் மிகுந்து விண்ணோர் 
மேயநல் யுகங்கள் மூன்றும் 

விரும்பிட விளங்கு மந்தப் 
பாயுமா வயதெண் ணான்காய்ப் 

பகர் சிற கின்றி மாந்தர்க் 
காயவர் கணம் தாய் 

வடர் கலி யடுத்த வன்றே 


39 


( கலியுகத்தில் குதிரைகள் நிலைபற்றிக் கூறல் ] 
1662 ஆண்பரிக் காற்றால் நோக்கால் 

ஆனன மோக்கு மூச்சால் 
பாண் பெறு குரலாற் பெட்டைப் 

பரிகொளுங் கருப்ப மோகம் 


நூல் 


- 


1859 ஆசியன் குதிரைச் சேவகன் . விண்ணோர் - தேவர் . 

பரி இலக்கணம் . 
1680 அயன் - பிரமன் . ஆழி - கடல் . 

குடிஞை கூகை . அண்டம் - 
முட்டை . உதித்த - தோன்றின . 


குதிரையிட்ட சருக்கம் 


519 


காண்புற இரண்டுங் கூடிக் 

கலந்திடக் கொளுங் கருப்பால் 
ஏண்பெறு மாற்றல் ரூபம் 

இயைந்திட அவைகள் தாமே 


40 


[ கருவுற்றுக் குதிரைகள் தோன்றுதல் ] 
1663 அகடுறு கருப்பந் தாங்கி 

ஆறுநா ளளவு நீர் நாட் 
டொகைபனி ரண்டிற் சோரி 

தொகுந்தசை மூவைந் தாநாட் 
டகுமதி யொன் றிற் பிண்டம் 

தசமதி யளவின் முற்றப் 
பகுதிகொ ளங்க முன்னல் 

பசியொடு முதிக்கு மன்றே 


[ இக்காலத்தில் பிறந்த பரிகள் இக்குணங்களோடு திகழும் எனல் ) 
1664 செனிப்பது பகல தாகில் 

தெளிபுன லுணினும் மேனி 
பனித்திடு முறங்குங் கன்னம் 

பருத்திடும் இரவிற் றோன்றின் 
கனித்திடு மழகோ டாற்றல் 

கதிபொறை யறிவு வாகை 
தனித்தனி யதிக மாகத் 
தயங்குமப் பரிகள் தாமே 

42 


( சுக்கில சுரோணித அளவையால் குதிரைகளின் குண நிலை கூறல் ) 
1665 சுக்கில மதிக மாயிற் 

சொற்றிடும் வலிய தாகும் 
மிக்கசோ ணிதமே யாகில் 

விருப்பம் இல்லியாம் மற்ற 


1662 ஆனனம் 

முகம் . பெட்டைப்பரி - பெண் குதிரை . 
1668 அகடு 

வயிறு . சோரி - குருதி . தசமதி - பத்துத் திங்கள் . 
அங்கம் - உடம்பு . 
1684 - உணினும் - உண்டாலும் , பனித்திடும் - நடுங்கும் . வாகை - வெற்றி 


520 


திருப்பெருந்துறைப் புராணம் 


தொக்கின்ற பரியா ஆகம் 

உறினிரட் டையதா மின்னல் 
மிக்கதாய் குரலின் றாலும் 

மெய்யுறுப் பெவையும் பாழாம் 


43 


1666 கருவமா மறியின் றொக்கிற் 

கலந்திடும் வாயு வென்னில் 
கருவிடும் சொறிநோய் ஊனின் 

மருவுமேற் பருக்கும் மற்ற 
துருவெழு கொழுப்பி னின்றால் 

உறுமலி யாகும் தூங்கல் 
குருதிசுக் கிலம தாயின் 

கூனொடு குருடு மாமே 


1667 


[ கருவிடை வளரும் கணக்கு முதலிய கூறல் ] 
உலவையில் வகைவெவ் வேறாய் 

உருக்களின் மருவி லூமை 
அலை தரு பசியே ரண்ட 

மாலைமற் றுளவா மாவிற் 
கிலகிய நாடி யோரா 

யிரமவற் றிருமுப் பானாம் 
வலியவா றீரேழ் நாற்பான் 

வளர் செவி சிரங்கால் சேரும் 


45 


1668 இறுகிடப் பிணித்தல் நாளும் 

ஏறிடா திருத்தல் ஓதும் 
மறுவறு கவள மூட்ட 

மறந்திடல் குரப்ப மின்மை 


1666 தொக்கு - உடம்பு . ஊனின் - தோலின் கண் . 
1887 உலவை காற்று . பேரண்டம் - ஒருநோய். 

இருமுப்பான் 
அறுபது . ஆறுஈரேழ் - எண்பது நான்கு நாற்பான் - நாற்பது . 


- 


குதிரையிட்ட சருக்கம் 


541 


தறுகிடப் புணர்ச்சி நீடல் 

தந்திடுந் தீனின் மிக்க 
முறுகிய கசப்பீ தோத 

முறைபெறிற் பிணிகள் மிஞ்சும் 


46 


[ பிறந்தது முதல் வளரும் உறுப்பு முதலியபற்றி விளக்குதல் ) 
1669 பிறவிகொள் மாத மொன்றில் 

பிறங்கு முன் வாயிற் றந்தம் 
சிறுகிட முளைத் திரண்டிற் 

றெரிந்தொரு மூன்றும் நான்கிற் 
குறையய லெயிறுண் டாகிக் 

கோதிலைந் தாறிற் பின்வாய்க் 
கறையெயி றுளவாய் நேரு 

மவைமதி யொன்பான் பத்தில் 


1670 துளையொடு வெளுத்து நீளும் 

தொடர்பதி னொன்றா மாண்டில் 
இளகிடா திறுகி மற்ற 

எயிறெலா முளைக்கு மாண்டு 
விளையிரண் டரையில் முற்பல் 

விழுந்து மூன்றாண் டிலுண்டா 
முளவய தொருநான் கைந்தில் 

உதிர்ந்தெயி றெவையு முண்டாம் 


1671 ஐந்தின் மேல் வயதோ ரொன்பா 

னாம்வரை யடையிற் றந்தம் 
வெந்திடுங் கரிபொன் முத்து 

மிளிருமை யவிதேன் திங்கள் 


1888 பிணித்தல் - கட்டுதல் . கவளம் - உணவு . குரப்பம் 

மயிர்சீவும் 
குதிரைச் சீப்பு . ஓதம் - நீர் சுரக்கும் இடம் . உறைபெறின் 
தங்குதலுறின் , 


522 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சிந்துரற் குளிபோ லாகித் 

திகழ்ந்தசை வோடு நீக்கம் 
வந்திடும் பரிகட் கெல்லாம் 

வருமிவை யெனல் கூ டாவே 


49 


1672 


மாதமோ ரேழிற் குஞ்சி 

வளர்ந்திரு குங்கா ணெட்டின் 
ஓதிமுற் றுதிர்ந்துண் டாகும் 

ஒன்பதின் முழக்கஞ் செய்யும் 
பேதமி லிரண்டாண் டென்னில் 

பிறந்தெழில் சிறக்கு மண்டம் 
ஈதெலாம் பரியின் றோற்றத் 

தியல் , சுழிக் குணமேற் சொல்வாம் 


50 


( சுழியிலக்கணம் பற்றி விளக்குதல் ) 
1673 துரகத உருவிற் காணும் 

சுழிகள் தொண்ணூற்றோ டாறாம் 
அரியனீர்ச் சுழியல் பூர 

மான்கன்று நக்கல் சிப்பி 
மரவடி யதனிற் பாதி 

மல்லிகை யரும்பு போலாம் 
புரவிகள் மேனி தங்கப் 

போந்திடும் சுழிகள் தாமே 


51 


[ சுழியமைப்பால் வரும் நன்மை தீமைகளை விளக்குதல் ) 
1674 மத்தகஞ் சிரந்தோள் மார்பு 

வயிற்றிடை யிரண்டி ரண்டாய் 
ஒத்துநன் முகத்தின் மேல்வாய் 

இதழிலொவ் வொன்றதாக 


- 


1671 தந்தம் - பல் . ஐயவி - சிறுகடுகு . திங்கள் - சந்திரன் . குளி 

குளிகை . நீக்கம் - பல் விழுதல் . 
1972 குஞ்சி - மயிர் . ஓதி - மயிர் . சுழி - சுழியமைப்பு . 
1673 அரியல் - கீறியிருத்தல் , பூரம் - தேள் . 


குதிரையிட்ட சருக்கம் 


593 


வித்தக வலமாய்ச் சுற்றி 

விளங்கிடுஞ் சுழியா மென்னில் 
உத்தமம் இடமாய்ச் சுற்றல் 

உறுஞ்சுழி யென்னிற் றீதே 


1675 உரைத்தவிச் சுழிகள் பற்றி 

ஒன்றிருந் தொன்றி லாது 
வரைந்திடுந் தானந் தப்பி 

வதியினும் பிழைத்திட் டாலும் 
புரக்குகன் னிதியம் மக்கள் 

போக்குறும் பயங்க லாபங் 
கரைந்தழக் கொடுக்கும் அந்தக் 

கற்கிநோக் கினுமா காவால் 


53 


1676 செவியடி கந்தம் முன்கால் 

திகழ்வயின் கடைவாய் மஞ்சின் 
கவினவிவ் விரண்டாய் மார்பு 

களங்களத் தருகு கன்னந் 
தவிரவொவ் வொன்றாய் நெற்றி 

யதிலொரு நான்காய் நின்று 
குவிதரு சுழிகள் மேவிற் 

கோதில வாகு மன்றே 


54 


1677 ஆனனத் திருசா ரின்கீழ் 

அசைசெவி நாசி நெஞ்சு 
சானுமுன் சந்து கீழ்வாய்த் 

தருகதங் கந்த ரோமம் 


1874 மத்தகம் - தலை உச்சி . சிரம் - தலைமுகப்பு . இதழ் - உதடு . 
1675 தானம் - இடம் . வதியினும் - இருந்தாலும் , பிழை - மாறுபாடு . 

கற்கி - குதிரை . நோக்கினும் - பார்த்தாலும் . 
1876 கந்தம் - மூக்கு . 

- மேகத்தின் . 

கவின . அழ R. 
களம் - கழுத்து , கோ திலவாகும் - குற்றமிலவாம். 


மஞ்சின் 


திருப்பெருந்துறைப் புராணம் 


ஊனமில் புருவ மத்தி 

உறும் விலாப் புறங்க துப்பில் 
மானவே லரச தோன்ற 

வருஞ்சுழி பழுதா மன்றே 


55 


1678 நுதலுரந் தாள்கள் கோசம் 

நுவலண்டம் முதுகு குய்யம் 
துதிபெறு களத்தின் மேவு 

சுழிவலம் புரிய தாயின் 
அதிகநன் னலமாம் சானு 

அண்டகோ சங்கால் சென்னி 
பதிசுழி விலகிற் றீதாம் 

பகர்சுழி இலவுந் தீதே 


56 


1679 வளர்சுழி முதுகி னின்று 

வாலள வொழுகும் மாவும் 
சுளியிது மட்டி யென்று 

சொலப்படும் பரியுந் தீதாம் 
தெளிசுழி இடச்சுற் றேனும் 

தீதென லாகா தீய 
தொளிர்வலம் புரிய தாகி 

யுறினும் நன் றாகா தன்றே 


57 


1680 நகங்கணிற் சிறிய பூப்போல் 

நண்ணிலப் பரியா காவாம் 
முகஞ்செவி கதுப்பு நெற்றி 

முடிகளில் மார்பி லந்தத் 
திகழ்ந்தெழு வெளுப்புச் சேர்ந்த 

திண்பரி யுளவேல் மிக்க 
சுகந்தரு மகப் பேறுண்டாந் 
தொல்லுல களிக்கும் கோவே 

58 
1677 நாசி - மூக்கு . சானு - தோள் , முழந்தாள் . பழுது - குற்றம் . 


கு திரையிட்ட சருக்கம் 


525 


1681 இருதுடை புருவ நாப்பண் 

இருவிழிக் கீழ்வால் கண்டத் 
தருகரை துண்ட மண்ணை 

யருகித ழிவையி லப்பூ 
மருவிய புரவி சேரின் 

வருமிடி பலவும் எய்தி 
ஒருவுவ ருயிரும் மாக்கட் 

குரைக்குதும் நாம பேதம் 


59 


( குதிரைகளின் பெயரும் அவற்றின் இலக்கணங்களும் கூறி விளக்குதல் 


1682 வாலுடல் கந்தம் வெண்மை 

வாய்த்தெழு கோசபீசம் 
காலுறு குளம்பு சேந்தாற் 

கவுடனாம் உடல்கா ராகி 
மாலுறும் விழிகள் சேந்தால் 

வழங்குவர் கயிரனென்று 
சாலவாய்ச் சிவப்பு வெண்மை 

தாழ்வுறின் வீரசன்னன் 


60 


1683 விசாரமில் பொன் போல் மேனி 

விலாங்குலங் கறுக்கிற் குங்கும 
தெசானாம் பொன்னின் மைவால் 

சிவப்பொடு கூடி 
உசாவு கெ .......... நீலன் 

உடல்மயிர் கறுப்பு வெண்மை 
வசீகர மாகக் கூடி 

வயங்குமா வார னாமே 


61 


- 


- 


1681 

மண்ணை ( கமுத்துப்போலும் ) மிடி வறுமை . நாமபேதம் 

பெயர்வகைகள் . 
1682 சேந்தால் - சிவப்பாக இருக்குமானால் . காராகி - கருமையாக 

மால் - பெரிது . தாழ்வுறின் - குறைந்தால் , 


525 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1684 கறுப்பிடை வெண்மை செம்மை 

கபிலுறல் கேட்டி கானா 
மருப்பிடர் வெள்ளை யூடு 

மருவிடுங் கபிலை யென்னிற் 
பொருத்தகஞ் சிரிசா ரன்காற் 

புறக்குளம் பணுதோல் கோசஞ் 
சிறுத்திடக் கறுத்து மேனி 

சேர்ந்திடில் வெண்மை நீலான் 


62 


1685 கருமயி ரெவையு மாகிக் 

கபிலைசற் றணுகு மாகில் 
வருபெயர் தூம னாகும் 

வடிவெலாஞ் சிவப்ப தாகி 
உரமுகம் வெளுக்கிற் போல்வான் 

உடம்பெலாம் வெளுத்துச் சற்று 
மருவிடிற் கபிலை , குன்று 

மணிநீல மாகு மன்றே 


63 


1186 உடல்வெண்மை தன்னின் நீலம் 

உறிற்கரு நீல னாகும் 
படர்தலை கறுத்து மேனி 

பாலெனின் முஞ்ச சேனன் 
அடுபுகை யுடலாய்க் கந்தம் 

ஆனனம் வால்கு ராலாய் 
விடுவது மவ்வி சாரன் 

விழிகந்தம் குரம்வால் மையாய் 
1687 பசுமைபொன் வெண்மை மூன்று 

பரித்தல்கற் பூர மன்னாம் 
விசைதரு குரம்வால் கந்தம் 

மிகக்கறுத் துடல் வாலானாற் 


64 


- 


1884 - கபிலுறல் கபிலநிறமுறல் . 
1686 தரம் - குளம்பு . 


குதிரையிட்ட சருக்கம் 


527 


றசைமிடை மஞ்சனன் கே 

சரிகறுப் பரத்த மான 
திசைவுறு சமமேற் சம்பான் 

எனும்பெய ராகு மன்றே 


65 


1688 கார்மிகுந் தரக்குக் குன்றின் 

கரியசம் பானாம் மேற்றோல் 
ஊர்தரு கருமை வெண்மை 

உடலெலாம் அருஞ் சிவப்பு 
வார் தரு கோசஞ் சென்னி 

வாலிரு குரத்தி னோடு 
பார்வையு மெனிற் சுவேத 
பாடல மென்ன 

லாமே 


63 


1689 தோல்சிறு சிவப்பு வெண்மை 

தொகுமயிர் விழி காலாய் நன் 
நூல் தரும் பாடலப் பேர் 

நுவலரு வெழுந் தூடூடே 
கோலிய சிவப்பு நேரிற் 

குருவிந்த நீலனாகும் 
வால்கறுத் தேக வன்ன 

மாக்கரு வால னாமே 


1690 வன்னமொன் றாகிற் சிந்து 

வாரமாம் வேற்று வன்னம் 
பின்னமி லாது வட்டம் 

பேரிலழ கானா மாவின் 
தன்னுருக் கறுத்துக் கோசம் 

தாள்குளம் பண்டம் சேக்கில் 
நன்மைகொள் கிரவுஞ் சப்பேர் 

நண்ணுமென் றுரைக்கும் நூலே 


68 


நண்ணும் 


பொருந்தும் . நூல் . 


- 


1690 சேக்கில் சிவந்திருப்பின் . 

குதிரை நூல் . 


528 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1691 உருநிறங் கபிலை கந்தத் 

துற்றுவா லளவோர் கீற்றுத் 
தருமுது கென்னிற் சாரான் 

சராவுறிற் சிங்க வன்னம் 
பொருவகல் சிங்க போகன் 

பொன்னிறங் குளம்பு கந்தம் 
விரவிய மயிர்க்குண் டாகின் 

மிளிரும்பொற் கேச னாமே 


69 


1692 முருக்கிலா நிறம்வால் நீலம் 

முதிர்பசப் புருவிற் கீற்றாய்ச் 
சுருக்கிலா தாகின் நாகா 

சுவமென லாகு மேனி 
தரிப்பதோர் நிறமாய்க் கந்தம் 

தாள் முதல் வாலீ றாக 
விரித்திடும் முதுகிற் பொன்மை 

மேவுதல் கனவட் டம்மே 


70 


1693 வட்டமாய் நாபி சூழின் 

வளரும்பொன் வெள்ளி மாமை 
பட்டவர்த் தனமாங் கண்கள் 

பாலுடன் நீல மாகிற் 
கட்டெழில் மல்லி கானாம் 

காணுட லாக்குவால் தோல் 
ஒட்டுதல் கொங்கான் காவி 

யுறுநிறங் கொங்கா னாமே 


71 


1694 கந்தம்வால் முகங்கால் மார்பு 

காணுற வெழுத்துச் சானு 
வந்தவால் காலு மாலோ 

டணியட்ட மங்க லானாஞ் 


1698 நாவி 


கொப்புள் , 


குதிரையிட்ட சருக்கம் 


529 


சந்தமார் முகங்கால் பாலாய்ச் 

சானுவுங் குளம்புங் காராய்ப் 
பந்தமார் உடல் சேப் பேறிற் 

பஞ்சமங் களனா மன்றே 


72 


[ குதிரைகளின் உயரம் பருமன் முதலிய அளவையும் அவற்றின் 

விளக்கமும் கூறல் ] 


1695 கரைந்தது பிடியேற் பஞ்ச 

கலியாணி யாகு மே , நாம் 
விரைந்தவை யளவு சொல்வாம் 

வேந்தகேள் நன்மா விற்கு 
வரைந்தவங் குலியி னெண்ணல் 

வாய்முதல் வாலின் காறு 
முரந்தரு மறுபா னைம்பா 

னோது நாற் பான்சேர் நூறாம் 


73 


1696 ஆனன நீள மெண்ணான் 

காய் ,வெரின் எண்ணா றைந்தாய் 
ஊனமில் சந்தா றைந்தாய் 

உயர்கந்த மாறெட் டாகிக் 
கூனும்வா லீரைந் தாமங் 

குலிபெறி னலம தாகும் 
ஈனமில் முன்கால் பின்கால் 

இடைவெளி விரலி னெண்ணல் 


74 


1897 எண்பதோ டிரண்டா றோடே 

எழுபதா மறுபத் தாறு 
பண்கொள்மூ வகைக்காங் கோசங் 

பகர்குரத் தளவீ ரெட்டு 


1695 கரைந்து 


பெண் 


1696 ஆனனம் 


- சொல்லப்பட்ட இலக்கணம் . பிடியேல் 
குதிரைக்கு அமையுமானால் . அங்குலி - விரல் அளவு . 

முகம் . வெரின் - முதுகு . 
67-68 


- 


530 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மண்புகழ் தாளா றாறு 

வரின் விரல் அம்மா நன்மை 
கண் கொள்சுற் றளவு நன்று 

கருது தொண்ணூற்றோ டொன்பான் 


75 


1698 சொன்ன முப் பரிக்கும் நன்றாம் 

சுற்றிரட் டித்தல் நீளம் 
நன்மைசுற் றளவே நீட்சி 

நண்ணின் மிக் கதிக மாகும் 
பன்னிய அளவு நீடும் 

பரியது தூலன் குன்றிற் 
றுன்னிய விருத்த னன்றாஞ் 

சுழிகளுற் றளவு நீடி 


76 


[ நிற அமைப்பு பற்றிய இலக்கணங் கூறல் ] 
1699 பரவிய சந்து மார்பு 

பகர்கதுப் புறத்தல் தீதாம் 
இருமுனந் தாள்மு கத்தில் 

ஏய்ந்திடின் வெண்மை தீதாம் 
ஒருசரண் மீதி னவ்வா 

லுறின் மிகத் தீதாம் தூசி 
பொருமுகத் துளவேல் முக்கால் 

பொருந்தினும் வெண்மை தீதே 


77 


1700 முகஞ்சிரஞ் சேப்பாய் அங்கம் 

முழுதும்வே றுறினும் நன்றாம் 
திகழ்ந்தபொன் னிறமாய் வாயிற் 

சிவப்புறல் மிகவும் நன்றாம் 
சகம்பரித் திடுதிண் டோளாய் 

சாதியும் வினவி னாமே 
பகர்ந்திட வல்லோ மந்தப் 

பரிகளின் வண்ண மென்றே 


78 


1700 சகம் - உலகம் . பரித்திடும் - தாங்கி ஆண்டிடும் , 


குதிரையிட்ட சருக்கம் 


531 


[ குதிரைகளின் இலக்கண அமைப்பால் அவைபற்றிய நால்வருணப் 

பகுப்புக் கூறல் ] 

[ அந்தணர் சாதி ] 
1701 கட்டழ குடைத்தாய்க் காமக் 

கவலையொன் றிலதாய் வானோ 
ரிட்டமார் வீரந் தாங்கி 

யிடப்புறந் துயிறல் மேவி 
மட்டலர் புன்னை வாசம் 

வாய்ந்து தேன் கபிலை வன்னம் 
ஒட்டி நெய் குளம்பால் வாஞ்சை 
யுறுவதந் தணர்கள் சாதி 

79 


[ அரசர் சாதி ] 
1702 கறுப்பொடு வெளுப்பு மேவிக் 

கருத்தினி லறிவு மிக்காய் 
ஒறுத்திடு சமரின் வாஞ்சை 

யுற்றர விந்த வாசம் 
பொறுத்துவால் கருமை கண்ணிற் 

போந்துகந் திருவ ரென்னும் 
மறுப்படா வியக்கர் வீரம் 

வாய்ந்துள தரசர் சாதி 


80 


[ 

( வணிகர் - வேளாளர் சாதி ] 
1703 வெயிற்பொறை நடைபா ரத்தில் 

விரும்புத லசுரர் வீரம் 
மயற்பெறல் முடங்கல் வாசம் 

மருவுதல் வணிகர் சாதி 
வியப்பக லலகை வீரம் 

வெறிகடித் தெறிதல் தீனி 
நயப்புறல் கவடு நாரம் 

நண்ணுதல் பின்னோர் சாதி 


81 


1702 அரவிந்தம் - தாமரை , இயக்கர் - யட்சர் ( தேவசாகியார் ) . 
1708 பொறை - பொறுத்தல் . 

மயல் மயக்கம் . அலகை - பேய் . 
காரம் . நீர் . 

. 


532 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1704 ஆதவ னுதயம் நோக்கால் 

அசைவிலா தனுமா னித்தல் 
போது நற் கணிகை கன்னிகை 

பூசுரர் அழல்சேர்ந் தாலும் 
மீதுறு பணிபூண் போதும் 

விளங்கிட வனுமா னித்தல் 
பேதமோ டாட லோடல் 

பெறும்பரி யுயர்ந்த வாமே 


82 


( தாம் கொண்டுவந்துள்ள பரிகளின் சிறப்பைப் பலபடக் 

கூறிக் காட்டு தல் ] 


1705 இவ்வியல் பரிகட் கேயும் 

இலக்கணம் நம்மா லெய்தும் 
அவ்விய மில்லா மாக்கட் 

காநல மெவையும் நோக்கி 
வவ்வுமான் புளிசூல் மாறு 

வருஞ்சுழி வெருகின் பாதம் 
கவ்வுவால் நுனியிற் கார்வால் 

காலொன்றி லின்று காணே 


83 


( குதிரைகளின் ரேகைகளும் அவற்றின் சிறப்பும் கூறல் ) 
1706 முண்டகங் கழுநீர் ஆவம் 

முதிர்சிலை குலிசந் தோட்டி 
கெண்டைவேல் குடைவா ளாடி 

கிளரரா சிலைவெண் டிங்கள் 
தண்டெனும் வரைக ளுற்றுச் 

சங்குதுப் பிளைய பானுக் 
கொண்டநன் னிறங்கள் பெற்றுக் 

குலவுமிப் பரிகள் காணே 


84 


11705 புளி ( புள்ளி ) சூல் - சூலம் . வெருகு - பூனை . 
1706 முண்டகம் தாமரை . 

ஆவம் 

அம்புக் கூடு . சிலை வில் . 
தோட்டி - குந்தாலி . ஆடி கண்ணாடி . அரா - பாம்பு : வரை . 
ரேகை துப்பு - பவழம் . 


-- 


குதிரையிட்ட சருக்கம் 


533 


1707 பல்லுட னண்டம் நாவாய் 

பகர்சிரங் கறுத்தல் வேணி 
எல்லமென் முலைபா ரிந்த 

நாவிரண் டடைந்து கால்மூன் 
றொல்லுநற் செவிதாள் கண்ட 

மொன்றது தானு மின்மை 
யல்லுறு குருடு புள்ளி 

அடுபுலி நிறங்களின்றாய் 


80 


1708 தோற்றுபல் நாற்பா னாகும் 

தொகையினிற் குறைத லேற்றம் 
மேற்றிகழ் குஞ்சி குன்றல் 

மிகுதிநாள் குறுகல் நீளல் 
சாற்றுகண் பெருத்தல் குன்றல் 

சாய்விழி பருத்த லண்டம் 
ஏற்றகே சரிவால் போறல் 

உள்ளன இவைக ளின்றே 


86 


[ தம்முடைய குதிரைகளுக்குத் தீய ரேகைகள் ஒன்றுமில்லை எனக் கூறுதல் ) 
1709 சென்னியின் விரல்போ லாட்டின் 

றிகழ்களத் தாபோல் ஆவின் 
வன்னமார் முலைபோல் நீரின் 

வருசிறு குமுளி யேபோல் 
துன்னிய கழற்போல் பூவிற் 

றோற்றும் வெண் சிறுகா ளான் போல் 
மன்னிய கோடு தோற்றும் 
வாம்பரி யொன்று மின்றே 

87 


[ நடைக் குற்றமில்லாதவை தம் பரிகள் என விளக்குதல் ) 
1710 அடுபுலி செந்நாய் காகம் 

அத்தி வெள் ளடலை தூம 
நெடுகரம் எலியின் வண்ணம் 

நீங்கியந் தாள் பின் னாது 


534 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கடுவிசை வேங்கை சிச்சில் 

காரரா ஆனை யன்ன 
மடமயி லிடபங் கீரி 

மந்திபோல் நடத்தில் பாராய் 


88 


[ தீநாற்ற மில்லாதவை எனல் ] 
1711 ஈருளி ஞமலி மீனோ 

டேழக மாதி நாற்றம் 
நேருத லின்றிப் பிண்டி 

நிகழுஞ்செங் கழுநீர் கஞ்சம் 
சீருள வில்வ மாரந் 

திகழ்கடம் பில்ல மௌவல் 
சார் தரு மணங்கள் பெற்றுத் 

தகும்பரி நிற்றல் பாராய் 


89 


( ஒலிக்குற்ற மில்லாதவை எனல் ) 
1712 காகம் நாய் பன்றி யூகங் 

கழுதையி னொலி போலின்றி 
வேகமார் சீயம் யானை 

மேகம் நல் லிடபம் பேரிக் 
காகுநன் முழக்கம் போலிவ் 

வசுவங்க ளனுமா னித்தல் 
வாகையந் தாரும் தோளும் 

வயங்கிய வரச நீகாண் 


20 


[ எல்லாச் சிறப்பும் உடையவை வை எனல் ] 
1713 கண்கவர் காட்சி நல்கிக் 

கட்டழ கதிக மெய்தி 
எண்கொள் நன் னிறத்த வாகி 

ஈங்கவ யவங்கள் தாங்கி 


- 


1711 ஈருளி ( இருளி ) பன்றி . ஞமலி நாய் . 
பிண்டி - அசோகு .. 

கஞ்சம் தாமரை . 
இல்லமரம். 


ஏழகம் 
ஆரம் 


எருமை . 
சந்தனம் , 


இல்லம் 


குதிரையிட்ட சருக்கம் 


535 


மண்புகழ் தரும் நல் வாசம் 

வாய்ந்தடி பந்து போலக் 
கொண்டெமு குரத்த வாகிக் 

குரகதம் நிற்றல் பாராய் 


91 


1714 பரியிலக் கணமுன் சாற்றிப் 

பகர் விலைத் தேறி வந்த 
புரவியின் வடிவம் மெய்யிற் 

பொருந்து நன் னிறமும் குற்றம் 
மருவிடாச் சுழியும் சாதி 

வருக்கமும் விதித்த நூல்கள் 
கருதிய வாறு கூடற் 

காவல காட்டி னேமால் 


92 


1715 வாசிக ளிவைக்கு நீமுன் 

வழங்குநன் னிதியைப் போல 
தேசறு கோடி செம்பொன் 

செலுத்தினும் விலைபற் றாதென் 
றோசைசேர் இலக்க ணங்கள் 

உற்றிடர்ச் சுழிசுற் றுக்கள் 
ஏசறு குற்றம் சற்றும் 

இலை இவைக் கென்றார் ; மன்னன் 


93 


[ இறைவன் கூறிய பரி இலக்கண முதலியவை கேட்டு அரசன் 

விம்மிதமுற்றுக் கண்ணிமையாது நோக்கி மகிழ்தல் ) 


1716 ஏதமில் பரிகட் கிவ்வா 

றிலக்கண மென்று கூறும் 
நாதனார் வடிவும் துய்ய 

நகைமுகத் தழகுமா நூல் 


1715 ஓசைசேர் - ஒலிமிக்க , ஏசறு - குற்றமறு . 


536 


திருப்பெருந்துறைப் புராணம் 


ஓதிய வாயுங் கையும் 

ஓர்ந்துகண் ணிமை யானாகி 
மாதவர் பெறும்வாழ் வுற்று 

வாழ்ந்து நன் மகிழ்ச்சி கூர்ந்தே 


94 


[ வாதவூரரிடம் கயிறு மாறித் தரச்சொல்லி மன்னன் வேண்டுதல் ] 


1717 மந்திரித் தலைமை யான 

வாதவூ ரரசை நோக்கிக் 
கந்துகங் கயிறு மாறித் 

தரும்படி கழறு மென்ன 
அந்தவா சகங்கேட் டன்பர் 

அருகுசென் றிவர்தா மேறி 
யுந்துமா வொன்று நீங்க 

உற்றுள பரிக ளெல்லாம் 


95 


( இறைவன் வேதமா ஒன்று நீங்க மற்றவற்றை அவர்கள் 

கயிறு மாறிக் கொடுத்தல் ] 


1718 கயிறுமா றிக்கொ டுக்கக் 

கடவரென் றுரைத்தார் கேட்டுத் 
தயவொடு மதுரை மன்னன் 

சம்மதித் தேற்று நிற்கப் 
பயனுறும் பரிமா வெல்லாம் 

பாங்கொடு கயிறு மாறி 


இயைவொடும் பாண்டி யர்க்கென் 

றீந்தனர் எல்லாம் வல்லார் 


96 


1717 கந்துகம் - குதிரைகள் . கயிறுமாறித்தருதல் - விலைக்குப் பெற்றுக் 

கொண்டதற்கு அடையாளமாகக் கயிற்றைத் தொட்டுப் பெற்றுக் 
கொள்ளுதல் . ஒன்று - வேதக்குதிரை , 


குதிரையிட்ட சருக்கம் 


537 


[ குதிரைகளை உரிய இடத்திற்குக் கொண்டுசெல்ல அரசன் ஆணையிட்டுச் 

செல்லுதல் ] 
1719 மதுரைமன் னவன்மா வெல்லாம் 

வாங்கிய பின்னர் முன்னைக் 
கதிமிகுங் குதிரை யோடும் 

கலந்துகட் டுதற்குக் கற்பித் 
திதமுறு தனது கோயிற் 

கெய்தவன் றிரவில் வந்த 
குதிரைகள் அனைத்தும் செய்த 
குணத்தினைக் கூறு கிற்பாம் 

97 


( குதிரையிட்ட சருக்கம் முற்றும் ) 


1719 கற்பித்து - கட்டளையிட்டு . வந்த 

செயல் . 


குதிரைகளாகி வந்த நரிகள் , 


குணம் 


பரி நரியான சருக்கம் 


[ நரி பரியாக்கிய இறைவன் மாணிக்கவாசகருக்கருட்கண் 

நோக்களித்து மறைதல் ] 

( கலித்துறை ] 
1720 செக்கர் வானிறந் திகழ் திருப் பெருந்துறைச் செல்வர் 

மிக்க வாம்பரி இவையென்று மீனவற் கீந்த 
அக்க ணந்தம தன்பருக் கருட்கணீந் தகன்று 
திக்கெ லாம்புகழ் ஆலவாய்ச் சினகரம் சேர்ந்தார் 


1 


2 


[ இறைவன் அன்றிரவே பரிகளை நரிகளாக்க எண்ணுதல் ) 
1721 சேர்ந்த கண்ணுத லன்பர்பாற் பினுந் திரு விளையாட் 

டோர்ந்து பஞ்சவர்க் குதவிய பரியெலாம் உறுகான் 
சார்ந்து வாழ்நரி முன்புபோல் ஆகெனத் தயவே 

கூர்ந்த பேரரு ளுளத்தினிற் குறித்தனர் குணித்தே 
{ பரிகள் நரியாகிப் பிணித்த கயிறுகளை அறுத்துக்கொண்டு வெளிப்படுதல் ) 
1722 அன்ன காலைநள் ளிருளின்முற் பரியொடு கலந்து 

சொன்ன வாறுகட் டியபரித் தொகையெலாம் நரியாய் 
இன்னல் தீர்ந்திடப் பிணித்திடு கயிற்றினை யெயிற்றாற் 
சின்ன பின்னம தாக்கியெல் லாஞ் செயிர்த் தெழுந்தே 3 


( நரிகள் குதிரைகளை கடித்துக் குதறி வீழ்த்தல் ) 
1723 வெருவி லாதுபோர்க் களத்துவீழ்ந் துழக்குறும் வீரர் 

குரவை யிட்டுமுன் னெழுதலொத் துறுநரிக் கூட்டம் 
நரலை யொப்பென முழங்கிமேற் பாய்ந்து நற் பரிகள் 
சிரமு கங்கழுத் தடிகளிற் கறித்து வீழ்த் திட்டே 

4 
1720 செல்வர் - சிவபெருமான் . மீனவன் - பாண்டியன் , அருட்கணீந்து.- 

அருள் நோக்களித்து , சினகரம் - கோயில் . 
1721 பினும் - மறுபடியும் . பஞ்சவவர்க்கு - பாண்டியர்க்கு . கான் - காடு . 

குணித்து - எண்ணி . 
1722 எயிற்றால் - பற்களால் , செயிர்த்து - சினந்து . 
1728 வெருவிலாது - அச்சமில்லாமல் . குரவை - குரவை கூத்து . நரலை - 

சடல் , கறித்து - கடித்துமென்று . விழ்த்திட்டே - கொன்றே . 


பரி நரியான சருக்கம் 


1724 அடர்செய் தீர்த்துமெய் விலாப்புறங் குடைந்துபுக் 

கழுந்துங் 
குடர்கொ ழுந்தசை பிடுங்கிநின் றிரத்தநீர் குடிக்கும் 
மிடல்கொள் சந்துவே றாகவீர்ந் துறுதசை மிசையும் 
பிடரி மத்தகம் மூளைகள் வேறோடும் பிடுங்கும் 


5 


1725 


( குதிரைகளை அழித்தபின்னும் பசிதீராநரிகள் யானைகளையும் 

ஒட்டகங்களையும் பாய்ந்து கடித்துக் குதறல் ] 
பரிகள் யாவையும் இவ்வணம் படவொரு பரிக்கு 
நரிகள் நாலிரண் டாறதாய் நலிவுசெய் தகன்றும் 
எரியுந் தீப்பசி தீர்ந்தில தாய்நரி யெவையும் 
கரியி னங்கள் ஒட் டகங்கள் மேற் பாய்ந்தவை கதுவி 


6 


1726 மத்த கங்களிற் பிளிறிடக் கடித்துவா லடித்துத் 

தத்தி வீழ்ந்துறு மிக்குறு நரியெலாஞ் சனங்கள் 
எத்தி சைக்கணும் வெளிப்படா தொடுங்கவில் லகத்து 
மொய்த்து மேவிமே னிலைகளின் முட்டியார்த் தனவே 7 


[ நரிகள் தெருக்களில் புகுந்து மனைகளிற் சென்று உணவுப் 

பண்டங்களை உண்டு சிதறச்செய்தல் ) 
1727 தெருக்கள் தெற்றிநாற் சந்திக ளெங்கணுஞ் செறிந்தே 
உருத் துரத்தொடு தடுக்கொணா வாற்றல் மிக் 

குடைத்தாய்ப் 
பெருக்கு ளைக்குர மனைதொறும் பிறங்கிடப் புகுந்து 
கருக்கு பானையின் சோறுகள் கறிகளைக் கவர்ந்தே 

8 


[ எதிர்ப்பட்ட மக்களையும் கடித்துத் துன்புறுத்தல் ) 
1728 உண்டு டைத்துவிண் டோடிடுஞ் சிலநரி வழிகள் 

கண்டு போக்குறா தலம்வரும் சிலநரி கறுவு 
கொண்டு நேர்ந்தவர்க் கடித்திடும் சிலநரி குடிக்க 
மண்டு நீர்க்கயந் தேடிடும் சிலநரி மதித்தே 


9 


1724 

ஈர்த்து - இழுத்து . மிடல் வலிமை . 
1725 கரியினம் - யானைக் கூட்டம் . கதுவி - கடித்துப்பற்றி . 
1728 பிளிறிட - அஞ்சியலற . மேனிலை - வீட்டு மேற்கூரைகள் .. 
1727 தெற்றி - திண்ணை , மேடை . உருத்து - வெதுண்டு . உரம் - வலியை 
1728 கறுவு - சினம் , கயம் - குளம் . 


540 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( நரிகள் கொம்மாளமிட்டுக் கூடித் திரிதல் ) 
1729 உயிரி றும்படி நாடிடும் சிலநரி உறிசேர் 

தயிர்நெய் பாலெடுத் தருந்திடும் சிலநரி தசையூன் 
அயிலும் ஓடுநின் றாடிடும் சிலநரி அணியாய் 
எயிறு தோன்றிட நகைத்திடும் சிலநரி இயைந்தே 


10 


1730 மரத்திற் றாவும் நீள் சிகரியிற் றாவுமா ளிகையின் 

சிரத்திற் றாவும் நீள் சிகரியிற் றாவும் மேல் வீட்டின் 
உரத்திற் றாவும்மா மறுகிடைத் தாவும் நொந் 

தொழிப்போர்த் 
துரத்தித் தாவும்வால் குழைத்தெங்கும் நரிக்குழாம் 

துணிந்தே 11 
( மக்கள் அஞ்சி நடுங்கி ஆலவாய் அண்ணலே ! என ஓலமிடல் ) 
1731 - இவ்வ ணந்திரு வாலவாய் எங்கணும் நரியாய் 

எவ்வ நீள் துயர் படுத்திட எவரும் இவ் விரவில் 
கவ்வை நோய்பல நரித்திரள் புரிந்திடக் கருத்தில் 
உய்வ தெவ்வணம் சுந்தரா ஓலமென் றிரைந்தார் 

12 


[ அரசன் தெரிந்து வெகுண்டு கூறுதல் ) 
1732 நகரு ளாரிரைந் தரற்றிய வோதையும் நரிகள் 

சிகரி கோபுரம் மாடமாளிகைதெருத் தெற்றி 
பகரி டத்தெலாம் முழக்கிய தொனிகளும் பரிகள் 
அகலி டத்தைவிட் டகலிடர் ஒலிகளும் பாகர் 


13 


1733 அய்ய கோவென விரைந்தவர் அரற்றுகம் பலையும் 

செய்ய கோலர சன் செவிக் கசனிபோற் செறிய 
வெய்ய தீங்கிவை என்கொலோ எனவுடன் வெளிப்பட் 
டைய்ய மின்றியோர்ந் தரசனீ தழகிதென் றறையா 

14 


- 


1780 சிகரி உச்சி . மறுகு 

தெரு . 
1781 ஓலம் - அடைக்கலஒலி 
1782 - ஒதை - அபயக்குரல் . பாகர் குதிரைச்சேவர் . 
1788 கம்பலை - ஆரவாரம் . அசனி - இடி . 

அறையா - சொல்லி , 


- 


பரி நரியான சருக்கம் 


541 


[ வீரர்கள் நரிகளை படைக்கருவிகள் கொண்டு அடர்த்துத் துரத்துதல் 
1734 வன்க ணாளராம் மல்லர்பற் பலர்களை நோக்கப் 

பின்கொ டாதவவ் வீரர்கள் தடியயில் பெருவாள் 
முன் கொள் கேடக முசலமுற் படையெலாம் முழங்கத் 
துன்ப டாதவந் நரிகளைத் தொடர்ந்து சென் றடர்த்தார் 15 


1735 


[ இறைவன் நரிகள் யாவும் கானகஞ் செல்ல நினைத்தலும் 

அவை யாவும் மறைதலும் ) 
கோல வாள்விதிர்த் தனேகராய்க் கொல்லென முழங்கும் 
காலை யாலவாய் மேவிய கயற்கணி கணவர் 
ஓல மிட்டவண் உலவிய நரிகளங் கொழிய 
ஏல முன்புறுங் கானகத் தெய்திட நினைந்தார் 16 


1736 


அக்க ணந்தனில் ஆலவாய் அடங்கலும் கலக்கம் 
மிக்கெ முந்திடப் புரிநரித் திரளெலாம் வெகுளி 
தொக்க நீங்கியுட் பயத்தொடும் நகர்ப்புறத் தொருவித் 
தக்க தம்வனம் உற்றருள் சார்ந்தன வன்றே 

17 


[ இறைவன் வாதவூரார் பொருட்டு மேலும் புரியும் 

திருவிளையாடலை இனிக் கூறுவாம் எனல் ) 
1737 உரிய ஆவணி மூலத்திவ் வாடல் செய் துலகத் 

தரிய ஆலவாய் அண்ணலாம் ஆத்மநா யகர்தம் 
பெரிய வாதவூர் முனிவர்க்கு வழுதியே ரமைச்கின் 
மருவு பந்தநீத் திடவைகை யடைத்தவா வகுப்பாம் 


18 


( பரிநரியான சருக்கம் முற்றும் ] 


1734 அயில் 

வேல் . முசலம் - முள் தண்டு . 
1785 ஏல - பொருந்த , 
1787 பந்தம் 

அமைச்சராக இருக்கும் கட்டுப்பாடு . நீத்திட - நீங்க 
வைகையாற்றுவெள்ளம் . வகுப்பாம் - கூறுவோம் . 


வைகை 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


[ பாண்டியன் அவையோரிடம் கூறுதல் ] 

[ தரவு கொச்சகக் கலிப்பா ) 
1738 பரியுருவாய் வருநரிகள் பரமரருள் பெற்றுமகிழ்ந் 

திருள்விடியும் முனங்காட்டில் எய்தியிட வெகுளியொடும் 
அரியணையின் முகப்பினில்வந் தமர்ந்திருந்து 

தென்னவர்கோன் 
புரவிநரி யாய்விளைந்த புன்கணெவை யும்மோர்ந்தே 

1 


1739 மந்திரிமார் அருமறையோர் மலிந்தபடைத் தலைவர்மிகு 

தந்திரநூற் கலைஞருயர் தபோதனர்கள் தமைநோக்கி 
இந்தவிந்தர சாலமெங்குங் கண்டதுண்டோ நேற்றுவந்த 
கந்துகமுன் னுளவெமது கற்கியெலாந் தின்றழித்தே 

2 


( மன்னவன் வாதவூரர் நம்மிடம் வஞ்சனை புரிந்தார் எனச் சினத்தல் ] 
1740 நரியாகி மதுரையெலாம் நடுங்கும் வகை புரிந்தொன்றும் 

தரியாமற் கானகம் போய்ச் சார்ந்தனவென் செய்வதினி 
திருவாத வூரருளந் தெரியால் தேறினம்யாம் 
கருதாப்பொய் மாயவிஞ்சை கற்றதெம்பாற் 

காட்டினரால் 3 


1741 தீட்டுமரத் தினிற்கூர்மை காட்டுவார் செயல்போலாம் 

ஈட்டுதிர வியங்கெடுத்த தன்றியுமெம் முடையபரிக் 
கூட்டமுழு தையுங்கெடுத்தார் கொடுவாட்கும் 

பிடுகரத்தின் 
நாட்டமுறா தேயொழிக்கும் நட்பினர்போல் 

துயர்விளைத்தார் 4 


1788 புன்கண் - துன்பம் . ஓர்ந்து - எண்ணி . 
1739. கந்துகம் - குதிரைகள் . 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


643 


[ சான்றோர்கள் இஃது இறைவன் திருவிளையாடலே எனக் கூறல் ] 
1742 அவர் தமையாம் இனிப்புரிவ தியம்பிடுவீர் எனவழுதி 

விவகரிக்க மானிடர் செய் வித்தைகள் போலல்லவிது 
தவமுடையோர் தொழுங்கூடற் சங்கரற்கே தெரியுமென 
எவருமொழிந் தனரவர்தம் இயல்பறியா துரைக்கின்றீர் 5 


1743 வானுலகை மண்ணுலகில் வரவழைக்க வல்லசித்தும் 

தானுடை யரிதுபுரியத் தக்காரோ தேவரன்றி 
ஆனதெலாம் ஆகுக நம் ஆடகமென் போகுமென 
மீனவன்றன் உளங்கொதிக்க வேசினந்து கூறுவனால் 


6 


( மன்னன் சினந்தணியாதவனாய் வாதவூரரிடம் பொன்னைத் திரும்பப்பெற 

ஏவலர்களைப் பணித்தல் ) 
1744 மல்லர்சிலர் தமைநோக்கி வா தவூ ரரைமறித்துச் 
செல்லல்பொருள் வரும்படிக்குச் செய்துருத்து 

வாங்குவிர்நீர் 
ஒல்லையிற்போ மெனவரசன் ஓதினன் மற் றவருறுமுன் 
நல்லவருங் குறிகளுணர்ந் தன்பர்சிவன் றனை நினைவயர் 7 


[ வாதவூரர் இறைவன் செயலை எண்ணிக் கலங்குதல் ] 
1745 நச்சுமர மேயெனினும் நாயகனே தன்கையால் 

வைச்சவரே கொல்வாரோ மதிவேணிச் சடைமுடியாம் 
செச்சைமலர் போல்வாயுன் றிருவிளையாட் டெவரறிவார் 
கொச்சையுறுங் கொடிக்கயல்நேர் கொம்பல்லாற் 

சார்புளதோ 8 


1746 அதுபோன்றுன் றாள் மலரல் லாலுளதோ புகலெனக்கு 

முதிர் தருமூழ் வினையெனினு முன்னவன் நீ முன்னின்றால் 
விதியொடகன் றிடுமதலால் மேகத்துக் குபசாரம் 
பயிர்செயுமோ யானுமந்தப் பண்பனன்றோ 

வென நினைந்தார் 9 


1748 

ஆடகம் - பொன் . 
1744 ஒல்லை - விரைவு . உறுமுன் - சென்று அடையும்முன் . வருங்குறி . 

மேல்வரும் செயல்பற்றிய நிமித்தம் . 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ மல்லர்கள் வாதவூரரைவருத்த இறைவன் வையையில் 

வெள்ளம் பெருகச் செய்தல் ] 
1747 அப்பொழுது மல்லர்கள் போய் அன்பர் தமைத் 

தொட்டீர்த்துப் 
பொற்பமருந் திருமேனி தனைவளைக்கும் 

புணர்ப்பையுணர்ந் 
தெப்பொழுதுந் தமதுசடை யினிலடங்குங் கங்கையினை 
மைப்பரவும் கண்டர் திரு வைகையினில் வரவிடுத்தார் 10 


( வையையில் வெள்ளம் பெருகி வருதல் ) 
1748 முடிவிலெழும் பிரளயம்போல் முழங்கியெழுந் ததிவேகத் 

தொடுமலைவா யுளமதமா வுறுமகில்சந் தனமுருடு 
கடிதலிலாப் பெருமரங்கள் கரைமருங்கி லுளவெவையும் 
படிநெருங்கும் படிவாரிப் பரந்து பெரு வெள்ளமதாய் 11 


1749 அகலிடம்பா தலம்வரைக்கும் அகழ்ந்துசுழித் 

தறல் கொழித்து 
மிகுகுரம்பெங் கணுங்கரைத்து மேலெழுந்து 

திரைமோதிப் 
புகலரிதென் றெவர்களுமுண் ணடுங்கமது ரையிற்புகுந்து 
தகுமரசன் மனை முதலாய்ச் சகலவிலும் இடித்தனவால் 12 


( வெள்ளப் பெருக்கிற்குக் காரணந்தெரியாமல் மக்கள் 

இறைவனை எண்ணிக் கலங்குதல் ] 
170 ஊரவர்கள் பெருங்குழுவாய் ஒருங்குடன் சென்றிறை 

முனம்போய்ச் 
சீருலவும் புகழ்மேவு தென்னவவிச் செழும் புனற்குக் 
காரணம்வே றிலை முகிலும் காலூன்றிப் பொழிந்ததுமன் 
றேருறுசீர் வைகைநதிக் கியல்புமன்றிக் குணமாறாய் 13 


117 : வளைக்கும்புணர்ப்பு - கிட்டியிட்டுத் துன்புறுத்தும் செயல் . 
1749 அகலிடம் - மண்ணுலகம் , அறல் - நீர் . குரம் - செய்கரை . 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


545 


1751 சுந்தரநா யகர்விடுப்பச் சுரநதியே பெருக்கெடுத்து 

நந்தமது ரையையழிக்க நண்ணியதா குமிதற்கவ் 
இந்துசே கரனே நின் றிரங்குவகை நீயிரந்தால் 
உய்ந்தெவரும் வாழ்ந்திடுமா றுண்டாமென் றோதினரால் 14 


( பாண்டியன் இறைவனுக்குரிய பூசனை முதலியவற்றிற் 

குறையோவெனக் கலங்குதல் ) 


1752 கேட்டகூ டற்கோமான் கிளர்த்துவன் வெண் கீற்றுமதி 
சூட்டுசடைச் சுந்தரர்க்குத் தொண்டுசெய்யும் பணி 

விடையில் 
ஈட்டுமபி டேகநைவே தனவியல்பிற் குறையுளதோ 
தேட்டமுறுந் திருவிளக்குத் தீபவா ராதனைகள் 15 


1753 மாலைசந்த னாதியுப சாரமலி வாயினவோ 

காலைவிழா மாலைவிழாக் கருதுமுர்ச்ச வா திமுதல் 
சீலமிகும் சிறப்புரிமைச் செயல்கடனிற் றீங்குளவோ 
ஏலுமவ ரடியார்கட் கீங்கியற்றும் பிழையுளவோ 16 


[ பாண்டியன் அந்தணச் சான்றோரை இதற்குக் காரணம் வினாவல் ) 
1754 திருவளர்கூ டலின் மேவுஞ் சிவபெருமா னருள் மாறாய் 

வருவதனுக் கேதுவெவன் மதியுடையீர் ஓதுெெமன 
வருமறையா கமமுணர்ந்த வந்தணரிற் சிலரடியார் 
பெருமையைமன் னவன் கேட்டுப் பிரியமுறும் 

வகைபுகல்வார் 17 


[ அடியார் பெருமைகளை அந்தணர்கள் கூறி வெள்ளத்தை வாதவூரரே 

கட்டுப்படுத்த உரியார் என விளக்குதல் ) 
1755 சங்கரர்க்குத் தமரவர்பொற் றாள் நினையு மடியரலால் 

எங்குமிலை யுறவுலகில் யானெனதென் றிருப்பவர்கள் 
அங்கவருக் கன்னியரே யாமவர்க ளன்னியராம் 
பங்கமறச் சிவவடிவாய்ப் பாருலகிற் சஞ்சரிப்பார் 18 


1751 இந்துசேகரன் - சந்திரசேகரன் . ( சிவன் ) 

69-70 


546 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1756 சிவமுதன்மை யெவற்றினிலும் செகத்திலுள 

பொருண்முழுதும் 
சிவனுடைய பொருளுலகிற் சிறந்தவுயிர்த் 

தொகையெவையும் 
சிவனுடைய வடிமையெனும் தெளிவுடைத்தா 

யெப்பொழுதும் 
சிவமேகண் டிருப்பதலாற் சிறிதேனும் பிறிதறியார் 

19 


1757 ஆதலினா லத்துவிதி யாயரனோ டொன்றாகிப் 

பேதமற நின்றிடுவார் பிரானுமவர் தாமேயாய் 
மேதினியோர்க் கருள் புரிந்து விளங்குவரென் றாகமங்கள் 
ஓதலினால் திருவாத வூரருமெய் வொழுங்குடைத்தாய் 

20 


1758 வேட்டுவனாற் பட்ட புழு வேட்டுவனாம் தன்மையைப்போல் 

நாட்டமரன் வைத்ததனால் நற்சிவமாய்ப் பொருட்பயன் முன் 
ஈட்டுமெமக் குறும்படிக்கங் கீசர்பணி செய அவர்க்குக் 
கோட்ட முற நீர்வாட்டங் கொடுத்ததனால் அரன் கிருபை 21 


1759 


மாறுபட்டும் நரிப்பரியாய் வாசிப்பட்டும் மனுடர் பலம் 
வேறுபட்டும் வேகவதி வெள்ளமது ரையையழிக்கச் 
சீறியிட்ட தாகுமந்தத் திருவருள் பெற் றவரையிவண் 
ஆறுகட்டும் படிக்குவர வழைத்துவகை செயுமென்றார் 22 


[ அரசன் உடன்பட்டு வாதவூரை அழைத்துவரக் கூறல் ] 
1760 மறைமொழிதப் பா தமன மாறனவ ருரைகேளா 

நிறையுடையீர் யாமுளத்தின் நினைந்தபடி நீர்மொழிந்தீர் 
பொறையுடைய வாதபுரிப் புனிதரடைப் பிப்பதுவே 
முறைமையெனச் சிவசமய முனிவர்சிலர் தமையனுப்பி 23 


1758 வேட்டுவன் - குளவி . நாட்டம் - சிந்தனை . கோட்டம் - துன்பம் . 
1759 வாசி - குற்றம் . வேகவதி - வையை . 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


547 


[ மன்னன் வாதவூரிடம் வையைக் கட்டுப்படுத்த வேண்டுமெனக் கூறல் ] 


1761 வரவழைத்துத் திருவுளத்தின் மகிழ்ச்சியுறும் வகைபுகன்று 

திருவருள் பெற் றுடையவர் நீர் ஆதலினாற் றிருமதுரை 
புரமருகா வகைவைகைப் புனலடைப்பித் தருளுமென 
அரனருளே யாற்றையடைத் தாட்கொளுமென் 

றுபசரித்தே 24 


[ வாதவூரர் வையைக்கரையை உயர்த்த எண்ணிச் செயற்படுதல் ) 
1762 மலிந்துவரும் புனற்கரைமேல் வாதவூர் முனியணுகிச் 

சலம்பெருகா வகையெமையாள் தலைவாகாத் தருளுகென 
அலம்புபுனல் வேகவதி யாறடங்கி யருகிய நீர் 
நிலம்பிளந்து வருவதனை நீள் கரைசெய் தடைப்பதற்கு 25 


[ குடிவீதம் பங்கிட்டு மக்களைக் கரை எழுப்பி அடைக்குமாறு தெரிவித்தல் ) 
1763 சீலமொடு மேவலராய்ச் செல்பவர்தம் முகநோக்கிக் 

கோலதனால் மதுரைநகர்க் குடிவீதங் கரையளந்து 
மேலுறவே மண்போடு விப்பீரென் றாரவரும் 
சாலநதிக் குரம்புகுடித் தன்மையினாற் செயும்பொழுது 26 


( கலித்துறை ] 

[ வந்தியின் நிலை ) 
1764 இட்டமி குத்தகூ டற்பதி வாழ்பவ ரினிலெண்ணப் 

பட்டவ ளாய்க்கரை கட்டிட வேண்டிய பங்குள்ளாள் 
பிட்டமு தைத்தினம் விற்றுணும் அம்முது பெரியட்காய் 
விட்டபங் கிற்கரை கட்டுவ ரின்மையின் வேறாகி 27 


1765 கூறுகி டப்பது கண்டுமன் ஏவலர் கொடிதாய 

ஊறுப டச்சொல வுட்பய முற்றவள் தான்வைகை 
ஆறணை கட்டவெ னக்குள திப்பொழு தாள் தேடி 
மாறனு வப்பவ டைப்பனீர் போமென மகிழ்வோதி 28 


1781 அருகாவகை - அழியாவகை . 
1765 ஊறுபடச்சொல . கொடுஞ் சொற்களை வருந்துமாறு கூற , 


548 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1766 மூப்புமி குந்து நரைப்புடல் கூனிய முதியாளாய்க் 

காப்பவர் வேறிலர் கைம்மையு மாய் இளங் காலத்தே 
வாய்ப்புற மைந்தரி லாமல டாயினள் வளர்பிட்டுச் 
சேர்ப்பத னால்மனைக் குள்ளபு சிப்புறு செயலாளாய் 29 


1767 பொங்கிய வன்புசி வன்கழல் வைத்திடு புனிதத்தாள் 

அங்கணர் தன் திரு வாலயம் நாடொறு மலகிட்டுச் 
செங்கையி னால்மெழு கிப்பணி செய்திடு சிவநேசம் 
சங்கரர் முன்முறை யிட்டிடு மாறவள் தனையீர்ப்ப 


30 


( வந்தி கூலியாள் தேடியுங் கிட்டாமைக்கு வருந்தி இறைவனிடம் 

முறையிடல் ] 
1768 அட்டிடும் பிட்டொடும் எங்கும லைந்துமவ் வூரின் கண் 

கிட்டுமோ ராட்கிடை யாமல்மி குந்த கிலேசத்தோ 
டுட்டிக முஞ்சிவ சுந்தரர் கோயிலி னுள்மேவி 
எட்டுணை யேனு நின் பாதம் நினைப்பவர்க் கிடருண்டோ 31 


1769 உன்றனை யன்றி எனக்கொரு நற்றுணை யுண்டோமான் 

கன்றுகு தித்திடு செங்கர வாகயற் கண்ணாள் சேர் 
இன்றுணை வாவொரு கூலியாள் காட்டியயென் 

னிடர் தீர்ப்பாய் 
வன்றிற லார்பினும் வந்திடு முன்னென வந்தித்து 

32 


[ இறைவனை வணங்கிக் கோயிலை வலம் வரும் வந்தியின் முன் 

இறைவன் கூலியாளாகத் தோன்றுதல் ] 
1770 அட்ட கயங்கள் பரிக்குமவ் வாலய மது தன்னை 

யுட்டய வாய்ப்பிர தக்கணம் வந்துரு கித்தாழ்ந்து 
பிட்டுறு கூ டையும் கொண்டு புறத்துறு பெரியாள் முன் 
சிட்டர்தொ ழுஞ்சிவ சுந்தரர் வந்தருள் 

செயல்சொல்வோம் 33 


1768 அட்டிடும் - சமைத்திடும் . கிலேசம் - மனத்துன்பம் . 
1769 கரவா - கையை உடையவனே . வன்றிறலார் - அரசன் ஏவலாளர் 

வந்தித்து - வணங்கி , 
1770 அட்டகயங்கள் . எட்டுயானைகள் . சிட்டர் - அடியவர் , 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


549 


[ கூலியாளாய் வரும் இறைவன் தோற்றப் பொலிவின் வருணனை ] 
1771 தந்தையொ டன்னையும் சுற்றமு மற்றதோர் 

தனியாளாய்க் 
கந்தையு டுத்தியோர் கோவணங் கட்டிய கவினோடும் 
சுந்தர மாய்ச்சிறு பங்கியி லொட்டிய சும்மாடு 
கொந்தலர் கொன்றை யிலைத்தழை யாற்சிர 

மேற்கொண்டு 34 


1772 


காதில ணிந்திசை யுங்குருந் தின்பசுங் காய்கொத்துச் 
சோதி விளங்க நுதற்றில கந்துலங் கத்தோளின் 
மீதுமண் வெட்டி கவிழ்த்தொரு கூடைகை மேற்றாங்கி 
மா திடு பிட்டுண வுட்பசி தோற்றுமோர் வடிவோடும் 35 


1773 


( வந்தி மகிழ்ந்து கூலியாளாக ஏற்று மகிழ்தல் ] 
வேலைகொள் வாருள ரோவென நின்று வினாவுங்கால் 
ஆலமி டற்றர னாரரு ளென்றதி சயமுற்றுக் 
கோலைய ணைத்தகை யாள் உனை வேலைகள் கொள் 

வேனுன் 
போலு மெனக்குரி யாருளரோமக னேபோதாய் 36 


[ பிட்டமுதே கூலியெனக் கூறியளித்தல் ) 


1774 பிட்டமு துண்ணவிப் போதும கிழ்ந்தளிப் பேன் பிட்டுச் 

சட்டமு டன் கரை கட்டுமி டத்து நீ தானுண்ணக் 
கட்டி முடிந்து கொடுத்திடு வேன்கரை கட்டானால் 
இட்டமு டன்றினங் கேட்கினும் பிட்டமு தீவேன் நான் 37 


1775 வைகையி லென்பங் கடைத்திட வாவென மகிழ்வோடும் 

செய்கை மிகுந்து கணத்தி லடைப்பது திடமாகும் 
கைகொடு நீயுதிர் பிட்டிடு வேன் றிருக் கையேந்த 
உய்கை மிகுந்திட தந்திட வாங்கிநின் றுண்டண்ணல் 38 


1771 


கவின் - அழகு. 


பங்கி - தலைமயிர் , 


550 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ பிட்டமுதை யுண்டு இறைவன் வந்தியின் பங்கினை அடைக்க 

வையைக்கரை செல்லுதல் ) 
1776 இங்கனை நீதரு பிட்டமு தின் சுவை யில்வூர்வாழ் 

கங்கை தரித்தவர்க் கேதகும் என்றுகை கம்பித்தே 
பொங்கிய பிட்டமு தோர்கலை கட்டிய பொதியோடும் 
அங்கவ ளுக்குள பங்கது கண்டுநின் றவள் தன்னை 39 


[ வந்தினய அனுப்பிவிட்டு மண்வெட்டித் திருவிளையாடல் புரிதல் ] 
1777 ஆறடைக் கின் றவுன் பங்கினை யானடைக் கின்றேன் நீ 

தேறிய சிந்தையொ டுன் மனைக் கேகென வேசெப்பிக் 
கூறுகி டந்தகி டங்கிடை மண்டொடு கோட்டாலே 
கீறியெ டுத்ததில் மீளவுங் கொட்டியக் கிளர்மண்ணை 40 


1778 வேறுப டப்பெருங் கொட்டி லணைத்தறல் மிசைவீசி 

ஆறு தினந்தினங் கட்டிமு டிப்பவர்க் கரிதீதோ 
கூறுவ ரென் றய னிற்பவர் மகிழ்வுறக் கூத்தாடி 
ஏறு நடப்பது போல நடப்பர் நல் லிசையோடும் 


41 


1779 பாடுவர் யாரையும் நாடுவர் எய்ப்புறு பசியுற்று 

வாடுவர் போற்பொதி பிட்டினைக் கைகொடு வாரித்தின் 
றோடற லைக்கையில் அள்ளியுண் டேப்பமு முளராகி 
நீடுமண் வேலை செய் தெய்த்தவர் போல் மிக நிலமீதில் 42 


1780 


[ அரசன் அ.ை. பட்ட கரையினைக் காணவருதல் ] 
கூடைத லைக்கணை வைத்து நன்னித்திரைகொள் 

வார்போல் 
ஆடைவி ரித்ததின் மீதுப டுத்தவ ணமர் போதில் 
ஓடுபு னற்கரை கட்டுதல் காணுற வுலவாநல் 
வீடுத ரத்தகு மந்திரி யாரொடும் விறல் மாறன் 

43 


1776 அனை - அன்னையே . கைகம்பித்து - கைகொட்டி . கலை - ஆடை . 
1778 ஆறு தினந்தினங்கட்டி முடிப்பவர் என்றது சடையிலே கங்கையை 

வைத்து முடித்தலை . ஏறு - காளை , 
1780 மந்திரி - வாதவூரர் , மாறன் - பாண்டியன் 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


551 


( வந்தியின் பங்கு அடைபடா திருப்பதைப் பற்றி அரசன் வினாவல் ) 
1781 

ஆக்கிணை செய்த படிக்குவை கைக்கரை யணைசெய்த 
ஊக்க மெலாங்கணின் நோக்கி வரும்பொழு 

தோர்பங்கின் 
மீக்கரை கட்டுவ தன்றிநன் நீர்செலும் விரைவைக் கண் 
டாக்க வெவர்க்குள் பங்குசொல் வீரென விறைகூற 44 


( கூலியாளின் செயலை அரசனிடம் அலுவலர் கூறல் ] 
1782 கட்டு கரைக் கணின் நிற்பவர் கூடற் கரசேநற் 

பிட்டினை விற்றுண லுற்றவள் பங்கிது பெருமூப்பாள் 
அட்டிடு பிட்டிது கூலியு னக்கென ஆள் தேடி 
விட்டனள் கட்டுவன் என்றவட் போக்கியொர் 

மெய்யில்லான் 45 


1783 ஆடுவன் பாடுவன் மண்ணினை வெட்டுவன் அதையள்ளிப் 

போடுவன் கூடையிற் கொட்டுதல் கண்டிலம் புனல் மீதும் 
ஓடுவன் எங்குமெனக்கிணை யாரென வுரைசெய்வான் 
நாடியிங் குள்ளவர் யாரொடும் நேருவன் 

நகைசெய்வான் 46 


[ அரசன் அவன் யார் என வெகுண்டு வினவல் ) 
1784 வேலைசெய் தெய்த்தவர் போல்சிரங் கூடையின் 

மேல்வைத்துச் 
சாலவு றங்குவர் போற்கிடந் தானவன் றானென்று 
மாலுறு வோர்சொலக் கேட்டவன் யாரென மனவேகச் 
சீலமு டன்றிகழ் பாண்டியர் கோவயல் செல்காலை 47 


( அரசன் கூலியாளாய் வந்த இறைவனைப் பிரம்பால் அடித்தல் ) 
1785 நித்திரை செய்தெழு வாரினெ முந்துமன் னேராக 

மெத்தவும் அஞ்சினர் போலவும் நின்றனர் விறல்மாறன் 
அத்தகை வந்திதன் னாளென வந்தவன் அடையாத 
புத்தியெ னென்றுபிரம் புகொண் டோரடி போடுற்றான் 48 


பொய்யன் . ( வடிவமில்லாத இறைவன் என்னும் 


1782 - மெய்யில்லான் 

குறிப்பு ) 


552 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இறைவன் மீது பட்ட அடி தேவர்கள் முதல் எல்லா 

உயிருடம்பின் மீதும் படுதல் ] 
1786 காதலொ டுஞ்சிவ யோகமி னாங்கயற் கண்ணாடன் 

மீதினி லேற்றிட அவ்வடி தென்னவன் மெய்மீதும் 
ஓதுபு கழ்த்திரு வாதவூ ரன்பர் தம் உடல் மீதும் 
தீதறு தென்மது ராபுரி வாழ்பவர் தேகத்தும் 


49 


1787 ஆண்பெண் அலிப்பவ மாய்ப்புவி தோன்றுமற் 

றெவர்மீதும் 
காண்டகு மிந்திரன் ஆதிய தேவர்கள் காயத்தும் 
மாண்புறு பாதல மேவிய நாகர் தம் வடிவத்தும் 
பூண்பெறு கும்பமு லைத்திரு நாயகர் புயமீதும் 

50 


[ பிரம்படி இறைவன் எங்கும் நிறைந்துள்ள தத்துவத்தை 

விளக்கமாக்குதல் ) 
1788 வண்கமலத்தயன் மீதுமண் டந்தொறும் வகையேழாய்ப் 

பண்புறு நால்வகைத் தோற்றம தாகிய பலபேதத் 
தெண்பெறு மாருயிர் யாவும் வருந்துற விசைவித்துப் 
புண்பெறு மவ்வுயிருக்குயிர் தாமெனும் பொருள் காட்டி 51 


[ இறைவன் மறைதல் ] 
1789 கண்ணுதல் நாயகன் தன்னியல் பாகுநிட் களமெய்யை 

யெண்ணி யொளித்திட வந்திதன் ஆளென வேநின்ற 
அண்ணலை யாவரும் கண்டிலர் அவரவ ராகத்தில் 
விண்ணுற வோங்கு பிரம்படி யொன்று விழக்கண்டார் 52 


[ வந்தி தேவ விமானத்திற் செல்லுங் காட்சியை யாவரும் 

கண்டு வியத்தலும் ஆகாயவாணி கூறலும் ] 
1790 வந்தி விளங்கொளி மானமி சைச்செலு வதுங்கண்டார் 

அந்தர வாணியொன் றன்பு செய் வாதவூ ரவனுக்காய் 
இந்த வருட்டிரு வாடல்விளைத்தனம் இனிமேல்நற் 
சிந்தைய னாமவ னிச்சயி னேவுதல்செய் கென்று 53 


1788 பலபேதத்து எண்பெறு மாருயிர் . பல்வேறுபட்ட உயிர்கள் , 
1789 நிட்களம் - அருவம் . ஆகம் - உடம்பு . 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


553 


( பாண்டியன் விம்மிதமுற்று இறைவனை அழுது வணங்குதல் ] 
1791 மெய்திக ழம்மொழி யுஞ்செவி கேட்டனர் மெய்சோரக் 

கைதவன் யாவரோ டுஞ்சிரமீதிரு கைகூப்பிப் 
பைதிகழ் பாம்பணி சுந்தரர் என்று பயந்தோன்றி 
எய்திடு குற்றம் நினைந்தெழு தான் பினை யென்செய்வான் 54 


( தரவு கொச்சகக் கலிப்பா ) 


[ வாதவூரர் இறைவளை வணங்கித் துதித்தல் ) 
1792 தேறுமறுள் பெற்ற திரு வாதவூர்த் திருமுனிவர் 

ஊறுமெழிற் கண்ணீ ரொழுகத் தமையாண்டோர் 
ஆறுகரை கட்டு மடிச்சுவட்டின் மேல் விழுந்து 
மீறுமயக் கம்முற்று விம்மிப் புரண்டழுதே 


55 


1793 மண்ணெடுத்துச் சென்னியின் மேல் வைக்கவடி 

யேன் பொருட்டால் 
நண்ணினையோ வைகையின்பால் நாதனே யென்றழுவார் 
புண்ணுறுமோ உன்னுடைய பொன் மனிே 

வன்கண்ணாய்க் 
கண்ணுறவே நீபட்ட வடிகண்டு மிருந்தேனே 

56 


1794 


கூறிலங்கு மங்கைகொங்கைக் குங்குமமும் சந்தனமும் 
நீறுமிலங் கும்முனது நின்மலர்செம் மேனியெலாம் 
சேறும் புமுதியுமே சேர்ந்தநிறங் கண்டுமிங்ஙன் 
கீறியுடல் போக்காமல் கேடுற் றிருந்தனனே 


67 


1795 வைத்திடுமண் வெட்டி மழுவோ திருக்கூடை 

கைத்தலத்தி லேந்துங் கபாலத் திருவோடோ 
தொத்துந் துகில் புலியின் தோலோவுன் சும்மாடு 
கொத்தறுகோ கொன்றைக் குழையோ வறியேனே 


58 


1791 கைதவன் 


- 


பாண்டியன் . பை - படம் . பயம் - அச்சம் . 
1793 வன்கணணாய் - இரக்கமற்றவனாய் . கண்ணுற - நேரேகண்டு . 


554 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1796 மெய்ப்போத நான் மறையும் வேதனுங்கார் மேனியனுங் 

கைப்பாறக் காணாக் கதிர் முடியும் பொன்னடியும் 
இப்பூமின் காணுதற்கிங் கென்ன தவஞ் செய்தனளோ 
பொற்பார்ந்த வைகைநதி புரிமுன் நற் றவமெவனோ 

59 


1797 


நாவாற் சுனவயுணரும் நன்குடைய பிட்டமுது 
கோவே நீ கொள்ளக் கொடுத்த நரைமுதியாள் 
மாவாற் சமைத்தனளோ மன்னுமன்பை யூட்டினளோ 
ஆவாயீ தென்னவதி சயம் நீ யுண்டதுவே 


60 


1798 எங்கொளித்தாய் என்னையுமாட் கொண்ட 

விடந்தனிலோ 
சங்க மிருந்ததமிழ் மாமதுரை யாலயத்தோ 
பொங்கு திரு வம்பலத்தோ பூரணத்தோ நீள்நாகக் 
கங்கணத்தா யுன்னையுநான் காணப் பெறுவேனோ 

61 


[ பாண்டியன் வாதவூரருக்குச் செய்த கொடுமைகளை எண்ணி 

வருந்தி வேண்டுதல் ) 
1799 என்று திரு வாதவூர் அன்பர் இரங் குதல்கண்டு 

அன்றவர் போற் றென்னவனும் அன்புற் றழுதிரங்கிக் 
கொன்றையணி வோருமையாட் கொண்ட திறம் 

யானறியா 
தொன்றும் பொருணசையா லோங்கு துயர் 

செய்தேனே 62 


1800 நிரஞ்சனமா யெங்கும் நிறைந்ததிரு மேனியின் மேற் 

பிரம்படியுங் கொள்ளப் பிழை செய் திருந்தேனே 
யரன் பணிகள் செய்நீரே யரசாயிருந் தருளி 
விரும்பியவே வற்புரியும் வீறேயெனக் கருள்வீர் 


63 


1796 பமின் - நிலமடந்தை . 
1797 - " ஆவா " - வியப்பொலி . 


பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 


555 


[ வாதவூரர் அரசனுக்கு அமைதி கூறியருளல் ] 
1801 ஆதரவாங் குற்றம் அனைத்தும் பொறுப்பதுவே 

நீதியென நின்றிரருங்கு கின்ற நிருபனொடு 
பேதமற வும்மைப் பிரானருளென் றேநினைந்தோம் 
தீதும் உமக்குளதோ தென்னவர்கோ வேயென்று 


64 


[ மன்னன் வாதவூரை அமைச்சுப் பொறுப்பினின்று 

விடுவித்து அவர் நெறியே செல்ல வேண்டுதல் ) 
1802 வசித்திவ் வுலகிலுறும் வாழ்க்கையும்விண் 

வாழ்க்கையுமெண் 
டிசைக்கணும் வாழ்வுமற்றச் செல்வமுநாம் 

பற்றுகிலோம் 
இசைத்த துறவும்மா லிசையும் தாம் உமக்கண்ண 
விசித்தி யறவோதி யருள்வாறே விடுத்தருள்வீர் 65 


1803 அண்ணல் அமர்ந்த அருந்தலங்கள் யாவையினும் 

நண்ணித் தெரிசனஞ்செய் நன்மையுமுண் டாமுமக்கிங் 
கெண்ணுங் கரும மிதற்குமே லில்லையெனத் 
திண்ண முறுமுறுதிச் செய்கைதனைச் செப்புதலும் 66 


[ தன்னுடன் வரவிரும்பிய பாண்டியனை வாதவூரர் 

தடுத்து ஆட்சி புரியக் கூறுதல் ) 
1804 யானு முமது பின்பு வந்திடுவே னென்றுரைக்கக் 

கோனே நீ ராலவாய்க் கோயிலத னில்லமர்ந்த 
ஞானவுமை பாகருக்கு நற்பணிசெய் திங்கிருத்தல் 
தானே மிகுந்த தகுதியென வேதேற்ற 


67 


( வாதவூரர் துறவுபூண்டு திருச்சிற்றம்பலத்தை நாடிச் செல்லுதல் ) 
1805 சம்மதித்த தென்னர் தமைமாளி கைக்கனுப்பிச் 

செம்மை மிகுந்ததிரு வாதவூர் மாமுனிவர் 
மும்மை மலமகற்றும் முத்தித் துறவுருக் கொண் 

டுண்மைத் திருநீற் றொளிபுனைந்து கோவணராய் 68 
1801 

ஆதரவாய் - அன்பாய் . நிருபன் - பாண்டியன் , 


558 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1806 ஒடுங் கவந்தியுமே உறவென் றுளங்கசிந்து 

தேடும் பொருளுஞ் சிவன்கழலே யெனத் தெளிந்து 
கூடும் உயிரும் குமண்டையிடக் கூத்தாடி 
ஆடுங் குலாத்தில்லை அம்பலமன் றேநாடி 


69 


( மாணிக்கவாசகர் சென்று வழிபட்ட தலங்களைப்பற்றி இனிக்கூறு 

வேனெனச் சூதமுனிவர் கூறல் ] 
1807 சென்று பெருந்துரையிற் சேர்ந்து சிவ தேசிகராற் 

பொன்றுபவச் சார்பெவையும் போக்கிப் புனிதமொடு 
நின்றருள் பெற் றுய்ந்தபெரு நேச நெறியனைத்தும் 
குன்றாத் தவமுடையீர் கூறுவோங் கேண்மினென 70 


1808 திங்கட் கொழுந்தணியும் செல்வர் குருந்தவர்க்குப் 

பொங்கு முளத்துவகை போதப் பொலிந்தோங்க 
அங்கம் புளகமெழ ஆர்வம் மிகப்பெருகத் 
துங்கமிகு நற்றவஞ்சேர் சூதமுனி வன்சொலுவான் 


71 


( பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் முற்றும் ) 


- 


குமண்டை 


- 


1806 ஒடு 

திருவோடு . கவந்தி கந்தையுடை . 
நிறைந்து தெவிட்டல் . 
1808 கொழுந்து - பிறை . போதம் - ஞானம் . 


மாணிக்கவாசக சுவாமிக்குத் 
தலங்கள் தொறும் காட்சிகொடுத்த சருக்கம் 


[ ஆறுசீர் விருத்தம் ] 


[ வாதவூரருக்காக மதுரையில் இறைவன் திருவிளையாடல் 

புரிந்தருளியபின் பெருந்துறையில் கரந்திருந்தான் எனல் ) 
1809 திருந்துங் கருணைப் பெருந்துறைவாழ் 

சிவனார் அன்பர் தனக்காகப் 
பொருந்துங் குதிரை கொண்டுகுட 

நாட்டின் மதுரைப் புரவலனுக் 
கிரும்பொற் கயிறு மாறியளித் 

தெழில்சேர் வைகை மண்சுமந்து 
பிரம்புற் றிடுமெய் யடியெங்கும் 

பெறுதற் காக்கிப் பெயர்ந்தபினர் 


1 


1810 அகள மயமாய் நிறைந்தபெருந் 

துறையி லருள் நிட் களவடிவாய்ச் 
சகள வுருவுந் தோன்றாமல் 

தகைசேர் யோகாம் பிகையினொடும் 
திகழுந் தமதின் னருள்வடிவாய்ச் 

சிறந்த செழும்பொற் சபையிடத்தும் 
சுகபூ ரணப்பைங் குருந்திடத்தும் 

சுயம்பு வடிவாய்க் கரந்திருப்ப 


( திருவாதவூரர் துறவு பூண்டு ஆலவாய் அண்ணலை 

வழிபட்டுத் துதித்தில் ) 
1811 மறுவி லாநற் றிருவாத 

வூரர் மதுரை மாநகரிற் 
றுறவு வடிவாய் நீற்றொளியுந் 

துலங்கு திருக்கோ வணவுடையும் 


1809 புரவலன் - பாண்டிமன்னன் . 


558 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பெறுதற் கரிய வருட்குணமும் 

பெற்றோர் பற்றும் பெறாராகி 
இறைவர் மருவுந் திருவால 

வாய்சூழ்ந் திறைஞ்சித் துதிபுகல்வார் 


3 


( ஆறுசீர் விருத்தம் வேறு ) 


1812 அக்கணி புயனே போற்றி 

அம்பிகை பாகா போற்றி 
மிக்கபிட் டுண்டு கூலி 

வேலையா ளானாய் போற்றி 
மக்களுக் காக வைகை 

மண் சுமந் தடியும் பெற்ற 
சொக்கநா யகனே போற்றி 

சுந்தரா போற்றி போற்றி 


1813 ஆலவா யதனுள் மேவும் 

ஆத்மநா யகனே போற்றி 
சீலமோ டெனையாட் கொண்ட 

திருப்பெருந் துறையாய் போற்றி 
ஞாலமுய்ந் திடக்கான் மாறி 

நடம்புரி பரம போற்றி 
சூலபாணியனே போற்றி 

சுந்தரா போற்றி போற்றி 


வாதவூரர் திருப்பெருந்துறையை நாடிச் சேறல் ] 
1814 இத்துதி .... 

இறையருள் பெற்று மீண்டு 
தத்துவங் கடந்த வின்பம் 

தமக்கருள் செய்த ஞான 
வித்தகர் தமைக்கா ணன்பால் 

மிகுபெருந் துறையை நாடிக் 
கைத்தலங் குவியக் கண்ணீர் 

சொரியவுள் கனிய வந்தார் 
IN அக்கணிபுயன் - எலும்பு மாலையணிந்த தோள்களை யுடையன் , 


6 


மா . சு . தலங்கள் தொறும் காட்சி கொடுத்த சருக்கம் 


559 


( தேசிக வடிவில் தன்னை யாட்கொண்ட மூர்த்தியைக் 

காணாராகிப் புலம்புதல் ) 


1815 வந்து முன் தம்மை யாண்ட 

வடிவினைக் காணா ராகிச் 
சிந்தையுள் மயக்க மெய்தித் 

திருவருள் மயமாய் ஓங்கும் 
குந்தமும் மன்ற மாகும் 

கோயிலும் போற்றி நின்று 
புந்தியு ளடங்கா மோகப் 

புணர்ப்புடன் புகலு கின்றார் 


7 


1816 புனிற்றிளங் கன்று தாயைத் 

தேதேடியுட் பொருமி வாடித் 
தனித்து நின் றரற்று மாபோல் 

சங்கரா சங்க ராம் 
அனைத்துமாய் நின்றா லுன்னை 

அறிவதெப் படியான் என்றும் 
எனைத்தனி யாக விட்டெங் 

கொளித்தனை ஐயா என்றும் 


8 


1817 தாணுவே சிவனே மிக்க 

சற்குரு நாதா வென்றுந் 
வாணுதல் பாகா வென்றும் 

வயங்குமா மணியே யென்றும் 
பூணனி புயனே யென்றும் 

பொருந்து பூங் குருந்தின் முன்போற் 
காணுமா றருள வேண்டும் 

கண்ணுதற் கணியே யென்றும் 


9 


1818 உனைப்பிரிந் தாற்றே னென்றும் 

உறவெனக் கெவரே யென்றும் 
தனித்துணை நீயே யென்றும் 

தரிக்கிலேன் அடிமை யென்றும் 


1815 ஆண்டவடிவு - தேசிவடிவு 


560 


திருப்பெருந்துறைப் புராணம் 


தினைத்துணை யென்றும் இந்தத் 

தேகம தாற்றே னென்றும் 
மனத்தினுக் கினியாய் நின்பால் 

வாங்குவாய் என்னை யென்றும் 


10 


( இறைவன் உளமிரங்கி முன்போற் காட்சி கொடுத்தருளல் ) 
1819 சிவமயற் பித்து மிஞ்சிப் 

செயலிழந் தவ்வா றன்பின் 
தவமலி வாதவூரர் 

சாற்றுசொற் கிரங்கித் தாய்போற் 
கவின் மிகு குருந்து தானாய்க் 

கலந்தவர் வெளியிற் காண 
நவமலி குருந்த மூல 
நாதராய் முன்போற் றோன்றி 

11 
[ இறைவன் வாதவூரருக்கு சுவானுப ஞானத்தை விளக்கியருளுதல் ] 
1820 எதிர்முக மாக வாத 

வூரரை இருத்தி நோக்கி 
மதியருள் புரிந்து பெத்த 

முத்தியின் வகைமை நன்றாய்ப் 
பதிவுற விரித்துப் பேசிப் 

பரமுத்தி சீவன் முத்தி 
விதியொன்றாப் படி சுவானு 
பவத்தினில் விளங்கு வித்து 

12 


[ வாதவூரரைத் தலங்கள் தொறும் சென்று வழிபட்டு இன்புறப் பணித்தல் ) 
1821 இத்தல முதலாய் நாம்வீற் 

றிருக்குநற் றலங்க டோறும் 
மெய்த்து மக் களிங்குங் காட்சி 

மேன்மையுங் கீர்த்தி வீறும் 
கைத்தலா மலகம் போலக் 

கண்டுல குய்யு மாறு 
வைத்தருள் விளங்கச் சொற்பா 
மாலையும் புனைந்து போற்றி 

13 


1821 கைத்தலாமலகம் 


உள்ளங்கை நெல்லிக்கனி . 


மா . சு . தலங்கள் தொறும் காட்சிகொடுத்த சருக்கம் 561 


[ தில்லைக்கு வருமாறு இறைவன் பணித்தல் ) 
1822 ஞாலமுய்ந் திடநா மாடும் 

நலமலி தில்லை தன்னுட் 
கோலமார் பொதுவில் வாவென் 

றருள் செய்து குருந்தின் கண்ணுஞ் 
சீலமார்ந் திலங்கு தெய்வத் 

திருச்சபை யிடத்தும் மேவிப் 
பாலுறத் தியநெய் போலப் 

பரமர்வீற் றிருந்தா ரன்றே 


14 


[ எண்சீர் விருத்தம் ] 


[ வாதவூரர் திருப்பெருந்துறையில் சின்னாள் தங்கியிருத்தல் 
1823 அரனருளும் சிவானுபவ உபதே சத்தின் 

அருமையினை நினைந்து நினைந் தவச மாகித் 
திருமருவுங் குருந்தடியி லிருந்த ஞான 

தேசிகர் தம் திருவடியை நினைந்து பூசித் 
துருகுமனத் தொடுங்கோயில் சூழ்ந்து போற்றி 

யோகநா யகித்தாயை உவந்து வாழ்த்திக் 
கருவினுறு மூத்திபெற்ற களிப்பி னோடு 

கவினுறுமோர் திருமடத்திற் கலந்து தங்கி 


15 


[ சிவபுராணம் பாடியருளியது ) 
1824 வாதவூர் முனிவர்மகிழ்ந் திருந்து பின்னும் 

வள்ளல் திரு மேனியைக்கா ணாத வாட்டம் 
மீதுறலால் விதனமொடு குழைந்து சின்னாள் 

மிக்க திருப் பெருந்துறையி லமர்ந்தஞ் ஞானத் 
தீதகற்றி யுயிர்க்கு முத்தி கொடுப்ப தென்றும் 

சிறந்தபஞ்சாக் கரமெனவே சிந்தை செய்து 
நாதர் திருப் பெயர் தனையே நமச்சி வாய 

வாழ்கவென முதன்மொழியா நவின்று காட்டி 


16 


1828 அவசம் - தன்னிலைமறப்பு . 
1824 விதனம் - துன்பம் . 

70-71 


562 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ திருப்பெருந்துறையிலிருந்து திருச்சதகம் முதலிய பாடிப் பின்னர் 

உத்தரகோசமங்கைக்கு எழுந்தருளுதல் ) 
1825 சிவபுரா னந்தகவி லுரைத்து மற்ற 

திருச்சதக முதலான சிறந்த பாவிற் 
கவின் மருவு பெருந்துறையூர்ப் புகழும் வாசங் 

கமழ்மலர்ப்பூங் குருந்தெழிலும் சிறந்து பாடித் 
தவமருவு மடியவர்கட் கருள் செய் மற்ற 

தலங்களும் போய்த் தெரிசிக்குந் தயவுட்கொண்டு 
மவுனபர ராகிடந்து மிகுந்து போ தம் 
வளர் திருஉத் தரகோச மங்கை மேவி 

17 


( நீத்தல் விண்ணப்பம் முதலியவை பாடியருளியது ) 
1826 அத்தலத்தி லமர்ந்துமங்க ளேசர் பாதம் 

அணைந்துதொழும் பொழுதுபெருந் துறையி லாண்ட 
வித்தகக்கோ லங்கயிலை மலமேற் காட்டி 

விமலர் திரு வருள் புரிய மிகுமன் புற்று 
நித்தர் தமை நோக்கியெமை விடுதி கண்டாய் 

என் றிரந்து நீத்தல்வின் ணப்பஞ் செய்து 
புத்தியருள் பொன்னூசல் திருவெம் பாவை 
புனலாடற் சிறப்பிலருள் பொருந்தப்பாடி 

18 


( மயேந்திர முதலிய தலங்களில் உள்ள இறைவனின் அருள் 
திருவிளையாடல்களை வியந்து அவற்றைக் கண்ணாற்கண்டு 

மணிவாசகமாக அருளிச் செய்தல் ) 

[ ஆறுசீர் விருத்தம் ) 
1827 மன்னுமா மயேந்தி ரத்தில் 

வந்தரன் வதன மைந்தால் 
சொன்னவா கமத்தின் உண்மை 

தோற்றுவித் தருளப் பெற்று 


1826 வித்தகக்கோலம் - ஞானவடிவம் . 
1827 மயேந்திரம் - மகேந்திரமலை . நலாள் 

விருப்பு , 


உமையவள் . 


நயப்பு - 


மா . சு . தலங்கள் தொறும் காட்சி கொடுத்த சருக்கம் 563 


நன்னலம் பெறுங்கள் லாடத் 

தினினலா ளொடு நயப்புற் 
றின்னலம் புரிந்த காட்சி 

எழிலிரு விழியாற் கண்டும் 


19 


1828 பஞ்சப்பள் ளியினி லன்பர் 

பான்மொழி தன்னோ டண்ணல் 
எஞ்சாதீண் டருள்வி ளைத்தங் 

கெழில்வேட்டு ரூப மாகிக் 
கிஞ்சுக வாயாள் கொங்கைக் 

கிளர் தடம் படிந்தன் னாள்கை 
மிஞ்சுசீர்க் கெளிறு சேர்த்து 

விளையாடல் மகிழ்ந்து பார்த்தும் 


20 


1829 நந்தம்பா டியினில் வந்து நான் மறை யவர்போ னாதன் 

அந்தமி லாத ஞான வாரிய னாய மர்ந்த 
சுந்தரங் கண்டு வேலம் புத்தூரிற் சுவேத மாவே 
றுந்துகோ லத்தி னுள்ள பொலிவுகண் டுளங்கு 

ளிர்ந்தும் 21 


1830 தற்பண மதனின் முக்கட் சங்கரன் சாந்தம் புத்தூர் 

விற்பொரு வேடற் கீந்த விழைவுமொக் கணியின் மேவி 
முற்பட விளங்கி யின்ப முழுத்தழல் மேனி காட்டும் 
சுற்பிரங் கைக ளாரத் தெழுாதுள மகிழ்ச்சி கூர்ந்தும் 22 


1831 


பூவண மதனிற் சென்று பொலிந்தினி தருளி யண்ணல் 
தூவண மேனி காட்டும் தொண்மையும் வாத வூரிற் 
றேவர்கள் தேவர் பாதச் சிலம்பொலி யளித்த பண்பும் 
பாவனா சஞ்செய் கின்ற பரிசுபூ வணத்திற் பார்த்தும் 23 


1829 ஆரியன் 


1828 பான்மொழி - உமை , அண்ணல் - சிவபிரான் . கிஞ்சுகம் . கிள்ளை 
ஆசாரியன் . சந்தரம் 

அழகு . சுவேதமா 
வெள்விடை . 

தூயவண்ணம் . பரிசு - தன்மை . 


1881 தூவணம் 


564 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1832 பட்டமங் கையினிற் பண்போ டிருந்துபைந் 

தொடிமி னார்கட் 
கட்டமா சித்தி தன்னை அருளிய இயல்பும் போற்றி 
உட்டய வுடனே யோரி யூரினி லுகந்து நா தன் 
இட்டமோ டினிய பால னாகிய வியல்புங் கண்டு 

24 


1833 வேடுவ னாகி யாங்கே வேண்டுருக் கொண்டு நீண்ட 

காடத னிற்க ரந்த கள்ளமு மேயக் காட்டி 
நாடுதற் கரிய தக்கா னொருவனா நலமுஞ் (சேவித்து ) 
ஏடலர் பரண்மூர் தன்னில் ஈண்டமா வடிவு நோக்கி 25 


1834 தேவூர்த் தென்பாற் றிக்கண் டிகழ்தரு தீவின் மேவிக் 
கோவார்கோ லமுங்கொள் கின்ற கொள்கையுந் 

தெரிசித் தேத்தி 
நாவார் சொற் கவிகள் பாடி மலந்திகழ் சோணா டெய்தி 
சேவேறு பரமர் வாழும் திருப்பதி பலவுந் தாழ்ந்தே 26 


1835 


தேனமர் சோலை சூழ்ந்த திருவாரூர் தன்னின் மேவி 
ஞானவன் மீக நாதர் நல்கிடப் பெற்று மாலோர் 
ஏனமாய்த் தேடிக் காணா எழில்திகழ் பரமர் பாதம் 
மானணி கரன்சிரத்தில் வைத்திட மருதி லேற்றும் 

27 


1836 ஏகம்பந்தந் தன்னின் மேவி எழில் திகழ் சுண்ணம் 

பாடிப் 
பாகம்பெண் ணுடனா மின்பப் பரிசுகண் டுவந்தும் இந்து 
சேகரன் மருவாநின்ற செழுமலர்க் குழலி யோடும் 
வாகுதென் வாஞ் சியத்தின் மகிழ்ந்தவண் 

ணமும்பார்த் தோதி 28 


1884 தென்பால் திசையில் என்க . சே - எருது ( இடபம் ) . 

- எருது ( இடபம்) . தாழ்ந்து - 
வணங்கி . 
1885 

ஏனம் - பன்றி . மானணிகரன் மானேந்தியகையன் . மருது - 
இடைமருதூர் . 


மா . சு . தலங்கள் தொறும் காட்சி கொடுத்த சருக்கம் 565 


1837 


கடம்பம ரூரிலெய்திக் கண்ணுத லுமையா ளோடும் 
இடம் பெற விருந்த காட்சி எழிலினைத் தொழுது பச்சை 
மடந்தையொ டிருக்கு மீங்கோய் மலையெழில் 

வணங்கிப் போந்து 
தடம்புடை சூழ் ஐயாற்றிற் சைவர்தாள் வணங்கப் 

பெற்றும் 29 


1838 துருத்தியி லாத்தி யோடு தோற்றிவீற் றிருந்த கோலம் 

விரு பொடு பணிந்து மிக்க திருப்பனை யூரில் மேவி 
இருப்பவர் தமைக்கண் டேத்தி எழிற்கழு மலத்தில் 


வந்து 


பொருப்புறழ் தோனி மீது பொருந்தரன் காட்சி 

பெற்றும் 30 


1839 தேகிக வடிவாய் மிக்க திருக்கழுக் குன்றிற் கண்டு 

மாசனா முருவு காட்டி மயக்கறுத் தாண்டா யென்று 
நேசமாய்த் துதித்து வந்து நிறைபுகழ்ப் புறம்பியத்தில் 
ஆசிலா வறமுங் குற்றா லக்குறி பலவும் போற்றி 31 


1840 


சிதம்பரந் தன்னிற் சென்று திருச்சிற்றம் பலத்தைச் 

சூழ்ந்து 
பதஞ்சலி முனியும் வியாக்ர பா தரும் தெரிசித் தேத்த 
விதம் பெறு முயன்மேனின் றங் கெடுத்தொரு பாதங் காட்டி 
முதிர்ந்தபே ரின்ப மீந்து முக்கண ராடுங் கூத்தை 

32 


1841 கண்டுகண் மாரி சிந்த கைகளுச் சியின் மேற் கூம்ப 

மண்டு மெய்ப் புளகம் போர்ப்ப வாசக மொழி தள்ளாட 
அண்டர் நா யகர் முன் வீழ்ந்தெட் டங்கமும் மண்ணிற் றோய 
தண்டரிப் பாதம் போற்றித் தருந்திரு வருளுட் 

கொண்டே 33 


1837 


- 


கண்ணுதல் - சிவன் . பச்சைமடந்தை உமாதேவி 
1838 துருத்தி - திருப்பூந்துருத்தி . கழுமலம் - சீர்காழி . 
1840 முயல் - முயலகன் , 


566 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( கோயில் மூத்த திருப்பதிகம் முதலிய பாடியருளியது ) 
1842 கோதிலாக் கோயில் மூத்த திருப்பதி கக்கு றிப்பின் 

நாதனே என்னை யுன்றன் அடியவர் நடுவுள் மேவிப் 
பேதமற் றிருக்க நீநற் பொருள் புரி யென்று நுண்மை 
யோ திய பின்னர் யானும் உன்னடைக் கலமென் 


றன்பால் 34 


( அடைக்கலப்பத்து முதலிய பாடியருளியது ) 
1843 அடைக்கலப் பத்து சொல்லி யருவினைப் பிறவி யென்றுஞ் 
செடத்துயிர் வேத னைக்குட் சிக்கிய வெனையாட் 

கொண்டிங் 
கிடர்ப்படும் பிறப்பறுத்த வினையிலி தன்னை யின்பக் 
கடற்றிரு வம்ப லத்துக் கண்டன னென்று பாடி 

35 


1844 திருமூலட் டானம் போற்றித் திருவருள் பெற்று வாழ்ந்து 

மருமலி தில்லை மூதூர் மருங்குசூழ்ந் தேத்திச் சென்று 
பரமர்பாற் கடற்ற டத்துக் குத்தர பாரி சத்திற் 
றருவன நெருங்கி வாசந் தருமொரு தெய்வச் சூழல் 36 


1845 திருப்பெருந் துறையி லாண்ட தேசிகர் தாள் நி முற்போல் 

அருட்பொலிந் தமரு மாங்கோர் ஆசிரமத்தின் மேவி 
முருக்கிதழ் உமைகோ னீந்த முத்திபஞ் சாக்க ரத்தை 
விருப்பொடு நினைந்து ஞான வேந்தர் வீற் றிருந்தா 


ரன்றே 37 


1846 அங்கவர் மனத்துட் டோன்றும் அனுபவ அருள்மே 

லீட்டைத் 
தென்கலைத் தமிழால் இன்பஞ் சேர் திரு வாசகமாய் 
இங்குள அடியர் யாரும் இயம்பியுந் திடும்பொ ருட்டுச் 
சங்கர னருளாற் பாடித் தனித்தமர்ந் திருக்கும் நாளில் 38 


1844 உத்திரபாரிசம் - வடதிசைப் பக்கம் , 


மா.சு . தலங்கள் தொறும் காட்சி கொடுத்த சருக்கம் 567 


( புத்தரை வாதில் வென்ற வரலாற்றை இனிக் கூறுவேன் 

எனச் சூதமுனிவர் கூறல் ] 
1847 வாதுசெய் திடுவோ மென்று வந்தசாக் கியரை வென்று 

பேதமி லாத வூமைப் பேடினைப் பேசு வித்து 
நாதர்மெய்ச் சைவத் தன்மை நாட்டிய திறத்தை மிக்கீர் 
ஓதுவன் கேண்மின் என்று சூதனா முரவோன் சாற்றும் 39 


( மாணிக்கவாசக சுவாமிக்குத் 
தலங்கள் தொறும் காட்சி கொடுத்த சருக்கம் முற்றும் ) 


1847 


புத்தசமயத்தினர் . 


பேடு - பெண் . 


உரவோன் - 


சாக்கியர் 
முனிவன் . 


புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 


( ஏழுசீர் விருத்தம் ) 


[ சிவசிதம்பர முனிவர் ஈழநாடு சென்று வாழ்தல் ) 


1848 அரன்றிரு நடஞ்செய் சிதம்பர வாசம் 

அனேகநாள் செய்தருட் சுகம்பெற் 
றிருந்தநன் முனிவர் ஒருவர்வங் கத்தில் 

ஏறிவா ரிதிகடர் தேகிப் 
பெருந்திருக் கோண மாமலை மருவும் 

பிரானடி பணிந்துநற் கேதீச் 
சுரம்புணர் சிவனைத் தொழுதருள் பெற்ற 

சுகக்களிப் போடுமந் நாட்டில் 


1 


[ சிவசிதம்பர முனிவரைச் சாக்கியர் எதிர்ப்பட்டு வினாதல் ] 
1849 சிவசிதம் பரமென் றிடைவிடா துவந்து 

செப்புநன் மொழியொடு மொருநாள் 
அவம்புரி புத்தர்க் கிறைவன்வாழ் புரியில் 

அம்மொழி யாவரும் கேட்பத் 
தவந் திகழ் முனிவர் உரைத்திடக் கேட்ட 

சாக்கியர் மனம்பொறா ராகி 
இவண்பய னுறாச்சொல் உரைத்தநீ யார்கொல் 

இயம்பென வன்பரங் கிசைப்பார் 


2 


1848 அருட்சுகம் - பரமானந்தம் , முனிவர் - சிவசிதம்பர முனிவர் 

( எப்பொழுதும் சிவசிதம்பரம் என்று கூறிக்கொண்டிருந்ததனால் 
இவர்க்கு இப்பெயராயிற்று ) வங்கம் 

கப்பல் . 

வாரிதி - கடல் . 
அந்நாடு - ( இலங்கை ) ஈழநாடு . 
1849 புத்தர்க்கிறைவன் - புத்தசமயத் தலைவர் . புரி - தேசம் . 


புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 


509 


( திருச்சிற்றம்பலம் என்னும் நாம மகிமையை முனிவர் கூறல் ) 
1850 பரவைசூழ் உலகத் துயிருட லனைத்தும் 

பதுமை போல் எங்கும் நின்றாடத் 
திருநடம்புரியும் சிவசிதம் பரத்தின் 

பெயர்சொல்வோர்க் கடிமையான் செனனக் 
கருவுறார் திருச்சிற் றம்பலத் திருப்பேர் 

காதினுட் கேள்விபெற் றவரும் 
வரமுற வேண்டில் இறையொடு நீரும் 

வம்மினென் றுரைத்தன ரவரும் 


3 


( சாக்கியர் சிதம்பரம் சென்று எமது சமயத்தை நிலைநாட்டுவோம் 

எனச் செருக்கி மொழிதல் ) 
1851 தாவிலா வெமது போதியி லிருக்கும் 

தலைவனை யன்றியும் உலகிற் 
றேவுமொன் றுளதோ விக்கண முமது 

சிதம்பரந் தனிலெங்கள் தேவை 
ஆவலோ டிருத்திப் பிடகநூற் சமய 

மாக்குதற் கிறையொடும் வருவோம் 
நீவிரைந் தேயுன் குருக்கள் மார்க் குரைபோ 

என்றுரை நிகழ்த்தினார் பின்னர் 


[ ஈழத்தரசன் தன் மகளின் நோய் தில்லையில் நீங்கப்பெறாவிடின் 

புத்தசமயத்தையங்கு நிலைநாட்டுவேன் எனல் ) 
1852 அனைவரும் ஈழத் தரசன் முன் னணுகி 

அம்மொழி பகர்ந்திட வவனும் 
வினையமொ டெமது மகட்குறு மூங்கை 

விலக்குமா றருளுமென் றுரைத்து 
நினைவுறும் வண்ணம் செயாவிடின் நீங்கள் 

நிகழ்த்திடும் படிசிதம் பரத்தில் 
வனை கழற் போதி வேந்தனை நிறுவி 
வணங்குவோம் வம்மினென் றெழுந்தான் 

5 
1850 

பரவை - கடல் . இறை - அரசனும் சமயத் தலைவனும் . 
1851 தா - குற்றம் . போதி - அரச மரம் , தலைவன் - புத்தர் . தேவு - 

கடவுள் . பிடகம் - பவுத்த சமயத்து நூல் ( திரிபிடகம் ).. 
1852 மூங்கை - ஊமைத்தன்மை . 

ஊமைத் தன்மை . போதிவேந்தன் - புத்தர் . 


570 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( ஈழத்தரசன் புத்தசமய ஆசிரியர் , பரிவாரங்களுடன் சிதம்பரம் வருதலும் 

சமயவா திடத் தூதனுப்புதலும் ) 


1853 பவுத்தவா சிரியர் கூட்டமு மூமைப் 

பாவையும் பொருபடைத் திரளும் 
தவத்தினர் மருவும் சிதம்பரம் நோக்கிச் 

சமுத்திரங் கடந்துவந் திறங்கிச் 
சிவபணி புரிந்து தொழுந்திலை மூவா 

யிரவர்க்குஞ் செறிதவத் தினர்க்கும் 
உவப்பொடும் வாது புரிந்துவெல் வதற்கிங் 

குற்றுளோ மெனச்சொலி விடுத்தார் 


6 


( தில்லைவாழ் முனிவர்கள் அம்பலக்கூத்தனிடம் வேண்டல் ) 


1854 வந்ததூ துவர் சொல் வசனமும் முன்னாள் 

வருமன்பர் புகன்றதும் மதித்துச் 
சிந்தைசெய் தவர்கள் பிடகநூல் முறைமை 

தெரிந்துமா றுரைசொலிச் செயித்தற் 
கிந்துசே கரர் தம் திருவருள் வேண்டு 

மென நினைந் தியாவரு மணுகிச் 
சுந்தர நடனம் தொழுதுசாக் கியர்கள் 

சொன்மொழி யியம்பிமுன் துதித்தார் 


7 


[ இறைவன் அந்தணர்கள் கனவில் தோன்றி மாணிக்கவாசகரை 

அழைத்து வாது புரிவீர் எனல் ) 


1855 அன்றிர வவர்கள் துயில் கொளும் பொழுதில் 

அவரவர் கனவிடைப் புகுந்து 
மன்று நின் றாடும் மாணிக்கக் கூத்தர் 

மாணிக்க வாசக ரிருக்கும் 
பொன்றிக ழிடத்திற் சென்று நீர் மொழிந்து 

பொருக்கென வழைத்துவந் திருத்தி 
வென்றிநீர் கொண்மின் னெவவர்க் குரைத்து 

மீண்டுசிற் றம்பலம் புகுந்தா 


8 


1854 முன்னாள் வருமன்பர் 

பவுத்த சமயத்தவர் . 


சிவசிதம்பர முனிவர் . 


சாக்கியர் 


புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 


571 


[ இவ்விடத்தில் ஓர் ஏடு இல்லையாதலின் பதினான்கு பாடல்கள் விடுபட்டுள . 

பின் வரும் பாடலில் முற்பகுதியில்லை . ) 

[ ஆறுசீர் விருத்தம் ) 
1856 

..... ஞ்சற் றுண்டாய்க் கலைமகள் தன்னைச்சீறி 
பொன்று பேய்ச் சமயர் நாவிற் 

பொருந்துவ தழகோ வென்ன 
ஒன்றுசொற் கிழத்தி பின்றங் 
குறவவர் ஊமை யானார் 

23 


( புத்தர்கள் ஊமையரானமை கண்டு ஈழத்தரசன் தன் மகளைப் 

பேசுவித்தருள மாணிக்கவாசகரை வேண்டுதல் ) 
1857 எழுதுசித் திரம்போ லன்னோர் 

ஊமையா யிருத்தல் கண்டு 
நழுவிமுற் குணங்கள் போக 

நடுநிலை பெற்று மன்னன் 
தொழுதுமுன் வணங்கி வீழ்ந்தென் 

தோகையைப் பேசு வித்து 
வழியடி மைகொள் புத்தர் 

மயக்கந் தீர்த் தாளவேண்டும் 


( மாணிக்கவாசகர் கருணை கொண்டு அப்பெண்ணுக்குத் திருநீறு அளித்து 

இறைவன் பெருமையைக் கூறு எனப் பணித்தல் ) 
1858 அம்பலத் தாடு மண்ணல் 

எமக்கு நீ ராகு மென்று 
நம்பிமெய் வசனங் கூற 

நன்கென விரங்கி மன்னா 
வெம்புமெய் மூகை தீர 

விமலர்வெண் ணீற்றை யீந்து 
சம்புவின் பெருமை யெல்லாம் 
ஏடி ! நீ சாற்று கென்று 

25 


1856 சொற்கிழத்தி - நாமசள் , பின்றங்குற - நீங்க . அவர் - வாதிட்ட 

புத்தர்கள் . 
1857 முற்குணம் - புத்தர்களைச் சார்ந்து ஓரம் பேசிய குணம் . தோகை . 

அரசன் மகள் . 
1858 நம்பி - ஈழத்தரசன் . சம்பு - சிவபெருமாள் , 


112 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ வினா விடையாகத் திருச்சாழல் பாடல் அருளுதல் ) 

( எண்சீர் விருத்தம் ] 
1859 சீரு றுந்திரு வாசகப் பாவினிற் 

சேரும் நற்றிருச் சாழற் கவியினால் 
நீரு றுஞ்சடை தாழநன் மன்றினுள் 

நிருத்த மாடுஞ்ச பேசர் தன் நீர்மையை 
ஏரு றும்வினாக் கேட்பது பாதியும் 

ஏடி பேசி யிடும் விடை பாதியும் 
பாரு ளோர்கள் துதித்துயு மா றருட் 

பண்பர் சொன்ன பதப்பொருள் கூறுகேம் 


26 


( மாணிக்கவாசகர் ஏடி என விளித்து வினாவலும் ஊமைப்பெண் 

சாழலோ என விடை கூறலும் ) 


1860 பூசு கின்றதும் வெண்ணீறு மேனிமேற் 

பூண்ப தும்படப் பொங்கர வம் அரன் 
பேசு கின்ற சொலும் திரு வாயினாற் 

பெருகு நான் மறை போலும் காணேடியென் 
றீசர் தன்மை நல் லன்ப ரியம்பிட 

என்ன பூசினும் பேசினும் பூணினும் 
ஆசி லாவுயி ருக்குயி ராயியல் 

பாயி னான் சாழ லோவென் றறைந்தனள் 


27 


1861 


என்னை யாண்டருள் அப்பனென் னெம்பிரான் 

எவர்க்குந் தானிறை யாகி யிருந்து நற் 
றுன்னம் பெய்க்கோ வணம்புனை கொள்கையைச் 

சொல்ல வேண்டு மேடியென் றியம்பிட 


1859 திருச்சாழல் என்னும் பதிகத்தின் வரலாற்று நிகழ்ச்சியை 
கூறுவேன் என முனிவர் கூறுகின்றார் . நீருறும் சடை 

கங்கை 
தங்கிய சடாமுடி . 
1860 பொங்கரவம் - பாம்பு . அன்பர் - மாணிக்கவாசகர் , அறைந்தனள் - 

ஊமைப்பெண் விடையாகக் கூறினாள் . 


புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 


513 


மன்னு சேர்கலை துன்னிய நற்பொருள் 

மறைக ளே திரு வான்சர டாயிடத் 
தன்னை யே திருக் கோவண மாகவே 

சாற்றினன் சாழலோ வென்றனள் தையலாள் 28 


1862 கோயில் நற்சுடு காடதாய்க் கானகக் 

கொல்பு லித்தோ லுடுத்திடு மாடையாய்த் 
தாயு மற்றொரு தந்தையு மற்றுளன் 

தனிய னோவிறை யென்றன்பர் சாற்றலும் 
ஏயு நட்புறு தாயொடு தந்தையும் 

இன்றி யே தனி யாகி யிருப்பினும் 
காயின் கற்பொடி யாகுங்காண் சாழலோ 

கணத்தி லிவ்வுல கென்றனள் கன்னியே 


29 


1862 அயனைக் கூற்றை யனங்கனை யிந்துவை 

யன்று மாயா வடுச் செய்த சேதியை 
வயன மாகவே ஏடி நீ செப்பென 

வாத வூர்த்திரு மாதவர் கேட்டலும் 
நயனம் மூன்றுடை நாயகன் றானே முன் 

நாடி நின்று தண் டித்திடப் பெற்றது 
சயமன் றோவந்த வானவர்க் கென்றுரை 

சாற்றி னாள் சாழ லோவெனத் தாழ்குழல் 


30 


1864 தக்க னைத்திரு மேவிய எச்சனைத் 

தலைய றுத்துநற் றேவர்க ணத்தொடும் 
தொக்க வந்தவர் தம்மைத் தொலைத்தது 

சொல்க ஏடியென் றேயன்பர் கேட்டலும் 
மிக்க தேவர்க ளைத்தொலை வித்து நன் 

மேன்மை யான வருள் கொடுத் தெச்சனுக் 
கக்க ணோர் பகைச் சென்னியை யீந்தனன் 

அன்பி னாற்சாழ லோவென் றறைந்தனள் 


31 


1 


1861 துன்னம்பெய் - கிழிந்திருக்கும் துணிகளைத் தைத்த . சரடு - அரை 

நாண் . சாற்றிளன் - சாத்தினன் ( அணிந்தான் ) 
1862 ஏயும் - பொருந்தும் . காயின் - வெகுளின் . 
1868 மாயாவடு - அழியாத அடையாளம் . 
1864 எச்சன் - யாகத் தலைவன் . பகைச்சென்னி - மாறுபட்ட தலை . 


574 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1865 அலரின் மேலுறை வானும் நன் மாயனும் 

அறிவு றாதழ லாருரு வாய்நெடு 
நிலமு தற்கீ ழண்டம்முற நின்றது 

நிகழ்த்த வேண்டு மேடியென் றுரைத்திட 
இலகு நல்லரு ணாசலச் சோதியாய் 

ஈசன் நின்றில னேலன்றி ருவரும் 
சலமு கத்தினிற் கொண்டவாங் காரமுட் 

டவிரார் காண்சாழ லோவென்று சாற்றினள் 


32 


1866 மலைம கட்கொரு பாகம ளித்தது 

மன்றி யேமற் றொருத்தி யோராயிரம் 
சலமுகத் தோட வன் சடை பாய்ந்திடும் 

தகைமை யேடி நீ சாற்றுக வென்றலும் 
பலன ருட்பெரி யான் சடை மீதவள் 

பாய்ந்தி லாளெனின் பார்முழு துங்கன 
பிலமு கத்தினிற் பாய்ந்தருங் கேடதாம் 

பெருக வேசாழ லோவென்று பேசினாள் 


33 


1867 கோல மால்வரை போற்றிரை மோது தண் 

குரைக டற்கண் எழுந்து முன் றோன்றிய 
ஆல நீல விடமுண்ட வன் சதுர் 

அறியு மாறெனக் கேடி யியம்பென 
ஏலவவ் விடம் தன்னையுண் ணாமலே 

இருந்திட் டானெனில் மாலய னுள்ளிட்ட 
மேலுறும்பல தேவர்கள் யாவரும் 

வீய்வர் சாழலோ வென்றுரை விண்டனள் 


34 


1865 அருணாசலம் - திருவண்ணாமலை . சலமுகம் பகைமுகம் ( போர் ) . 

கங்காரம் - செருக்கு . 
1866 சலமுகம் - நீர்வடிவம் ( கங்கை ) . பிலம் - பாதாளம் . 
1867 குரைகடல் - ஒலிக்குங்கடல் . சதுர் - திறப்பாடு . ஏல - பொருந்த . 

யவர் - அழிவர் . 


புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 


575 


1868 தெக்க ணத்திசை நோக்கிநின் றாடுநற் 

றில்லை மேவிய சிற்றம் பலவனார் 
பக்கம் பெண்ணுகந் தார்பித்த ரேடி நீ 

பரிவிற் கூறென் றன்பர் பகர்ந்திட 
ஒக்க முப்புரம் மாய்த்தவர் தாம்பெண்பால் 

உகந்தி டாரேல் இருநிலத் தோரெலாம் 
மிக்க யோகெய்தி யிந்நிலத் தின்பற 

வீடு வார்நிசஞ் சாழலோ வென்றனள் 


35 


! 


1869 தானந் தம் இலான் றனையே சார்ந்தனன் 

றன்னை யாவருஞ் சாற்றற் கரிய நல் 
ஆனந் தப்பெரு வெள்ளத் தழுந்தினன் 

அன்பி னேடியென் றண்ண லுரைத்திடத் 
தேனுந் தும்பர மானந்த வெள்ளத்துள் 

சேரும் வண்ணம் அழுந்துந் திருவடி 
வானுந் தும்மிமை யோர்க்கொரு வான் பொருள் 

மதிக்குங் காற்சாழ லோவென்று சாற்றினாள் 


36 


1870 நங்கை நீசொலி தென்ன தவஞ்சிவன் 

நரம்பி னோடெலும் பாகத் தணிந்துறும் 
பங்க முற்றகங் காள நற் றோண்மிசை 

பரித்தன னேடியென் றன்பர் பகர்ந்திட 
அங்க மேதுமி லாதகங் காளமும் 

ஆமா கேள் செலுங் காலத் திருவர்கள் 
தங்கள் காலஞ் செலத்திருத் தோளினிற் 

றரித்தனன் சாழலோ வென்று சாற்றினள் 


37 


. 


- 


1868 தெக்கணத்திசை தென்றிசை . பக்கம் தன்னுடம்பிற் பாதி. 

இந்நிலத்தின்பு - இல்வாழ்வாகிய இன்பம் . 
1869 அந்தமில்லான் 

முடிவற்றவன் . வானுந்தும் - விண்ணகத்து 
உயர்ந்து விளங்கும் . 
1870 ஆகம் - உடம்பு . 

கங்காளம் - எலும்புக் கூடு . பரித்தவன் , 
அணிந்துள்ளான் . 

ஆமாறு . இருவர் அயன் , மால் 
காலம் - முடிவுகாலம் . 


ஆமா 


576 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1871 காயும் வெம்புலித் தோலுடை வெண்டலை 

கபால முண்கலன் காடே பதியிருப் 
பாயி னாலவர்க் காட்படு வாரெவர் 

அறியு மாறுசொல் லேடி நீ யென்றலும் 
தேயு விண்ணொளி சேர்கம லத்தன்மால் 

தேசு சேர்முச் சுடர் திசைத் தேவர்கள் 
ஆயுள் மிக்கவிண் ணோர்பதி யும்வழி 

அடிமை யாகுங்காண் சாழலோ வென்றனள் 


38 


1872 மலையரை யன்பொற் பாவையெ னுஞ்சிலை 

வாணு தற்பெண் டிருவை விதியினால் 
உலக ரறியவேட் டானது வென்கொலோ 

உரைசெய் ஏடிஎன் றன்பர் உரைத்திட 
நிலவுல கத்துள் ளோர் முன் விதிவழி 

நீடு மன்றல் செய்யாவிடிற் பாரினில் 
கலைந வின்றபொ ருள்களெல் லாமிகக் 

கலங்குங்காண் சாழலோ வென்றனள் காரிகை 39 


1873 


தேன்பு குந்தண் பணைசூழ்ந் திலங்கு நற் 

றில்லை மேவிய சிற்றம்பல வனார் 
தான் பெருந் திரு நட்டம் பயிலுவ 

தானதென் கொலோ ஏடி நீ சாற்றெனக் 
கூன்பு கும்பிறைச் செஞ்சடை யார் நடங் 

கொண்டி லரேற் குவலையம் யாவையும் 
ஊன்பு குங்கதிர்க் காளிக் குண்டிடும் 

ஊட்டதாஞ் சாழலோ வென்றன ளுத்தமி 


40 


1871 காயும் - சினக்கும் . ஆட்படுவார் - தொண்டராவார் . தேயு - 

நெருப்பு . திசைத்தேவர் - திக்குத் தெய்வங்கள் . விண்ணோர்பதி 

இந்திரன் . 
1873 சிலை - வில் . விதி - நூல் முறைமை . கலை - சாத்திரங்கள் . 
1TS - தண்பணை வயல் . கதிர் - ஒளிமிக்க வேற்படை . 

ஊட்டதாம் - 
உண்ணும் உணவாகி அழிந்திடும் . 


புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 


571 


41 


1874 கடக ரிப்பரி மாவிர தங்கள் முக் 

கண்ண ரேறுத லின்றி மெய்க் காதலோ 
டிடப மீதுகந் தேறிய வாற்றிக் 

திடவெனக்கியம் பேடியென் றேசொலத் 
தடமி கும்புர மூன்றும் பொடிபடத் 

தழலெ ரித்தவந் நாள் சகம் போற்றநின் 
றிடப வாகன மாய்ப்பொறுத் தான் திரு 

மால் முன் சாழலோ என்றனள் ஏந்திழை 
1875 நன்றி யேமிகும் சிட்டர்கள் நால்வர்க்கு 

நான்கு வேதத்தின் உட்பொருள் தோன்றிட 
அன்றொ ராலினி ருந்தறங் கூறினன் 

அண்ணல் ஏடியென் றன்பர் உரைத்திட 
நின்ற நல்லற மாலின் இருந்து முன் 

நிகழ்த்தி னானவர்க் காயினும் துட்டரைக் 
கொன்ற னன்புரம் மூன்றையும் கூட்டொடு 

கோதி லான்சாழ லோவென்று கூறினள் 


42 


1876 அம்ப லத்திடை யாடி யகந்தொறும் 

அமுது செய்யப் பலிதிரி யும் திரு 
நம்ப னையுநற் றேவரென் றியாவரும் 

நண்ணு மாறென் கெல் ஏடி நவிற்றெனச் 
சம்பு வின்குண மாமாகேள் நான்மறை 

தா அ மறியத் தகாமுத லாகுமென் 
றெம்பெரு மானிறை யவனென் றேத்திய 

இயல்பு காண்சாழ லோவென் றியம்பினாள் 


1877 சலமு டையச லந்தர னாகத்தைத் 

தடிந்த ஆழியைச் சந்திர சேகரன் 
நலமு லாவரு நாரணற் கீந்திடும் 

நன்மை யேடி நவிற்றுக வென்றலும் 
1874 முக்கண்ணர் - சிவபிரான் . சகம் - உலகம் . பொறுத்தான் - 

தாங்கினான் . 
1875 சிட்டர் -மாணாக்கர் . துட்டர் - தீயவர் . கூட்டொடு - தொகுதியோடு . 
1876 பலி திரியும் - பிச்சையேற்றுத் திரியும் . நண்ணுமாறு - விரும்பும் நிலை . 

சம்பு - சிவள் . முதல் - மூலம் , இறையவன் - ஈசன் . 
73-74 


578 


திருப்பெருந்துறைப் புராணம் 


இலகு தாமரை யாயிரத் தொன் றிலா 

திருத்த லாற்றிரு மாலொரு கண்ணிடந் 
தலர தாகப் பதத்தி லருச்சிக்க 

ஆழி யீந்தனன் சாழலோ வென்றனள் 


44 


1878 அம்ப ரம்புள்ளித் தோலென வேயுடுத் 

தாழி யாலந் திருவமு தாக்கவே 
( எம்பெருந்தகை யுண்ட சதுரெமக் 

ஏடி நன்னர் இயம்புக வென்றலும் ) 


......... 


தம்பெருமையைத் தான் கண் டறிந்திடாத் 

தன்மை யான் சாழ லோவென்று சாற்றினாள் 


45 


1879 அருந்த வர்க்கறம் நான் குங்கல் லாலின் கீழ் 

அகம லர்ந்தவ ருள்ளந் தெருண்டிட 
இருந்து கூறிய வாறெனக் கேடியின் 

றியம்ப வேண்டு மென் றன்ப ருரைத்திட 
அருந்த வர்க்கறம் நான் குமன் றாலின் கீழ் 

அருளு கின்றில னேற்சஞ் சலமறத் 
திருந்த வர்க்குல கத்தியல் தோன் றிடாச் 

செய்கை பூண்டிடுஞ் சாழலோ வென்றனள் 


46 


( மன்னன் மகிழ்தலும் புத்தர்கள் மனந்திருந்தித் தம்மை ஆட்கொள்ள 

வேண்டலும் மாணிக்கவாசகர் அவ்வாறே அருள் செய்தலும் ) 
1880 இன்னவாறு வினாவும் விடையுமா 

ஏடி பேசுவித் தியல்பு கண்டனன் 
மன்ன னும்புத்த ரும்வாத வூரண்ணல் 

தாள்ம லர் மிசை வீழ்ந்தன் பொ டுந்தொழு 


1877 சலம் 

சலம் - போர்ச்சினம் . ஆகம் - உடம்பு . தடிந்த - வெட்டியறுத்த . 
இடந்து - அகழ்ந்து , அலர தாக - ஒருமலராக . 

ஆழி - சக்கரப் 
படை . 
1878 அம்பரம் ஆடை . ஆழியாலம் கடல்நஞ்சு . 

இப்பாடலின் 
இடைப் பகுதி சிதைந்துள்ளது . 
1879 தெருண்டிட - தெளிய . சஞ்சலம் - மயக்கம் , 


புத்தரை வாதின் வென்ற சருக்கம் 


579 


துன்னு கின்ற பிழைபொறுத் தெங்களை 

உரிமை யாகுநற் றொண்டுகொண் டாள்கென 
மன்னு மன்பொடு சொற்றிரந் தேத்தினர் 

மனம கிழ்ந்தருள் நோக்கம் வழங்கியே 


( திருநீறு அளித்து அவர்களுக்குப் பஞ்சாக்கரம் உபதேசித்தல் ) 
1881 அஞ்செ முத்தும் வெண் ணீறுங் கொடுத்தரற் 

கடிமை யாக்கவன் னோர்மிகு மன்புபெற் 
றுஞ்ச மென்றுப ணிந்தனுப் பப்பெறு 

முரிமை பெற்றவர் நாட்டிடத் துற்றனர் 
செஞ்சொல் மாணிக்க வாசகச் செல்வரும் 

திருந்து மாசிர மத்தினிற் சேர்ந்தனர் 
எஞ்ச லில்லருட் டில்லை மூவாயிரர் 

இறைவர் தாள் தொழு தில்லையை மேவினர் 48 


[ இறைவன் மாணிக்கவாசகர் வாசகங்களை எழுதிக்கொடுத்த வரலாற்றைக் 

கூறுவேன் என முனிவர் கூறல் ) 
1882 இன்ன தன்மைய தாகுந்தென் வாதவூர் 

இறைவர் புத்தரை வாதினில் வென்றதும் 
அன்ன மென்னடை ஏடியைப் பேசுவித் 

தருள் செய் கின்றதும் என்றுரை செய்தபின் 
மன்னு பேரொளி யாமரு ளின்மய 

மன்று ளார் திரு மாணிக்க வாசகர் 
சொன்ன பாமுழு தும்மெழு திக்கதிச் 

சுகம ளித்தது சொல்லுவன் கேண்மினோ 49 


( புத்தரை வாதின் வென்ற சருக்கம் முற்றும் ) 


- 


1880 மன்னன் - ஈழத்தரசன் . உன்னுகின்ற - கருதுகின்ற . மன்னும் - 

நிலைபெறும் . 
.1881 உஞ்சம் - உய்ந்தோம் . நாடு - ஈழநாடு . 


மாணிக்கவாசக சுவாமி ஐக்கிய சருக்கம் 


[ எண்சீர் விருத்தம் ) 


[ புத்தரை வாதில் வென்றபின் வாசகர் தில்லையாசிரமத்தில் 

விளங்கியிருத்தல் ] 


1883 


சைவசமயத்திறமே யின்ப முத்தி 

தருவதுமற் றுள்ள புறச் சமய மெல்லாம் 
செய்வகையாற் புனல்போலத் தோன்றிப் பின்பு 

தேர்ந்திடிற்பேய்த் தேராகிச் சிந்தையுந் தன்மை 
உய்வகையாற் புத்தர் குலத் துதித்த மூங்கை 

உரைத்த சொலே சான்றாக உறுதிகாட்டி 
மெய்வளருந் தில்லையா சிரமந் தன்னில் 

மிளிர் திருவா சகமுனிவ ரிருக்குங் காலை 


1 


[ சிற்றம்பலக் கூத்தன் கிழ உருவோடு மாணிக்கவாசகரிடம் வருதல் 

வருணனை ) 
1884 அம்பலத்திற் றிருநடனம் புரியு மின்ப 

அழகியசிற் றம்பலவர் அருள்சேர் ஞானம் 
பம்பியநற் றிருவாத வூரர் மேவும் 

பரிவுறுமா சிரமமதிற் பகற்போ தின்கண் 
செம்பதுமப் பதம்புவிமேற் றோய நெற்றித் 

திருவெண்ணீ றணிதுலங்கத் திகழ்நூன் மார்பிற் 
கம்பிதிகழ் பொன் பொறி ருத்திராக்க மாலை 

கலந்தொளிரப் பொருவில் குடைக் கரத்தி லேந்தி 2 


-1888 பேய்த்தேர் - கானல் நீர் . புத்தர் குலம் - புத்தசமயம் . மூங்கை - 

ஊமைப்பெண் . 
1884 பம்பிய - விரிந்த . தோய - பொருந்த . பொருவில் ஒப்பில்லாத . 


581 


மாணிக்கவாசக சுவாமி ஐக்கிய சருக்கம் 


1885 உத்தரிகந் திருத்தோள் மேல் உலவச் சோம 

னுடைதுலங்கக் குழைச்செவிப்பூ ணொளிர ஓர்க்கைப் 
புத்தகத்தோ டெழுத்தாணிப் பொலிவுங் காட்டிப் 

பொருந்துநரைக் கிழவுருப்பூ சுரர்போல் வந்து 
வித்தகமா ணிக்கவா சகர்முற் றோன்ற 

விரைந்தெழுந்து தொழுது வந்த விமலர் தம்மைப் 
பத்தியொடு முகமனுரை மிகுத்துப் பேசிப் 

பரிவினொடு விழிகுளிரப் பார்த்தன் புற்று 


3 


[ முதுமுனிவரை மாணிக்கவாசகர் வணங்கி வரவேற்று வினவுதல் ] 


1886 ஆதரித்தங் கொருமணியா சனத்தி லேற்றி 

அருக்கிய பாத் திரமுதவி யருகிற் றாமும் 
காதலுட னிருந்துமது காட்சி யெற்குக் 

கனகசபா பதிநடனம் கண்டாற் போலும் 
மா தவப்பூ சுரச்சுருதி முனிவ ரேநீர் 

வருவதற்கிங் கென்னதவ மாகு மீதென் 
றோதுதற்கற் புதமாகும் என்று வாத 

வூரரவர் முனிவரைப்பார்த்துவந்து கேட்பார் 


1887 


நேரில்லாச் சிவபதங்கண் டுயர்ந்த தூயோர் 

நீணிலத்தி லுமைப் போலக் காணேம் நீர்தாம் 
யாருரைமின் நீரிருக்கும் பதியா திங்கே 

யாருமொரு துணையின்றித் தனியா யீங்கே 
ஏருறுமூப் பொடுபதம்நொந் திடந டந்திங் 

கேன்வந்தீர் வந்தகா ரியந்தா னென்கொல் 
சீரியபே ரறிவுடையீர் செப்பு மென்னத் 

திருமறையோ ரவர்க்கினிதாய்ச் செப்ப லுற்றார் 5 


1885 உத்தரிகம் - மேலாடை 

குழை - காதணி . 
1888 எற்கு - எனக்கு . சுருதி - வேதம் . 
1887 உரைமின் - கூறுங்கள் . பதி - வாழும் ஊர் , 


582 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இறைமுதியோர் தாம் வந்த காரணத்தைக் கூறல் ] 
1888 ஆதிசைவப் பூசுரர்நாம் ஆகு மென்றும் 

அமர்ந்திருக்கும் பதிமதுரைத் தலமே யாகும் 
நீதி தரும் சுந்தரச்சொக் கேசர் நும்மால் 

நெடியவைகைக் கரையினில்மண் சுமந்து தென்னன் 
மோதுபிரம் படியுமுற நீர்செய் யன்பின் 

முதிர்ச்சியுணர்ந் துமைக்காண வேண்டு மென்னுங் 
கா தலினா லிங்குவந்தேம் இன்னு மொன்று 

கருதியதுண் டதனையும்யாம் கழறக் கேண்மின் 6 


( மாணிக்கவாசகரின் திருவாசகப் பாக்களை எழுதிப் 

பயின் றின்புற வேண்டிவந்தேன் என இறைவன் கூறல் ) 
1889 ஈசர் திருப் பெருந்துறைப்பூங் குருந்தின் ஞான 

எழிற்குருவா யிருந்துபதே சித்த பேற்றை 
நேசமுடன் நீர் திருவா சகப்பா வாக 

நிகழ்த்திய தெல்லாமெழுதி நிதமும் ஓர்ந்து 
காசறுபே ரன்பைமிக வளர்க்க வேண்டுங் 

கருத்துமறி வினிற் பொருந்துங் காத லாலே 
பேசரிய சிவபோகம் பொசிக்க வேண்டும் 

பெருகியது விழையும்வகை பெறுதற் காக 


7 


( திருச்சிற்றம்பலக் கோவையையும் செப்ப வேண்டுதல் ) 
1890 திருச்சிற்றம் பலக்கோவை யால் நீர் பெற்ற 

சிவபோக முதிர்ச்சியெலாம் செப்ப வேண்டும் 
விருப்பொடுமிவ் விரவினுள் யாம் எழுதிப் போக 

வேண்டுமிவை விரைவினொடும் புகல்வீ ரென்ன 
அருப்பமெனி னும்பசுபா சத்தின் போதம் 

அணுகாமா ணிக்கவா சகர்பே ரின்பப் 
பெருக்கமெலாம் திருக்கோவைத் துறை நா னூற்றிற் 

பேசினார் அரனெழுதும் பெருமை மேவ 


8 


1888 தென்னன் - பாண்டியன் . 

கழற - கூற . 
1889 ஓர்ந்து - பயின்று ஆராய்ந்து . 

காசறு - குற்றமற்ற , பொசிக்க . 
வாய்க்க . 
1890 போதம் - அறிவு . பேசினார் - திருவாய்மலர்ந்தார் . 


மாணிக்கவாசக சுவாமி ஐக்கிய சருக்கம் 


583 


[ திருவாசத்தையும் திருக்கோவையையும் எழுதி இறைவன் 
இவை அழகிய சிற்றம்பலவரெழுத்து எனக் 

கைச்சாத்திட்டு மறைதல் ) 
1891 திருக்கோவை யுந்திருவா சகமு மண்ணல் 

திருகரத்தாற் புத்தகத்திற் செறித்த வற்றில் 
அருட்பெறு மாணிக்கவா சகர்சொன் முற்றும் 

அழகியசிற் றம்பலவ ரெழுத்தென் றிட்டுக் 
கருப்பவநோய் தொழுமடியார்க் ககலு மாறு 

கருணையொடுந் திருநடனம் புரியு ஞானப் 
பொருட்பெருகு கனகசபை யிடத்தின் முன் போற் 

புத்தகமாத் திரந் தெரியப் புகுந்து நின்றார் 


9 


( கலி விஈத்தம் ] 
( மாணிக்கவாசகர் இறைவன் செயலுணர்ந்து உளமுருகி 

ஆனந்தமுறல் ) 
1892 மதுரைத்திரு நகர்மேவிய மறையோர் எனவந்தார் 

பொதுவிற்கரந் திரவிற்செலும் புதுமைச் செயலுணரா 
இதுபொற்சபை நடமுற்றவர் எமையேவல் கொள் 

திறமென் 
றுதகத்திரு விழியோடுமுள் உருகிக்குறை வற்றார் 10 


( தில்லை வாழ் அந்தணர்கள் சிற்சபையில் புத்தகக்கட்டு 

இருத்தலைக்கண்டு சிந்தித்தல் ) 
1893 இவ்வாறிவ ரிருப்பக்கதிர் எழுமுன்புல ரியிற்சென்று 

ஐவாயர வக்கங்கணர் ஆடும் சபைக் காப்பைச் 
செவ்வாய்த்தினம் பணி செய்பவர் திருந்தர்ச்சனைச் 

குறும் போ 
துய்வார் பொருட் டால்வைத்தபுத் தகத்துண்மைகண் 

டுடனே 11 


- 


1891 செறித்து எழுதி . சொல் - சொல்லிய திருவாசகமும் , திருக் 

கோவையும் . எழுத்து - கைச்சார்த்து . கருப்பவம் - பிறவித் 

துன்பம் , 
1892 பொது - பொன்னம்பலம் . தகம் - ( கண் ) நீர் . 
1893 புலரி - வைகறை . 

உய்வார் 

புத்தகம் - இறைவன் 
எழுதிக் கைச்சார்த்திட்ட திருமுறை . 


அடியவர் . 


584 


திருப்பெருந்துறைப் புராணம் 


1894 ஏவாலெயில் எய்தாரொடும் எண்ணப்படுந் தில்லை 

மூவாயிரம் முனிவோரொடும் முதிரம்பல நடுவுகட் 
பாவாரருள் மொழிப்புத்தகம் இருக்கும்பரி சுரைப்பக் 
கோவாடுசிற் சபைமுன்பவர் கூடிப்பணிந் தேத்தி 


12 


[ அந்தணர்கள் அப்புத்தகத்தை ஏந்தி மாணிக்கவாசகரிடம் 

பொருள் கேட்டுய்ய எண்ணி வருதல் ) 
1895 திருப்புத்தகந் தனைச்சென்றெடுத் ததன்வாசகந் தெரிவுற் 

றருட்கொற்றவர் எழுதும் எழுத் தெனுமற்புத மறிந்தே 
பொருட்பொற்பறி வதற்கியாமிவை புகல்வாதவூர் 

முனிபால் 
இருட்பற்றறக் கேட்போமென எல்லாருமங் கெய்தி 

13 


1896 


( அந்தணர்கள் அவ்வாசகப் பொருளுணர்த 

வாதவூரரிடம் வேண்டுதல் ) 
கண்டற்புத மொடுபோற்றியிக் கவிநீர்சொல அவையெம் 
அண்டர்க்கிறை எழுதுஞ்செயல் அறிந்துற்றன மதனால் 
விண்டப்பொருள் தனை பொற்சபை முன்பாகவி எம்பித் 
தொண்டர்க்குணர் வாகும்படி சொலவேண்டுமென் 

றிசைத்தார் 14 


( மாணிக்கவாசகர் இறையுள மறிந்து யாத்திரைப் பத்துப்பாடி 

உருகுதல் ) 
1897 மெய்வித்தகர் அவர் சொன்மொழி விழைவின் பயன் 


உணரப் 


பொய்விட்டுடை யான் சேவடி புகுங்காலம்வந் ததுவென் 
றெய்வுற்றிடு செயல்பெற்றதன் இயல்போடரு ளுருவாய் 
உய்வித்திடும் படியாத்திரைப் பத்தோ தியன் புடனே 15 


1894 ஏ - அம்பு . பாவார் பண்ணமைந்த பாடல் அருளிய மாணிக்க 

வாசகர் . கோ - சிவபெருமான் . 
1895 அருட்கொற்றவர் - இறைவன் . இருட்பற்று - ஆணவ முதலாய 

பாசங்கள் . 
1896 விண்டு - விளக்கி . தொண்டர்க்கு - அடியார்கட்கு . 
1897 காலம் - இறைவனோடு ஐக்கியமாகுங் காலம் 


மாணிக்கவாசக சுவாமி ஐக்கிய சருக்கம் 


( சிற்றம்பலத்தை வணங்கிச் சிவோக நிலையுறுதல் ) 


1898 


சென்றாரணம் புகழுந்திருச் சிற்றம்பலந் தனைச்சூழ்ந் 
தன்றாண்டவர் வீசுங்கரத் தால்வாவென வழைத்து 
நின்றாடுதல் கண்டார் திரி புடியற்றநன் நிலையுற் 
றொன்றாயுயர் விபுவாய்ச்சிவ யோகுற்றசை யாமல் 


10 


( திருவாசகத்தின் பொருள் ஆனந்தக் கூத்தனே எள 
மாணிக்கவாசகர் சுட்டியுணர்த்தி ஆனிமக நாளில் 

இறைவனோடு ஐக்கியமாதல் ] 
1899 அழல்சேர்ந்திடு மாக்கொத்துநல் லானித்திரு மகத்திற் 

கழற்சேவடி நிழற்கீழயங் காந்தத்துறு செயல்போல் 
எழிற்பேரருள் இன்பச்சுழி யீர்ப்பச்சபை யினிற் போய் 
பொழிப்பார்ந்தநற் றிருக்கூத்தையுட் பொருளாமிதென் 

றொழிந்தார் 17 


[ தில்லை மூவாயிரவரும் அதிசயத்துத் துதித்தல் ) 
1900 குஞ்சித்தசெஞ் சரண்கும்பிடு நிலைபெற்றகொள் 

கையராய் 
இன்சொல்பெரி யோர்முத்தியில் இயையும்படி கண்டே 
மஞ்சுற்றதண் பொழிற்றில்லையந் தணர்மா தவர் எவரும் 
அஞ்சொற்றுதி சொற்றேயர கரவென்றுரைத் 

தார்த்தார் 18 


[ மாணிக்கவாசகர் ஒளியுருவாய்த் திருப்பெருந்துறை வந்து தம்மோடியைந்த 

தன்மையை இறைவன் உணர்த்த முனிவர்கள் பூசித்து வழிபடல் ] 
1901 பரிபூரணத் தினில்வா தவூர்ப் பரனுற்றவந் நாளிற் 

றிருவார் பெருந் துறையிற்றிரு வருட்டே சொடு மெய்திக் 
குருபாதர்வந் திருக்குங்குறி குருந்தீசரங் குணர்த்த 
அருள்மேவுமத் தவமாதவர் அறிந்ததற்புத மெய்தி 

19 


1898 ஆரணம் - வேதம் , சிவயோகு - சிவனோடைக்கியம் . 
1899 மகத்தில் - மகவிண்மீனாகியநாளில் . அயம் - இரும்பு . 
1900 குஞ்சித்தசெஞ்சரண் - தூக்கியதிருவடி . மஞ்சு - மேகம் . 
1901 பரிபூரணம் - ஆனந்தமுத்தி . 


588 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( திருவாதவூரர் இவ்வாறு சிவைக்கிய மானார் எனல் ) 
1902 பூசாரவபி டேகம் உப சாரத்தொடு பூரித் 

தாசாரமொ டெந்நாளுமர்ச் சனை செய்தனம் முனிவீர் 
தேசார்தரு திருவாதவூர்ச் செல்வர் சிவ மயமாய்ப் 
பேசாதநல் வடிவாயுயர் பேறுற்றன ரன்றே 


20 


( இனி திருவாசகச் சிறப்பினைக் கூறுவேன் எனச் சூதர் மொழிதல் ] 


1903 திருவாதவூர்ப் பெரியோர் செயல் உரைத்தோமினிச் 

சிறந்த 
வருள்சேர் தரு திருவாசகச் சிறப்பின் அரு மையினைப் 
பரிவார் திரு முனிவீர்யகரு வன் கேண்மினி ரென்னப் 

21 
பொருளாளர் தருஞ் சூதர்புக லுதல் மேயின ரன்றே 


( மாணிக்கவாசக சுவாமி ஐக்கிய சரு , கம் முற்றும் ) 


திருவாசகச் சிறப்பு 


( கலி விருத்தம் ) 


1904 


[ சிவபுராணச் சிறப்பும் கருத்தும் இவை எனல் ) 
தேசுறுமா ணிக்கமெனச் சிறந்ததிரு வாசகத்திற் 
பேசு திருச் சிவபுராணத் தகவற்பெரு மைசொல் 
ஈசர் தமக் கியல்பான திரு நாமமுத லெவையும் 
ஆசறவாழ் கெனவாழ்த்து கின்றவருட் குறிப்பாம் 


1 


[ கீர்த்தித் திருவகல் , திருவண்டப் பகுதியின் கருத்திவை யௌல் ) 
1905 புகழ்பெருகும் செய்கையெலாம் புகலகவல் , ஒன்றாகுந் 

திகழ் திருவண் டப்பகுதித் திருவகவல் செப்பியது 
தகுசிருட்டி திதியொடுக்கஞ் சாற்றுதிரோ தம்பொதுவா 
யகல முறத் தெரிந் திடவே யருளியநற் பொருளாகும் 2 


[ போற்றித் திருவகவலின் பொருளிது வெனலும் திருச்சதகம் 

நீத்தல் விண்ணப்பத்தின் கருத்து இவை எனலும் ] 
1906 முத்திபெறு நெறியறியும் மொழிபோற்றித் திருவகவல் 

சத்தியஞா னந்தருநெறி தாமோதுஞ் சதகமதாம் 
மித்தையுல கினையகற்றி விடாமலெனை யாண்டருளென் 
றத்தரறிந் திடநீத்தல் விண்ணப்ப மறைந்ததுவாம் 


[ திருவெம்பாவை , திருவம்மானையின் உட்பொருளிவை எனல் ] 
1907 மருவிருளுற் றுறங்காமல் மன்னுபரி பாகரருட் 

செலமுழுக வருகவெனச் செப்பல் திரு வெம்பாவை 
நலமுறுமந் தணர்வடிவாய் நாரணன் காண் பரியபதம் 
நிலமதில்வந் தாள்கருணை நினைந்தா டலம்மானை 


1904 திருநாமம் -- இறைவன் பெயர் . ஆசற - குறைவில்லாமல் , 
1905 சிருட்டி - படைத்தல் . திதி -- காத்தல் திரோதம் - மறைத்தல் . 
1906 சதகம் - திருச்சதகம் . அத்தர் - இறைவன் . 
1907 அருட்செலம் - கருலைா வெள்ளம் . அம்மானை - திருவம்மானை , 


588 


திருப்பெருந்துறைப் புராணம் 


( திருச்சுண்ணம் , திருக்கோத்தும்பியின் விளக்கம் இவை எனல் ] 


1908 சத்திகாளற் றனுகரண புவனபோ கங்கடனை 

அத்தனுக்குச் சுண்ணமவை யாயிடிக்கக் கூவுதலே 
ஒத்ததிருச் சுண்ண முயர் போதமொரு வண்டாகச் 
சித்தவிகா ரத்தூது செப்பிவிடல் கோத்தும்பி 


5 


[ திருத்தெள்ளேணம் , திருச்சாழலின் உள்ளுறை இவையெனல் ) 


1909 பொன்னார் மெய்யன் றரும் போ தவின்ப மேமிகுந்து 

தென்னா தெனாவெனவே தெள்ளேணங் கொட்டியதாம் 
முன்னோர் கலையுமுண ராமுகை யாமேடி 
தன்னாற் பதிமுதன்மை சாற்றிய தாந் திருச்சாழல் 


6 


( திருப்பூவல்லி , திருவுந்தியின் செம்பொருள் இவையெனல் ) 
1910 தேவரறி யாதசிவன் தேடியே ஆண்ட நலம் 

ஆவலொடுஞ் சொல்லியடி யாரோடுந் தாங்கூடிப் 
பூவியந்து கொய்தல் திருப் பூவல்லி யாமரன் சீர் 
பாவமுறு தீமையறப் பாடல் திரு வுந்தியதே 


7 


( திருத்தோணோக்கம் , திருப்பொன்னூசலின் கருத்து இவையெனல் ) 


1911 சித்தஞ் சிவமாக்கிச் செய்தனவே புண்ணியமாய் 

அத்தன் செயுங்கருணைக் காராமை யுண் மிகுந்து 
பொத்திய கைகொட்டிப் புகழ்தல்தோ ணோக்கமருட் 
சத்தி யிருந்தாடத்தா லாட்டுதலே பொன்னூசல் 


8 


1908 தனு - உடம்பு . உயர் போதம் - பரஞானம் . 

கோத்தும்பி - 
திருக்கோத்தும்பி . 
1909 மெய் - உடம்பு . தெள்ளேணம் - திருத்தெள்ளேணம் . முதன்மை - 

தலைமைத்தன்மை . 
1910 அரன்சீர் பாடல் திருவுந்தியர் எனக் கூட்டுக . 
1911 ஆராமை - நிறையாமை . தோணோக்கம் - திருத்தோள் நோக்கம் , 


589 


திருவாசகச் சிறப்பு 


1912 


[ அன்னைப்பத்து , குயிற்பத்தின் குறிக்கோள் இவையெனல் ] 
நேயம் மிகுந்துள்ளம் நிலைகுலையக் கூடுதலை 
ஆயவருட் டாய்க்கங் கறைதலன்னைப் பத்தாகும் 
தூய வருட்குயிலே சோதியெனைக் கூடுதற்குன் 
வாயினாற் கூவெனமுன் வாழ்த்தல் குயிற் பத்தாமே 


9 


[ திருத்தசாங்கம் , திருப்பள்ளியெழுச்சியின் திறம் இவையெனல் ] 
1913 பேர் நாடூ ராறுமலை பேணுமெழில் ஊர்திபடை 

சீர்முரசு தாரரற்குச் செப்பல் தசாங் கம்மாகும் 
ஏர்மருவும் பள்ளி எழுச்சி பணிவிடைகேட் 
டார்வமுட னாண்டவரற் கன்பு செயுமியல்பே 


10 


[ ஆறுசீர் விருத்தம் ) 
[ கோயில் மூத்ததிருப்பதிகம் , கோயிற்பதிகம் , செந்திலாப்பத்து , 

அடைக்கலப்பத்து இவற்றின் கருத்திவை யெனல் ) 
1914 கோயில் மூத்த திருப்பதிகம் சிதம்பரத்தில் 

அருளடையுங் குறிப்ப தாகும் 
ஏயுங்கோ யிற்பதிகம் பெருந்துறைத்தே 

சிகர் மோகம் இயம்ப லாகும் 
மாயபசு போதமறக் கெடவேண்ட 

லேசெந்தி லாப்பத் தாகும் 
ஓயதுவல் வாதனை வந் தணுகாமல் 

அடைக்கலப்பத் துரைத்த தாமே 


11 


[ ஆசைப்பத்து , அதிசயப்பத்தின் நோக்கம் இவையெனல் ) 
1916 கருவியுறு மூனுடற்கண் வாராமற் 

றிருவருளிற் கலப்ப தற்கே 
அரனடியைப் புகழ்ந்து பெரு கார்வமொடு 

பாடுதலே யாசைப் பத்தாம் 


1912 அருட்டாய் - சிவசக்தி . சோதி - சிவன் , 
-1818 

அரற்கு சிவபெருமானுக்கு . ஏர் எழுச்சி . இயல்பு 

தன்மையது . 
1914 தேசிகாமோகம் - குருபக்தி . பசுபோதம் - உயிரறிவு . 


300 


திருப்பெருந்துறைப் புராணம் 


ஒருவிமலத் தினைச்சிவத்தோ டொன்றாகும் 

அரனடியார் குழாத் துடனே 
பரமரருட் பெருமைமிகு தியைப்புகழ்ந்து 

பாடலதி சயப்பத் தாமே 


12 


[ புணர்ச்சிப்பத்து , வாழாப்பத்தின் பொருளிவை எனல் ) 


1916 ஆண்டகுரு வைப்பிரியா தணைந்துபணி 

புரிந்துமிகு மன்போ டின்பம் 
பூண்டுகிடக் கப்பெறுவ தென்று கொலோ 

வெனும் விருப்பம் புணர்ச்சிப் பத்தாம் 
நீண்டவுல கத்தினிற்பற் றொன்றில்லே 

னிவ்வுடற்கண் நின்று வாழேன் 
மாண்டகு நின் பதநிழற்கீழ் வருகவருள் 

புரியெனுஞ்சொல் வாழாப் பத்தே 


13 


1 


[ அருட்பத்து , திருக்கழுக்குன்றப்பத்தின் செம்பொருள் இவையெனல் 
1917 சோதியருட் சுடர்விளக்கே துயர்ப்பிறவிக் 

கடல்விடுத்துன் றுணைத்தாள் சேர்தற் 
கா தரித்துங் குனையழைத்தா லதெந்துவெனக் 

கேளெனுஞ்சொல் லருட்பத் தாகும் 
நீதிமறை பரவு திருப் பெருந்துறையிற் 

குருவடிவாய் நிகழ்ந்த கோலம் 
காதலொடுங் காட்டினையென் னுங்களிப்புப் 

பகர் தல் திருக்கழுக்குன் றம்மே 


14 


1915 உடற்கண்வராமல் - பிறவி எடுக்காமல் , ஒருவி - நீங்கி 
1916 மாண்டகு - மாட்சிபொருந்திய , பதம் - திருவடி . 

அதெந்து . 
அது என்ன ( எனக் கேட்குஞ் சொல் ) . அஞ்சாதே என்றும் 

பொருள் கூறுப் 
1017 இந்திரியம் - பொறிகள் , கர்தம் - நறுமணம் 


திருவாசகச் சிறப்பு 


591 


( கண்டபத்து , பிரார்த்தனைப்பத்தின் கருத்து இவையெனல் ] 
1918 இந்திரிய வயமயங்கா தேயெடுத்துத் 

தானாக்கும் எழிலா னந்தங் 
கந்தமலி தில்லையினுட் கண்டேனென் 

றுவந்துரைத்தல் கண்ட பத்தாம் 
அந்தமிலா வானந்தத் தகலாமல் 

எனையழுத்தி யாள்வா யென்று 
சிந்தைகரைந் துரைத்ததுவே பிரார்த்தனைப்பத் 

தாய்ப்புகலுஞ் செய்கை யாமே 


15 


[ பிழைத்தபத்து , உயிருண்ணிப்பத்தின் உட்பொருள் இவையெனல் ) 
1919 இழைத்தேனிவ் வாக்கை பொறுத் தினிக்கணமும் 

பொறுக்கல்லேன் ஏழை யென்னைக் 
குழைத்தேனே பிழைபொறுத்தா ளெனவிரங்கிக் 

கூறுதலே பிழைத்த பத்தாம் 
தழைத்து வளர் பேரின்பம் தானாகி 

யுயிர் தோன்றாத் தன்மை யாய்த்துன் 
பொழித்து நிறை வைப்பெறுதல் உயிருண்ணிப் 
பத்தாயிங் குரைத்த தாமே 

16 


[ அச்சப்பத்து , திருப்பாண்டி விருத்தத்தின் அரும்பொருள் இவையெனல் ) 
1920 தரையில்வளர் வினை முழுதும் வரினுமஞ்சேன் 

சிவசமயத் தவஞ்சா ராதார் 
அருகினவர்க் காண்கின் மனம் அஞ்சுமென 

விகழ்ந்துரைத்தல் அச்சப் பத்தாம் 
புரவியின் மேற் பாண்டியன் முன் வரும்பதத்தை 

யான் பெறுமற் புதம்போல் யாரும் 
விரவுமின்கள் என்றடியார்க் குறுதிசொலல் 
திருப்பாண்டி விருத்த மாமே 

17 


1919 ஆக்கை - உடம்பு . குழைத்ததேன் என்க . 
1920 அருகினவர் - குறைந்தவர் . புரவி - குதிரை , விரவுமின் - கலந்து 

கொள்வீர் . 


592 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ பிடித்தபத்து , திருவேசறவுள் பிறங்கு பொருள் இவையெனல் ) 
1921 மிக்க பிற வித்துயரெ லாமொழித்து 

விபுத்துவமிங் களித்த லாலே 
பிக்கறச்சிக் கெனப்பிடித்தே னுன்னையென்று 

துணிவுசெப்பல் பிடித்த பத்தாம் 
தக்கபரி யாய்நரியை யாக்குதல்போ 

லெனைப்பெரிய தாக்கித் தாட்கீழ் 
எக்கணும்வைத் தனையேயென் றிரங்கல் திரு 

வேசறவென் றியம்ப லாமே 


18 


[ திருப்புலம்பல் , குலாப்பத்தின் கொள்கை இவையெனல் ) 
1922 கரைந்துருகும் பொன் ...... ... 

....... யிணைக் 
கற்றாவின் மனம்போ லென் றும் 
திருந்துவகை யெனக்கருள்க வெனக்கேட்டல் 

திருப்புலம்பல் ஆகும் உள்ளம் 
விரும்புசிவா னந்தவெள்ளம் விளைத்ததில்லை 

நாயகனை மிகக்கொண் டாடி 
நிரம்புமனக் களிமிகுந்த விறுமாப்பே 

குலாப்பத்தா நிகழ்த்த லாமே 


19 


[ அற்புதப்பத்து , சென்னிப்பத்தின் அருங்கருத்து இவையெளல் ] 
1923 மாயவுருக் கொண்டுளத்தை மயக்குமினார் 

கண்வலையுள் மயங்கு வேற்கிங் 
காயுமறி வளித்தாண்டல் அதிசயமென் 

றுரைத்திடலற் புதப்பத் தாகும் 
தூயவருட் குருபதத்தைச் சூட்டுதற்குப் 

பெற்றவுயிர்ச் சுகத்தை நோக்கிச் 
சேயமலர்ப் பதத்தருமை யடியரொடும் 

மலிந்துரைத்தல் சென்னிப் பத்தே 


20 


1941 -வியத்துவம் - தெய்வத்தன்மை . பிக்கு - அழுக்கு. 
1928 சேயமலர்ப்பதம் - செம்மையான திருவடி . 


திருவாசகச் சிறப்பு 


593 


[ எண்ணப்பத்தின் உண்மையிதுவெனல் ] 
1924 அறம்பெருகும் 

பெருந்துறையிற் றமையாண்ட 
செயன் முதலா யரன் சீ ராட்டின் 
றிறமறிவா ரெம்பிரான் ஆவரென வுரைத்தா 

ளென்றலெண்ணப் பத்தெனவும் பேசலாமே 21 
[ இப்பாடல் சிதைவுடன் இவ்வளவே உளது ) 


( யாத்திரைப்பத்து , படையெழுச்சி இவற்றின் நுட்பம் இவையெனல் ) 
1925 பொல்லாத பவத்தைவிட்டுச் சிவன் கழற்கீழ் 

புகுங்காலம் புணர்ந்த தென்றிங் 
கெல்லாரும் வாருமெனக் கிருபையினா 

லழைத்திடல்யாத் திரைப்பத் தாகும் 
அல்லாத துற்குணமா யப்படைகள் 

விளையாம லருள்வா ளேந்தி 
நல்லோர்கள் யாருமெம்மோ டெய்துமெனப் 
படையெழுச்சி நவிற்ற லாகும் 

22 


[ திருவெண்பா , பண்டாய நான்மறையின் பயனிதுவெனல் ] 
1926 தொந்தமல வேரறுத்துச் சுகம்பெருக்கிப் 

பெருந்துறைவாழ் சோதி யென்றன் 
சிந்தனையே ஊராகக் கொண்டிருந்தா 

ரென்றுரைத்தல் திருவெண் பாவாம் 
எந்தை திருப் பெருந்துறையை ஏத்துநம 

ரேவாழ்வுற் றிடர்சேர் பாச 
பந்தமறுத் திடுவரெனப் பண்டாய 

நான் மறையும் பகர்ந்த தாமே 


23 


( படையாட்சி , அச்சோப்பதிகத்தின் அரும் பொருளிவையெ னல் ) 
1927 வாகு திருப் பெருந்துறையார் எழுந்தருளப் 

பெறினெல்லா வளங்கள் முற்றும் 
ஆகுமெமக் கல்லாத தாகுகவென் 

றியம்பல்படை யாட்சி யாகும் 


1926 தொந்தம் - தொடர்பு . 

75-76 


594 


திருப்பெருந்துறைப் புராணம், 


மோகமிகு மடியரொடுங் கூடவிரும் 

பியது மின்னேர் மொழியா மீசர் 
போகசுக மெமக்களித்தார் யார்பெறுவார் 

எனுமருமை புகலச் சோவே 


24 


4 


[ திருக்கோவையாரின் சிறப்புச் செப்ப அரிதெனல் ) 
1928 திருவாச கப்பொருளின் பெருமைகுறிப் 

பாற்சிறிது செப்பி னேமால் 
அருண்மேவு திருச்சிற்றம் பலக்கோவை 

பொருளுரைத்தற் கடங்கா தேனும் 
ஒருவாத பேரின்பம் உறுவோர்க்கவ் 

வா றுணர்ந்தா லுண்டா மின்பப் 
பொருள் போல வுரைத்திடினும் தொகை மொழியா 

யாமுமக்குப் புகலர் கேண்மின் 


25 


( திருக்கோவையாரின் செம்பொருள் இது எனல் ] 


1929 


காமுகர்சிற் றின் பமுற உறைத்திடினும் 

பேரின்பக் கதிய தாகும் 
தோமறுநல் லுயிராண் பெண் சொரூபமலா 

விடினுமிகு துறைகட் கேற்ப 
நாமமதற் காக்கியின்ப நல்கசிவத் 

தையது போல் நாடி மிக்க 
சேமமுறுந் திருக்கோவைப் பொருளுணர்ந்தால் 

பேரின்பம் சேர்தல் திண்ணம் 


26 


[ இவ்வாறு சூத முனிவர் விளக்கக் கேட்ட முனிவர்கள் ஆனந்தமுறல் ) 
1930 இவ்விதமாய் வாதவூர் இறை மொழிப்பா 

மாலையின் சீர் இயம்பிப் பின்னர் 
உய்வகைவந் தருளாத்ம நாதர் பெருங் 

கிருபையெலா முரைத்தார் சூதர் 


1928 போகம் - இறைவனுடன் கலப்பு புகல் - சொல்லுவது . 
1928 ஒருவாத - நீங்காத . தொகைமொழியா - சுருக்கமாக . 

அகப்பொருட்டுறைகள் . 


துறை - 


திருவாசகச் சிறப்பு 


595 


செவ்வியமா தவரெவரும் வா தவூர் 

அடிகளருட் செய்கை யாவும் 
அவ்வியமி லாதுடன் கேட் டானந்த 

பரவசராய் அன்பு செய்தார் 


27 


( இந்நூல் பயில்வோர் கேட்போர் எய்தும் பலன் கூறத் தொடங்குதல் ) 
1931 சூதர்முனி வரரொடும் பின் சொல்கின்றார் 

வாதவூர்த் தோன்ற லார் தம் 
ஏதுவினாற் குருந்திறைவ ரியற்றியவா 

டற்சருக்கம் எவையு மன் பின் 
ஓதுமவர் கேட்பவர்கள் உயிர்க்குறுதி 

பெற்றருள்சேர்ந் துலவா வின்ப 
நீதியராய் வாழ்வரென மொழிந்துபல 
சுருதியியல் நிகழ்த்த லுற்றார் 

28 


( திருவாசகச் சிறப்புரைத்த சருக்கம் முற்றும் ) 


1980 இறைமொழி - தெய்வமொழி . அவ்வியம் - குறை . 
1981 ஆடற்சருக்கம் திருவிளையாடலைக் கூறும் இந்நூற் சருக்கங்கள் . 

பலசுருதியியல் - இந்நூலைக் கேட்டல் முதலியவற்றால் எய்தும்பயன் , 


பல சுருதிச் சருக்கம் 


( ஆறு சீர் விருத்தம் ) 


[ திருப்பெருந்துறை சென்று போற்றுவோர் எய்தும் பலன் ] 
1932 பூத விருளை யகற்றிமிகும் 

புசிப்புத் தொழிலும் புவிக்கு தவும் 
ஆத வனைப் போ லிருள் மலத்தை 

அகற்றும் ஞானச் சுடராகி 
ஏத மருவாப் பெருந்துறையிங் 

கென்று மிருத்த லாலதனைக் 
காத லொடும் போற்றிடுமவரே 

காண்பார் முத்திக் ச.திவளமே 


1 


{ திருப்பெருந்துறையிற் சென்று வழிபடுவோர் , புகழ்பேசுவோர் 

எய்தும் பலன் ] 
1933 ஆவ லொடுநற் பெருந்துறையே 

அகத்தின் நினைக்க , வதன் புகழை 
நாவிற் றுதிக்க மெலநடந்து 

நவைநீர் பிரதக் கணஞ்சூழச் 
சேவை யடுத்துத் தொழக்கிடையார் 

திசையை நோக்கிக் கைகுவிப்பப் 
பூவிற் பெறுவார் எனிலவர் பொன் 

னுலகர் போற்றப் புகுவாரே 


2 


( மார்கழித் திருவாதிரையிலும் -- ஆனி உத்திரத்திலும் 

சென்று தெரிசிப்போர் பெறும் பலன் ) 
1934 திருமா லயனிந் திரன் முதலோர் 

தேடற்கரிய செழுஞ் சுடரைக் 
குருவாய் அடியர் தமையாளக் 

குருந்தின் வடிவாங் க்கடலை 


குண 


1982 ஏதம் - குற்றம் .. 
1988- பிரதக்கணம் சூழல் - வலம் வருதல் , சே 

சே - எருது ( இடபவாகனம் ) 


பலசுருதிச் சருக்கம் 


597 


அரனார் தினமா திரைதனுவில் 

ஆனி மதிஉத் திரமிதனில் 
பரிவாய்த் தெரிசித் திடுமவர்க்குப் 

பரமசுகப் பேறவர் வசமே 


3 


[ மாசித்திங்கள் சிவராத்திரியில் சென்று வழிபடுவோர் பெறும் பலன் ) 
1.935 மாசித் திங்கள் சிவ நிசியில் 

வருநான்கி யாமத்தி னும் பெருக 
நேச மொடுநல் லபிடேகம் 

நைவே தனங்கள் மலர்விளக்குப் 
பூசுங் கமழ்சந் தனக்கலவை 

புகலும் விதியின் படியாகத் 
தேசு திகழா வுடையார்க்குச் 
செய்வார்க் குரித்தாம் சிவலோகம் 

4 


( திங்கட்கிழமை சனிக்கிழமை கார்த்திகை நாளில் சென்று 

தெரிசிப் போர் உறும் பலன் ) 
1936 சோம வாரம் சங்கிரமம் 

துதிகொள் புகர் நாள் கார்த்திகையில் 
சேம நிதியாத் துமநாயகர் 

சீர்த்தி திகழ்யோ காம்பிகைதன் 
பூமெல் லடித்தா மரைகாணப் 

புகும்பே றுடையோர் பொன்னிதழித் 
தாம மார்பர் வாழ்கயிலைத் 

தலைவ ராகப் புகுவாரே 


5 


[ அந்தி சந்திப் பொழுது வழிபடுவோர் நெய் விளக்கிடுவோர் 

வில்வார்ச்சனை புரிவோர் எய்தும் பலன் ] 
1937 பிரதோ - த்திற் றெசிப்போர் 

பெரும்பா வங்கள் மிகச்செயினும் 
புறமாம் ஆத்ம நாதரருள் 

புரிந்து காப்பா ரவர்மாலை 


1984 

தனு - தனுர்ராசியாகிய மார்கழியில் 
1835 சிவநிசி - சிவராத்திரி . ஆவுடையார் - ஆத்மநாதர் . 
1986 புகர்நாள் - சனிக்கிழமை . இதழி - கொன்றை , 


598 


திருப்பெருந்துறைப் புராணம் 


நறுநெய் விளக்குச் சிறந்தவில்வார்ச் 

சனையந் நாளில் நயந்தளித்துள் 
உறுநன் நேயத் தொடும் பணிவோர் 

உமைகோன் கணத்தோ டுறைகுவரே 


6 


( திருப்பணி செய்வோர் - மடப்புறம் பேணுவோர் எய்தும்பலன் ] 


1938 திருக்கற் பணிசெங் கற்பணியாற் 

றிகழ்மண் டபங்கள் மடம் மறையோர் 
இருக்கும் மனைகள் அ ( ன் ) னசாலை 

இயங்கும் படியத் தலத்தியற்றின் 
மருக்கற் பகத்தண் மலர்குலவும் 

மார்பை யுடைய வானவராய் 
உருக்கத் துடன் மூ வேழ்குலத்தோ 

டுறுவர் சுவர்க்க உலகினிலே 


7 


[ நந்தவனம் - வாவி குளம் , வாகனம் செய்வோர் 

திருத்தொண்டு புரிவோர் உறும்பலன் ] 
1939 நந்த வனங்கள் வாவிகுளம் 

நகுபொற் பணிவா கனம் நிலமூர் 
தந்தம் முயற்சிக் கேற்றபணி 

விடைகள் உள்ளத் தயவினொடும் 
சிந்தை மகிழ்ந்து பெருந்துறையில் 

செய்வோர்க் கந்த சிவதருமம் 
அந்த முறாமற் சுகவாழ்வட் 

சயபாத் திரம்போல் அளித்திடுமே 


8 


1987 பிரதோடம் - சந்தியாகாலம் . உமைகோன் - சிவபெருமாள் . 
1988 கற்பணி - கற்களால் ஆலயம் முதலிய எடுத்தல் . மரு - மணம் . 
1989 அந்தமுறாமல் - முடிவுறாமல் . அட்சயபாத்திரம் - எடுக்க எடுக்கக் 

குறையாமல் வளரும் பாத்திரம் . 


பலகருதிச் சருக்கம் 


599 


[ எவ்வகையாலும் பெருந்துறைத் தேசிகர்க்குத் துரோகம் 

செய்தல் கூடாதெனல் ) 
1940 பெருத்த பசுத்து ரோகஞ்சிவத் 

துரோகந் தமக்கும் பிராச்சித்தம் 
வருத்த முறாமற் காசிமுதல் 

தலங்கள் தீர்க்கும் வகையுளதாம் 
குருத்து ரோகந் தனக்கிலையென் 

றருநான் மறைகள் கூ.று தலாற் 
றிருத்துங் கருணைப் பெருந்துறைத்தே 

சிகர்க்குத் துரோகஞ் செயலாகா 


9 


[ அறியாதுசெய்யின் அபராதம் முதலிய பிராயச்சித்தம் 

செய்து கொள்ள வேண்டுமெனல் ) 


1941 மறதி யாற்செய் திடிற்குருந்த 

வனத்தே சிகருக் கபராதம் 
உறுமா றளித்துத் தீரஉப 

சரிக்க வேன்டும் மமதையினாற் 
பிரிய மறச்செய் திகழ்ந்தனரேல் 

பெருகுஞ் சுற்றத் தொடுநரகில் 
திரிவெங் கால படர்வருத்தத் 

தீராத் துன்புற் றயர்குவரே 


10 


[ இத்தல புராணச் சிறப்பினை விளக்குதல் ) 
1942 தலவி சேடந் தரும்பலமிங் 

கினிதே சிறிது சாற்றினமிங் 
குலவும் இனிய தலபுரா 

ணத்தின் பெருமை கூறுவம்மேல் 
நிலவுந் திருவா சகத்துண்மைப் 

பொருளொற் றுமையால் நிறைதலினால் 
அலகில் புகழ்சேர் பெருந்துறையார்க் 

கருளா கமமா மிச்சரிதை 


11 


1940 பிராச்சித்தம் - கமுவாய் , 
1941 - வெங்காலபடர் - கொடிய எமதூதர்கள் . 


800 


திருப்பெருந்துறைப் புராணம் 


[ இத்தல புராணத்தை ஓதும் முறை கூறுதல் ) 
1943 அன்புற் றிடுமெய்ச் சிவசமயத் 

தவருக் குயர்ஞா னமும்வாழ்வும் 
இன்புற் றிடுநன் முத்தியுமற் 

றதுமிங் கெளிதா யீகுதலால் 
பொன்பெற் றிடுவோர் போற்றுதல் போல் 

போற்றித் திருப்புத் தகத்தழுந்தி 
மன் பொற் பதம்போற் றினமுமருச் 

சித்து வாசித் திடவேண்டும் 


12 


1944 


[ இத்தல புராணத்தைச் சொல்லும் முறைமையும் 

சொல்லத்தக்க இடமும் பற்றிக் கூறுதல் ) 
சைவா சாரம் உடையவராய்ச் 

சமய தீக்கை முதலான 
மெய்வாய் மைகள் பெற்றரன்றாள் 

விருப்ப முடையா ரிக்கதையை 
தெய்வா லயநன் மறையோர்கள் 

சேருந் தவநந் தவனமற் 
றுய்வா கியநல் லிடத்திலிருந் 

தோதி யுரைசெய் திட வேண்டும் 


13 


( இத்தல புராணத்தை கேட்கும் முறை கூறுதலும் 

கேட்போர் எய்தும் பயன் கூறலும் ) 
1945 மருப்பெற் றிடும் பூம் பந்தரின் கீழ் 

மகிழ்ந்து தூப தீபமொடும் 
திருப்புத் தகத்தைப் பீடிகைமேற் 

றிருந்த விருத்திப் பூசித்தே 
அருத்தி யொடும்வா சித்தெவர்க்கும் 

அறிவு கொடுத்து நெறியளிக்கும் 
விருப்ப மமையும் புராணிகர்க்கு 

வேண்டும் பொருள்கள் மிகக்கொடுத்து 


14 


1948 மன்பொற்பதம் - நிலைபேறுடைய இறைவன் திருவடி , 
1945 புத்தகத்தை வைத்துப் படிக்கும் மேடை . அருத்தி - ஆசை , 


பலசுருதிச் சருக்கம் 


601 


1946 மறையோர் முதலாகிய நான்கு 

வருணத் தவரு முயிர்கடொறும் 
உறுநல் லாத்ம கதையுண்மை 

உருக்கத் தோடும் நனிகேட்கிற் 
பெறுதற் கரிய பேறெவையும் 

இம்மை தனிற்பெற் றம்மையிலும் 
நிறைவுற் றொளிரும் சிவபதந்தண் 

நிழலுற் றிருத்தல் நிச்சயமே 


16 


1947 


பாவமகலும் அறம் பெருகும் 

பழவல் வினையின் பற்றுமறும் 
பூவின் மருவுந் திருவகலாள் 

புகழுந் திறமும் புதல்வர்களும் 
மேவும் அகச்கற் புறுமனையும் 

மிகவுண் டாகு மேதினியில் 
யாவ ரெனினும் இக்கதைகேட் 

டவரே ஈசர்க் கினியவரே 


16 


[ வேறு ] 

( வாழ்த்து ) 
1948 அலகிலருட் குருந்திறையோ டெண்ணலுறு 

முந்நூற்றந் தணர்கள் வாழ்க ! 
உலகமெலாம் வாழ்கபொன்னித் திருநாடாள் 

அரசுசெங்கோ லோங்கி வாழ்க ! 
நலமுதவும் பெருந்துறையீ சர்க்குரிய 

தொழிலிறைமை நாளுந் தாங்கி 
மலிவுறவப் பணிகள் செய் அருணாசலமா 

முனியருளின் வாழ்க மாதோ ! 


17 


( பலசுருதிச் சருக்கம் முற்றும் ] 
[ திருப்பெருந்துறைப் புராணம் முற்றும் ) 


1947 பூவின் மருவுந்திரு - பொன்மகள் , நாமகள் 
1948 பொன்னித் திருநாடு - சோழவள நாடு . மலிவுற - மிகுதியாக . 


திருப்பெருந்துறைப் புராணச் செய்யுள் 


முதற் குறிப்பு அகரவரிசை 


அக்கணந்தனில் 
அக்கணந்தனில் 
அக்கணிபுயனே 
அக்கதையதனின் 
அக்கமலமூல 
அக்கரவழியாய் 
அக்கலைமான் 
அக்கானமதனிற் 
அக்கினி தீர்த்த 
அகடுறுகருப்பக் 
அகரமாகியவக் 
அகலிகைகாமச் 
அகலிடம் பாதலம் 
அகலும் நோய்களெ 
அகலும் வெண்பட்டு 
அகளமயமாய் 
கிலகாரண 
அங்கணைந்திடு 
அங்கமெங்கணும் 
அங்கயற்கண் 
அங்கரநான் 
அங்கவர் மனத்துட் 
அங்கிரிசுமுத 
அங்குவைகி 
அங்கணொரு 
அங்கியினிற்றோன்று 
அசுரர்கோவாகும் 
அசுரராயினோர் 
அகவமேதமகஞ் 
அஞ்சலஞ்சலெம் 


369 
541 
558 
241 
310 

75 
289 
420 
288 
519 
446 
261 
544 
284 
479 
557 
480 
467 
370 

99 
314 
566 
342 
862 
233 
329 
182 
216 
417 
368 


அஞ்செழுத்தும் 
அட்டகயங்கள் 
அட்டாங்கபஞ்சாங் 
அட்டிடும் பிட்டொ 
அடர் செய்தீர்த்து 
அடி கணீருமக் 
அடிகள் தந்திருவாய் 
அடிகள் நீர்வில் 
அடிகளேவலை 
அடிமுதல்முடி 
அடியவர்கள் தொழு 
அடியனாமெனதி 
அடியனேன் புரிந்த 
அடியனேனையும் 
அடியாயிரங்கை 
அடுத்தவர் அந்தணா 
அடுபுலிசெந்நாய் 
அடைக்கலப்பத்து 
அடைப்பையெடுத்த 
அண்டகோடி 
அண்டத்தின் இயல் 
அண்டமாங்கட 
அண்டர்பிரான் 
அண்டர் போற்றொளி 
அண்டிடாதகலா 
பண்ணல் அமர்ந்த 
அண்ணல்குருந்தேசர் 
அண்ணல் முன்பு போல் 
அண்ணல்விடைமேற் 
அண்ணலவ்வருள் 
அண்ணலவ்விறை 
அண்ணலாம் ஆத்ம 


579 
548 
881 
548 
589 
444 
477 
119 
502 
256 
404 
400 
271 
285 
122 
239 
588 
566 
159 
205 
810 
65 
14 
509 
498 
555 
432 
500 
159 
492 
49 
80 


604 


திருப்பெருந்துறைப் புராணம் 


அண்ணலுடன் அணைந்த 
அண்ணலெமுந்தமை 
அண்ணலேகருங் 
அண்ணலேயெமக் 
அண்ணனாம் சூர 
அத்தகைமையென 
அத்தகைவெள்ளி 
அத்தடத்தின் மேவி 
அத்தடந்தன்னில் 
அத்தடமதனில் 
அத்தலஞ்சென்றான் 
அத்தலப்பெருமை 
அத்தலத்திலமர்ந் 
அத்தலத்திற்பிதிர் 
அத்தலத்தின் மேன் 
அத்தலத்தின் மேவிய 
அத்தலமகத்து 
அத்தலமதனில் 
அத்தலமதிற்றன் 
அத்தலமேன்மை 
அத்தனமோடு 
அத்திசைமாமுக 
அத்திருநகரில் 
அத்திருநதியின் 
அத்திருவதனுக் 
அதற்குமிதற்கும் 
அதன்மிசைவெளி 
அதனாற்பலநல 
அதனியல்பே 
அதனிலோர்சரித 
அதனை ஐவரு 
அதிகநம்கயிலை 
அதிதியெதிர்பந் 
அதுகாலந்தேவர் 
அதுபோன்றுன்றாள் 
அதுவருமாறருள் 
அதுவரையும் நீவிர் 
அதுவேயோகாம்பிகை 
அந்தகன்றமர் 


168 
247 
268 
444 
180 
97 
41 
175 
237 

86 
400 
467 
562 
101 

29 
405 
140 

44 
378 
393 
879 
436 
267 
397 
258 
321 

65 
424 
310 
38 
136 

43 
357 
172 
E43 
247 
139 


அந்தணர்பல்லோ 
அந்தணராகுதி 
அந்தணனாகுங் 
அந்தணாளர்கள் 
அந்த நலந்தரு 
அந்தநிற்குணம் 
அந்தநீர் பருகின் 
அந்தப்பதியின் 
அந்தமாபாவியும் 
அந்தமாவிதன 
அந்தவரிஏட்டிலி 
அந்தவாசகங் 
அந்தவேலையிலழ 
அந்தரவேதியில 
அந்நீரினட மூழ்கி 
அப்படியாகுக 
அப்பதிக்குத்திரு 
அப்பதிதன்னில் 
அப்பதியின் வருணம் 
அப்புனல்படிந்து 
அப்புனல்மேன்மை 
அப்புனலிற்புகும் 
அப்பொடுகுளிர்ச்சி 
அப்பொருட்டியா 
அப்பொழுதிந்த 
அப்பொழுது குருக் 
அப்பொழுது மல்லர் 
அப்பொழுது வானவர் 
அபத்தியிேைலனும் 
அப்பரப்புள்ளி 
அம்பலத்தாடுமன்னர் 
அம்பலத்திடை.. 
அம்பலத்திற்றிரு 
அம்புயமேலோற்கும் 
அம்புலியோடரவம் 
அம்மதியிலா திரை 
அம்ப னைப்புலையன் 
அம்பாதவனம் 
அம்முறைமையால் 


484 
471 

67 
442 
250 

42 
106 
195 
429 
209 
243 
501 
218 
407 
198 
116 
435 
238 
452 

91 
281 
174 
140 
46 
55 
329 
544 
414 
168 
578 
571 
577 
580 
402 
251 
349 

124 
- 419 
415 


321 


121 


முதற் குறிப்பு அகரவரிசை 


605 


294 / 


49 


அம்முனிசெய்த 
அம்முனிதவத் 
அமைச்சன் மகன் 
அமைத்தெண்டிக்கி 
அய்ய உன்னருளை 
அய்யகோ வென் 
அய்யநின்றன 
அய்யநின்னடிச் 
அய்யநின்னாணை 
அய்ய நீ மொழிந்த 
அய்ய விரித்தறை 
அய்யமேற்றுண்ப 
அய்யயானு மோர் 
அய்யர்க!! ள் தருந் 
அய்யர் காள்நும்பதி 
அய்யர்காள்யானு 
அய்யருட்சாயண 
அய்யவெமக்குன 
அய்யவேண்டுவ 
அயற்புலத்து மன்னர் 
அயற்புறமதனிற் 
அயன்விழிநீர் 
அயன்றனக்குக் 
அயனரிருத்திரர் 
அயனைக்கூற்றை 
அயிக்கிய மாக்கிக் 
அரகரசங்கர 
அரசகேட்டிபரம 
அரசர்களேறே 
அரசன் மொழிதலை 
அரசனது முழுவதுந் 
அரசனும் ஆத்ம 
அரசனும் பின்வரி 
அரசனுமெய்த்த 
அரசியற் கொலு 
அரசிளங்குமரனுக் 
அரந்தை தருவல் 
அரம்பை திலோத்த 
அர்வமாமுனி 


439 
508 
301 
540 

28 
448 
416 
37 
399 
118 
213 
406 
430 
407 
340 
248 
388 
462 
256 
518 
330 
470 
573 
378 
251 

33 
437 
459 
437 

59 
461 
400 
260 
427 
139 

39 
297 


அரவொடுசிறு 
அரன் பதம்பணி 
அரன் றிருநடஞ் 
அரனருளுஞ்சிவா 
அரனிதம் வசிக்கும் 
அராகஞ் செயலறி 
அரிபிரமர் முதலெ 
அரிமுதல் விண் 
அரியணை மேலிடுஞ் 
அரியதன்கிளை 
அரியதா மதற்கு 
அரியதாயதொன் 
அரியதாயபஞ் 
அரியதிருக்கயிலை 
அரியதிருமகன் 
அரிய திரேதாயுக 
அரியதென்பால் 
அரியதொர் 
அரியநின்மலப் 
அரிய பிரமஞான 
அரியமாதவத் 
அரியயன் முதலாந் 
அரியயன் முதற் 
அரியயன் முதற் 
அரியயன்றனை 
அரியவேதியரனை 
அரிவையர் வாழ்த் 
அருக்கியங் கெவ்விய 
அருகிருபாலும் 
அருகுளர்சிலர்கள் 
அருங்கானகம்நடு 
அருச்சனை செய் 
அருச்சனை செய்தி 
அருஞ்சிவத்து 
அருட்குருந்துக் 
அருட்டிரு வடிவாம் 
அருணன் மொழி 
அருந்தவம் நீயாற்றி 
அருந்தவர்க்கறம் 


248 

18 
568 
561 

77 
428 
408 
174 
434 
211 

85 
214 

84 
158 
280 
846 
69 
24 
82 
84 
29 
176 
188 
498 
182 


15 
881 
160 
511 
196 
817 
822 
135 
408 
478 
41 
229 
578 


606 


திருப்பெருந்துறைப் புராணம் 


94 
159 
515 
312 
319 
489 
485 
839 
292 
206 
424 
548 
121 
428 
314 


88 


அருந்தவர் தக் 
அருந்தவன் சாபம் 
அருந்தவனாகிய 
அருந்தவனாமிந்த 
அருந்திறல்சேர் 
அருந்திறற்சுவேத 
அரும்பதஞ்சலி புலி 
அரும்பாவியோரும் 
அரும்பிறவித்துயர் 
அரும்பு மென் முலை 
அரும்பெறற்குழவி 
அரும்பொருள் 
அரும்பொருளாம் 
அருமருந்தன்ன 
அருமையோடு 
அருமறையந்தணர் 
அருமறையாலெ 
அருமறையுள் 
அருமறையொடும் 
அருவமாயுருவ 
அருவாயுருவமுமா 
அருவாயுருவா 
அருள்சுமந்தகண் 
அருள் தருகுந் 
அருள்பெறுமார்க் 
அருள் பெருமெய் 
அருள்முனி பகர் 
அருள் விடை பெற்று 
அருளாகரராஞ் 
அருளிருந்தவா 
அருளினாலுரை 
அருளுருவாம் 
அலககலும்பல 
அலங்குளைப்பரி 
அலகிலரூட்குருக் 
அலரவன்ரூட்சாய 
அலரின் மேலுறை 
அவ்வசனம் முதிய 
அவ்வருள் பெறும் 


21 
268 
274 
889 
407 
396 
307 
164 
453 
211 

73 
473 
96 
74 
128 
441 
477) 
342 
453 
103 
421 
363 

9 
380 
383 
818 ) 

51 
409 
854 
503 
266 
116 
274 
516 
601 
840 
574 
431 
272 


அவ்வழற்புனலின் 
அவ்விடைமேற்றாள் 
அவ்வியமிலாது 
அவ்விறையிச்சை 
அவ்வுரை கேட்டருள் 
அவ்வூரினெல்லையினி 
அவமிருத்துவும் 
அவர் கடரும்பணி 
அவர்கள் தரும் பொய் 
அவர்களின் பாட 
அவர் செய்புனல் 
அவர் தமையாம் இனி 
அவர் தரும்பலி 
அவர் புரிகடுந்தொழிற் 
அவர் பேதமிரு 
அவரவர் எண்ணம் 
அவரவரக்கதை 
அவராத்மநாத 
அவள் பெயர் கமலை 
அவளுடையவிம்ப 
அவளுயிரின் 
அவன் கொடுமை 
அவனிதனில் ஆதி 
அவனிமுற்றுமோர் 
அவிரும்வாள்பலகை 
அழல்சேர்ந்திடு 
அழுக்குடைமனத்த 
அழுகுரலோடு 
அழுதுவிம்மியிவை 
அழுந்திமிகும் 
அழைக்கும் அன்பர் 
அளவிடப்படாத 
அளவில்வல்லபம் 
அளவிலாக்கற்ப 
அளவிலாச்சி வகதி 
அளவிலாதநற் 
அளவிலாதபரிவெழ 
அளவிலா தமன 
அளவிலாதவர்கள் 


248 
811 

92 
319 
322 
481 
282 
215 


68 


585 
269 
880 
866 


2 
491 

46 
105 


128 


7 
500 
299 
808 
295 


607 


முதற்குறிப்பு அகரவரிசை 


807 

50 
428 


167 
418 
76 


32 
41 
401 
440 
413 
480 

20 
356 
876 
438 
426 

18 
598 

80 
428 
225 
457 
815 
194 


அளவிலாமகிழ்ச்சி 
அளவிலாவண்ட 
அற்புதமார் பூங்கா 
அற்புதமுற்றோர் 
அற்பொலியு நீல 
அறக்குழவுரு 
அறங்கள் பெருக்குதல் 
அறத்திலுயர்ந்த 
அறத்தின் மெய் 
அறநிலைதேர்ந்து 
அறப்புறம்யாவை 
அறம்பருத்திக் 
அறம்பெருகும் 
அறமா திபலம் 
அறவுருவா மறை 
அறனிறைநிலை 
அறிந்துபுகல்வார் 
அறியும் வகை குணம் 
அறிவற்றவன் 
அறுபத்து நான்கு 
அறுமுகேசன் 
அறுவருமோருரு 
அன்பராமவர்க் 
அன்பினாலுளம் 
அன்புருவமாகுதிரு 
அன்புருவாய்நின்றி 
அன்புற்றிடுமெய் 
அன்பொட்டியார்கள் 
அன்பொடுபற்பல 
அன்பொடுமினிய 
அன்றியும் விசாலாட்சி 
அன்றிரவவர்கள் 
அன்னகாலை நள்ளிரு 
அன்னகாலையில் 
அன்னகாலையில் 
அன்ன தாகவென்ற 
அன்ன தாகவென்று 
அன்ன தாகவென 
அள்ளதாகுஞ்சில 


அன்ன தாகுமறலின் 
அன்னது செய்வல் 
அன்னதே செய்து 
அன்னதேயாகவென 
அன்னநடைமின் 
அன்ன நீராட்டி 
அன்னபொழுதத் 
அன்ளமாதலத்தில் 
அன்னமூண் என்பதா 
அன்னர் தங்களி 
அன்னவனின் கொடுஞ் 
அன்னவாறவர் 
அன்னேயாத்ம 
அன்னைகேளது 
அன்னைகேளறல் 
அன்னைபோலெனை 
அனங்கனாகித் 
அனுக்கைபெற்றனி 
அனுமனித்திடும் ஓசை 
அனுமனித்துமிகு 
அனையதன்மை 
அனையதாகவென் 
அனையராகுமச் 
அனைவரும்ஈழத் 
அனைவரும்நின் 
அனைவரும்வெற்ப 


888 
45 
58 
216 
487 
807 
859 

91 
106 
490 
171 
288 
509 
465 
445 
145 
446 
569 
169 
172 


17 


188 
175 
500 
448 
450 
818 
600 
474 
298 
482 
872 
570 
538 
211 
868 
214 

32 
206 
861 


229 
551 


899 


ஆக்கான்முனி 
ஆக்கினைசெய்த 
ஆக்கியவர்க்கியர் 
ஆக்கினை வேகியமென் 
ஆக்கினை வேகியமெனு 
ஆகமவேதபுராண 
ஆசகல் முனிவெளி 
ஆசிபலபெற்றுடன் 
ஆசிரியர்க்குவிரோதம் 
ஆசிலாதகுரவன் 


889 
842 
250 
226 
485 
852 
88 


608 


திருப்பெருந்துறைப் புராணம் 


282 
180 
216 
518 
161 


88 


888 
178 
517 
558 
513 
285 


ஆசின் றொளிர் திரு 
ஆசைசற்றிலனாய் 
ஆசையிலாமற்கூறும் 
ஆடல்பாடலோ 
ஆடல்வாம்பரி 
ஆடினார் பதறி 
ஆடுதல்கூடிற் 
ஆடுவன்பாடுவன் 
ஆண்டகுருவைப் 
ஆண் பரிக்காற்றால் 
ஆண்பெண் அலி 
ண்மையினற்றிற 
ஆணவமலவடிவு 
ஆத்மநாதர் தம் 
ஆத்மநாதர்வெளி 
ஆதரவாங்குற்றம் 
ஆதரவினாலியன்ற 
ஆதரித்தங்கொரு 
ஆதலால் அவளுறுப்பு 
ஆதலால்வட 
ஆதலாலிவளுன் 
ஆதலாற்சொலுமி 
ஆதலாற்சொலு 
ஆதலின் நீபெறு 
ஆதலினால்மார்கழி 
ஆதலினாலத்துவிதி 
ஆதலினாலும் பரமா 
ஆதலினாற்சத்திய 
ஆதலினாற்சுருக்கி 
ஆதவனுங்கிரண 
ஆதவனுதியம் நோ 
ஆதனமூரணி 
ஆதிகற்பத்துக்கு 
ஆதிசைவப்பூசுரர் 
ஆதிநாயகன் 
ஆதியும் அந்தமும் 
ஆதியும் ஈறுமில்லா 
ஆதியும் நடுவும் 
ஆயிடைக்காய 


ஆயிரங்கதிரோன் 
ஆயிரத்தெட்டாம் 
ஆயினுஞ் சிவபுரத் 
ஆயுளுங் கதியும் 
ஆரணங்கே நீ புகல் 
ஆரண ஞசொலும் 
ஆரணம் நாலும 
ஆரவாரத்தோடே 
ஆரியனாக வந்த 
ஆலவாய தனுள் 
ஆலவாயரன்றானிந்த 
ஆலின்கீழ்மறைகள் 
ஆவணித்திருமூல 
ஆவதுன்றன 
ஆவலொடு நற்பெருந் 
ஆறடைக்கின்றவுன் 
ஆறாதாரத்தினிய 
ஆறுநாள்மட்ட 
ஆறைந்நூறு தவ 
ஆன மூவகைத்தருப் 
ஆனனத்திருசா 
ஆனன நீளமெண் 


505 


194 
120 
258 ) 

10 
501 
306 
404 
551 
590 
518 ) 
552 
291 
484 
360 
303 
555 
321 
581 
255 
151 
392 
296 
220 
227 
349 
546 
324 
323 

19 
835 
532 
280 
317 
582 

9 
222 
271 
78 
81 


191 
596 
550 
818 
185 
204 
401 
528 
529 


இ 


க்கண முமை 
இக்காலந்தனில 
இகத்திலின்பமறு 
இங்கனை நீதரு 
இச்சிறார்களுக் 
இட்டமிகுந்த கூடற் 
இட்டமுடனோதிய 
இடபமதிவானி 
இடமீராறுக்கும் 
இடிக்கிணங்கதிர் 
இணையகல்விளை 
இத்தகைய குழுக்கள் 
இத்தகைய மேன்மை 
இத்தலத்தினில்மேவி 


499 
880 
808 
550 
446 
547 
440 
817 
812 
867 
427 
160 
83 


150 


609 


முதற்குறிப்பு அகரவரிசை 


560 
558 

6 


131 
198 
445 
123 


525 
57 
89 
52 
299 

16 
288 
466 


30 


40 


99 

12 
2:53 
57 


இத்தலமுதலாய் 
இத்துதி ...... இறை 
இதமருள் குருந்துறை 
இதற்குமேற் பலன் 
இதனுக்கிணையில் 

தளை முன்னம் நீ 
இது சொலத்தகா 
இந்தமா ரசாயன 
இந்தவன நாமம் 
இந்தவாறுழத் 
இந்திரன் முதலா 
இந்திரியங்கள் தோற்ற 

ந்திரிய வயமயங்கா 
இருநிலத்தில் இப் 
இப்பரிசிதுவீதாக 
இப்பிழைக்கினியென் 
இம்மகிமையுடைய 
இம்மாநலமுறுகாதை 
இம்மாற்றமருளிய 
இம்முறை சவுன 
இம்முறை பலநாள் 
இம்முறைமையினால் 
இம்முறைய தன் சீர் 
இம்முறையிற்கேட்ட 
இம்முறையிற்றாழ்ந் 
இம்முனிவரனடி 
இமயமால்வரை 
மவான் மகள் 
மைய மன்னவன் 
இமையோர்கள் 
இயக்கர் தம்வழி 
இயங்கிய பிண்ட 
இயங்குபல் பெருமை 
இயம்பிய மனுடர் 
இயம்பியவிவ் 
இயற்சதுர்யுக 
இரங்கிசையாழின் 
இரங்குவெண்டிரை 
இருக்கை ஈந்து 

77-78 


591 
463 
259 
372 
316 
201 
340 

59 
120 
273 

87 
827 
403 
227 
387 
419 
142 
114 
375 
311 
398 
57 
70 
55 
90 


ருதுடைபுருவ 
இருந்தளவிலாத 
இருந் திடுகுருந்தம் 
இருப்பவரவரே 
இருமுனித்தவர்கள் 
இல்லெனுஞ்சொல் 
இலக்குமி யோடை 
இலகுசாமரை 
இலகு நவமணி 
இலங்குவேணி 
இவ்வகைய தாகி 
இவ்வகையாளவி 
இவ்வகையாங் 
இவ்வகையா லிவர் 
இவ்வணம் எவரும் 
இவ்வணந்திரு 
இவ்வரமொன்று 
இவ்வாறிவரிருப்பக் 
இவ்வாறு துதித் 
இவ்விடை வரற்கேது 
இவ்விதமாய்கல் 
இவ்வி தமாய் வாதவூர் 
இவ்விதி வருமோ 
இவ்வியல்பரிகட் 
இவ்வியற்கை 
இவ்வூரர் கொடார் 
இவர்கள் மாதவ 

வர்கள் முனங் 
இவர்கள் வாய்மொழி 
இவரிருவோரு 
இவன் மனக்கவற்சி 
இவன்றனாலிது 
இவைமுதலாம் பல 
இவையெலாமெம் 
இழிவுதங்கிட 
இழைத்தேனிவ் 
இற்றை நாள் வரை 
இற்றைநாள் வரையெம் 
இறந்திடாவரமும் 


204 
141 

59 
100 
843 
239 
540 
286 
588 
422 
418 
475 
594 
265 
582 
458 
196 
202 
348 
210 
246 
260 
152 
176 

48 
272 
591 
371 
448 
206 


898 


502 


610 


திருப்பெருந்துறைப் புராணம் 


இன் னவாறு ப 
இன்னவாறுயர் 
இன்னவாறு வினா 
இன்னவேதுவி 
இன்னவை பற்பல 
இன்னு மொருமுறை 
இனிமைசேருளத்த 


489 
447 
578 
217 
248 
824 
81 


ஈ 


ஈசர்பெருந்துறைப் 
ஈசுரப்பிரசாத 
ஈட்டினன் பொருள் 
ஈடில் குருந்தூர் 
ஈருளி ஞமலி மீனோ 
ஈறிலாத பெரிய 
ஈனரஞ்சிதம் 


582 

84 
288 
865 
534 
181 
219 


இறுகிடப்பிணித்தல் 
இறைவர்க்கரசே 
இறைவனருளிய மொழி 
இறைவனுமெழுந்து 
இன்பசாகரத்திரு 
இன்பமாரடியார் 
இன்பமாராத்ம 
ன்பமாரும் ஈச 
இன்றருட்டீக்கை 
இன்றுகாறுடனீ 
இன்றுவாபர 
இன்ன தன்மையதா 
இன்ன தாங்கதிர் 
இன்ன தாஞ்சிவ 
இன்ன நற்றுதி 
இன்ன நன்மாற்றம் 
இன்னபரிசாலோ 
இன்னபல்கொடுமை 
இன்னபலதுன்பு 
இன்னபலவாற்றினால் 
இன்னபற்பல மகிமை 
இன்னபற்பலரார்த் 
இன்னபேரெழிலாள் 
இன்னமனையாள் தன் 
ன்ன மாக் கதை 
இன்னமா நல 
இன்னலமுள்ளோர் 
இன்னவகையவனி 
இன்னவகையாற் 
இன்ன வகையாற் 
இன்னவகையிறை 
இன்னவாயளவற்ற 
இன்னவா றருமறை 
இன்னவாறவர் 
இன்னவாறாகவவ் 
இன்னவாறிமை 
இன்னவாறு 
இன்னவாறு நல 
இன்னவாறு நின் 


52 ) 
193 
45. ) 
391 
486 
476 

72 
184 
477 
894 

54 
579 
287 
128 

85 
395 
847 
426 
32 
483 
375 
367 
255 
315 
220 
1 : 8 
848 
244 
160 
836 
438 
2 : 1 
449 
203 
230 
154 
136 

36 
494 


உடம்பெலாம் புமுத்து 
உடல் வெண்மை 
உடன்சிலை உருவமானாள் 
உடனுதித்தவன் 
உண்டி பற்பல 
உண்டியாதிய 
உண்டுடைத்து விண் 
உண்ணெகிழ் மனக் 
உத்தரிகந்திருத் 
உத்திரத் திசை 
உந்துநீர்க்கயமுனாள் 
உம்மிலொரு குடியாக 
உமது பெருந்தகை 
உய்யானஞ்சயித் 
உயிரிறும்படி நாடி 
உயிரின் தன்மையை 
உரகபடப்பணி 
உரிமைகொள் நால் 
உரிய ஆவணி 


124 
526 
268 
.219 
146 
: 298 
589 
227 
581 
508 

5 
480 
460 

69 
540 
488 
250 
118 
541 


முதற்குறிப்பு அகரவரிசை 


611 


எ 


உருகிய உ.ளத்தோ 
உருநிறங்கபிலை 
உருவெடுத்துழலும் 
உருவென்றாலுரு 
உரைக்கிலம் முன் 
உரைக்குமிவ்வரு 
உரைத்தவிச்சுழி 
உரைத்தியென்றி 
உலகமாதாசத்தி 
லகமெல்லாம் 
உலகில் நீர் பெறும் 
உலகுதவுசிற்று 
உலகெலாம் சிருட்டி 
உலகெலாமீன் ற 
உலகெவர் தமை 
உலகேயுருவமதாய் 
உலவைபுரிதரு 
உலவையில் வகை 
உவகைகூறவுன் 
உவமையுற்றநம 
உள்ளசெய்கை 
உள்ளதோ திய 
உள்ளம் நல்லறத் 
உறைப் பொடுஞ்சிலர் 
உன்றனக்குபய 
உன்றனக்கென்ன 
உன்றனையன்றி 
உன்னருந்தவத்தி 
உன்னலுரைசெய் 
உன்னலையி தின்வே 
உனக்கிவன் சகியாய் 
உனக்கெவை விருப்பு 
உனைப்பிரிந்தாற்றேன் 


475 
528 
476 
334 
71 
58 
523 

41 
320 
117 
495 
412 

43 
451 
221 
422 
234 
520 
499 
302 
508 
215 
214 
11 


எக்குரையுந்தீர்க் 
எங்களுக்கியமான 
எங்குள நீரினும் 
எட்டித்தொடுகொம்பு 
எடுத்தணைத்துத் 
எடுத்தியம்பித் 
எண்டிசைக்கு நென் 
எண்ணலாது பெரு 
எண்ணு முன் மறை 
என்பதோடிரண்டா 
எத்திசையுந் தொழு 
எதிர்க்க அஞ்சி 
எதிர் முகமாக 
எந்தயா நலஞ்செய் 
எந்தாயொன்று 
எப்பொருளும் பெற்றி 
எம்பிலோர்குடி முதல் 
எம்மையாளுடை 
எமக்கு நீரொரு 
எமது மரபினர் பெயர் 
எரி நிகர்த்த 
எவ்வகையாலிவரை 
எழுது சித்திரம்போல 
எழுந்து நியமங்கள் 
என்செய்வேனினி 
என்செய்வோம்மத 
என் செயுவம் இனி 
என்சொலத் தகுமென 
என்றருள்செய் 
என்றருள் செய்முனி 
என்றருள் புரிந்த 
என்றருள் புரிந்து 
என் றருள் புரிந்து 
என்றருல புரியும் 
என்றருளும் முனி 
என்றலும் முனிவன் 


161 
873 
249 
200 
174 
319 

11 
305 
507 
529 
429 
207 
560 
135 
402 
248 
447 
447 
445 
488 
135 
290 
571 
471 
495 
154 
188 
227 
405 
358 
224 
287 
891 
242 
845 
190 


892 
286 
548 
223 


141 


383 
891 


223 


559 


அணற்றுடலோட்ட 
வரவர்கள் பெரும் 


197 
544 


612 


திருப்பெருந்துறைப் புராணம் 


77 


241 
43. ) 
431 
16 : 


116 ) 


151 
20 :) 
14- ) 
173 
41 : 
42 
41 
43 ) 


என்றுரைத்து நிதி 
என்றுளத்தெண்ணி 
என்றுளம் நினைந் 
என்னலுமம்மாது 
என்ன விறையோடி 
என்னவேதுவினா 
என்னிடத்தினில் 
என்னினிச் செய்வன் 
என்னென்றிவ் 
என் மதிமைந்த 
என்னையாண்டருள் 
என்னையீங்கொழித் 
என்னையும் பொருளா 
எனக்கேட்டவிருடி 


464 
229 
189 
279 
141 
826 
489 
241 
457 
415 
572 
492 
888 
165 


ஏ 


என்ற வேதாவுக் 
என்றறிகமன்னே 
என்றனர் வேந்த 
என்றனரன்னோரெ 
என்றனள்வெற்பரை 
என்றனன் நாரத 
என்றனாலிது 
என்றனேகதுதி 
என்றனே கநற்று 
என்றிரந்து வேண் 
என்றிறைவனோதி 
என்றின்னனபல 
என்றுகூறலும் 
என்று கூறினர் 
என்று கூறுதல் 
என்று சங்கினொடு 
என்று சொற்றிரங்கி 
என்று சொற்றிரந்து 
என்று தனதுற்பவம் 
என்று திருவாதவூர் 
என்று நற்றுதிகள் 
என்று நாதனைப் 
என்றுநைமிசத்தின் 
என்றுபலபுன் 
என்று பலவாந் 
என்று பலவாற்றுதி 
என்று பலவாற்றுதி 
என்றுபலவும்புகன் 
என்று பலவுமந்த 
என்றுபற்பலநல் 
என்றுபற்பல நன்னய 
என்று பற்பல மொழி 
என்று புகன்றவர் 
என்று புகன்றனன் 
என்று பெயரிட்டு 
என்று பொய்மொழி 
என்று மாதவம் 
என்றுமிவ்வண மருட் 
என்று மெய்ப்பரிவினோ 


305 
241 
20 ) 
41 ) 
551 
101 
451 


05 


ஏகம்பந்தன்னின் 
ஏகுதும் மகிழ்வின் 
ஏத்தரிய பவுத்திர 
ஏ மறவீன்ற குழவி 
ஏதமில் கிரேதயுகம் 
ஏதமில் பரிகட்கிவ் 
ஏது செய்திடினும் 
ஏர் குடியிருந்த 
ஏலரும் புகழ் 
ஏவாலெயில் எய் 
ஏற்றமாம் ஆத்ம 


564 
302 
436 
418 
410 
585 
188 
254 
216 
584 
51 


141 
115 
31 5 
4 : ) 


6.6 


287 
443 
445 
469 
409 
2 : 8 
4 : 7 
105 


ஐந்தறுபதாமனையும் 
தின்மேல் வயதோ 


408 
521 


ஒ 


4 19 
298 


ஒசிய நுண்ணிடை 
ஒருகோட்டு மதக் 
ஒருதரம் அரா 


12 
886 
180 


முதற்குறிப்பு அகரவரிசை 


613 


ஒருபங்குளது 
ஒருபொருளுணர்வு 
ஒருமோதிமுனென் 
ஒருமைசேர்மனத் 
ஒருவருக்கு மதிற்றா 
ஒருவரோடொருவ 
ஒளிவிடுவெண் 
ஒளிவிமானமீது 
ஒன்று பூணில் அவதி 


14 
82 
194 
127 
166 
446 
814 
219 


130 


ஓடுங்கவந்தியுமே 
ஓதருஞ் சிற்றெறும்பு 
ஓதியநரகத்தப் 
ஓதிய முகுர்த்தம் 
ஓதுமிச்சதுரமெ 
ஓதுமெய்ப்பொரு 
ஓதுவன் அவர் மன 
ஓமகுண்டத்தங் 
ஓரிருகோடிகள் 


556 

7 
68 
53 
54 
47 
227 
406 
55 


தண்டகமகிழ்ந்து 
கண்டதிசைமுகன் 
கண்டவரறுபது 
கண்டவேள்மணம் 
கண்டற்புதமொடு 
பண்டனன் ஆசிகள் 
சண்டனன் கண்ணார 
கண்டனன் கருணை 
கண்டனன் வறியன் 
ஈண் டிகை சென்னியும் 
கண்டிறைஞ்சி 
கண்டுகண்மாரிசிந்த 
பண்டுதெரிசிப்பார் 
கண்டுதொழுந்தொறும் 
கண்டுவந்தெதிர் 
கண்டுவந்தெழுந்து 
கண்டுவீழ்ந்து 
கண்டுவீழ்ந்து 
கண்டெழுந்தரி 
கண்ணாரக்கண்ட 
கண்ணினீர் துடைத் 
கண்ணிருட்டோடு 
கண்ணிமையளவீ 
கண்ணுதல் நாயகன் 
மணநாதர் தொண்டர் 
கணவன்றவமேற்கொள் 
கதிரெழுமணுமூரீவமு 
கந்தநாயகபோற்றி 
கந்தம் வால்முகம் 
கந்திருவத்தவர் 
கந்திருவர்க்கிறை 
கயற்கண்ணியென் 
கயிலாசநாதருக்கும் 
கயிலாய ஈசர் 
கயிலை முன்னுளதா 
கயிலை வடவால் 
கயிறுமாறிக் கொடுக் 
கரசரணாதியங் 
கருணைபோருவென்ன 


478 
887 
228 
158 
584 
226 
234 
222 
78 
24 
119 
565 
864 
457 
208 

35 
144 
155 
108 
401 

74 
488 

52 
552 
118 
357 

61 
186 
528 
247 
249 
168 
405 
116 

43 
140 
536 
240 
37 


கஞ்சன்மால்விழி 
கஞ்சன் முன்வந்து 
கஞ்சன்வாய்மொழி 
கஞ்சனவ்விருடி 
கட்டழகுடைத்தாய் 
கட்டுகரைக்கணி 
கடகரிப்பரிமா 
கடகரியரியொரு 
கடம்பமரூரிலெய்த 
கடவுளர் தம் யோரேற் 
கண்கள் பொழிய 
கண்குளிர நோக்கி 
கண்களாற் காண்போ 
கண்கவர் காட்சி 
கண்கவரும் பேரழகு 


873 

77 
259 
188 
531 
551 
577 

22 
565 
168 
358 
473 
264 
534 


451 


614 


திருப்பெருந்துறைப் புராணம் 


179 


28 


காசிப முனியை 
காசிபர் நாரதர் 
காணுமுன்னர்க் 
காதலொடுஞ்சிவ 
காதிலணிந்திசை 
காதிற் கொள்பவர் 
காதினோடு முதுகு 
காமசரத்தாலடியுண்டு 
காமமுடன் சினம் 
காமமே முதலிய 
காமுகர் சிற்றின்ப 
காயும் வெம்புலித் 
கார் மிகுந்தரக்கு 
கால்களற்றவர் தோள் 
காலதூதர் தமை 


188 
552 
549 
186 

81 
881 

25 
222 
594 
576 
527 
869 
874 


கருணையங்கடலே 
கருணைவழிந்தொழுகு 
கருமசீலனாதல் 
கருமநாதனுமாயு 
கருமயிரெவையு 
கருமா வெனமிகு 
கருவமாமறியின் 
கருவிகரணங்கள் 
கருவியுறு மூணு 
கருவின் வேதனையை 
கரைந்தது பிடியேற் 
கரைந்துருகும் பொன் 
கல்லணைத் திரளும் 
கல்லுருவாயவள் 
கலைக்கடல் யாவையும் 
கவரிக்கழிதலை 
கவின் மருவுநுதலினி 
கவினார் பொற்சிலம்பு 
கள்ளினைச்சில 
களங்கமிலாத 
கற்பகப் பூமழை 
கற்பகமின்னார் கள் 
கற்பகாதியதரு 
கற்றுணர்ந்தொழு 
கற்றையங்கதிரோ 
கறுத்தனன்றிரு 
கறுப்பிடை வெண்மை 
கறுப்பொடு வெளுப்பு 
கறுவுகொண்ட 
கன்னடந்துளுவந் 
கன்னியுருவாகுமிளன் 
கன்னியைக் கொண்டு 
கனகசபைதனில் 
கனகமணிமன்றி 
கனமருவுமலர் 
களி தருநற்றருவை 


270 
284 

85 
284 
526 
195 
520 
825 
589 

86 
529 
592 
507 
292 
224 
201 
458 

3 
12 
60 
39 
16 
97 
91 
515 
215 
526 
531 
a67 
510 
412 
258 
162 
293 

96 
437 


கிட்டொணாதபேரின் 
கிரந்தமோர் நூறு 
கிரேதயுகந்தனிற் 


498 
189 
845 


குசைப்புலவன்மிக் 
குஞ்சித்த செஞ்சரண் 
குஞ்சுகளினங்கள் 
குட்டியோர் புறமும் 
குணப்பாலாதிய 
குந்தமூலத்தினுக்கு 
குந்தமேவடிவா 
குந்தவாணருக் 
குந்தாரணிய நாதரை 
கும்பமுனிதனையழை 
குரவனைத்தன தா 
குருந்தடியிலிருந்து 
குருந்தமேவடிவா 
குருந்தவாணரே 
குருந்திறைவர் 
குருந்திறைவன் 


411 
585 
225 
128 

68 
165 
286 

94 
858 
169 
190 
818 
874 
494 
469 


கா 


காகம் நாய் பன்றி 


584 


முதற்குறிப்பு அகரவரிசை 


615 


குருந்து விட்டருள் 
குருந்தெனும்பெரு 
குருநாண் மதியம் 
குருமனையை யபகரித் 
குருமுதலாயிருந் 
குலவரை பாதி 
குளப்படி நீரும் கங்கை 
குறுமுனிகையா 
குறைபெரிதுமுடை 


222 
221 
860 
834 
278 

67 
877 

17 
484 


கைப்பொருள் யாவும் 
கைம்மலையீருரி 
கையுங்காலும் 


240 
249 
865 


கொ 


கொக்கிறகணி 
கொடுபோகியலைத்தே 
கொண்டாடெருதி 
கொத்தறாமலர்க் 
கொந்தலர் கொன்றை 
கொந்தளகக் குழல் 
கொல்லையிற் புற்கறி 
கொன்றைவார் சடில 


188 
200 
421 
501 
250 
11 

7 
801 


கூடலரசே முறையோ 
கூடைதலைக் கணை 
கூர்கொள்வாள் பலகை 
கூவிய புள்ளொலி 
கூற்றுவன் செவி 
கூறிலங்கு மங்கை 
கூறுகிடப்பது கண்டு 
கூன் குயத்தினால் 
கூனுறமுதுகொரு 


433 
550 
465 

98 
370 
553 
547 

13 
429 


கோ 


472 

18 
888 
566 
144 
57.8 


கெ 


873 


கெமுமுநிக்கிரக 
கெழுமுமற்றப்பதி 


கோகிலமிடைக் 
கோட்டு மலர்த்தருக் 
கோதனங்கள் தந்திடு 
கோதிலாக் கோயில் 
கோதிலா நல்ல முதமே 
கோயில் நற்சுடு 
கோயில் மூத்ததிருப் 
கோரபத்திரை 
கோரமாம் விகற்பரூப 
கோலமால் வரை 
கோலவாள் விதிர்த் 


325 


589 


4 


879 


கே 


574 


545 


541 


809 


499 


505 


கேட்டகூடற் கோமான் 
கேட்டது நற்சங் 
கேட்ட மன்னனுட் 
கேட்ட மாரனும் 
கேட்ட விந்திரன் 
கேட்டியெவற்றினும் 
கேடிலாப் புவன 
கேத்திரமகிமைதன்னை 


265 


84 


850 


281 


சகமுதன்மை 
சகல நலங்களும் 
சகலமும் நாரணன் 
சகலமுமுற்றுணர் 


45 


223 


877 


274 


616 


திருப்பெருந்துறைப் புராணம் 


சாதுவஞ்சனை 
சார்ந்தமுனி 
சாலோகமுற்ற 
சாற்றிடுமவைமுப் 
சாற்றுகின்றயாவை 
சாற்றுபுனலெவ 
சாற்று மெய்கண்ட 


288 
275 
40 
64 
132 
117 

8 


சங்கமிருந்த 
சங்கமிருந்த தமிழ் 
சங்கரர்க்குத்தமர் 
சங்காரகாலமரி 
சங்கு சக்கரமுராரி 
சங்கொலிமுழங் 
சண்முகப்பிரான் 
சத்திகருப்பமதா 
சத்திகளாற்றனுகரண 
சத்தியடையாளமதா 
சத்தியவுலக 
சத்திவிம்பமாம் 
சத்து ரூபவரூப 
சதுமறையுமவணி 
சதுர் யுகம் எழுபதாக 
சதுர்வேதபுரம் 
சந்தனமாலை 
சந்திரன்றவம் 
சம்புநாமம் நாவில் 
சம்புவின்னினைவா 
சம்மதித்ததென்னர் 
சம்மதித்தயில்வேல் 
சமியின் காய்பறி 
சமயமுறு நைமிச 
சரணமலர் தன்னில் 

ணெனத்துதித் 
சரிக்குமாத்ம 
சரியையாற்றுவர் 
சலமுடைய சலந் 
சலன மிலாது 
சவுபரி முனிக்கு 
சனகராசனெண்ண 


27 
554 
545 
109 
208 
479 
182 
320 
588 
328 

87 
320 
82 
99 
54 
112 

28 
285 
130 
506 
555 
177 
219 

26 
474 
421 
284 
447 
577 
382 
229 
31 


சித்தஞ்சிவமாக்கி 
சித்தமார்கரணச் 
சிதம்பரந்தன்னிற் 
சிந்துபூந்துறை 
சிந்தைமகிழ்சேனை 
சிந்தைமகிழ்ந்து 
சிந்தையின் மகிழ்ச்சி 
சிரத்திற்றாங்கிய 
சிரவலி குட்டம் 
சிரித்த நன்முகமும் 
சிரித்த வான்மதி 
சிரிப்பவருமுட் 
சிருட்டி காலம் 
சிருட்டி கிருத்தி 
சிருட்டியின் பொருட் 
சிலமெய்ஞ்ஞான 
சிவகணத்தவ 
சிவகளையெவை 
சிவசம்பந்தமாகிய 
சிவசிதம்பரமென் 
சிவபத்தரென் றால் 
சிவபிரான் வட 
சிவபிரானருளி 
சிவபிரானுதவ 
கிவபுரந்தனிற் 
சிவபுர மகிமை கூறும் 
சிவபுரமதனில் 
சிவபுரமதிற்றிகழ் 
சிவபுர மற்ற தலங்கள் 


588 
481 ) 
565 

10 
409 
249 
511 
448 

90 
270 
448 
475 
282 
815 
72 
81 
868 

44 
485 
568 
195 
149 

75 
206 
216 
241 


சா 


66 
223 


சாகரமேனை 
சாத்தணிதிகழ் 
சாத்துடையரையினிற் 
சாதிகுலமாண்பென் 


52 


429 


187 
826 


474 


முதற்குறிப்பு அகரவரிசை 


817 


சுருதிபலமுகமாக 
சுருதியுமங்கமும் 
சுற்றமாகுமித்தொடர் 
சுற்றுமணிமாமதிளு 


480 

24 
508 
88 


சிவபுர மாநகரிலதிற் 
சிவபுரமான்மிய முதவு 
சிவபுரமுற்றும் 
சிவபுராணசிர 
சிவபுராணந்தகவி 
சிவமயற்பித்து மிஞ்சி 
சிவமுதன்மையெ 
சிவயோகநாயகிதன் 
சிவருபமெவற்றி 
சிவனபிடேகம் 
சிவாவென்றோர் 
சிற்சபைவாசா 
சிற்ப நூற்படி 
சிறந்தவுன்றன்னா 
சிறப்புமிக்க சன்மார் 
சிறிது பருவமகன் 
சிறிதுவைகலொத் 
சிறியவோர்மறை 
சிறுத்தொண்டர் மனையின் 
சினமறு நற்சிறு 


848 
899 
440 
184 
562 
560 
546 
402 
162 
124 
129 
248 
496 
881 
487 
856 
218 
214 
833 
455 


சூதர் முனிவரரொடு 
சூதரிருந்தபெரும் 
சூரன் சொல்லுமுள் 
சூரனால் நெடு 
சூரியன் சந்திரன் 
சூழ்கரைமருங்கோர் 
சூழ்ந்து நின்றிவை 


595 

19 
184 
150 
288 
897 
148 


சீடராகுமனைவ 
சர்பூத்தபரங்கருணை 
சீர்வளருஞ்சவுன 
ருலாவுமுனி 
சீருறுந்திருவாசக 
சிலம்பல கற்பித் 
சீலமருவுமம் மறை 
சீலமொடு மேவல 


82 

2 
817 
202 
572 
866 
355 
547 


செக்கர்வானிறம் 
செங்கண்மாயன் 
செங்கண் மாலயன் 
செஞ்சடாடவிம 
செஞ்சடா டவியின் 
செஞ்சடாமகுட 
செஞ்சடிலமேற் 
செடியனேன் புரி 
செந்துகிலாடை 
செப்பரிய மெய்ப் 
செப்பியவிச்சரிதர் 
செம் பிற்காளிதம்போல் 
செம்பொன் மாமலை 
செம்பொனாற்செய்த 
செம்மைதரும் அறமே 
செம்மைதரு சவுராட் 
செய்யகுண்டலிப் 
செய்யனே திரு 
செல்வமலியந்நகர 
செல்வமிக்கநற் 
செல்வமிகமலிதரு 
செவ்விதாயுலக 


588 
102 
490 
152 
108 
110 
474 
223 

27 
828 
252 
484 
148 
454 
100 
118 

84 
288 
407 
445 
242 


சுக்கிலமதிகமாயிற் 
சுத்தமென்னும் 
சந்தரநாயகர் 
சுருட்டு வெண்டிரை 
சுருதிகள் இடைவீ 


519 
485 
545 
476 
45 


56 


618 


திருப்பெருந்துறைப் புராணம் 


590 
52 


செவ்வியகங்கை 
செவியடிகந்தம் 
செழியர் குலபதி 
செழியர் திருக்குல 
சென்றதின் மூழ்க 
சென்றாரணம் 
சென்றிடுதலாலு 
சென்றுசூரன் 
சென்றுபெருந்துறை 
சென்னியிற்றண் 
சென்னியின் விரல் 
செனிப்பதுபகலதாகி 


818 
800 
597 
848 


881 
523 
487 
433 
188 
585 
411 
183 
556 

2 
583 
519 


சோதியருட் சுடர் 
சோதியாய்ப்பிரம 
சோதியுற்ற தீரை 
சோ திரூபவகளங்க 
சோமவாரம் சங்கிர 
சோமவாரமுங்கூடிற் 
சோர்ந்திடாவெழில் 
சோர்விலாவபிட்டி 
சோற்றினில் விட 


83 


67 
92 


ஞ் - ஞா 


சேயவென்றருளி 
சேர்ந்தருகற்றரு 
சேர்ந்தகண்ணுதல் 
சேர்ந்தவனுலவும் 
சேர்ந்தனன் சிவ 
சோந்திருந்தளவ 


78 
346 
538 

92 
285 
296 


ஞ்சற்றுண்டாய் 
ஞாலமுய்ந்திட 
ஞானகுருவடி வா 
ஞானசற்குருவாற் 
ஞானசனகருக்கு 
ஞானதேசிகவுரு 
ஞானமயமாத்ம 
ஞானவம்பர 
ஞானவாரமுதுமை 


571 
561 
115 
486 

30 
104 
404 
45 


ை 


சைவசமயத்திறமே 
சைவாசாரம் உடைய 


580 
600 


சொ 


1. 


சொல்லரியநைமிச 
சொலத்தொடங்கு 
சொற்பெருஞ் சொற்றுணை 
சொன்னமுப்பரிக்கும் 
சொன்னவப்புவன 


410 
29 

5 
580 
63 


தக்கன் மகளாய 
தக்கன் வேள்வி 
தக்கனைத் திருமேவிய 
தகனாதிகளில்லாத 
தங்கடம் விருத்தி 
தங்கள் தம்பதி 
தங்கள் வரலாறும் 
தங்களுக்கொருபதி 
தங்கிளைக்கிட 
தட்டமிட்டகரமலர் 
தடுத்துமறித்தடா 
தந்தணிந்தமுதம் 
தந்திடுதுவாத 
தந்திடுவம்யாமதன் 
தந்திரமுறைநெறி 


822 
300 
573 
198 
425 
186 
470 
427 
208 
299 
244 
894 

44 
482 
426 


சோ 


சோடசமாயுரை 
சோதிநாயக 


101 
304 


முதற்குறிப்பு அகரவரிசை 


619 


தன்னொளியலது 
தனக்கு நேரிலா 
தனை நிகர்த்தரன 
தனையையாய் மலை 


78 
218 

84 
156 


தா 


தந்தைகாசிபரும் 
தந்தை சொற்றேரும் 
தந்தை மகிழ்ந்து 
தந்தையாம்பிரம 
தந்தையொடன்னை 
தம்பியாய்வந்த 
தம்மளத்தின் செயல் 
தம்மைநேராகுமோர் 
தமைத்தடிதல் 
தரளவெண்மணி 
தரித்திடுமலடு 
தருகவென்றனன் 
திருகவென்றனள் 
தருகின்றேன் புவி 
தருணமங்கலை 
தருத்திரு நாடு 
தரையில் வளர்வினை 
தலவிசேடர் தரும் 
தலைமைபெறு 
தலையொருபத்து 
தவஞ்செய் காசிபன் 
தவத்திற்புகுந்த 
தவம் புரியும் பரை 
தவமகிமையிற்சவு 
தவமணிந்தேத்தும் 
தவமுனிவரர் குழு 
தவயோக பீடத் 
தவவருளுருவாங் 
தவவேந்தே தவுமி 
தவறில் சூதவிருடி 
தழல்முனர்ப் பஞ்சின் 
தற்பணமதனின் 
தன் காலமுள்ளளவும் 
தன்குடைநிழற்கீழ் 
தன் றன்வசமன் றின்ப 
தன்னகத்திடை 
தன்னாற்புரிபொய்கை 
தன்னுலகமெய்தினன் 
தன்னையொப்பலா 


210 
888 
455 
880 
549 
181 
464 
425 
183 
465 

90 
157 
155 
214 
147 
266 
591 
599 
119 
409 
179 
857 
118 
280 
385 

22 
164 

61 
167 
136 
187 
568 
199 
385 
161 
218 
424 


தாணுவே சிவனே 
தாதமார்க்கமாகிய 
தாதவிழ் கடுக்கை 
தாதவிழ் மாலை 
தாமரைத் தன்வன் 
தாமரை நாளங் 
தாமரை நீர்போலு 
தாருகன்றுயர் 
தாருகன்றுயரம் 
தாருகன்னுடலை 
தாரையூரியெக்காள 
தாவில் யோகாம்பிகை 
தாவிலாதபேரேரி 
தாவிலாவிவையெலாம் 
தாவிலாவுயிர்கட்கு 
தாவிலாவெமது 
தாழ்ந்திறைஞ்சி 
தாழியறு கோண 
தானசாசன முதல் 
தானந்தம் இலான் 
தான பூருவமாக 
தானவக்களையை 
தானை சூழ்ந்திடச் 


559 
486 
187 
229 
257 
264 
456 
158 
181 
188 
510 
851 

10 
882 
870 
569 
402 
474 
482 
575 
408 
190 
502 


தி 


திக்கெலாம் புகழ் 
திகழுங்குருந்த 
திங்கட்கொழுந்தணி 
திங்கள் கூற்றுத்திரு 
திசைமுகனார்க்கு 
திசையெலாங்காலா 


466 
364 
556 
286 
408 
894 


841 
215 


620 


திருப்பெருந்துறைப் புராணம் 


62 


திருவாதவூர்ப்பெரி 
திருவாதவூரர்மதி 
திருவாதவூரருக்கு 
திருவாதவூரருமத் 
திருவுளமிரங்கி 
திருவெழுத்தைந்துமே 
தில்லைவாழந்தணர் 
திலதம்பலித்திருக் 
திறிகுணமேயிலையாக 
தின்றான் வயிறடைய 
தினச்சொலில்பணித் 


586 
460 
850 
469 
176 
225 

5 
196 
401 
197 
128 


தீ 


திண்ணியமேரு 
திரள்மாதவர் தம் 
திரியுங்காலையக் 
திருக்கரஞ்சிரத்தில் 
திருக்கற்பணி செங் 
திருக்குருந்ததற்கு 
திருக்குருந்திறை 
திருக்குருந்தை 
திருக்கோவையுந் 
திருச்சிற்றம்பல 
திருஞானசம்பந்தர் 
திருந்தா திகயிலாச 
திருந்திய நற்றவர் 
திருந்திய நற்றவ 
திருந்தநாவினோர் 
திருந்திய மாதவப் 
திருந்தியவாதவூரர் 
திருந்துங்கருணை 
திருந்து நலந்தரும் 
திருந்துமறிவுடையோய் 
திருந்து மறையவர் 
திருநயனமுக 
திருப்புத்தகந்தனை 
திருப்பெருந்துறைச் 
திருப்பெருந்துறைத 
திருப்பெருந்துறையில் 
திருமலியுங்குருந்த 
திருமாலயனிந்திரன் 
திருமாலுமலரயனு 
- திருமுகத்தழகு 
திருமூலட்டானம் 
திருவலகுதிருவி 
திருவளர் கூடலின் 
திருவளர்சிற்பர 
திருவள ராத்ம 
திருவளர் தருவே 
திருவளருங்குருக் 
திருவளரும் பெருந் 
திருவாசகப்பொரு 


421 
219 
480 
598 
88 
85 
404 
583 
582 

17 
408 
249 
809 
129 
450 
515 
557 
282 
841 
489 
112 
584 

7 
875 
566 
109 
596 
831 

79 
566 
119 
545 


தீட்டுமரத்தினிற்கூர் 
தீதகல்மானவ 
தீதிலாமறை 
தீமைபற்பலவா 
தீமையாலவன் 
தீயமனத்தினனாகி 
தீயனல் எவையும் 
தீர்த்தங்கள் தம்மில் 


542 
224 
187 
154 
219 
406 
395 
48 


துக்கசாகரம்மூழ்கி 
துகிர் நம் வேணிக் 
துங்கமாமிறை 
துங்கமேவுமச் 
துந்துபிகாளம் 
துய்யமதிவாய்மொழி 
துரகதவுருவிற் 
துருத்தியிலருத்தி 
துளியுலாங்கண்ண 
துளையொடுவெளுத் 
துன்மதிசேர்கவு 
துன்னுபனிக்காலம் 


151 
286 
449 
185 
111 
414 
522 
565 
285 


1 
71 
248 


468 

6 
594 


521 
441 
15 


முதற்குறிப்பு அகரவரிசை 


தெ 


தேனமர் சோலைசூழ் 
தேனாருமின்றமிழ் 


564 
420 


தொ 


தெக்கணத்திசை 
தெக்கணத்திசை 
தெங்கினொண்பழம் 
தெண்ணிலாமதி 
தெய்வமறையவர் 
தெரிசிக்கும்மெய் 
தெருக்கள் தெற்றி 
தென்றலந்தனி 
தென்றிசைக்கிறை 
தென்றிசைதன்னை 
தென்றிசை வரும் 
தென்னவன் பரி கொள 
தென்னவன் பிரம 
தென்னவன் றன் 
தென்னன் மந்திரி 


107 
575 
478 
872 

8 
815 
539 
152 
871 
177 
395 
497 
464 
468 
504 


தொடர் பெமதுமரபின் 
தொடுத்தபல்சரா 
தொந்தமல 
தொல்லுலகம் 
தொழுது வலம் 
தொழுவார் தங்கள் 


488 
215 
598 
884 
475 
114 


தோ 


தோல்சிறு சிவப்பு 
தோற்றுபல் நூற்பா 


527 
588 


. 


தேக்குநீர்ச்சடில 
தேகமும் பசுக்கர 
தேசிக வடிவாய் 
தேசுடைச் சிவஞா 
தேசுறு மாணிக்க 
தேவகீதமும் நாட் 
தேவநின் மாணம் போல 
தேவர்கள் முதலோர் 
தேவர் தாயதிதி 
தேவரறியாத சிவன் 
தேவரீர்க்கு மொரு 
தேவாரத் திருப்பதிகம் 
தேவுறையாயிரத் 
தேவூர்த்தென் 
தேற்றமிலசுரர் 
தேற்றமின்னண 
தேறுமருள் பெற்ற 
தேன்கனற் சாறு 
தேன் புகுந்தண் பனை 


272 
489 
565 
284 
587 
211 
408 
177 
209 
588 
435 

19 
405 
564 
187 
155 
558 
482 
576 


நகங்கணிற் சிறிய 
நகமயிரெலும்பு 
நகர மொன்றதனை 
நகருளாரிரைந் 
நங்கை நீ சொலி 
நச்சு மரமே யெனினும் 
நடந்து வெள்ளாற் 
நடனமிவ்விட 
நடு நிலை தேர்ந்துணர் 
நடுவிலை யோவிந் 
நண்ணு மாதவர்கள் 
நண்ணுவித்தரிய 
நதியிதுவுஞ்சுவேத 
நதியிலாமையிலிங் 
நந்தம்பாடியினில் 
நந்தவனங்கள்வாவி 
--நந்தவன மலரெ 
நந்தியே முதலாம் 


524 
397 
240 
540 
575 
548 
881 
302 
488 
483 
297 

76 
888 
887 
563 
598 

16 
514 

42 
448 


நம்மையே நாமு 


நமது துன்பிளைநீக் 


622 


திருப்பெருந்துறைப் புராணம் 


கரியாகி மதுரை 
நரைதிரை மூப்பு 
நலத்திற் சிறந்தவிவள் 
நலமருவும் பெரியோ 
நலமருவுமதற்கு 
நலமலி சம்பு 
நலமலி சுவேத 
நலமுள தென்னவன் 
நலமே பெருகுவிர் 
நவமணி யொளி 
கற்றிரங்களிலொன்றே 
நறுமலரோடுறு 
நறைகொளிதழி 
நன்றியே மிகும் 
நன்னய மோதி 
கனியிசை பெருகும் 


542 
188 
366 
452 
68 
65 
892 
460 
423 
126 
369 

8 
361 
577 
407 
896 


நிகரகல் மானவ 
நித்தியமும நித்தியமு 
நிததிரை செய்தெழு 
நிதிகளீந்தனன் 
நிரஞ்சனமாயெங் 
நிருதர்கோனிவன் 
நிருதர்வெந்துயர் 
நிருபவேருந்த லென் 
நிருபன் மாதவன் 
நிலவும் புனலும் 
நிறைதலினாற்பாற் 
நிறைபரம் பொருளா 
நிறைபிராணி 
நின்பால் மனம் எய்த 
நின்றெரிசனம் 
நினைக்குமுன்னடி 
நினைத்தநல்வரங்கள் 


281 
456 
551 
212 
554 
218 
204 
889 
217 
855 

98 
267 

98 
420 
246 
506 
192 


நா 


851 


29 


நாணுவர் சற்றுளே 
நாதகீதவிசை 
நாதனேயிமைய 
காமகள் கணவன் 
நாமகள் தனக்கு 
காமே நீயாகும் 
நாயக நந்தியை 
நாரணன் முதலா 
காரணுகுமவ்வ 
நாரத நீ விரித்துரை 
நாரதன் உரைத் 
காரிழந்தவன் மன 
நால்வகைத் தாகும் 
பாவார் செல்வி 
நாவாற் சுவையுண 
நாவினை யறுத்தும் 
நான்கு வேதங்கள் 
நான்றநம்பதத் 


228 
102 
285 

49 
237 
115 
252 

87 
473 
109 
141 
447 
58 


நீதமலிசிவகே 
நீதிசேர் திருப் 
நீதிசேர்வமுதி 
நீதிதருமாதவன் 
நீர்த்தடமொன்று 
நீலமணிகண்ட 
நீலமைக்களந் 
நீவிர்சொற்ற 
நீவீர்புரிபரிப்பெயர் 
நீவிர்முற் செய்வது 
நீவிர் விரும்பிய 


514 
279 
247 
115 
508 

29 
417 
207 
247 


நு - நூ 


246 
554 
122 
446 
481 


நுதலுரந் தாள்கள் 
நுவலும் யோசனை 
நூலகத்தாட் டாமரை 


624 

62 
282 


முதற்குறிப்பு அகரவரிசை 


623 


நெ 


நெடிது காலவன் 
நெடுங்கழுத்தும் 
நெற்றியம்பகம் 
நெற்றியிற்றிரு 


208 
110 
153 
482 


நே 


நேத்திரத்தானஞ் 
நேயமிகுந்துள்ளம் 
நேயமொடுசனக 
நேரில்லாச் சிவ 


483 
589 

85 
581 


பகர்ந்திடுமதன் 
பகருமவ்வருடம் 
பங்கயஞ்செங்கழு 
பசுமை பொன் வெண்மை 
பஞ்சப்பள்ளியினி 
பட்டமங்கையினி 
படிக்கும் கமம் 
படிறர் சொல்லதனை 
படைவீடு செய்து 
பண்புமிகுந்தபரா 
பண்பொடுஞ்சக 
பணிந்தெழுந்து நின் 
பத்ததீர்த்தநலம் 
பதமறிந்துழவோர் 
பதிவாயனந்தம் 
பந்திபந்தியாய் 
பயில வேண்டுவன 
பரப்பிரம்மத்தினி 
பரமகாரணி 
பரமகுருவாகு 
பரமநிட்டைமேவி 
பரமபூரணமதா 
பாமன் றிருவரு 


64 
53 

15 
526 
563 
564 

84 
512 
178 

26 
487 
490 
295 

18 
114 
185 
456 
827 
143 
818 
841 
2961 
423 


பரமனன்பர்பொருள் 
பரமா கணங்கள் 
பரவியசந்து மார்பு 
பரவுபுகழ்ப்பா 
பரவைசூழ் உலகத் 
பராசரன் பன்னாட் 
பரிகள் யாவையும் 
பரிசாரகப் பொருட் 
பரிந்தழுதந்தோ 
பரிபூரணத்தினில் 
பரியிலக்கணங்கள் 
பரியிலக்கணமுன் 
பரியுருவாய்வரு 
பரிவரும் ஆர்ப்பு 
பரிவினேழ் தரிக்கின் 
பரிவு பெருகப் போற்றி 
பரிவும் பயனுந்தோன்ற 
பருத்த ............... கா 
பருப்பதவில்லாய் 
பருமை கொள்புறத்து 
பல்லுடனண்டம் 
பல்வளம் பெருக்கி 
பல்கலை நற்பொரு 
பலகோடி மகம்புரிந் 
பலபலவஞ்சனை 
பவளமொத்திலகு 
புவுத்தவாக 

பாசிரியர் 
பவுத்திரமாணிக்கநாத 
பவுத்திரமாணிக்கம் 
பழம்பதிநாயகர் 
பழுதில்ல நல்லறமி 
பற்பலவுற்பவ 
பற்றுவேறெமக்கெ 
பன்மலர் தொடுப்ப 
பன்னியின் வருத்தம் 
பன்னிருகையுளதாக 
பன்னெடுநாள் நீ 
பன்னெடுநாளந் 
பனசஞ்சூதம் 


184 
118 
580 

67 
569 
276 
589 
406 
380 
585 
517 
585 
F42 
510 
131 
289 
868 

64 
271 

66 
588 
890 
115 
404 
290 
295 
570 
851 
100 

18 
420 
164 
448 
475 
268 

21 
898 
291 


15 


624 


திருப்பெருந்துறைப் புராணம் 


பா 


பாகசாதனன்வந் 
பாகமேவிய 
பாடுவர் இசைகளை 
பாடுவர் யாரையும் 
பாண்டவரும் 
பாதசரோருகம் 
பாதபங்கயம் 
பாந்தள் வேந்தனும் 
பாயொளி சேர்மாமணி 
பாயொளி விமானம் 
பார்க்குமவ்வுழி 
பார்மிசையுந்திய 
பாலுந் தண்ணீரும் 
பாவமகலும் அறம் 
பாவமென்னும் வெம் 
பாற்கடலிற்பிறந்த 
பானுவிந்தனேக 
பானுவின்றவம் 


254 

9 
228 
550 
290 

27 
184 
212 
171 

94 
381 
25 
16 
601 
401 
288 

81 
283 


புகுமகாபிரள 
புடவியின் பொது 
புத்திரர் களத்திரர் 
புதல்வரப் புதல்வர் 
புதல்வியரிருப்புழி 
புது விருந்தளித்து 
புரஞ்சிவபுரமாம் 
புரந்தரன் வெட்கி 
புரந்தரனரிய 
புருவவில்லினில் 
புலரியில்லாச்செங் 
புலையர் சேரிதனில் 
புவனமோர் மூன்றும் 
புனலெல்லாஞ்சுரநதி 
புனிதநற்றீர்த்தத் 
புனிற்றிளங்கன்று 


72 
222 
225 
280 
228 
88 
47 
266 
269 

12 
488 
107 
262 
436 
890 
559 


பிட்டமுதுண்ண 
பிதிர் சிரார்த்தம் 
பிரதோடத்திற் 
பிரமநிட்டையுடைய 
பிரமமந்திரம் 
பிரமனரிமுதலமரர் 
பிரிவில்கேவல 
பிரிவிலாதமும்மல 
பிறவிகொள்மாத 
பின்ளமற்றதம் நில 


549 
218 
597 
30 
76 

4 
42 
30 
521 
444 


பூகமடல்கீறி 
பூசாரவபிடேகம் 
பூசித்துவந்தமை 
பூசிப்போருந்தெரி 
பூசிமுடித்துண்டுடுத் 
பூசுகின்றதும் வெண் 
பூசுரர்த்தவமுனி 
பூதவிருளையகற்றி 
பூதாதி தோன்ற 
பூமியலாற்றரிப் 
பூரணமயமா 
பூரணாகருணாகரா 
பூருவபலத்தால் 
பூவணமதனிற் 


472 
586 
486 

98 
171 
572 
( 48 
596 

56 
178 

78 
144 

03 
568 


பெ 


259 


482 


புக்கவன் மனம் 
புகலதற்கப்பா 
புகழ் பெருகும் செய்கை 


66 
587 


பெருகவுரைத்தாவ 
பெருகு நான்மறை 
பெருத்த பசுத்துரோகம் 


599 


முதற்குறிப்பு அகரவரிசை 


625 


பெருவிருப்போடு 
பெற்றனன் முனிபல 
பெறும் பேற்றினை 


872 
224 
864 


போயினன் கயிலை 
போற்றினாளருள் 


181 
288 


ம 


பே 


பேசுதுரியாதீத 
பேதமிலாப்பொரு 
பேதையேனுயிரொடு 
பேர் நாடூராறுமலை 
பேரெழிலாளர்கள் 


814 
826 
498 
589 
246 


218 
257 
478 
148 
113 

88 
279 

62 
496 
400 
558 


பொ 


874 


பொங்கியவன்பு 
பொங்கும்யுகந் 
பொடிமூடுமழல் 
பொதுநீக்கியறம் 
பொருந்துபுத்திர 
பொருந்துமழற்றீர்த்த 
பொருந்துமாறு 
பொருமி விம்மலோ 
பொருவிலாவெழிற் 
பொல்லாத பவத்தை 
பொலிவகன் றிருத் 
பொழிந்த கண்களும் 
பொன்மலையனையமேனி 
பொன்வரைமேற் 
பொன்றிரள்விளை 
பொன்னார் மெய்யன் 
பொன்னிநாட்டெய்தி 
பொன்னிறக்கடவுள் 
பொன்னின்மால் 


548 
853 
462 
485 
487 
470 
133 
500 
497 
598 
889 
495 
888 

1 
427 
588 
429 
189 
88 


மக்களோடுதம் 
மகபதி நமது பெண் 
மகர குண்டலமும் 
மகிமை பற்பல நிறை 
மகிழடியிற்றவம் 
மங்கலப் பெருக் 
மட்டகலுங் கூர்விழி 
மண்டதின் தூம 
மண்டபங்களும் 
மண்ணாண்டுபாழ் 
மண்ணெடுத்துச் 
மணலெலாஞ் சிவ 
மணவினை முற்றிய 
மணிபலவரன்றி 
மணிவாயிற் புறத்தரிய 
மத்தகங்களிற் 
மத்தகஞ்சிரந்தோள் 
மத்திமமூலமத 
மதிக்குல முதல்வ 
மதிமகன் கைகூப்பி 
மதிமுடிச் செஞ்சடை 
மதியளித்திடரகற்றி 
மதுகரங்களோசை 
மதுரவின்னிசை 
மதுரைத் திருநகர் 
மதுரை மன்னவன் 
மதுரை 

மன்னவை 
மதுரையிற் சென்று 
மதுரையிற்றென்னர் 
மந்தமுறு தென்றல் 
மந்தர மத்தாய் 
மந்திரத் தலைவர் 
மந்திரத் தலைமை 
மந்திரி மகன் கவு 


280 
898 
434 
589 
522 
812 
428 
416 
168 
446 

98 
142 
588 
537 
448 
498 
879 
472 
882 
886 
586 
426 


போ 


போகியாதலும் யோகி 
போதமறியாச் சிறய 
போதுமித் தொழில் 

79 


158 
277 
871 


626 


திருப்பெருந்துறைப் புராணம் 


542 
459 
514 
540 
107 
377 
600 
587 
448 

14 
543 

15 
484 
386 
828 
255 

71 
547 
574 

38 
385 
576 
140 
365 
10 


மறையோர் முதலா 
மன்றல் வளர்குருந் 
யன்னவன் முனவை 
மன்னவன் முனிவர 
மன்னனிமவான் 
மன்னனுமமைச்ச 
மன்னுதத்துவாதீத 
மன்னுமா மயேந்திர 
மனந்திகைப்பதனை 
மனமொடுவாக்கு 
மன விருப்பினொடு 
மனு நெறியிற்புவி 
மக்னக ளெல்லாம் 
மனையும் வாழ்க்கையும் 
மனோவதிக்கு மேற் 


601 
175 
488 
228 
187 
516 
-496 
562 

79 
258 
468 
458 
854 
448 
68 


மந்திரிமார் அரு 
மந்திரிமார் படைத் 
மந்தியார் தம் சீத 
மரத்திற்றாவும் நீள் 
மரித்த காலையம 
மரித்திடுமுயிர்கள் 
மருப்பெற்றிரும 
மருவீருளுற்று 
மருவுலா வருக 
மல்கிய செல்விருர் 
மல்லர் சிலர் 

தமை 
மல்லிகை 15 ன் முல்லை 
மலமறைப் பெலாங் 
மலரடியுந்துளி 
மலரயற்கு முன்பு 
மலரயன உலகில் 
மலரவன் பகலி 
மலிந்துவரும் புனற் 
மலைமகட் கொருபாகம் 
மலையடியன் புற 
மலையரையன் திருமக 
மலையரையன் பொற 
மழலை தகுவாயிலுரை 
மற்றப்பதியின் 
மற்றுண்டாகிய 
மற்றுள காவண 
மறறையதலங்கள் 
மறதயாற் செய்திடிற் 
மறுகுதோறுமுயி 
மறுவகல் நைமிச 
மறுவகலீ லையெட் 
மறுவன்பவமவனு 
மறுவிலா நற்றிரு 
மறைகளாலும் 
மறைமுதலருளால் 
மறைமுதலாகுங் 
மறைமொழி தப்பா 
மறையவர் தம் தவம் 
மறையளவாமெனும் 


மா 


28 


மாகமுற்றுயர் 
மாசறும் தமது 
மாசித் திங்கள் சிவ 
மாட்சி தருங்குருந் 
மாடகூடச்சிகர 
மாடநிறையும் 
மாடுறுவதன் முன் 
மாத்தியர் தங்குல 
மாதமோரேழிற் 
ம . தவக்குழாங் 
மாதவத்தோர் மொழி 
மாதவர் சிறுவர்கள் 
மாதவர் சீற்றச் 
மாதவருக்கரசாகி 
மாதவனாகுங் கௌத 
மாதவனும் பூங் 
மாதிரந் தோன்றா 
மாதுநின்மன 
மாமயேந்திர 
மாமறைப் பொரு 
மாமேருவில்லா 


46 
599 
183 
425 
352 
199 
557 
449 
191 
887 
546 


88 
480 
597 
852 
471 
854 
511 
452 
522 

30 
450 

28 
267 
850 
298 
276 
512 
156 
182 


0 


85 


829 


882 


முதற்குறிப்பு அகரவரிசை 


627 


மாயவுருக் கொண்டு 
மாயையென்றொரு 
மால்முதல்விண் 
மாலயற்கறிவரிய 
மாலயன் மகவா 
மாலயன்றனுடல் 
மாலயனிந்திரன் 
மாலும் நான் முசனு 
மாலை சந்தனாதி 
மாலொடு நான்முக 
மாவலித்தறுகண் 
மாறன் முன்பே 
மாறனும் இறைவன் 
மாறாத புன் கண் 
மாறிலாக் கருணை 
மாறுபட்டும் நரி 
மாறுபடாவிருவர் 
மானவ தீர்த்தநன் 
மானிலங்காக்கும் 


592 
178 
172 
442 
184 
800 

39 
286 
545 
276 
210 
442 
516 
198 
513 
546 

8 
221 
390 


முண்டகங்கழுநீர் 
முண்டகங்கழுநீர் 
முத்திநன் முதற்பொ 
முத்திபெறுநெறி 
முதியபுண்டரீக 
முதியவான வரை 
முதிர்ஞானத்தேனோ 
முப்புரந்தீயூட்டும் 
முப்புவனத்தினும் 
முருக்கிலா நிறம் 
முறையறியாத 
முன்புபோற்றினம் 
முன்னம்யான்புரி 
முன்னவன்றன் 
முன்னவன்றனக் 
முன்னாளோர்பஞ் 
முன்னிருந்த அமை 
முன்னொருகாலத் 
முனமிவன்ஞமலி 
முனிசவுபரி 
முனிவர் தம் பெருங் 
முனிவர்மறைவல் 
முனிவரர்வாழ் 
முனிவரர் விண்ணவர் 
முனிவரன் கூறிய 
முனிவரன்பன்னி 
முனிவரன் மனத்து 


125 
582 

5 
587 
824 
257 
454 
277 
431 
528 
289 
508 
213 
158 
218 
117 
461 

96 
125 
228 

40 
860 


மி 


23 


மிக்கபவுத்திர 
மிக்கபிறவித் 
மிக்கவதிபக்குவ 
மிகும்புனற்சமுத் 


250 
F92 
399 
10 


349 
278 
262 
226 


மீ 


மீட்டுநெற்களை 
மீனவர் தங்குல 


18 
486 


மு 


224 


மூப்புமிகுந்து 
மூர்த்திமேன்மை 
மூலமீறிலாமுத 
மூலமேதோன்றா 
மூலாதாரமுதல் 
மூவருக்கு முதற் 
மூவிருதீயின் 
மூளெரிதன்னில் 
மூன்று பேருண்டீ 


முக்கடன்களு மதில் 
முக்கவர் மூவர் 
முகஞ்சிரஞ் சேப்பாய் 
முடிவிலாத மல 
முடிவிலெழும் பிரள 


548 

86 
447 
402 
311 
283 
173 
180 
47 


80 


530 
801 


544 


628 


திருப்பெருந்துறைப் புராணம் 


மெ 


277 

81 
414 
555 
481 


மெய்திகழம்மொழி 
மெய்ப்பரிவாற்பணி 
மெய்ப்போதநான் 
மெய்யடியார்கள் 
மெய்வித்தகர் 
மென்பரலுறாதவடி 


யாவரெமக்குன்போல 
யாவரேனும மல 
யானவள்வயிற்றிடை 
யானுமுமது பின் 
யோகமார்க்கத்தால் 


558 
119 
554 

20 
584 
472 


வ 


மே 


மேருவின்புறத்தி 
மேருவினைப்புடைசூழ் 
மேவுதேவர் சிறை 
மேன்மைசேர்வகை 
மேனையுடள்மலை 


264 

69 
185 
186 
170 


மை 


மைந்தகேண்மிகு 
மைந்தராமிவர் 
மைந்தரிற்சிலர் 


483 
218 
184 


மொ 


வச்சிரபாணி 
வசித்திவ்வுலகில் 
வட்டமாய் நாபி 
வட திசைத்தேச 
வண் கமலத்தயன் 
வண்மைசேர் ஒளி 
வணங்கி நின்றே 
வணங்கிய நந்தியை 
வணங்கியுள் புகுக் 
வணங்கி யெழுந்து 
வணங்கி யெழுமலர் 
வந்தகுருந்தீசன் 
வந்ததிருமுனிவ 
வந்ததூதுவர் 
வந்தபானுவசு 
வந்தமாதவர்கள் 
வந்தமாமுனிவன் 
வந்தரசன் திருக் 
வந்தருளும் அண் 
வந்தவயன்குருங் 
வந்தவர்களடி 
வந்தவவரத்தல 
வந்தவான்மீகி 
வந்தவிந்திரன் 
வந்தவீரரும் 
வந்தவெம்பெருமா 
வந்தழல் மடுவி 
வந்தனன் புகுந்த 
வந்தனாதிகளி 
வந்திடும் பரிமா 
வந்தித்துயர் குந் 


254 
555 
528 
463 
552 

83 
126 
252 
242 
859 
165 
288 
292 
570 
282 
808 
261 
482 
139 
387 
433 
291 
189 
256 
146 
148 
221 
268 
102 
512 
421 


மொய்த்தமலர்வாவி 
மொழிதருதுவாத 
மொழி தருமவரி 
மொழியுமங்குல 


473 
815 
56 
61 


மோ 


மோதிவரும்முக்குறும்பு 
மோன மா யெதிர் 


275 
498 


un 


யோ 


- 


யாங்கள் புரிதி 
யாதுகாமித்து 


189 
896 


முதற்குறிப்பு அகரவரிசை 


629 


வன்கணாளராம் 
வன்றிறல் கொள் 
வன்றொண்டர்க் 
வன்னமொன்றாகி 
வன மத்தியின தி 
வன மிருக வேட்டை 


541 
140 

18 
527 
199 
410 


வா 


வந்திருந்த செழி 
வந்திவிளங்கொளி 
வந்துகண்டுவணங் 
வந்துகோவென 
வந்துசன்னவன 
வந்துசிவபுரத் 
வந்துதித்தமைந்த 
வந்து திருக்குருந் 
வந்து புகுந்தடி 
வந்துமகிழ்வுடன் 
வந்துமுன் தம்மை 
வந்துவந்து தொமு 
வந்துவன கேச்திர 
வந்துவீற்றிருந் 
வந்தெழுதான 
வந்தெனையெடுத்து 
வரந்தரக்குருந் 
வரர் திகழயனா 
வரவழைத்துத்திரு 
வரிசையாயொளிர் 
வருகவென்மைந்த 
வருடந்தோறும் 
வருந்தியுறைகின்ற 
வருந்துருவாச 
வருநெறியிற்சில 
வரும்வரிசையுமவ் 
வரையிடத்தினும் 
வலங்கொளிலவம் 
வழி வந்தவிளைப்பா 
வழிவரும்புவி 
வளமருவுந்தவு 
வளமலிசிவபுர 
வளர் சிவகேத் 
வளர்சுழிமுது கி 
வளர்வேணிமுடி 
வளருந் தெளிவு 
வளவர் தங்குலத் 
வளிதீர்த்த மேன்மை 
வன்கணனாங் 


458 
552 
185 
869 
208 
440 
280 
278 
403 
111 
559 
207 
858 
212 
478 

74 
228 

85 
547 
503 
382 
363 
140 
( 26 
170 
513 

9 
97 
197 

84| 
828 

48 
384 
524 
431 
423 
385 
245 


வாகு திருப்பெருந் 
வாங்கியம் மணி 
வாசநற்றாரு நீழல் 
வாசவன் 

றன 
வாசிகளிவைக்கு 
வாத்தியங்கட 
வாதமே அன்பா 
வாசராயணன்றங் 
வாதராயணன்றன் 
வாதவூர்முனிவர் 
வாது செய்திடுவோ 
வாம்புனல் திரியு 
வாமமேவுசிவ 
வாய்களொருநான் 
வார்த்தையொன்றுக்கு 
வாரிவளந்தரு 
வாலுடல்கந்தம் 
வாலுறுமுடுத்திரள் 
வாழ்ந்து பினாயுளந் 
வாழ்பவன் கொடிய 
வானமீதடிவைத்து 
வானவர்க்கிறைவ 
வானவர்க்குத்தை 
வானவர்களுருமறை 
வானவரைவரை 
வானும்மாருதமும் 
வானுலகு கன்வச 
வானுலகை மண்ணுலகில் 
வானுறுங்குண 


598 
502 
258 
262 
585 
212 
286 
280 
425 
581 
567 
225 
806 
160 
506 
462 
525 
230 
272 
106 
509 
260 
848 
346 

22 
301 
418 
543 
488 


428 


630 


திருப்பெருந்துறைப் புராணம் 


வெ 


285 
492 
581 
426 
538 
36 
12 


20 


விசாரமில்பொன் 
வீசையமாமுரக 
விடைபெற்றும் 
விண்ணவர்க்கிறை 
விதியொடு மூன்று 
விதுமவுலிமறைத்து 
விமலநாயகி 
விமலவிப்பிரர் 
விரக்காரணன் 
விரகார் தருதவ 
விரவியல்லும் பகலும் 
விரவிய வேணி 
விரித்தசெஞ்சடை 
விருச்சிகமாசம் 
விருத்தர் கேட்டெம் 
விருத்தனாகையால் 
விருத்திகள் முதலா 
விருப்பம் யாதென 
விரைவின்வந்தருள் 
விழிகண்டவர்வெரு 
விழைவுதக்கவர் 
விளங்கருட்குருந்த 
விளங்குதிங்களின் 
விளங்குபத்தர் 
விளங்குவியத்தங் 
விளம்புநின்னுள 
விறலுண்டாம் நலம் 
வினவியன்பொடு 
வினைக்குரியமைச்சரை 


525 வெய்யவன் நட 
466 வெய்யனாமிவன் 
186 

வெயிற்பொறை 
265 வெருவருஞ்சொல் 
226 வெருவிலாது போர் 
489 

வெள்ளியம் பொருப் 
146 வெறி நறாவுணும் 
217 
149 

வே 
419 வேட்டுவனாற்பட்ட 
862 வேடுவனாகியாங் 

வேண்டுதல் கொண் 
305 வேண்டுதல் செய்த 
847 வேண்டும் நின்னடி 
445 

வேண்டும் பலவர 
121 

வேதகீதவிசை 
886 வேதநுட்பமியா 
212 வேதமங்கலமுழக் 
149 வேத மந்திர சொரூப 
200 வே மாகமங் 
217 வேதா விழிந்த 
125 வேதமோதலிய 
284 வேதவொலிமிகும் 
132 வேட்டொலிமிழற்று 
813 வேதன் மால் மசல் 
205 வேந்தனுதவிய 
217 வேய்மணிகளைச் 
497 வேர்வையிலனேக 
229 

வேலை கொள்வாருள 
(வேலை செய்தெய் 

வேலைவாய்எமுந்த 
184 வேற படப்பெருங் 
270 வேறோர் புகலின் 
422 
285 

வை 
406 வைகல் தொறும் 
122 

வைகையிலென்பங் 
188 

வைகறையாயிற் 
6 வைத்திடுமண்வெட்டி 


546 
564 
111 
275 
286 
421 
298 

36 
304 
297 

37 
517 
449 

14 
112 


50 


485 
472 
179 
549 
551 
268 
552 
480 


வீரவாரு விளம் 
வீழ்ந்தவனெமுக் 
வீழ்ந்தானடிதாழ்ந் 
வீழ்ந்தெழுந்து 
வெங்கயமாவேந் 
வெங்குரு சனம் 
வெண்கயிலைபுக்கு 
வெண்ணைநல்லூர் 


461 
519 
261 
558 


திருப்பெருந்துறைப் புராண 


சருக்க அகரவரிசை 


419 
202 
90 
61 

7 
253 
317 
193 
410 
468 
109 
442 


1 


அகத்தியச் சருக்கம் 
அசுர தீர்த்தச் சருக்கம் 
அக்கினி தீர்த்தச் சருக்கம் 
அண்ட கோசச் சருக்கம் 
அவையடக்கம் 
இந்திர தீர்த்தச் சருக்கம் 
இரகசியச் சருக்கம் 
இருடிகள் தீர்த்தச் சருக்கம் 
இளன் சருக்கம் 
உபதேசச் சருக்கம் 
உருத்திரருக்கு உபதேசித்த சருக்கம் 
ஓதுவித்த சருக்கம் 
கடவுள் வாழ்த்து 
கந்தருவ தீர்த்தச் சருக்கம் 
கலியாணம் - குமாரவதார , சூரசங்காரச் சருக்கம் 
காமதகனச் சரூக்கம் 
குதிரையிட்ட சருக்கம் 
குருந்த மூலச் சருக்கம் 
கேத்திர மகிமைச் சருக்கம் 
கைலாசச் சிறப்பு 
சரசுவதி இலக்குமி தீர்த்தச் சருக்கம் 
சிவ தீர்த்தச் சருக்கம் 
சிவத் துரோகச் சருக்கம் 
சூரிய , சந்திர தீர்த்தச் சருக்கம் 
தலவிசேடச் சருக்கம் 
தவசுக்குத் தேவி சிவபுரத்துக் கெழுந்தருளிய சருக்கம் 
திருநாட்டுச் சிறப்பு 
திருவாசகச் சிறப்புரைத்த சருக்கம் 
தேவ தீர்த்தச் சருக்கம் 
தேவிக்கு சுவாமி சிவபுர மகிமையுரைத்த சருக்கம் 


246 
167 
148 
505 

80 
377 

38 
288 
117 
128 
282 
309 
142 

9 
587 
187 
41 


632 


திருப்பெருந்துறைப் புராணம் 


தேவிக்கு சுவாமி காட்சி கொடுத்த சருக்கம் 

158 
தேவிக்கு நாரதர் தவநிலை கூறி மீண்ட சருக்கம் 

137 
தேவிக்கு நாரதர் வனபுர கேத்திர மகிமையுரைத்த சருக்கம் 96 
நாராயண தீர்த்தச் சருக்கம் 

10) 
நைமி சாரணியச் சிறப்பு 

19 
பத்த தீர்த்தச் சருக்கம் 

295 
பத்தர் மகிமைச் சருக்கம் 

328 
பராச தீர்த்தச் சருக்கம் 

274 
பரி நரியான சருக்கம் 

538 
பலசுருதிச் சருக்கம் 

596 
பாண்டவ கௌதம தீர்த்தச் சருக்கம் 

290 
பிட்டுக்கு மண் சுமந்த சருக்கம் 

542 
பிரம்மாவுக்கு உபதேசித்த சருக்கம் 

71 
புத்தரை வாதுவென்ற சருக்கம் 

568 
புராண வரலாறு 

24 
புரூரவச் சருக்கம் 

399 
புரூரவாவுக்குத் தவுமியர் ஆத்மநாதர் மகிமையுரைத்த சருக்கம் 51 
மஞ்சரிச் சருக்கம் 

354 
மாணிக்கவாசக சுவாமி ஐக்கியச் சருக்கம் 

580 
மாணிக்கவாசக சுவாமிக்குத் தலங்கள் தோறும் காட்சி 

கொடுத்த சருக்கம் 557 
மாணிக்க வாசக சுவாமி திருவவதாரச் சருக்கம் 

450 
மானவ தீர்த்தச் சருக்கம் 

221 
யுக நான் கினும் பூசிப்போர் நாமத்திரய மகிமையுரைத்த 

சருக்கம் 345 , 
யோகபீடச் சருக்கம் 

321 
வழக்குரைத்தச் சருக்கம் 

425 
வாயு தீர்த்தச் சருக்கம் 

232 
விஷ்ணுவுக்கு உபதேசித்தச் சருக்கம் 

102 
வெள்ளாற்றுச் சருக்கம் 

385 


அச்சுப்பிழையும் திருத்தமும் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


17 


சிவதிருத்தலங்கள் 
கூறுகேள் 
தெண்ணுறாகும் 

தங் 


1 
16 
19 
10 
10 

1 
15 
17 
17 
27 

1 
11 
18 
3 
7 


29 
53 
56 
60 
65 
85 
91 
98 
99 
109 
110 
110 
114 
114 
118 
124 
126 
127 
128 
138 
140 
162 
168 
183 
188 
195 
197 
205 
213 
220 
227 
229 


ஆத்மநாத மகிமை 
வெளிலேர்கோடி 
நீர்த்தத்தட 
நகரதன்றன் 
புள்ளொளிகள் 
நீலகத்தரனார் 
கொச்சகக்கலிக்கப்பா 
வேள் மழுவாள் 
பெருந்தொதொந்தி 
ருதையோடுகின்ற 
குருந்தவளநாத 
ஏயவது 
எடுத்தூனயில் 
முடிவின் தண் 
இயம்பெற்கரிதெனல் 
சொன்ன விக்சரித்திர 
திரியுவெனவ் 
வாழ்விலமை 


சில திருத்தலங்கள் 
கூறுகேன் 
தெண்ணூறாகுங் 
சத்தமாதி 
ஆத்மநாதர் மகிமை 
வெளிலோர்கோடி 
தீர்த்தத்தட 
நகர தன்றென் 
புள்ளொலிகள் 
நீலகந்தரனார் 
கொச்சகக்கலிப்பா 
வேல்மழுவாள் 
பெருந்தொந்தி 
ருதையோடு நின்ற 
குருந்தவன நாத 
ஏயுவது 
எடுத்தூனயில 
முடிவின்கண் 
இயம்பற்கரிதெனல் 
சொன்னவிச் சரித்திர 
திரியுவனவ் 
வாழ்விலெமை 


26 


29 
28 


1 


- 


கன சபை 


கனகசபை 


7 
8 
10 
22 
18 

4 
22 
24 
11 

8 
11 
9 
2 
3 


அனைந்த 
பருவதங்கனை 
கருத்தொன்கொல் 
தனகேவல் 
பகலாலூம் 
கருணாகர 
அளித்தத்தினிருத்தி 
வதிர்வானுலகே 
தொன்றினானிவளிண் 
மதிக்கப் பாலரென் 


அணைந்த 
பருவதங்களை 
கருத்தென்கொல் 
தனக்கேவல் 
பகலாலும் 
கருணாகரா 
அளித்ததினிருத்தி 
வதிவர்வானுலகே 
தொன்றினானிவண் 
மதிக்கற்பாலரென் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


9 


- 


விதிரார் அங்கை 


12 


தன்னில் 


4 


27 
30 

28 
தலைப்பு 

3 
36 
28 
28 


விதிரா அங்கை 
தண்ணில் 
மாள்கி 
பரந்தன முலை 
எண்சாபம் 
யாக்கிரச்சரண 
தலவிசேடக் சருக்கம் 
மருவிவயச் சத்தி 
வித்தகம் 
பாயோகம் 
வீயந்தோர் 
தன்னூறிற்புக்கான் 
தன்னையிறைத் 
ஆவலாய் 


மாழ்கி 
பந்தன முலை 
என்சாயம் 
வியாக்கிரச்சரண 
தலவிசேடச் சருக்கம் 
மருவியவச் சத்தி 
வித்தகர் 
பரயோகம் 
வீய்ந்தோர் 
தன்னூரிற்புக்கான் 
தன்னையிரைத் 
ஆலவாய் 


25 


4 
6 
20 


மவின்று முக 


நவின்று முக 


17 


239 
252 
261 
261 
263 
297 
309 
313 
320 
348 
378 
483 
401 
409 
409 
428 
429 
442 
444 
444 
446 
463 
480 
491 
495 
509 
514 
553 
553 
556 
559 
559 
565 
579 
580 
586 


25 
19 

7 
12 
2 


1 
6 
11 


20 


14 


மபிரனர் 
முன்னவிநாற் 
சிந்து மூழ்கிய 
வேதவில்புரி 
பேருவயையராய் 
இக்சிறார் 
சிலர்வந்த 
மயிர்ச்சிசிகை 
துதித் திரைஞ்சி 
நின்றரங்கி 
மாமாயிலின்றிரள் 
புரவிகள் வைக்கும் 
நினைந்தெழுதான் 
தேறுமறுள் 
பெருந்துரையிற் 
நின்றரற்று 
கண்ணுதற்கணியே 
தேகிகவடிவாய் 
என்றுரை 
சிந்தையுந்தன்மை 
பொருளாளர் தருஞ் 


மரபினர் 
முன்னவிநாற்றி 
சிந்திமூழ்கிய 
வேதவிப்புரி 
பே நவகையராய் 
இச்சிறார் 
சிலர்வந்து 
மயிர்ச்சின 

கை 
துதித் திறைஞ்சி 
நின்றிரங்கி 
மாமயிலின்றிரள் 
புரவிகளெவைக்கும் 
நினைந்தழுதான் 
தேறுமருள் 
பெருந்துறையிற் 
நின்றரற்று 
கண்ணுதற்கனியே 
தேகிகவடிவாய் 
ஏன்றுரை 
சிதையுந்தன்மை 
பொருளார் தருஞ் 


9 


5 


8 


7 
13 
26 
18 
19 

7 
10 


67 
71 
96 


219 ஆம் பாடல் முதல் எண்சீர் விருத்தம் 
227 

அறுசீர் விருத்தம் 
எண்சீர் விருத்தம் 


. 


.. 


298 , 


